இரட்சணிய யாத்திரிகம் 


- 


Anatin 


+ 


ஆசி 


சியவியல் நிறுவனம் 


சென்னை -600 119 


OFASIAN STORM 


இரட்சணிய யாத்திரிகம் 


H. A. கிருஷ்ண பிள்ளை 


பொதுப் பதிப்பாசிரியர் 


ஜி . ஜான் சாமுவேல் 


பதிப்பாசிரியர் 


மா . மதியழகன் 


NSTITUTE 


ஆசியவியல் நிறுவனம் 


சென்னை - 600 119 


Iratcaņiya Yattirikam 


by H.A. Kiruşņa Pillai 


Institute of Asian Studies 


Reprint - September, 1998 , xxxvii + 586 


Publication No. 59 


Price: Rs . 450 / - US $ 50 


இந்நூல் தமிழ் நாடு அரசு - தமிழ் வளர்ச்சி மற்றும் பண்பாட்டுத் 
துறையின் , அரிய நூல் வெளியீட்டுத் திட்ட நிதி உதவி பெற்று 
வெளியிடப்பெறுகிறது . 


Copies can be had from 


Publications Division 
Institute of Asian Studies 
Chemmancherry 
Chennai - 600 119 
India . 


Phone (Office ) 

( Residence ) 
Fax 
Email 
World Wide Web Site 


4961662 , 4960831 
4960085 
91-44-4960959 
ias@xlweb.com 
http://xlweb.com/heritage/asian 


Composed by the INSTITUTE OF ASIAN STUDIES, Chennai - 600 119 . 
Printed by Students offset Services , Chennai. 


உள்ளடக்கம் 


1 
2 . 


i 
iv 
xii 


3 . 


பதிப்புரை 
Introduction 
முன்னுரை 
Preface to the First Edition 
முதற் பதிப்பின் முகவுரை 
படல அட்டவணை 


XXV 


4 . 
5 . 


xxix 


6 . 


தேவாரம் 


14 


1 . 
2 . 
13 . 
4 . 
5 . 
6. 
17 . 
18 . 
9 . 
10 . 
11 . 
12 . 
13 . 
14 . 
15 . 

16 . 
17 
18 . 
19 . 


பெயர் 

பக்கம் கவி 
சிறப்புப் பாயிரம் 

1 

16 
பதிகம் 

3 

3 
ஆதி பருவம் 
வரலாற்றுப் படலம் 

5 

10 
மெய்யுணர்ச்சிப் படலம் 

6 

48 
குருதரிசனப் படலம் 

12 

15 
பரமராஜ்யப் படலம் 

14 

66 
அரசியற் படலம் 

25 
சிருஷ்டிப் படலம் 

27 

19 
இராஜதுரோகப் படலம் 

29 

16 
பூர்வபாதைப் படலம் 

31 

39 
சுவிசேஷமார்க்கப் படலம் 

36 

174 
யாத்திராரம்பப் படலம் 

62 

32 
அவநம்பிக்கைப் படலம் 

67 

50 
லௌகீகப் படலம் 

73 

86 
கடைதிறப்புப் படலம் 

84 

56 
வியாக்கியானி யரமனைப் படலம் 91 210 
சுமைநீங்கு படலம் 

118 

32 
துயிலுணர்த்து படலம் 

124 

26 
அமார்க்கப் படலம் 

128 

41 
ஜீவபுஷ்கரிணிப் படலம் 

133 

43 
உபாதிமலைப் படலம் 

140 120 
குமார பருவம் 
சம்பாஷணைப் படலம் 

158 

112 
இரக்ஷணிய சரிதப் படலம் 

172 1495 
விசிராந்திப் படலம் 

238 

27 
காட்சிப் படலம் 

( 245 

86 
நிதான பருவம் 
வனம்புகு படலம் 

| 257 

13 
அழிம்பன் றோல்விப் படலம் 

| 259 

109 
1273 

79 
மரணச்சூழ லிறுத்த படலம் 
நிதானி நட்புப் படலம் 

283 

96 
அலப்பனை வரைந்த படலம் | 296 101 


11 


10 
10 


7 . 
2 
13 
4 . 


23 


1 . 
2 . 
3 . 
4 . 
5 . 


பெயர் 


பக்கம் 


கவி 


தேவாரம் 


6 . 


7 . 
8 . 
9 
| 10 . 
11 


309 
313 
325 
331 
344 
354 


32 
93 
47 
100 
58 
75 


10 


1 . 


364 


31 


2 . 


12 


3 . 
4 
5 
16 . 
7 . 
8 . 
9 
| 10 . 


ஞானாசிரியனைக் கண்ணுற்ற 
படலம் 
மாயாபுரிப் படலம் 
நகர்புகு படலம் 
இரக்ஷணிய நவநீதப் படலம் 
சிறைப்படு படலம் 
நிதானி கதிகூடு படலம் 
ஆரணிய பருவம் 
நம்பிக்கை நன்னெறி பிடித்த 
படலம் 
கிறிஸ்தவன் கதிவழி கூடிய 
படலம் 
சுரங்கப் படலம் 
விடாதகண்டப் படலம் 
ஆனந்த சைலப் படலம் 
விசுவாச விளக்கப் படலம் 
கார் வண்ணப் படலம் 
சோக பூமிப் படலம் 
அறிவீன வர்ச்சிதப் படலம் 
நிலை கேடனாதியர் விவரணப் 
படலம் 
இரக்ஷணிய பருவம் 
தர்மக்ஷேத்திரப் படலம் 
இகபரசந்திப் படலம் 
சுவர்க்காரோகணப் படலம் 
முடிவுரைத் தேவாரம் 
உண்மை வற்புறுத்தல் 
அந்திப்பலி 


368 
378 
381 
406 
419 
427 
431 
442 


80 
26 
175 
100 
60 
31 
90 
114 


457 


32 


1 . 
2 
3 . 


462 
473 
487 


86 
54 
110 


48 


1 . 
2 . 


502 
503 


10 
10 


7 
8 . 
9 . 
10 . 


சில கவிகளுக்கு அர்த்தம் 
அரும்பத அகராதி 
செய்யுள் முதற்குறிப்பு 


506 
515 
532 
584 


நூலடங்கல் 


பதிப்புரை 


ஒரு நூற்றாண்டு காலமாகத் தமிழ்க் கிருஸ்தவர்களால் மட்டுமல்லாது , சமயம் 
கடந்த நிலையில் , தமிழ் இலக்கிய அறிஞர்களாலும் , ஆர்வலர்களாலும் பெரிதும் 
மதிக்கப்பட்டுவரும் கவித்துவ ஆற்றல் மிக்கவராக விளங்கி வருபவர் H. A. கிருஷ்ண 
பிள்ளை (1827-1900 ) “ அருட்கவிஞர் , இரக்ஷணியக் கவிஞர் , கவியரசர் , காப்பியப் 
பெரும் புலவர் , கிருஸ்தவக் கம்பன் , திருமறைக் கவியரசர் , நற்செய்திப் பாவேந்தர் , 
மகரிஷி , மகாகவி , மகாவித்துவான் , மீட்புக் கவிஞர் ” என அவரைக் குறித்து 
வழங்கிவரும் பத்திற்கும் மேற்பட்ட விருதுகளே , தமிழ் இலக்கிய உலகில் , அவர் 
எந்த அளவிற்குப் போற்றப்பட்டு வருகின்றார் என்பதற்குச் சான்றுகளாகும் . 
அன்னாரது இரக்ஷணிய யாத்திரிகம் , அவர் வாழ்ந்த காலத்திலேயே 1894 இல் , 
சென்னை கிருஸ்தவ இலக்கிய சங்கத்தின் முதல் தமிழ் வெளியீடாக 
வெளியிடப்பட்டது . பின் மறுபதிப்பைக் கொண்டுவர முற்பட்ட கிருஸ்தவ 
இலக்கிய சங்கம் , நூலை இரு தொகுதிகளாகப் பகுத்து , முதல் தொகுதியை 
1927இலும் இரண்டாம் தொகுதியை 1931இலுமாக வெளியிட்டது . அச்சங்கம் 
மீண்டும் முதல் தொகுதியை 1958 இல் மறுபதிப்பு செய்துள்ளது . இரண்டாம் 
தொகுதி மறுபதிப்பு செய்யப்பட்டதாகத் தெரியவில்லை. கிருஸ்தவ இலக்கிய 
சங்கத்தின் இரண்டாம் பதிப்பில் , முதற் பருவம் முழுவதும் , இரண்டாம் பருவத்தில் 
முதல் இரண்டு படலங்களும் உரையுடன் வெளியிடப்பட்டுள்ளன. 
பகுதிகளுக்கு உரை எழுதப்படவில்லை. 


ஏனைய 


இரக்ஷணிய யாத்திரிகத்தின் படலங்கள் சில தனியே உரையுடன் 
வெளியிடப்பட்டுள்ளன. இவ்வகையில் பி.எஸ் . கடம்பவன சுந்தர நாயனார் 
என்பவர் எழுதிய உரையுடன் குமார பருவத்தில் வரும் இரக்ஷணிய சரிதப் படலம் 
என்ற படலம் , கிருஸ்தவ இலக்கிய சங்கத்தால் 1953 இல் வெளியிடப்பட்டுள்ளது . 
இதே போன்று இரக்ஷணிய சரிதப் படலத்தில் இடம் பெற்றுள்ள 50 பாடல்களைக் 
கொண்ட சிலுவைப்பாடு என்னும் பகுதி மட்டும் வீ.ப.கா. சுந்தரம் அவர்களின் 
விரிவுரையுடன் , சைவ சித்தாந்த நூற்பதிப்புக் கழகத்தால் 1972 இல் 
வெளியிடப்பட்டுள்ளது . இதே ஆண்டில் இராமநாதபுர அத்தியட்சாதீனம் , நிதான 
பருவத்தில் வரும் இரக்ஷணிய நவநீதப் படலத்தை, மதுரை வீ நடராசன் 
என்பவரது உரையுடன் வெளியிட்டுள்ளது . 1977 இல் கிருஷ்ண பிள்ளையின் 150 வது 
ஆண்டு நினைவாக , கிருஸ்தவ இலக்கிய சங்கம் , பென்னு ஆ . சத்தியசாட்சி 
அவர்களைப் பதிப்பாசிரியராகக் கொண்டு , 876 பாடல்களை மட்டும் கொண்ட , 


ii 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


இரக்ஷணிய யத்திரிகத்தின் சுருக்கமான பதிப்பு ஒன்றைக் கொண்டு வந்துள்ளது 
இப்பதிப்பில் செய்யுட்கள் சந்தி பிரித்துக் கொடுக்கப்பட்டுள்ளன அடிக்குறிப்பாக , 
அரும்பத உரை தரப்பட்டுள்ளது மேலும் நூலின் பொருள் போக்கை உணர்த்தும் 
வகையில் , செய்யுட்களின் மேல் , தலைக்குறிப்புகள் தரப்பட்டுள்ளன இந்தச் 
சுருக்கப் பதிப்பானது 

பொது 

வாசிப்புக்குப் பயன்படும் வகையில் 
எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத் தக்கதாகும் . 

இரக்ஷணிய யாத்திரிகப் பதிப்பு வரலாற்றில் , அதன் முதற் பதிப்பிற்குப் 
பிறகு - ஒரு நூற்றாண்டைக் கடந்த பிறகும் கூட முழுமையான மறுபதிப்பொன்று 
இது காலவரை வெளிவரவே இல்லை. 

சீர்திருத்தத் திருச்சபையைச் சார்ந்தத் தமிழ்க் கிருஸ்தவர்களின் 
பெருங்காப்பியமாகவும் திருக்குறள் , தேவாரம் , நாலாயிர திவ்வியப் பிரபந்தம் , 
கம்பராமாயணம் , தாயுமானவர் பாடல்கள் முதலிய உன்னதமானத் தமிழ் 
இலக்கியப் படைப்பு நெறிகளின் சங்கமமாகவும் விளங்கும் இந்நூல் இன்று 
கிடைத்தற்கரிய நூற்பட்டியலில் இடம்பெற்றிருப்பது விரும்பத்தக்க நிலையன்று . 

ஆசியவியல் நிறுவனம் உன்னதமானத் தமிழ் இலக்கியப் படைப்புகளை 
எல்லாம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து , உலகறியச் செய்வதன் மூலம் , தமிழின் 
உயர்தனிச் செம்மையை நிலைநாட்டும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது . 
அம்முயற்சியின் ஒரு பகுதியாக , இரக்ஷணிய யாத்திரிகத்தை ஆங்கிலத்தில் 
மொழிபெயர்க்கும் பணியும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது . நிறுவனம் இரக்ஷணிய 
யாத்திரிகத்தை மொழிபெயர்க்க முற்பட்டபோது , இந்நூல் இன்று 
கிடைத்தற் ...ரியதாக இருக்கிறது என்பது தெரியவந்தது எனவே இரக்ஷணிய 
யாத்திரிக மொழிபெயர்ப்புத் திட்டத்தின் துணைச் செயலாக, நூல் முழுவதையும் 
ஒரே தொகுதியாக வெளிக்கொணர வேண்டியது காலத்தின் தேவை என நிறுவனம் 
முடிவு செய்தது அம்முடிவின்படி இப்போது இரக்ஷணிய யாத்திரிகத்தின் மூலம் 
முழுவதும் மறுபதிப்பு செய்யப்படுகிறது . 


இப்பதிப்பிற்கு , 1894 இல் வெளியான முதற் பதிப்பு - அதிலும் ஆசிரியர் 
பயன்படுத்திய பிரதியே - ஆதாரமாகக் கொள்ளப்பட்டுள்ளது . முதற் பதிப்பில் , 
குமார பருவத்தில் வரும் விசிராந்திப் படலம் 11 பாடல்களை மட்டும் 
கொண்டிருக்கும் . ஆனால் ஆசிரியரோ தம் பிரதியில் இப்படலத்தை அடுத்து வரும் 
காட்சிப் படலத் திலிருந்து 12 பாடல்களை எடுத்து , விசிராந்திப் படலத்துடன் 
சேர்த்து , அதை 23 பாடல்களைக் கொண்டதாக மாற்றிய மைத்துள்ளார் . 
அத்திருத்தம் இப்பதிப்பில் ஏற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது . இதே போன்று முதற் 
பதிப்பில் , நூலின் இறுதியில் காட்டப்பட்டுள்ள பிழை திருத்தங்களும் இப்பதிப்பில் 
ஏற்று , நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளன. சந்தப் பாக்களால் ஆன இந்நூலின் ஓசை 


பதிப்புரை 


iii 


நயம் கெடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக , முதற் பதிப்பைப் போல் 
இப்பதிப்பிலும் செய்யுட்கள் சந்தி பிரிக்கப்படாமலேயே கொடுக்கப்பட்டுள்ளன. 
இப்பதிப்பில் கிருஸ்தவத் தமிழ்க் கவிதைகளின் தோற்றம் பற்றிய வரலாற்றுச் 
செய்திகள் முன்னுரையாக , ஆங்கிலத்திலும் தமிழிலும் தரப்பட்டுள்ளன. முதற் 
பதிப்பில் செய்யுள் முதற்குறிப்பு அகரவரிசை தரப்படவில்லை இப்பதிப்பில் அது 
கொடுக்கப்பட்டுள்ளது முதற் பதிப்பில் இடம்பெற்றுள்ள சில கவிகளுக்கு அர்த்தம் 
அரும்பத அகராதி 

என்ற 

பகுதிகள் , அப்படியே இப்பதிப்பிலும் 
சேர்க்கப்பட்டுள்ளன. கவியரசர் கிருஷ்ண பிள்ளையினுடைய நூற்களின் பதிப்பு 
விவரமும் , இரக்ஷணிய யாத்திரிகம் பற்றியும் , ஆசிரியரின் வாழ்வும் தொண்டும் 
பற்றியும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதப்பட்டுள்ள நூற்களும் கட்டுரைகளும் 
நூலடைவாகத் தரப்பட்டுள்ளன மொத்தத்தில் ஆசிரியரே வடிவமைத்த நூலின் 
அடிப்படை அமைப்பில் எந்த மாறுதலையும் செய்யாமல் , காலத்தின் தேவைக்கேற்ப 
சில இணைப்புகளைக் கொண்டதாக இப்பதிப்பு அமைகிறது . 


ஆசிரியர் வடமொழிச் சொற்களைத் தற்சமமாகவும் தற்பவமாகவும் 
சரளமாகப் பயன்படுத்துவதை ஒரு நடையியலாகவே கையாண்டுள்ளார் . வடமொழி 
ஒலிப்புக்கு ஜ , க்ஷ முதலிய கிரந்த எழுத்துக்களையும் மிகுதியாகவே 
கையாண்டுள்ளார் நூலின் தலைப்பையே அவர் , இரக்ஷணிய யாத்திரிகம் என்று , 
க்ஷ எழுத்தைக் கொண்டு தூன் அமைத்துள்ளார் . ஆனால் பிற்காலத்தில் தனித் 
தமிழ் உணர்வு காரணமாக , க்ஷவுக்கு பதில் ட்ச என்ற தமிழ் எழுத்துக்களைக் 
கூட்டெழுத்தாகப் பெய்து , இரட்சணிய யாத்திரிகம் என்று அழைக்கும் வழக்கமே 
பெருகியுள்ளதை அறியமுடிகின்றது . எனவே இப்பதிப்பில் , இவ்விரு மரபுகளையும் 
பதிவு செய்யும் வகையில் , நூலின் முகப்பில் இரட்சணிய என்ற வடிவமும் நூலி 
அனைத்து டங்களிலும் 

இரக்ஷணிய 

என்ற 

வடிவமும் 
கையாளப்பட்டுள்ளன . 


னுள் 


கிடைத்தற்கரியதாக இருக்கும் இரக்ஷணிய யாத்திரிக முதற் பதிப்புப் 
படியை - அதிலும் ஆசிரியரின் 

கைப்பிரதியைத் - தந்துதவிய 

முனைவர் 
வீ . ஞானசிகாமணி அவர்களுக்கும் , இன்னொரு படியைக் கொடுத்த முனைவர் 
மோசஸ் மைக்கேல் பாரடே அவர்களுக்கும் முதற்கண் நன்றி கூறல் வேண்டும் 
இப்பதிப்பின் மெய்ப்புப் பணியில் உதவி புரிந்தப் பேராசிரியர் சி சுப்பிரமணியன் 
அவர்களுக்கும் நன்றி . தொட்டால் உடைந்துவிழும் நிலையில் இருக்கும் முதற் 
பதிப்புப் புத்தகத்திலிருந்து மிகவும் கவனமாகக் கணிப்பொறியின் வாயிலாக ஏடு 
பெயர்த்துக் கொடுத்ததோடு , இப்பதிப்பின் நூல் வடிவமைப்பயும் செய்த திரு . 
க . செல்லதுரையின் பணி பாராட்டத்தக்கதாகும் . அட்டைப்பட ஓவியர் திரு அ 
செ . நடராசன் அவர்களுக்கும் , மாணவர் மறுதோன்றி அச்சகத்தாருக்கும் நன்றி 
உரியதாகும் . 


INTRODUCTION 


The Evolution of Tamil Christian Poetry 

The European scholars were largely responsible for heralding the renaissance 
in later Tamil devotional literature. Apart from their manifold contributions to other 
fields of Tamilology, they have composed devotional Christian poems in Tamil which 
stimulated interest among the native poets too . An apparently conflicting environment 
thus ensued contributed to the growth of multifarious devotional poems in Tamil. 
The contribution of European scholars to Tamil devotional poetry is not very 
significant when we look into the nature of the poems composed by them . Yet, it is 
historically significant in so far as it marks the beginning of the emergence of Tamil 
Christian hymns and lyrics with native spirit and temper. 

Among the European Tamil poets, the names of the missionaries such as Robert 
de Nobili , Beschi , Ziegenbalg, Ellis , Rhenius, G.U. Pope and Robert Caldwell are 
worth - mentioning . It is said that Robert de Nobili ( 1577-1656 ) has composed three 
poetical works in Tamil, namely Namatu Katavuļin Tuyaranka ! ( On the Suffering 
of our Lord ), Uņmaiyāņa Camayam (Apology of the True Religion ) and Nittiya 
Vālvu ( Eternal Life ) . Apart from these , he has composed a number of Christian 
hymns in Tamil which are not available to us. Charles E. Gover says , " Robert de 
Nobili had set an example many years before in poems which were then highly 
esteemed " ( quoted in K. Meenakshisundaram , 1974 : 317 ) . 

The untiring efforts by missionaries like Ziegenbalg ( 1682-1719 ) to translate 
into Tamil the German hymns, used in liturgies, are worth -mentioning. In 1713 , 
Ziegenbalg compiled the Book of Hymns Set to Malabaric Music which was greatly 
responsible for the growth of native Christian lyrics (Ibid . 318 ) . Christian faith 
began to find indigenous expression in this work . It is supposed to be the first work 
of its kind printed in Tamil. It had a collection of 48 verses . Ziegenbalg is also said 
to be the first to introduce singing in the Tamil Church . His translation of 48 hymns 
appeared in print in 1713 , and this was soon enlarged by his successors to 307 hymns. 
Ziegenbalg was followed by his successors such as B. Schultze, C.F. Pressier and 
T. Walker who have made significant contributions to Tamil Christian literature . 


Introduction 


V 


Ziegenbalg s meritorious achievements had a considerable response among 
the native congregation , and this enthused other missionaries to venture on composing 
more hymns in Tamil. E. Webb of the American Mission , recognizing the desirability 
of adapting the hymns to Indian metres in public worship , edited Kirustavak 
Kirttaņaika! ( Christian Lyrics) in 1859 and had it published through the Christian 
Vernacular Education Society for India . Following this, books like Tiruccapaik 
Kirttanaika! ( Church Lyrics ), Tõnāvūr Tamilk Kirttanaika ! ( Donnavur Tamil Lyrics ), 
Pukalmālai and others came to be printed . 

A pioneering European scholar, Ellis had also composed a few poems in Tamil 
on Christian faith . His poems were written in koccakak kalippä metre . This was 
first printed by Appāvu Pillai , on which A. Muttucuvāmi Pillai wrote a commentary . 
Rhenius has written a few hymns in Tamil but he followed the western metrical 
pattern . Another important European Tamil poet, Philip Fabricius ( 1742-1791 ) has 
enriched the Christian hymnody with his creative ability and beautiful images . His 
lyrics are highly esteemed by the Tamil Christian congregation . Apart from the 
multifarious short hymns , Robert Caldwell ( 1814-1891 ) has composed a book of 
beautiful hymns under the title Narkarunai Tiyāṇamālai. The short lyrics composed 
by Robert Caldwell are found in Rev. E. Webb s Christian Lyrics for Public and 
Social Worship . 
Joseph C. Beschi ( 1680-1747 ) 

The greatest among the European Tamil poets is the Catholic missionary Beschi, 
who called himself Vīramāmunivar. Among his poetical compositions, Tēmpāvani, 
Tirukkāvalur Kalampakam , Ataikkala Malai, Anpai Alunkal Antāti and kittériyammal 
Ammāņai are worth -mentioning. The first of these is a long narrative poem modelled 
on the Indian epic pattern , whereas the other poems conform to the rigid neoclassical 
pirapantam forms. 

Writing about Beschi s poems , Caldwell says , " The post of honour ... is to be 
assigned to two contemporary poets , one of native, the other a foreigner. The second 
of these whose poems occupy still a high place in literature was the celebrated 
Beschi , not a Tamilian , like every other Tamil poet (Vetanāyakam Cāstriyār). but an 
Italian ... who acquired such a mastery over Tamil especially over its classical 
dialect and no other European seems ever to have acquired over that of any other 
Indian language " ( 1982 : 38,239 ) . 

It is obvious that Beschi has drunk deep in the fountains of Tamil classics ; he 
has assimilated the thoughts, descriptions and narrative teachniques of Tamil epics 
such as Cilappatikāram , Civakacintāmaņi and Kamparāmāyaṇam . He was also 
greatly influenced by the Tamil ethical works like Tirukkural and Nālatiyār. He has 


vi 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


blended the lofty Tamil ethical codes with the ideals of Christianity. Apart from 
these native formative influences , Xavier S. Thaņināyakam traces the impact of 
Dante , Virgil and Tasso in Tempāvaņi and concludes that Beschi s epic is a lake 
where the streams of Eastern and Western literary traditions meet and mingle happily. 
Responses from Native Poets 

No European missionary had been interested in spreading the secular literature 
of the West among the Tamils during the initital phase of their contact with Tamil 
land. The sole aim of the missionaries was to expand kingdoms of their Saviour and 
so they made painstaking efforts to introduce the Gospel , the message of the Bible, 
the dogmas and the doctrines of Christianity to the Tamils by nativizing them . 
Consequently , no one was interested in teaching either the plays of Shakespeare or 
the poems of the Western Romantic poets. It is obvious that neither Shakespeare nor 
the Romantic poets have shown much interest in Christianity as a religion . So it is 
probable that their works were not very enthusiastically received by the orthodox 
Christian missionaries . Regarding the English Romantic poets , many of them were 
anti - Christians and so the missionaries might have considered it a heresy to teach the 
works of the Romantics which in some way or other eulogize the pagan belief . So 
the missionaries with their puritanical approach to religion have not shown keen 
interest in the secular literature of their lands . As a result , the impact of Western 
secular literature on Tamil culture was very little pronounced in the earlier phase . It 
was only after the introduction of the Western type of education in a later period that 
the Tamils were able to know much about the secular Western literatures. 

Yet, the Western hymns which were translated and sung in the liturgies of the 
Tamil churches could not attract the Tamils due largely to their sickly translation , 
unfamiliar images and rhymes. They could not cater to the aesthetic needs of the 
newly converted Christians who were nurtured in the soul- stirring lyrics of the Alavārs 
and the Nāyanmārs. As a result, the newly converted native Christian poets came 
into the literary arena and beautiful poems blending Eastern form and Western content 
began to dominate the Tamil literary scene . 
Native Christian Poets before Căstiriyār 

As mentioned earlier, the earliest kind of Tamil poetry that emerged out of the 
cultural fusion of the East and the West is the Tamil Christian poetry. Efforts in this 
direction were initiated by the Western scholars who translated into Tamil the Western 
hymns and lyrics . Following them , indigenous Tamil poets , who were the converts , 
started composing poems imbibing Christian faith and doctrines . Most of the poems 
written by the native Christian poets in the initial phase seem to be pale imitations 
of the neo - classical pirapantam models with Christian content. Yet, the later Christian 


Introduction 


vii 


poets are not very rigid in following the neo - classical tradition . They have handled 
the neo - classical forms creatively with appropriate modifications . The first 
significant native Christian poet in this new discipline is Vētanāyakam Cāstiriyār 
( 1774-1864 ) . 

Before Vētanāyakam Căstiriyār, there were only a few native Christian poets 
who took to composing Christian devotional poems in the native metres and literary 
forms. The oldest Tamil Catholic poem thus came is said to be Cantiyoku Mēyar 
Ammāņai composed in 1647 in Ceylon by a Brahmin convert, the learned Pedro 
( D. Rājarigam , 1958 : 20 ) . This poem celebrates the famous shrine of St. James the 
Great at Kilali , Ceylon . This book is said to have been in manuscript until 1894 
when it was printed . In the Portuguese period another poetical treatise conforming 
strictly to the pallu form named Nānappallu ( sacred song ) came to be published . 
The date of composition of this book might have been around 1644-1650 . The name 
of its author is not known. " This work is considered by the Tamil Catholics the 
earliest specimen of Tamil Catholic dramatic poety " ( ibid ) . 

Before Vētanāyakam Cāstiriyār came to the Tamil Christian literary scene, 
Fr. Jarome Gonsalves , a Konkani Brahmin of Goa had written a number of Tamil 
Catholic poems and prose works. Some of his important works are : 1. Kirustiyāņi 
Alayam , 2. Tēvar Aruļvēta Purāņam ( 1725 ) , 3. Cattiya Vētātaña Cañcipam , 4 . 
Cuvicēcaka Viritturai, 5. Viyakulap Piracankam ( 1730 ) , 6. Ñāna Unarcci ( 1739 ) and 
7. Cukirtta Tarppaņam . During this time Johann Arndt s heart-melting devotional 
hymns were translated into Tamil by Benjamin Schultz and this book had exercised 
a deep influence on the Tamil Christian classics of the native Christian poets . 
Vetanayakam Castiriyār 

Vētanāyakam Cāstiriyār is said to be the harbinger of the resurrection of Tamil 
Christian literature. " A literary resurrection such as his suggests a parallel to the 
20th century revival of Kierkegaard " ( Ibid .) Vetanāyakam Cāstiriyār was the eldest 
son of Tēvacakāyam , a Dominican catechist, and Nāņappū. From his childhood , he 
was brought up by Christian Frederic Schwartz, a Lutheran missionary at Tañcāvůr 
along with Sarfoji, the Prince of Tañcāvūr. From the year 1786 to 1792 , he studied 
Christian theology under the guidance of Rev. Schwartz and Dr. John at Tañcāvūr 
and Tranquebar respectively. In 1794 , he was appointed as Headmaster in a primary 
school at Tañcāvūr and he served in that capacity for a few years . The early demise 
of his wife in 1796 whom he married in 1795 , the sudden death of his devoted guru , 
Rev. Schwartz in 1798 and the unfortunate death of his father in 1799 , threw him out 
of balance and the deep - seated dejection and mental agony caused by these pathetic 
events find powerful expression in his devotional lyric Jepamālai. 


viii 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


During his ninety years of life , this illustrious Protestant Christian poet had 
written more than 120 books both in verse and prose . From one of his works entitled 
Taruma Nūl Teļivu we learn that he had composed nearly one hundred poetical 
works between the years 1790-1854 . His famous dramatic poetry Pettalakēn 
Kuravañci was published in 1800. The Tañcāvür Church honoured him in 1808 with 
the title Vetaciromaņi Makañāņa Kaviccakkaravartti. Again the title Cuvicētakak 
Kavirāyarwas conferred on him in the same year when he recited Ñāņanonti Natakam 
before the congregation of the Tranquebar Church . In 1809 he was invited by the 
Veppēri Church (Chennai) and presented with a costly palanquin for rhapsodizing 
his melodious devotional lyrics in the presence of Rev. Peazold . In the same year, 
he composed the poem Cennaippațțiņap Piravēcam or Pattiņa Nonți under the 
pseudonym Vāman who is the narrator of this new kind of poetry . His Pēriņpak 
Kātal (Divine Love ) and Cāstirak Kummi were written in 1813 and 1814 respectively. 
In 1815 , he was honoured by Rev. Christian Phole with the title Vēta Cāstiriyār. 
Western Impact on Căstiriyār 

Though born on the Tamil soil and nurtured by the Tamil grammatical and literary 
traditions Vetanāyakam Cāstiriyār was highly influenced by the Western thoughts, 
and in him , we see an artistic blending of Western content and Tamil literary forms . 
His theological pursuits under Dr. John of Tranquebar and Rev. Schwartz were 
greatly responsible for such a deep impact of Western thought on him . The Western 
hymnody, the religious poems of Christian mystics like John Bunyan and epic poets 
like Milton might have exerted a deep influence on him since there are numerous 
internal evidences for such an impact on his poems . Besides , he lived in a period 
when the Romantic movement was in full swing in the European literatures. Although 
there are no external and direct evidences to say that he came into close contact with 
the literary works of the European Romantic poets, a close reading of his works 
reveals that most of his literary theories are akin to the literary theories expounded 
and propagated by the great Romantics of Europe, especially the English Romantics. 
In the rejection of rigid grammatical rules and forms, acceptance of organic form 
and simple language of the common man as the medium of poetry, in accepting the 
Romantic theory regarding the genesis of poetry and in his quest for lyrical expression , 
he resembles very closely the English Romantic poets . Yet he is not completely 
against conventional literary forms, nor is he a blind follower of tradition . His 
individuality and success lie in handling the traditional materials and forms in a 
creative manner. 


Introduction 


ix 


After Castiriyār 

There is a tendency among the native Christian poets to preserve their own 
native literary forms although they did not hesitate to fill them with Christian 
content. This reveals that though they were prepared to accept the religious doctrines 
and dogmas of Christianity, they were not prepared to uncreatively subscribe to the 
Western tradition . They took painstaking efforts to keep the uniqueness and 
individuality of their indigenous literary tradition . So without surrendering themselves 
completely to the impact of Christianity, they sought a kind of reconciliation between 
the East and the West. This is obvious from their attempt to synthesize the Eastern 
literary forms and Western religious content and also from their nativization of 
Christan thoughts . 

Another native Christian poet who composed luminous volumes of poems under 
Western influence is Vētanayakam Pillai ( 1826-1889 ) popularly known as Māyāram 
Vētanāyakam Pillai . He is one of the chief protagonists of the Tamil Renaissance 
witnessed under the impact resulting from by the study of Western classics and the 
revival of traditional native works . Vētanāyakam Pillai s role in the Tamil 
Renaissance is significant in so far as he introduced the Western literary form , 
novel , into Tamil. His prose fiction Piratāpa Mutaliyār Carittiram and Cukuņa 
Cuntari mark a turning point in the history of Tamil literature. In the introduction 
to his first novel , the author says that since he has a taste for idealization, he has 
built the story in an ideal way. 


Although he is known as the first Tamil novelist his name is glorified in the 
Tamil Christian world as a famous Catholic poet. His was not a fanatic religious 
outlook but egalitarian and humanitarian and he viewed all religions as diverse 
ways to reach the same divinity. This may be due to the impact of the religious 
renaissance , the revival of the old religious doctrines by the revivalists like 
Vivekananda, and his friendship with various Hindu scholars such as Makāvittuvāŋ 
Mināțicuntaram Pillai and others who have emphasized a cosmopolitan outlook in 
religious faiths. 
H.A. Kirusna Pillai ( 1827-1900 ) 

He was born at Karaiyiruppu , a small village in the Tirunelvēli District . He 
was appointed in 1853 in a school at Cāyarpuram run by the Society for the Propagation 
of the Gospel . He was an orthodox Hindu by birth and was later converted to 
Christianity. He got baptism in April 1858 in the S.P.G. Church at Mylapore and was 
given the Christian name Henry Alfred . He edited Tinavarttamāni, a Tamil journal, 


X 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


with Dr. Precival . He also worked at C.M. College , Tirunelvēli and Maharajah s 
College , Trivandrum . He had had acquaintance with P. Cuntaram Pillai , the author 
of the Tamil verse drama Maņāņmaniyam . 

The first Tamil version of John Bunyan s The Pilgrim s Progress under the title 
Mõtcappirayāṇam came to be published in 1793 by the S.P.C.K. Society. Since it 
received considerable appreciation from the Tamil Christians , a number of Tamil 
versions appeared subsequently. Among the Tamil versions of The Pilgrim s 
Progress , the Tamil rendering by Samuel Paul ( 1844-1900 ) which came in 1882 , evoked 
very good response among the native Christian congregation . It stirred the mind of 
Kiruşņa Pillai and inspired him to compose a Tamil poem . A.J. Appācami says 
( 1960 : 41 ) : 

It was Krishna Pillai s long cherished ambition to write a Tamil Christian 
classic which the world would not willingly let die . He was fortunately able 
to devote himself to this great task for a period of fourteen years towards the 
end of his life . His extensive study of the Tamil classics , his rare gifts and 
his mature Christian experience enabled him to write the great book Iraţcaniya 
Yāttirikam . We are told that the poet himself said once I have poured my life 
into that book . My heart s deepest is in it . 

The work consists of five paruvams namely Ati Paruvam , Kumāra Paruvam , 
Nitāna Paruvam , Āraņiya Paruvam and Iraţcaniya Paruvam . It narrates the spiritual 
Christian journey of its central figure who reaches the celestial city after crossing 
many places and events of adversities and prosperities. This quest motif is powerfully 
presented in this epic along with some flashback narration of the Biblical events 
such as the crucifixion of Christ. His verses are deeply influenced by the moving 
poems of Kampan and those of the Tamil devotional movements. 

Although Kirușņa Pillai was inspired by the allegorical narration of Bunyan, he 
did not blindly imitate it . He made considerable changes in the story to suit the 
cultural background and the aesthetic sensibilities of his Tamil Christian readers . 
Although the story takes its origin from the West, the structure of Kirusna Pillai s 
poem is influenced by that of the Tamil epic Kamparāmāyaṇam . As a result, a 
synthesis of the Western and Eastern traditions is artistically achieved in this work , 
which blends the Western poetic content and the Tamil epic structure . Whereas the 
original work is in prose , Kirusna Pillai s work is in verse , Kirusna Pillai s book 
contains episodes that are not in the original. He has omitted the characters that are 
in the original and added new ones . In the second book entitled, Kumāra Paruvam , 
there is a whole chapter of about five hundred verses on the life of Jesus Christ 
narrated in a string of magnificent stanzas. This is completely absent in the English 
original. 


Introduction 


xi 


Kiruşņa Pillai was attracted by the work of Bunyan because the whole story of 
the Christian and his march to the promised land overcoming several weaknesses 
and much travail and obstruction , caused by doubt, despondency and worldly 
attachments reminded him of his own life and mental struggle (A. V. Subramania 
Aiyar, 1970 : 76 ) . The chief inerit of Kirusna Pillai s work is its poetry characterized 
by a simple but excellent diction . Hence he has been called the Christian Kampan . 

Miss Army Carmichael , his student, is right when she describes his passion for 
Christ as expressed in his works thus: " Thought on thought and word on word came 
running up , eager to tell what cannot be told- of the light like the light of the 
morning when the sun rises , of the fairness like the fairness of the green tender 
grass springing out of the earth by clear shining after rain , of the sky full of stars 
which all were suns that had suddenly opened above him . And he longed power to 
express to his people the beauty and dearness of Christ Jesus , his redeemer, by 
whose stripes he was healed " . 


G. John Samuel 


முன்னுரை 


கிருஸ்தவத் தமிழ்க் கவிதைகளின் தோற்றம் 


பிற்காலத் தமிழ் இலக்கியத்தில் தோன்றிய இறைநெறிப் பாடல்களின் 
மறுமலர்ச்சிக்கு ஐரோப்பியத் தமிழறிஞர்கள் பல நிலைகளிலும் வித்திட்டுச் 
சென்றுள்ளனர் . தமிழியல் தொடர்பான பல்வேறு துறைகளில் வியக்கத்தகுந்த 
வகையில் தொண்டாற்றிய ஐரேப்பியக் கிருஸ்தவ இறைநெறித் தொண்டர்கள் 
தமிழில் தொடக்க நிலையில் பல கிருஸ்தவ இறைநெறிப் பாடல்களைப் பாடிச் 
சென்றனர் இவர்களின் தொடக்க முயற்சிகள் , தமிழ் நாட்டின் வேறு சமயத்தைச் 
சார்ந்த மக்களிடமும் இறைநெறிப் பாடல்களைப் படைப்பதில் புதிய ஆர்வத்தை 
எழுப்பின. சமயப் போராட்டம் எழுச்சி பெற்ற இக்காலக் கட்டத்தில் 
ஐரோப்பிய இறைநெறித் தொண்டர்கள் கிருஸ்தவ சமயக் கவிதைகள் 
படைப்பதில் காட்டிய ஆர்வம் , தமிழ் இறைநெறிப் பாடல்களின் வரலாற்றில் 
ஒரு பெரிய மறுமலர்ச்சியினைத் தோற்றுவித்தது எனலாம் . இதன் விளைவாகத் 
தமிழிலக்கிய வரலாற்றின் இடைக்காலத்தைப் போன்று எண்ணற்ற இறைநெறிப் 
பாடல்கள் பல்வேறு சமயத்தினராலும் தோற்றுவிக்கப்பட்டன. 


இறைநெறிப் பாடல்களைப் பொறுத்தவரையில் ஐரோப்பியக் கிருஸ்தவத் 
தொண்டர்களின் பங்கு மிகப்பெரிய அளவில் , வியக்கத்தக்க முறையில் 
அமைந்துள்ளது என்று கூறமுடியாது அவர்கள் படைத்துச் சென்ற 
பாடல்களை உயர்ந்த இலக்கியத்தரம் வாய்ந்த பாடல்கள் என்றும் 
கருதமுடியவில்லை எனினும் , வரலாற்று நிலையில் நோக்கும்போது இவர்களின் 
தொண்டு குறிப்பிடத்தகுந்த இடத்தைப் பெறுகின்றது . ஏனெனில் , தமிழ் 
நாட்டுப் பின்புலன்களையும் பண்பாட்டுக் கூறுகளையும் தாங்கித் தமிழ்க் 
கிருஸ்தவப் பாடல்கள் என்ற ஒரு புதுவகையான இலக்கியம் தமிழில் தோற்றம் 
பெறுவதற்கு மேற்கூறிய ஐரோப்பியக் கிருஸ்தவத் தொண்டர்களின் முயற்சிகள் 
அடிப்படையாக அமைந்தன . 


ஐரோப்பியத் தமிழ்க் கிருஸ்தவக் கவிஞர்களில் இராபர்ட் டி நொபிலி 
( Robert de Nobili) , பெஸ்கி ( Beschi) , சீகன்பால்க் (Ziegenbalg) , எல்லிஸ் (Ellis ) , 


முன்னுரை 


xiii 


ரேனியஸ் ( Rhenius ) , டாக்டர் ஜி யு . போப் ( Dr. G.U. Pope ) , டாக்டர் கால்டுவெல் 
( Dr. Robert Caldwell ) என்போர் குறிப்பிடத்தகுந்த இடத்தைப் பெறுகின்றனர் . 
இவர்களுள் , நமது கடவுளின் துயரங்கள் ( On the Suffering of our Lord ) 
உண்மையான சமயம் ( Apology of the True Religion ) , நித்திய வாழ்வு ( Eternal 
Life ) என்ற மூன்று கவிதைகளை இராபர்ட்டி நொபிலி ( 1577-1656 ) எழுதியதாகக் 
கூறப்படுகின்றது . இவற்றைத் தவிர அவர் தமிழில் எழுதிய பல கவிதைகள் 
மறைந்துவிட்டதாகவும் கிருஸ்தவ இலக்கிய வரலாற்று ஆசிரியர்கள் 
குறிப்பிடுகின்றனர் அவரது படைப்புக்களைப் பற்றிக் குறிப்பிடும் கோவர் 
( Charles E. Gover ) என்பவர் , பல ஆண்டுகளுக்கு முன்னர் இராபர்ட் டி 
நொபிலி தமிழில் எழுதிய இறைநெறிப்பாடல்கள் மக்கள் மத்தியில் 
பாராட்டுதலையும் மதிப்பையும் பெற்றிருந்தன என்று குறிப்பிடுகின்றார் . 
இதனால் தமிழ்க் கிருஸ்தவ இறைநெறிக் கவிஞர்களுக்கு இராபர்ட் டி நொபிலி 
வழிகாட்டியாக அமைந்தார் என்பதை அறிய முடிகின்றது . 


ஐரோப்பியத் திருச்சபைகளில் வழிபாட்டின் போது பாடப்பட்ட 
ஜெர்மானியக் கிருஸ்தவக் கவிதைகளைத் தமிழில் மொழிபெயர்ப்பதற்கு 
சீகன்பால்க் ( 1682-1714 ) என்னும் கிருஸ்தவ இறைத்தொண்டர் எடுத்துக் கொண்ட 
முயற்சிகளும் இங்குக் குறிப்பிடத்தக்கன 1713 ஆம் ஆண்டில் மலபார் 
இசையினைத் தழுவிய கிருஸ்தவப் பாடல்கள் ( The Book of Hymns Set to 
Malabaric Music ) என்ற நூலை வெயிட்டு இசையோடு இணைந்த கிருஸ்தவத் 
தமிழ் இலக்கியங்கள் தோன்றுவதற்கு அவர் அடித்தளத்தினை அமைத்துக் 
கொடுத்துள்ளார் ஐரோப்பியப் பண்பாட்டில் நீராடிய கிருஸ்தவக் 
கோட்பாடுகள் தமிழ்ப் பண்பாட்டிலும் நீராட , இப்படைப்பில் புதிய 
கலைவடிவத்தைப் பெற்றுள்ளன . சீகன்பால்க் எழுதிய மேற்கூறிய இசைப் பாடல் 
நூல் தமிழில் அச்சிடப் பெற்ற முதல் இசைப் பாடல் நூலாகக் காட்சி 
தருகின்றது . 


தமிழ் நாட்டுக் கிருஸ்தவத் திருச்சபைகளில் , தமிழில் பாடல்கள் பாடுவதை 
முதன் முதலாக அறிமுகப்படுத்திய இறைத் தொண்டராகத் தத்துவ போதகர் 
என்னும் சீகன்பால்க் குறிப்பிடப்படுகின்றார் . 1713 இல் அவர் தமிழில் 
வெளியிட்ட 48 பாடல்களின் மொழிபெயர்ப்புத் தொகுதி , அவருக்குப் பின் 
வந்தோரால் 307 பாடல்களைக் கொண்ட தொகுதியாக விரிவு பெற்றது . அவர் 
விட்டுச் சென்ற பணியினை அவருக்குப் பின்னர் வந்த கல்ட்ஸ் ( Schultze ) , 
பிரஸியர்( Pressier), வாக்கர் ( Walker ) போன்றோர்கள் தொடர்ந்து மேற்கொண்டு 
தமிழ்க் கிருஸ்தவ இலக்கியப் பரப்பினை மேலும் விரிவுபடுத்தினர் . 


2 


xiv 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


தமிழ் நாட்டைச் சார்ந்த கிருஸ்தவர்களால் வெளியிடப்பட்ட 
சீகன்பால்கின் மொழிபெயர்ப்புப் பாடல்கள் தமிழ் நாட்டில் சிறந்த 
வரவேற்பைப் பெற்றன. இதன் விளைவாக ஏ.னைய வெளிநாட்டு இறைத் 
தொண்டர்களும் தமிழில் இறைநெறிப் பாடல்களைப் படைத்தளிக்க ஆர்வம் 
கொண்டனர் . இந்திய இசையைத் தழுவிக் கிருஸ்தவப் பாடல்கள் அமைய 
வேண்டும் என்று விரும்பிய அமெரிக்கத் திருச்சபையைச் சார்ந்த இறைத் 
தொண்டரான இ வெப் ( E.webb ) என்பவர் 1859 இல் கிருஸ்தவக் கீர்த்தனைகள் 
என்ற நூலைப் பதிப்பித்தார் . இந்நூலைக் கிருஸ்தவ வெர்னாகுலர் கல்விச் 
சங்கம் ( Christian Vernacular Education Society for India) என்ற நிறுவனம் 
வெளியிட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து திருச்சபைக் கீர்த்தனைகள் , 
டோனாவூர் தமிழ்க் கீர்த்தனைகள் , புகழ்மாலை போன்ற பல நூல்கள் அச்சு 
வாகனம் ஏறித் தமிழ் நாட்டில் உலா வரத் தொடங்கின. 

கிருஸ்தவ நம்பிக்கைகளை மையமாகக் கொண்ட சில அழகிய தமிழ்க் 
கவிதைகளை எல்லிஸ் எழுதி வெளியிட்டுள்ளார் . இவர் கொச்சகக் கலிப்பா 
என்னும் யாப்பு வடிவில் தம் கவிதைகளை எழுதியுள்ளது குறிப்பிடத் தக்கது . 
முத்துசாமிப் பிள்ளை என்பவரின் உரையோடு கூடிய இக் கவிதைகளை 
அப்பாவுப் பிள்ளை என்பவர் முதன் முதலாக அச்சிட்டு வெளியிட்டுள்ளார் . 

மேல்நாட்டு யாப்பு விதிகளைத் தழுவி , ரேனியஸ் என்னும் கிருஸ்தவத் 
தொண்டரும் பல தமிழ்க் கவிதைகளைப் படைத்துள்ளார் . டாக்டர் இராபர்ட் 
கால்டுவெல் ( 1814-1891 ) பல உதிரிப் பாடல்களை எழுதியதோடு , நற்கருணைத் 
தியானமாலை என்ற தலைப்பில் ஒரு நூலையும் படைத்துள்ளார் . இராபர்ட் 
கால்டுவெல் படைத்த சில தனிப்பாடல்கள் இ வெப் என்பவரால் 
வெளியிடப்பட்ட கிருஸ்தவக் கீர்த்தனைகள் என்ற நூலில் இடம் 
பெற்றுள்ளன. கிருஸ்தவத் தமிழ்க் கவிஞரான வேதநாயகம் சாஸ்திரியாரின் 
கவிதைகளையும் தமது நூலில் இ . வெப் 

வெப் இடம் பெறச் செய்துள்ளார் என்பது 
குறிப்பிடத்தக்கது 


வீரமாமுனிவர் ( 1680-1747 ) 

மேல்நாட்டு இறைத் தொண்டர்களின் கவிதைப் படைப்புகளைப் 
பொறுத்தவரையில் வீரமாமுனிவர் என்று அழைக்கப்படும் ஜோசப் பெஸ்கியின் 
படைப்புக்கள் தரத்தில் உயர்ந்து காட்சி தருகின்றன. இவரைப் பற்றிக் குறிப்பிடும் 
டாக்டர் கால்டுவெல் , “ தற்காலக் கிருஸ்தவக் கவிஞருள் இருவர் 
குறிப்பிடத்தகுந்தவர் . ஒருவர் தமிழ் நாட்டைச் சார்ந்தவர் ; மற்றொருவர் வெளி 
நாட்டவர். இவர்களுள் வெளிநாட்டவரான பெஸ்கி , இத்தாலிய நாட்டைச் 


XV 


முன்னுரை 


சார்ந்தவராக இருந்த போதிலும் தமிழில் அழுத்தமான புலமை பெற்றுத் தமிழ் 
மொழியின் பழைய இலக்கியப் படைப்புகளில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டு , 
ஐரோப்பிய நாட்டைச் சார்ந்த இறைத் தொண்டர்கள் எவரும் சாதிக்க முடியாத 
சாதனையைச் சாதித்துள்ளார் ” என்று கூறிச் செல்கின்றார். அவரைத் தொடர்ந்து 
பெப்மஸயஸ் என்பவர் அழகிய காட்சிப் படிமங்களாலும் ஆற்றல்மிக்க 
படைப்பாற்றலாலும் தமிழ்க் கிருஸ்தவ இலக்கியப் படைப்பாளர் வரிசையில் 
மிகச் சிறந்த இடத்தைப் பெறுகின்றார் . 

ஐரோப்பியக் கிருஸ்தவத் தமிழ்க் கவிஞர்களைப் பொறுத்த வரையில் 
வீரமாமுனிவர் பெற்ற உயரிய இடத்தினை வேறு எந்த ஐரோப்பியக் 
கவிஞர்களாலும் பெற முடியவில்லை . வீரமாமுனிவர் படைத்த கிருஸ்தவத் 
தமிழ் இலக்கியங்களுள் தேம்பாவணி , திருக்காவலூர்க் கலம்பகம் , 
அடைக்கல மாலை , அன்னை அழுங்கல் அந்தாதி , கித்தேரி அம்மாள் 
அம்மானை ஆகியன குறிப்பிடத்தகுந்தன . இவற்றுள் முதலில் இடம் பெறும் 
தேம்பாவணி இந்தியக் காப்பிய நெறிகளைப் பின்பற்றியமைந்த தமிழ்க் 
காப்பியமாகவும் ஏனைய இலக்கியங்கள் , சிற்றிலக்கியங்கள் 

, என்று 
அழைக்கப்படும் பிரபந்த வகைகளைத் தழுவியனவாகவும் காட்சி தருகின்றன. 

தமிழ் இலக்கியச் செல்வங்களை ஆழமாகக் கற்றுத் துறை போகிய 
அறிஞராக வீரமாமுனிவர் காட்சி தருகின்றார் . சிலப்பதிகாரம் , 
சீவகசிந்தாமணி , கம்பராமாயணம் ஆகிய காப்பியங்களில் இடம் பெற்றுள்ள 
உயரிய சிந்தனைகள் வர்ணனைகள் , உத்திகள் ஆகியவற்றைத் தேம்பாவணிக் 
காப்பியத்தில் அவர் பின்பற்றுவதைக் காண்கின்றோம் . அதோடு , நீதி நூற்களான 
திருக்குறள் , நாலடியார் போன்ற படைப்புகளும் வீரமாமுனிவரின் மீது பெரும் 
பாதிப்பினை ஏற்படுத்தியுள்ளன. கிருஸ்தவத்தின் உயரிய சிந்தனைகளைத் 
தமிழர்களின் அறவியல் சிந்தனைகளோடு இணைத்துத் தேம்பாவணிக் 
காப்பியத்தில், பல இடங்களிலும் அவர் இடம் பெறச் செய்துள்ளார் . இதைத் 
தவிர மேல் நாட்டுக் கவிஞர்களான தாந்தே , வர்ஜில் , தாஸோ என்போரின் 
பாதிப்புக்களும் தேம்பாவணியில் இருப்பதாக டாக்டர் சேவியர் தனிநாயகம் 
அவர்கள் குறிப்பிட்டுச் செல்கின்றார் . கீழைத் தேசத்துக் கலைகளும் மேலை 
நாட்டு இலக்கிய மரபுகளும் இணைந்து சங்கமமாகும் ஒரு பெரிய ஏரியாகத் 
தனிநாயகம் அவர்கள் தேம்பாவணியைப் பாராட்டுகின்றார் . 
கிருஸ்தவக் கவிதையும் தமிழ் நாட்டுப் புலவர்களும் 

தமிழ் நாட்டில் கிருஸ்தவ சமயப் பிரச்சாரத்திற்காக வந்த மேல்நாட்டுக் 
கிருஸ்தவத் தொண்டர்கள் சமய இலக்கியங்களைப் பரப்புவதில் ஆர்வம் 
காட்டினரே தவிர , சமயச் சார்பு இல்லாத எந்த மேல்நாட்டு இலக்கியங்களைப் 
பரப்புவதிலும் ஈடுபாடு கொள்ளவில்லை கிருஸ்துவின் சாம்ராஜ்யத்தின் 


xvi 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


பரப்பினை விரிவு படுத்துவதைக் குறிக்கோளாகக் கொண்ட அவர்கள் 
கிருஸ்தவத் திருமறை , நற்செய்தி நூற்கள் , கிருஸ்தவக் கோட்பாடுகள் , 
நம்பிக்கைகள் ஆகியவற்றைத் தமிழ்ப்படு , துவதிலும் தமிழ் நாட்டுச் 
சூழல்களுக்கேற்பத் தமிழில் தருவதிலும் அதிக ஆர்வம் காட்டினர் . எனவே 
நாடக மேதையான ஷேக்ஸ்பியரின் நாடகங்களை அறிமுகப்படுத்துவதிலோ, 
வீறுணர்ச்சிக் கவிஞர்களின் கவிதைகளைத் தமிழர்களுக்குத் தருவதிலோ 
அவர்கள் ஆர்வம் காட்டவில்லை ஷேக்ஸ்பியரோ , வீறுணர்ச்சிக் கவிஞர்களோ 
கிருஸ்தவ சமயப் பிரச்சாரத்தில் ஆர்வம் கொள்ளவில்லை என்பது தெளிவு . 
ஆங்கில வீறுணர்ச்சிக் கவிஞர்களைப் பொறுத்தவரையில் பெரும்பாலான 
கவிஞர்கள் கிருஸ்தவத்திற்கு எதிரிகளாகவே திகழ்ந்தனர் . எனவே 
இப்படைப்புக்களைத் தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்துவது கிருஸ்தவத்திற்கு 
எதிரிடையான எண்ணங்களை வளர்க்கத் துணைபுரியும் என்று மேல்நாட்டு 
இறைத் தொண்டர்கள் கருதியிருக்கலாம் . எனவே , சமயப் பிரச்சாரம் ஆதிக்கம் 
பெற்றிருந்த இக்காலக் கட்டத்தில் , சமயச் சார்பற்ற மேல்நாட்டு இலக்கியங்கள் 
தமிழில் அதிக பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பில்லாமல் போய்விட்டது . மேல் 
நாட்டு முறையில் அமைந்த கல்வி அமைப்பு , தமிழ் நாட்டில் அறிமுகப் 
படுத்தப்பட்ட காலம் தொடங்கியே சமயச்சார்பற்ற மேலை நாட்டு 
இலக்கியங்கள் தமிழ் இலக்கியத்தில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தத் 
தொடங்கின எனலாம் . 


மேல்நாட்டுப் படைப்புக்களின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் சிறப்பாக 
அமையாததாலும் அப்பாடல்களில் அமைந்துள்ள காட்சிப்படிமங்கள் தமிழ் 
நாட்டுச் சூழ்நிலைகளுக்கு இயைந்து வராமல் அமைந்ததாலும் அவற்றின் ஓசை 
நயம் தமிழர்களுக்குப் பழக்கப்பட்டதாக அமையாததாலும் அவை தமிழ் 
மக்களை விரைவில் கவர்ந்து , அவர்தம் வாழ்வியலோடு முழு நிலையில் 
ஒன்றிவிடத் தவறிவிட்டன. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பாடிய , உள்ளத்தை 
உருக்கும் பக்திப் பாடல்களின் சொல்லழகிலும் , இசைச்சிறப்பிலும் , ஆன்மீகத் 
தேட்டத்திலும் உள்ளத்தைப் பறிகொடுத்துப் பின்னர் கிருஸ்தவர்களாக மாறிய 
தமிழ் மக்களின் கலையுணர்வுமிக்க உள்ள வேட்கைகளுக்குப் போதுமான 
உணவாக மேற்கூறிய மேல்நாட்டுப் பக்திப் பாடல்களின் மொழிபெயர்ப்புகள் 
அமையவில்லை. அதன் விளைவாக , கிருஸ்தவ சமயத்தைத் தழுவிய தமிழ்க் 
கவிஞர்கள் சிலர், மேல்நாட்டுச் சமயக் கோட்பாடுகளைத் தன்வயப்படுத்திக் 
கொண்டு , தமிழ்க்கவிதை வடிவில் எண்ணற்ற கிருஸ்தவத் தமிழ்க் 
கீர்த்தனைகளைப் படைத்தளிக்க முன்வந்தனர் . அதன் விளைவாக உண்மையான 
தமிழ்க் கிருஸ்தவ இலக்கியங்கள் தமிழ் நாட்டில் பிறப்பெடுக்கத் தொடங்கின. 

மேற்கூறிய சமுதாய , இலக்கியப் பின்புலத்தில் ஏராளமான தமிழ்க் 
கிருஸ்தவக் கவிஞர்கள், இலக்கியப் பயணத்தினைச் சிறப்புடன் தமிழ் நாட்டில் 


முன்னுரை 


xvii 


மேற்கொள்ளத் தொடங்கினர். அவர்தம் கவிதைகளில் மேல்நாட்டு இலக்கிய 
உள்ளீடும் , தமிழ் நாட்டு இலக்கிய வடிவமும் ஒன்றோடு ஒன்று இணைந்து 
பின்னிப் பிணைந்து கலை வடிவத்தினைப் பெறத் தொடங்கின. 

முன்னர் குறிப்பிட்டது போன்று கிழக்கும் மேற்கும் சங்கமமானதன் 
விளைவாகத் தோன்றிய , முதல் புதுமை இலக்கியமாகத் தமிழ்க் கிருஸ்தவக் 
கவிதைகளைக் குறிப்பிடலாம் . இது போன்ற புதிய முயற்சிகளுக்கு 
வித்திட்டவர்களாக மேல்நாட்டு இறைத் தொண்டர்கள் காட்சி தருகின்றனர். 
மேலை நாட்டுப் பக்திப் பனுவல்களையும் , பக்திச்சுவை பொங்கித் ததும்பும் 
தன்னுணர்ச்சிப் பாடல்களையும் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்துத் தந்தும் 
தமிழில் கிருஸ்தவப் பாடல்களை இயற்றியும் இத் தொண்டர்கள் மேற்கூறிய 
இலக்கிய வளர்ச்சிக்கு வழி காட்டினர் இம்முயற்சி தமிழ் நாட்டுக் கிருஸ்தவத் 
தொண்டர்களைத் தூண்டவே , கிருஸ்தவக் கோட்பாடுகளும் இறையியல் 
தத்துவங்களும் தமிழ்க் கவிதைகளாக உருப்பெறத் தொடங்கின. 
இவ்வியக்கத்தைச் சார்ந்த தொடக்க நிலைக் கவிஞர்களின் கவிதைகள் மிகச் 
சிறப்பு வாய்ந்தன என்று குறிப்பிட முடியவில்லை தமிழ் நாட்டுப் புதுச் 
செந்நெறி இலக்கிய வடிவங்களான பிரபந்த வடிவங்களில் அவை கிருஸ்தவச் 
சிந்தனைகளைத் தந்து நின்றன. ஓரளவிற்கு ஏதோ ஒன்றைப் பார்த்து அப்படியே 
படைப்பதைப் போன்ற செயற்கைத்தன்மை அவற்றில் மலிந்து கிடப்பதைக் 
காணலாம் . எனினும் அவர்களைத் தொடர்ந்து தோன்றிய கவிஞர்கள் பிரபந்த 
வடிவங்களைச் சற்றும் மாறுபடாமல் அப்படியே கையாள்வதில் அதிக ஆர்வம் 
காட்டவில்லை பிரபந்த வடிவங்களைப் படைப்பு உள்ளத்துடனும் திறனாய்வு 
நோக்குடனும் பரிசீலனை செய்து , தேவையான மாற்றங்களுடன் அவர்கள் 
கையாளத் தொடங்கினர் இத்தகைய தமிழ்க் கிருஸ்தவப் புலவர்களின் 
வரிசையில் நம்மை எளிதாகக் கவர்ந்திழுப்பவராக வேதநாயகம் சாஸ்திரியார் 
( 1774-1864 ) காட்சி தருகின்றார் . 
சாஸ்திரியாருக்கு முற்பட்டத் தமிழ்க் கிருஸ்தவக் கவிஞர்கள் 

வேதநாயகம் சாஸ்திரியார் கிருஸ்தவத் தமிழ் இலக்கியங்களைப் 
படைப்பதற்கு முன்னர் அம் முயற்சியில் பல தமிழ்க் கவிஞர்கள் ஈடுபட்டு 
வழிகாட்டியுள்ளனர் என்பது மறுக்க முடியாத உண்மை . அம்முயற்சியில் முதன் 
முதலாகத் தோன்றிய கிருஸ்தவ இலக்கியமாக சண்டியோகு மேயர் 
அம்மானை என்ற தமிழ்க் கத்தோலிக்க நூல் காட்சி தருகின்றது இந்நூல் 
1647இல் எழுதப்பட்டதாகத் தெரிகின்றது . இலங்கையில் வாழ்ந்த பிராமண 
குலத்தைச் சார்ந்த ஒருவர் இதனை எழுதினார் என்று அறிகின்றோம் . கிருஸ்தவ 
சமயத்திற்கு மதம் மாறிய இவ்வறிஞர் தன்னுடைய பெயரைப் பெட்ரோ என்று 
மாற்றி அமைத்துக் கொண்டதாகத் தெரிகின்றது . இலங்கையிலுள்ள தூய 


xviii 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


ஜேம்ஸ் ( St. James ) ஆலயத்தைச் சிறப்பிப்பதாக இப்படைப்பு அமைந்துள்ளது . 
1894ஆம் ஆண்டு வரை சுவடியாக இருந்து, பின்னர் இந்நூல் அச்சிடப்பட்டதாக 
அறிகின்றோம் . 

போர்த்துக்கீசியர்களின் ஆதிக்கம் உயர்ச்சி பெற்றிருந்த காலத்தில் 
ஞானப்பள்ளு என்று ஒரு நூல் வெளிவந்ததாகத் தெரிகின்றது . பிரபந்த 
வகைகளுள் ஒன்றான பள்ளு என்னும் இலக்கிய வடிவைப் பின்பற்றிக் 
கிருஸ்தவச் செய்திகளைத் தமிழில் இந்நூல் தந்து நிற்கின்றது 

1644 முதல் 
1650 க்கு உட்பட்ட காலத்தில் இந்நூல் படைக்கப்பட்டிருக்கலாம் என்று 
தெரிகின்றது . இதன் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. தொடக்க நிலையில் 
தோன்றிய தமிழ்க் கத்தோலிக்க நாடகக் கவிதையாக இந்நூலைத் தமிழ்க் 
கத்தோலிக்கர்கள் குறிப்பிடுகின்றனர் . 

தமிழ்க் கிருஸ்தவ இலக்கிய உலகில் வேதநாயகம் சாஸ்திரியார் 
சாதனைகள் பல புரிவதற்கு முன்னர் கோவாவைச் சார்ந்த கொங்கணிப் 
பிராமணரான அருட் தந்தை ஜேரோன் கொன்சல்வேஸ் ( Fr. Jarone Gonsalves ) 
என்பவர் கவிதை நடையிலும் உரைநடையிலும் பல கத்தோலிக்கத் தமிழ்க் 
கிருஸ்தவ இலக்கியங்களைப் படைத்துள்ளார் . அவரது படைப்புகளில் : 

1. கிருஸ்தியானி ஆலயம் , 2. தேவர் அருள் வேத புராணம் ( 1725 ) , 
3. சத்திய வேதாதன சஞ்சீபம் , 4. சுவிசேசக விரித்துரை , 5 . வியாகுலப் 
பிரசங்கம் ( 1730 ) , 6. ஞான உணர்ச்சி ( 1739 ) , 7. சுகீர்த்த தர்ப்பணம் என்பன 
குறிப்பிடத்தக்கன . 

க்காலத்தில் பென்ஜமின் கல்ட்ஸ் ( Benjmin Schultz ) என்பவர் ஜோகன் 
( Johann Arndt) என்பவரின் உள்ளத்தை நெகிழ வைக்கும் பக்திப் பாடல்களைத் 
தமிழில் மொழிபெயர்த்து நூலாக வெளியிட்டார் இப்படைப்புப் புதிதாகத் 
தமிழ்க் கிருஸ்தவக் கவிதைகள் புனையத் தொடங்கிய தமிழ் நாட்டுக் 
கவிஞர்களின் படைப்பாற்றலில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தத் தொடங்கியது. 
வேதநாயகம் சாஸ்திரியார் 

தமிழ்க் கிருஸ்தவ இலக்கிய வரலாற்றில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியினைத் 
தோற்றுவித்தக் கவிஞராகத் திறனாய்வாளர்களால் வேதநாயகம் சாஸ்திரியார் 
சுட்டப்படுகின்றார் இவர் ஏற்படுத்திய இலக்கிய மறுமலர்ச்சி , கியர்கிகார்டு 
(Kierkegaard ) என்பவரின் மீது ஏற்பட்ட 20 ஆம் நூற்றாண்டைய மறுமலர்ச்சிக்கு 
நிகரானது என்று கிருஸ்தவத் தமிழ் இலக்கியத் திறனாய்வாளரான இராஜரீகம் 
சுட்டிச் செல்கின்றார் . தேவசகாயம் , ஞானப்பூ என்பவர்களுக்கு மகனாகத் 
தோன்றிய வேதநாயகம் சாஸ்திரியார் 1774ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 
7 ஆம் நாள் திருநெல்வேலியில் பிறந்தார் . மேல்நாட்டுக் கிருஸ்தவ இறைத் 


முன்னுரை 


xix 


தொண்டரான ஸ்வார்ச் ( Christian Frederic Schwatz ) என்ற லுத்தரன் சபையைச் 
சார்ந்த அருட் தொண்டரின் பராமரிப்பில் இவர் வளர்ந்து வந்தார் . தஞ்சை 
இளவரசரான சரபோஜி மன்னருடன் இணைந்து இவர் வளர்ந்து வந்தது 
குறிப்பிடத் தகுந்தது . 1786 முதல் 1792 வரை ஸ்வார்ச் என்னும் இறைத் 
தொண்டரிடமும் பின்னர் டாக்டர் ஜான் என்பவரிடமும் , முறையே 
தஞ்சையிலும் தரங்கம்பாடியிலும் கிருஸ்தவ இறையியல் தொடர்பான 
கல்வியினை இவர் கற்றார் . பின்னர் 1794 ஆம் ஆண்டு தஞ்சையிலுள்ள ஆரம்பப் 
பள்ளி ஒன்றில் தலைமையாசிரியர் பணியினை ஏற்றுச் சில காலம் பணிபுரிந்தார். 
1795 ஆம் ஆண்டில் திருமணம் செய்து கொண்ட சாஸ்திரியார் 1796 ஆம் ஆண்டில் 
தன் மனைவியை இழந்தார் . பின்னர்த் தனது வளர்ப்புத் தந்தையான ஸ்வார்ச் 
பாதிரியாரை 1798 ஆம் ஆண்டில் இழந்தார் . இதைத் தொடர்ந்து 1799 ஆம் 
ஆண்டில் தன் தந்தையைப் பிரிந்தார் . தொடர்ச்சியாக ஏற்பட்ட மேற்கூறிய 
இழப்புகளும் துயரங்களும் வேதநாயகம் சாஸ்திரியாரை நிலைகுலையச் 
செய்தன. உள்ளத்தின் அடிமனத்தில் ஆழமாக வேர்விட்டு வளர்ந்த இத்தகைய 
துன்ப உணர்வுகள் அனைத்தும் ஜெபமாலை என்னும் பெயரைத் தாங்கிய 
அவரது நூலில் வேகமாகப் பீரிட்டுக் கிளம்புவதைக் காணலாம் . 


தொண்ணூறு ஆண்டுகள் வரை மண்ணுலகில் வாழ்ந்த இப் பெருங் 
கவிஞர் செய்யுளிலும் உரைநடையிலுமாக 120 க்கும் மேற்பட்ட நூல்களைத் தமிழ் 
இலக்கிய உலகிற்குத் தந்துள்ளார் . இவர் படைத்துள்ள தரும் நூல் தெளிவு 
என்னும் நூலால் 1790 முதல் 1854 ஆம் ஆண்டிற்குள் 100 கவிதை நூல்களை 
இவர் பாடியதாக அறிகின்றோம் . வேதநாயகம் சாஸ்திரியாரின் பெரும் 
படைப்பான பெத்தலகேங் குறவஞ்சி என்னும் நாடகக் கவிதை கி.பி. 1800 இல் 
வெளியிடப்பட்டது . 

20-2-1808ஆம் ஆண்டில் தஞ்சாவூர்த் திருச்சபை , வேதசிரோமணி 
மகாஞான கவிச்சக்கரவர்த்தி என்னும் பட்டத்தினை நல்கி இப்பெரும் புலவருக்கு 
மரியாதை செய்துள்ளது . 15-3-1808ஆம் ஆண்டில் ஞானநொண்டி நாடகம் 
என்னும் அரிய படைப்பினைத் தரங்கம்பாடித் திருச்சபையின் உறுப்பினர்களின் 
முன்னிலையில் வேதநாயகம் சாஸ்திரியார் பாடி விளக்கம் தந்தபோது 
சுவிசேடகக் கவிராயர் என்னும் பட்டம் அவருக்குத் தரப்பட்டது . 1809 இல் 
மறைத்திரு பிஸோல்டு ( Rev. Peazold ) என்பவரின் முன்னர்த் தான் படைத்த 
பக்தி நூல்களைப் பாடிப் பரவசப்படுத்தியபோது வேதநாயகம் சாஸ்திரியாருக்கு 
வேப்பேரித் திருச்சபையின் சார்பில் விலையுயர்ந்த பல்லக்கு ஒன்று பரிசாகத் 
தரப்பட்டதாக அறிகின்றோம் . இதே ஆண்டில் சென்னைப்பட்டினப் 
பிரவேசம் அல்லது பட்டின நொண்டி என்ற நுலினை , வாமன் என்ற புனை 


XX 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


பெயரில் அவர் எழுதியதாகத் தெரிகின்றது . 1813 ஆம் ஆண்டில் பேரின்பக் 
காதல் என்னும் நூலினையும் 1814 ஆம் ஆண்டில் சாஸ்திரக் கும்மி என்ற நூலி 
னையும் இவர் எழுதியுள்ளார் . கிருஸ்டியன் போல் ( Christian Phole ) என்னும் 
பாதிரியார் 18-6-1815ஆம் ஆண்டில் வேத சாஸ்திரியார் என்னும் பட்டத்தினை 
நல்கி இவரைச் சிறப்பித்தது குறிப்பிடத்தக்கது . 
மேல்நாட்டுப் பாதிப்புக்கள் 

தமிழ் மண்ணில் பிறந்து, தமிழ் இலக்கியங்களைக் கற்று , தமிழ் இலக்கிய 
மரபுகளில் சிறந்த பயிற்சி பெற்றுள்ள வேதநாயகம் சாஸ்திரியார் மீது 
மேல்நாட்டுச் சிந்தனைகள் பெரும் பாதிப்பினை ஏற்படுத்தியுள்ளன . அவரது 
படைப்புக்களில் மேல் நாட்டு இலக்கிய உள்ளீடும் தமிழ் நாட்டு இலக்கிய 
வடிவமும் கலைநுட்பத்துடன் இணைந்து சங்கமமாவதைக் காண்கின்றோம் . 
தரங்கம்பாடியில் டாக்டர் ஜான் என்பவரிடமும் தஞ்சையில் சுவார்ச் 
பாதிரியாரிடமும் அவர் கற்ற இறையியல் கல்வி மேற்கூறிய பாதிப்பிற்கு 
அடித்தளமாக அமைந்தது . மேல்நாட்டுப் பக்திப்பாடல் மரபு, கிருஸ்தவ 
மெய்யுணர்வுவாதிகளான ஜான் பனியன் போன்றவர்களின் படைப்பு , மில்டன் 
போன்ற காப்பியப் புலவர்களின் இலக்கியச் சாதனைகள் ஆகியன வேதநாயகம் 
சாஸ்திரியாரின் படைப்புகளில் பெரும் பாதிப்பினை ஏற்படுத்தின . அவரது 
கவிதைகளில் மேற்கூறிய பாதிப்புக்குரிய ஏராளமான அகச் சான்றுகள் 
காணப்படுகின்றன . 

மேலும் , மேல்நாடுகளில் வீறுணர்ச்சிக் கவிதைகள் தோன்றிப் பெரும் 
பாதிப்பினை ஏற்படுத்திக்கொண்டிருந்த காலக்கட்டத்தில் வாழ்ந்து 
கொண்டிருந்தவர் சாஸ்திரியார் ஐரோப்பிய வீறுணர்ச்சிக் கவிதையோடு 
அவருக்கு நேரடியான தொடர்பு இருந்தது என்பதை அறிவதற்குரிய 
புறச்சான்றுகள் அதிகமாக இல்லை என்பது உண்மை . எனினும் அவரது 
படைப்புக்களை ஆழமாகப் பயிலும்போது அவர் கொண்டிருந்த இலக்கியக் 
கோட்பாடுகள் , ஐரோப்பிய வீறுணர்ச்சிக் கவிஞர்களின் இலக்கியக் 
கோட்பாடுகளோடு கைகோத்து, இணைந்து நடைபயில்வதைக் காண்கின்றோம் . 
தேவையற்ற யாப்பு விதிகளைப் புறக்கணிப்பதிலும் நெகிழ்ந்து கொடுக்காத 
இலக்கிய வடிவங்களைத் தவிர்ப்பதிலும் , அவயவிக் கோட்பாட்டினை 
( Organic Theory of Art) ஏற்றுக் கொள்வதிலும் சாதாரண மக்களின் மொழியைக் 
கவிதைக்குரிய மொழி நடையாகப் போற்றுவதிலும் கவிதை உள்ளத்திலிருந்து 
தோன்றி வெளிப்படுகின்றது என்ற அகவெளியீட்டுக் கொள்கையை 
வற்புறுத்துவதிலும் தன்னுணர்ச்சிப் பாடல்களுக்கு அதிகச் சிறப்பளிப்பதிலும் 
தமிழ் நாட்டுக் கவிஞரான வேதநாயகம் சாஸ்திரியார் , ஆங்கில வீறுணர்ச்சிக் 
கவிஞர்களை ஒத்துக் காட்சி தருகின்றார் எனினும் மரபு வடிவங்களை 


முன்னுரை 


xxi 


முழுமையாக எதிர்த்து அவர் போராடினார் என்று கூற முடியவில்லை . அதே 
சமயம் மரபு இலக்கிய வடிவங்களைக் கண்மூடித்தனமாகப் பின்பற்றினார் 
என்றும் குறிப்பிடமுடியவில்லை , மரபுச் செய்திகளையும் மரபுக் கோட் 
பாடுகளையும் திறனாய்வு ரீதியில் சிந்தித்து , படைப்புக் கண்ணோட்டத்தோடு 
கையாள்வதில்தான் அவரது தனித் திறமையும் வெற்றியும் பளிச்சிடுகின்றன 
எனலாம் . 


சாஸ்திரியாருக்குப் பின்னர்த் தமிழ்க் கிருஸ்தவ இலக்கியம் 

வெளிநாட்டில் தோன்றிய கிருஸ்தவ சமயச் சிந்தனைகளை மனமுவந்து 
கவிதையின் பாடு பொருளாக ஏற்றுக்கொண்ட தமிழ்க் கிருஸ்தவக் கவிஞர்கள் 
இலக்கிய வடிவத்தைப் பொறுத்த வரையில் தமிழ் இலக்கிய மரபு வடிவங்களை 
இயன்ற அளவிற்குப் பின்பற்ற முயல்வதைக் காண்கின்றோம் . இது மேல்நாட்டுச் 
சமயச் சிந்தனைகளை வரவேற்றபோதிலும் வெளிநாட்டுச் சிந்தனைகளின் 
பாதிப்புகளுக்கு முழுநிலையில் தங்களை அடிமைப்படுத்த அவர்கள் 
விரும்பவில்லை என்பதை மறைமுகமாகக் காட்டி நிற்கின்றது . 

வெளிநாட்டுக் கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட போதிலும் தம் சொந்த 
நாட்டில் தோன்றிய இலக்கிய மரபுகளின் தனித்தன்மையினை அவர்கள் 
பாதுகாப்பதில் அதிக ஆர்வம் எடுத்துள்ளதைக் காண முடிகின்றது எனவே 
முழு நிலையில் தம்மை மேல்நாட்டுச் சிந்தனைகளுக்கு அடிமையாக்க முயலாமல் , 
கிழக்கையும் மேற்கையும் இணைத்து , இவ்விரு நாடுகளிலும் தோன்றிய 
கலையுணர்வுகளைச் சங்கமிக்கச் செய்து , புதுமைகளைப் படைக்க அவர்கள் 
முயல்வதைக் காண்கின்றோம் . கிருஸ்தவக் கோட்பாடுகளையும் , திருமறைச் 
செய்திகளையும் அயன்மை உணர்வு தோன்றாமல் , தமிழ் நாட்டுப் 
பின்னணிகளுக்கேற்பத் தமிழ்ப்படுத்த முயலும் முயற்சிக்கு அவர்களது 
மேற்கூறிய மனப்போக்குத் தெளிவான சான்றாக அமைகின்றது . 
போக்கினைத் தமிழ்க் கிருஸ்தவ இலக்கியம் படைக்க முயன்ற தமிழ்நாட்டுக் 
கவிஞர்கள் அனைவரிடமும் காண முடிகின்றது . 

வேதநாயகம் சாஸ்திரியாருக்கு அடுத்த நிலையில் மேலை நாட்டுச் 
சிந்தனைகளின் பாதிப்பைப் பெற்றுத் தமிழ்க் கவிதைகள் பல படைத்த 
கிருஸ்தவத் தமிழ் கவிஞர்கள் வரிசையில் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை 
( 1826-1889) சிறப்பிடத்தைப் பெறுகின்றார் மேலை நாட்டு இலக்கியங்களின் 
பாதிப்பாலும் பழைய செந்நெறி இலக்கியங்களுக்குப் புத்துயிர் தரும் 
புதுப்போக்காலும் முகிழ்த்து எழுந்த பிற்காலத் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி 
இயக்கத்தின் முன்னோடிக் கவிஞராக வேதநாயகம் பிள்ளை அமைகின்றார் . 
மேல்நாடுகளில் மிகச் சிறந்த செல்வாக்கைப் பெற்ற இலக்கிய வகையான நாவல் 


xxii 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


இலக்கியத்தைத் தமிழில் அறிமுகம் செய்து வைத்துத் தமிழ் இலக்கிய 
மறுமலர்ச்சிக்கு அடிகோலியவர் வேதநாயகம் பிள்ளை எனலாம் . 
H.A. கிருஷ்ண பிள்ளை ( 1827-1900 ) 

கிருஸ்தவத் தமிழ்ப் புலவர்கள் வரிசையில் மேல்நாட்டுச் சிந்தனைகளின் 
பாதிப்பினை ஏந்தி அரிய பல அருட் பாடல்களை ஆக்கித்தந்த சிறந்த கவிஞராக 
ஹென்றி ஆல்பிரட் கிருஷ்ண பிள்ளை காட்சி தருகின்றார் . திருநெல்வேலி 
மாவட்டத்திலுள்ள கரையிருப்பு என்னும் கிராமத்தில் 1827 ஆம் ஆண்டு ஏப்ரல் 
மாதம் 23 ஆம் நாள் கிருஷ்ண பிள்ளை தோன்றினார் .. கிருஸ்தவ 
நற்செய்திகளைப் பரப்புவதைக் குறிக்கோளாகக் கொண்டிருந்த எஸ் . பி . ஜி 
நிறுவனம் சாயர்புரத்தில் தோற்றுவித்த பள்ளி ஒன்றில் 1853 ஆம் ஆண்டு மே 
மாதம் 27 ஆம் நாள் கிருஷ்ண பிள்ளை பதவியில் அமர்த்தப்பட்டார் . இந்துக் 
குடும்பத்தில் பிறந்த அவர் கிருஸ்தவத்திற்கு மாறி, 1858 ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 
மைலாப்பூரிலுள்ள எஸ் . பி ஜி ஆலயத்தில் திருமுழுக்குப் பெற்றார் . அது 
முதல் தன் இயற்பெயரான கிருஷ்ண பிள்ளை என்பதனோடு ஹென்றி ஆல்பிரட் 
என்னும் கிருஸ்தவப் பெயரையும் இணைத்துக் கொண்டார் . 

இவர் டாக்டர் பெர்சிவெல் என்னும் மேல்நாட்டு இறைத் தொண்டரோடு 
இணைந்து தினவர்த்தமானி என்னும் தமிழ்ப் பத்திரிகையின் ஆசிரியராகப் 
பணிபுரிந்தார் . திருநெல்வேலியிலுள்ள சி . எம் . கல்லூரியிலும் , திருவனந்த 
புரத்திலுள்ள மகாராஜா கல்லூரியிலும் கிருஷ்ண பிள்ளை பணியாற்றினார் . 
மனோன்மணீயம் என்னும் கவிதை நாடகத்தைத் தமிழ் இலக்கிய உலகத்திற்குத் 
தந்த பேராசிரியர் சுந்தரம் பிள்ளையோடு இவர் நெருங்கிய நட்புறவு 
கொண்டிருந்தார் . 

ஆங்கில மொழியில் அதிகப் பயிற்சி பெறாத போதிலும் அம் மொழியில் 
ஜான் பனியன் என்பவர் எழுதிய அருட்தொண்டரின் ஆன்மீகப் பயணம் 
( The Pilgrim s Progress ) என்ற நூல் கிருஷ்ண பிள்ளையின் மீது பெரும் 
பாதிப்பினை ஏற்படுத்தியது . இந்நூலின் முதல் தமிழ் மொழிபெயர்ப்பு 
மோட்சப்பிரயாணம் என்ற தலைப்பில்1793 இல் வெளிவந்தது . இந்நூலைத் 
தமிழ் மக்களுக்கு முதன் முதலில் அறிமுகப்படுத்திய பெருமை எஸ்.பி. சி . கே . 
நிறுவனத்தைச் சாரும் . கிருஸ்தவத் தமிழ் மக்கள் இந்நூலைப் பெருமளவில் 
விரும்பிப் பயின்றதால் முதல் பதிப்பைத் தொடர்ந்து பல பதிப்புகள் குறுகிய 
காலத்தில் வரத் தொடங்கின. அருட்தொண்டரின் ஆன்மீகப் பயணம் என்ற 
நூலின் பல்வேறு தமிழ் மொழிபெயர்ப்புகளுள் மறைத்திரு சாமுவேல் பால் 
என்பவரின் மொழி பெயர்ப்பு குறிப்பிடத்தகுந்தது . 1882இல் வெளிவந்த இம் 
மொழிபெயர்ப்பினைத் தமிழ் நாட்டுக் கிருஸ்தவர்கள் பெருமளவிற்கு வாங்கிப் 
படிக்கத் தொடங்கினர் 


முன்னுரை 


xxiii 


தனக்கோடி என்னும் ஒருவர் கிருஸ்தவத் திருமறையின் தமிழ் மொழி 
பெயர்ப்பினை எச் ஏ . கிருஷ்ண பிள்ளை அவர்களுக்குக் கொடுக்க அதை 
ஊன்றிப் படிக்கும் முயற்சியில் அவர் ஈடுபட்டார் . இவ்வாறு கிருஸ்தவத் 
திருமறைச் செய்திகளை உணரும் வாய்ப்பு ஏற்பட்டதும் ஜான் பனியனின் 
அருட்தொண்டரின் ஆன்மீகப் பயணம் என்ற நூல் அவரைக் கவர்ந்தது . 
இயல்பாகவே கவியாற்றல் பெற்றிருந்த கிருஷ்ண பிள்ளையின் மனதை மேற் 
கூறிய நூல் கவர்ந்து , பனியனது படைப்பைப் பின்பற்றித் தமிழ் நூல் 
ஒன்றினைப் படைக்கத் தூண்டியது . டாக்டர் எச் . ஜே . அப்பாசாமி என்பவர் 
கூறுவது போன்று , “ தமிழ்க் கிருஸ்தவ உலகம் விரும்பிப் படிக்கும் உயர் தனிப் 
படைப்பு ஒன்றினை உலகிற்குப் படைத்தளிப்பது கிருஷ்ண பிள்ளையின் 
நெடுங்கால ஆசையாக இருந்தது இப்படைப்பினை வெற்றிகரமாக முடித்துத் 
தருவதற்காகத் தன் வாழ்நாளின் இறுதிப் பகுதியில் பதினான்கு ஆண்டுக் காலம் 
தொடர்ந்து இம் முயற்சியில் அவரால் ஈடுபட்டிருக்க முடிந்தது . தமிழ்ச் 
செந்நெறிப் படைப்புகளில் அவர் பெற்றிருந்த புலமை , அவரது கவித்துவத் 
திறமை , முதிர்ச்சி பெற்ற அவரது கிறிஸ்துவ சமய அனுபவங்கள் இவை 
அனைத்தும் இரட்சணிய யாத்திரிகம் என்னும் உயர்தனிப் படைப்பினைத் 
தமிழ் உலகிற்குத் தரத் துணை நின்றன . இந் நூலைப் பற்றிக் குறிப்பிடுகின்ற 
ஆசிரியர், என் வாழ்க்கையை அந்த நூலில் அப்படியே ஊற்றியிருக்கின்றேன் 
என்றும் என்னுடைய இதயத்தின் அடித்தள உணர்வுகள் அனைத்தும் இந் 
நூலில் அப்படியே பதிவு செய்யப் பட்டுள்ளன ” என்றும் குறிப்பிடுகின்றார் . 

இரட்சணிய யாத்திரிகத்தைப் பொறுத்த வரையில் மூல நூலான அருட் 
தொண்டரின் ஆன்மீகப் பயணத்தைக் கண்மூடித்தனமாகக் கிருஷ்ண பிள்ளை 
பின்பற்றவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது . தமிழ் மக்களின் தாய்மொழியில் 
அவர்தம் உணர்வுகளுக்கேற்பவும் கலாச்சாரப் பின்புலன்களுக்கு ஏற்பவும் 
போதுமான மாறுதல்களை எல்லாம் இந் நூலில் அவர் மேற்கொண்டுள்ளார் . 
மேலை நாட்டு , கீழை நாட்டுப் பண்பாடுகளைக் கலைத்திறனுடன் இணைத்துக் 
காண்பதில் இப் படைப்பின் முழு வெற்றி அடங்கியுள்ளது எனலாம் . மூல 
நூலில் இல்லாத பகுதிகளைக்கூடக் கிருஷ்ண பிள்ளையின் படைப்பில் 
காண்கின்றோம் குமார பருவம் என்கின்ற இரண்டாவது பகுதியில் இரக்ஷணிய 
சரிதப் படலம் என்ற தலைப்பில் , 495 செய்யுட்களைக் கொண்ட ஒரு தனிப் 
படலத்தை ஆசிரியர் அமைத்துள்ளார். மூல நூலில் இல்லாத இப் பகுதி அழகிய 
தமிழ்நடையில் கிருஸ்து பெருமானின் வாழ்க்கை வரலாற்றை விரிவாகப் பேசிச் 
செல்கின்றது . 

ஜான் பனியன் எழுதியுள்ள அருட் தொண்டரின் ஆன்மீகப் பயணம் 
என்னும் நூல் கிருஷ்ண பிள்ளையைக் கவர்வதற்கு வேறு பல காரணங்களும் 
உள்ளன. அப் படைப்பின் கதைத் தலைவனான கிருஸ்தவன் என்பவன் 


xxiv 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


மனச்சோர்வுகள் , தடைகள் , சோதனைகள் , சந்தேகங்கள் , மனவருத்தங்கள் 
போன்றவற்றையெல்லாம் கடந்து வாக்களிக்கப்பட்ட தெய்வீக உலகிற்குச் 
செல்வதைக் காண்கின்றோம் . பனியனின் கதைத் தலைவன் மேற்கொண்ட 
ஆன்மீகப் பயணம் ஓரளவிற்குக் கிருஷ்ண பிள்ளையின் வாழ்க்கையை அவருக்கு 
நினைவூட்டுவதாக அமைந்தது கிருஷ்ண பிள்ளையின் வாழ்க்கைப் பயணமும் 
பனியனின் கதைத் தலைவனின் வாழ்க்கைப் பயணத்திற்கு நிகரான ஒன்றாக 
அமையவே , கவிஞரின் அனுவபம் கலந்த முருகியல் உணர்வு , ஆற்றலுடன் இப் 
படைப்பில் கலைவடிவம் பெற்று நிற்கின்றது . 


கிருஷ்ண பிள்ளையின் படைப்பு சிறந்த வெற்றியினைப் பெறுவதற்கு 
அடிப்படைக் காரணமாக இருந்தது அதன் கவிதை நயம் என்று கூறலாம் . 
எளிமையான , அதே சமயம் உள்ளத்தைக் கவர்வதாக அமைந்த அவரது கவிதை 
நடையினைத் தமிழ் இலக்கிய இரசனை மிக்க அனைவரும் மனம் திறந்து 
பாராட்டுகின்றனர் . இதன் விளைவாகத் தமிழ் இலக்கிய உலகில் கிருஸ்தவக் 
கம்பன் என்று அவர் அழைக்கப்படுவதைக் காண்கின்றோம் . 


கிருஷ்ண பிள்ளையின் மாணவியாகவும் அவரது திறனாய்வாளராகவும் 
திகழ்ந்த செல்வி ஆர்மி கார்மிகேல் ( Miss Army Carmichael) என்ற மேல்நாட்டுப் 
பெண் கிருஸ்துவின் மீது கிருஷ்ண பிள்ளை கொண்ட பக்தி உணர்வினையும் 
அவ்வுணர்வு தமிழில் கவிதையாக உருவெடுப்பதையும் பின்வருமாறு 
பேசுகின்றார் : "சிந்தனைகளைத் தொடர்ந்து சிந்தனைகளும் சொற்களைத் 
தொடர்ந்து சொற்களும் இதுவரை சொல்லாத செய்திகளைச் சொல்ல ஆர்வம் 
கொண்டு ஓடி வருவதுபோல் வந்தன ; அவை சூரியன் உதித்ததும் காலைப் 
பொழுதில் தோன்றுகின்ற காலைக் கதிரவனின் ஒளியினைப் போன்று வந்தன 
மழைக் காலத்தைத் தொடர்ந்து முளைத்தெழுந்து பச்சைப் பசேலென்று 
ஒளியுடன் காட்சிதரும் புதிய பயிர்களைப் போன்று அழகான தோற்றத்துடன் 
அவை வந்தன ; சூரியனைப் போல் ஒளிவிடும் எண்ணற்ற விண்மீன்களைக் 
கொண்ட வானம் திடீரென்று அவருக்கு மேல் திறப்பது போன்று அவை வந்தன . 
தன்னைக் காத்து ஆட்கொண்ட கிருஸ்து பெருமானின் அழகையும் அன்பையும் 
மேற்கூறியவாறு தோன்றிய சொற்களில் சொல்ல வேண்டுமென்று அவர் 
எப்பொழுதும் துடித்துக்கொண்டேயிருந்தார் ”. 


ஜி . ஜான் சாமுவேல் 


Preface to the First Edition 


It is an acknowledged fact that the Tamil Christian Church is sadly deficient 


in vernacular literature of a really high -- class order. Many of the works at present 
in existence are mere translations - and for the most part very literal ones of 


popular English books . Moreover they are written in a style which , while it is 
intelligible to the ordinary reader, possesses no pretensions to literary merit and does 


not attract the attention of the more thoughtful and intelligent section of the Tamil 


community. The author of the book before us has, therefore, at the cost of much 
time and pains , laboured to produce something which shall be really worthy, from a 
literary point of view , of " the glorious Gospel of the blessed God " . The devout and 
intelligent reader must judge for himself as to the measure of success which has 


been achieved . 


A few remarks are necessary , by way of introduction , in order to elucidate the 


object and nature of the poem which is now , for the first time , placed before the 
public . 

1. The author s object -- As its title implies , the work in question is based , as 
regards its general plan and structure, on John Bunyan s immortal allegory, 
The Pilgrim s Progress. The aim of the author has been to adopt the plan of that 
inimitable story , but so to clothe it in new and elegant attire as to present it to us in a 


really Tamil guise. Those who are acquainted with Tamil poetical compositions and 


xxvi 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


the laws which govern them will be aware that there are certain features, in respect 
of arrangement and illustration, which are considered indispensable. These features 
will be found to have been faithfully preserved , except where the observance of 
them would have been inconsistent with the higher laws of Christian truth and 
purity. The result of our author s labours, spread over a period of no less than 14 
years , is a beautiful classic poem , comprised in 5 books , which are divided into 47 


sections or cantos and contain in all about 4000 stanzas . 


2. Points of contrast with Hindu poems 


While our author has followed, 


wherever possible , the accepted laws relating to Tamil poems , it will readily be seen 
that certain points of difference present themselves, arising, for the most part, from 


the grand requirements of the Gospel. For example, those impure metaphors and 
questionable similes which defile the pages of so many Hindu books are conspicuous 
by their absence here. There is a like omission of that tendency to gross exaggeration 
and of that puerile fondness for the wonderful and the incredible which form so 
striking a feature in the famous Indian epics . The mind of the reader is directed 


here , throughout, to " things that are true, honest , pure, lovely, and of good report " . 
Attention is also directed to the fact that the author has sought to avoid ambiguity 


both in style and language. Whereas many Hindu poets labour to obscure their real 


meaning in difficult and ambiguous stanzas, our author, on the contrary, has stated 
his intention most clearly in the preface and has written in a style which while it is 
distinctly good and classical , will yet be easily intelligible to those who have anything 
like a fair knowledge of the Tamil language. It ought to be added that the present 
work differs from the standard Tamil classical poems in the free use it makes of 
Sanskrit words . The traditional usage of Tamil poetry is to avoid an admixture of 
foreign words but in these days , Sanskrit has so completely permeated the Tamil 


Preface to the First Edition 


XXVII 


language and its rich and mellifluous words are in such repute that our author has 


felt fully justified in adopting an independent course in the matter . 


3 . Features deserving special notice -- Though adopting the main framework of 
The Pilgrim s Progress , it will be found that the poem before us is original in many 
particulars. Every opportunity has been seized, consistently with the continuity of 
the story , for the introduction of fine passages which clearly enunciate the distinctive 
truths of the Gospel , as contrasted with the tenets of Hinduism . The existence of a 
future state the true doctrines as to heaven and hell -- the teaching of the Bible 
as to sin and reighteousness -- the consequences attending merit and demerit both 
in this world and the next -- the Gospel plan whereby Divine justice and mercy meet 
together in perfect harmoney -- the advantages of connexion with the Church of 
Christ and the bright reality of the communion of saints -- the spiritual exercises of 
Christianity in contrast with the ceremonial observances of Hinduism -- the means 
of grace afforded us here and the hope of glory hereafter -- all these themes and 
topics are finely treated by the author. Quite a number of model sermonettes and 
exhortations are interspersed throughout the poem . It should be specially noticed 
also that those attributes which are so highly extolled by the Tamil moral poets ( e.g. 
patience ) are here held up to view , so to speak , in the light of the Gospel and 
transfigured by the glory which falls on them from the face of Jesus Christ. The 
careful reader will hardly fail to recognise, also , a wealth of illustration and quotation 
taken both from the inspired pages of Holy Scripture and also from standard Tamil 


works, 


The thanks of all who love the Tamil language, and especially of those who 
wish to see a vernacular Christian literature worthy of the name , are due to 
Dr. Murdoch and the Christian Literature Society for their kindness in publishing 


xxviii 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


the book before us . They have never yet published a Tamil book more deserving of 


patronage and support. I would specially commend this book to all Principals of 
Mission Colleges and Schools as a class -book to be studied and as a vehicle for 


conveying to the minds of Hindu students the great verities of the Gospel in a form 
which cannot fail to attract and interest. Having read the whole of it myself 
carefully, and derived much pleasure and benefit therefrom , I can the more readily 
recommend it warmly to the notice of others , in the earnest hope that God will bless 
the author s effort and use it to glorify His Holy Name . 


Palamcottah , 


T. Walker, 


March 31st , 1894 


Missionary, C.M.S. 


முதற் பதிப்பின் முகவுரை 


திரியேக தெய்வத்தின் திருவருட் பிரசாதமே பல ஹேதுக்களைக் கொண்டு 
என்னுள்ளத்தில் ஆன்ம ஈடேற்றத்தின்மேல் அவாவையும் , கவலையையு மூட்டி , 


இருதலைக் கொள்ளி யுற்ற வெறும்பென வேகு மார்க்கம் 
ஒருதலை யானுங் காணா துணங்கிய 


என் 


என்னை குடும்பத்தோடு 

இரக்ஷணிய பெருமானாகிய 
கிறிஸ்து பகவானுடைய திருவடிக்குக் கொத்தடிமையாகத் 
தடுத்தாட்கொண்டது ; இம்மட்டுந் துணை நின்று ஈடேற்ற வழியில் நடத்தி 
வருகின்றது அதுவே இரக்ஷாபெருமானின் திவ்விய காருண்யச் செயல்களை 
எப்போதுஞ் சிந்திக்கவும் , செந்தமிழ்க் கவிமாலை சாற்றி அவரது திருவடிகளைத் 
துதிக்கவும் வேண்டு மென்கிற வாஞ்சையையும் , என் மனசிலழுந்திய இரக்ஷணிய 
சத்தியத்தை என் சுதேசிகளான 


முத்த மிழ்த்துறை யின்முறை போகிய 
உத்த மக்கவிகட்கு 


இப்பணிவாய் வற்புறுத்திக் காட்ட வேண்டுமென்ற விருப்பத்தையும் , 
என்னகத்தூன்றி , மேன்மேலாக வளர்த்து வந்தது . ஆதலின் , இரக்ஷணிய 
வேதத்தின் உத்தர பாகமாகிய சுவிசேஷ சத்தியத்தையும் , அங்கிலேய பக்த 
சிரேஷ்டனொருவர் இங்கிலிஷ் பாஷையில் வாசகரூபமாக , அதி யுசிதமாக வெகு 
விநயமாக , வரைந்து தந்த பில்கிரிம்ஸ் புரோகிரஸ் என்ற கிரந்தமொன்று 
அநேக பாஷைகளில் மொழிபெயர்க்கப்பட்டு வழங்கி வருமாறு தமிழிலு 
மொழிபெயர்க்கப்பட்டு வெகு காலமாய் இந்நாட்டிற் பயன்பட்டு வருகிற 
மோக்ஷப் பிரயாணம் என்ற புஸ்தகத்தி லடங்கிய அருமையான பொருளையும் , 
அதன் கருத்தையுந் தழுவித் தேவ கிருபையை முன்னிட்டு இரக்ஷணிய 
யாத்திரிகம் என்ற இந்தக் காவியத்தைச் செய்யுட் பாவாக இயற்றத் துணிந்தேன் . 


3 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


XXX 


2 திருவருட் பலத்தால் என் உத்தியோக விஷயத்திற் செலவிட்ட நேரம் 
போக மீந்த நேரங்களிலும் , விசேஷமாய் வியாதிப்பட்டிருந்த இராக் 
காலங்களிலும் உழைத்து இந்த நூலைச் செய்து முடிக்க அருகனானேன் . 
ஆரம்பந் தொடங்கி உத்தேசம் ஆயிரஞ் செய்யுள் முடியு மட்டாக (ப்பின்னே 
யெனக்கு ஜீவன் கிடைத்தபோதிலும் ) இந்த நூலைப் பூரணமாய்ப் பாடி 
முடிப்பேனென்ற நம்பிக்கை கிஞ்சித்து மில்லாதிருந்தது ஆனபோதிலும் , 
அப்போதப்போது பாடி முடிந்த வற்றில் , பாளையங்கோட்டையில் 
மாஸந்தோறும் பிரசுரமாகிற நற்போதகம் என்னும் பத்திரிகையில் , கொஞ்சங் 
கொஞ்சம் அச்சிடுவித்து வந்ததினால் , அம்மட்டில் வித்வான்களான சில 
சிநேகிதர் வாசித்துப் பார்த்துத் தமிழ் நாட்டில் இது பிரயோஜனப்படக் 
கூடியது ; இளக்கரியாது பாடி முடிக்கவே வேண்டும் என்று பலவாறாய் 
வற்புறுத்திச் சொல்லி வந்ததினாலும் , எனக்குள் ஆதிதொடுத்துள்ள பிரீதி 
வரவரக் கதித்து வந்ததினாலும் , காலங் குறுகாது நீடித்ததினாலும் சும்மா வீண் 
காலம் போக்குவதில் இஷ்டமில்லாததினாலும் , இது வைதீக காலக்ஷேபமாக 
வாய்த்ததினாலும் , மனசில் ஊக்கமுண்டாகித் தொடர்ச்சியாய் விடாப்பிடியாய் 
முழு பலத்தோடு முயற்சித்து வந்தேனெனினும் , ஆண்டாண்டு நேர்ந்த பல 
விக்கினங்கள் இடையூறுகளால் தடுக்கலுற்று இடைக்கிடை சிறிது காலம் ஒரு 
செய்யுளாவது எழுதவும் வாய்க்காமற் கழிந்து போனதுமுண்டு. ஆயினும் 
தேவாநுக்கிரகம் முற்றுப்பெறச் செய்தது கடவுளுக்கே ஸ்தோத்திரம் . 
3 . இரக்ஷணிய யாத்திரிகம் என்ற தென்னையெனில் 

ஆன்ம 
ஈடேற்றத்தை விரும்பியோருடைய உள்ளத்து அப்பேறு லபிக்கு மட்டாக வைதீக 
மார்க்கத்து நிகழும் சிந்தா யாத்திரையின் ஆதியோடந்தமான சம்பவங்களின் 
விர்த்தாந்தத்தை விளக்கிக் காட்டுகிற நூல் என்பதேயாம் . அஃது எவ்வாறெனில் , 
அதன் பொழிப்பு வருமாறு : 

அநாதிநித்திய ஸ்வயம்புவாய் , அகண்ட பரிபூரண வஸ்துவாய் அனந்த 
கல்யான குண சகிதராய்ச் , சகலலோக துரந்தரராய் , வீற்றிருக்கின்ற திரியேக 
தெய்வமாகிய கடவுள்வேந்தன் , பூமண்டலத்தைச் சிருஷ்டித்து , அதில் தம்முடைய 
ராஜ்யத்தை ஸ்தாபித்துப் பிரஜைகளுக்கு விதிநிஷேதங்களை ஏற்படுத்திச் சகல 
நன்மைகளையும் பிரதிதினமும் அருளிச்செய்து , செங்கோல் செலுத்தி , 
அரசாண்டு வருகிறாரென்பதையும் பூர்வந் தொடுத்து , ராஜ துரோகியாய் , 
ராஜ்ய விரோதியாய் , ஏற்பட்ட பைசாஸத் தலைவன் , இவ்வுலகத்துப் 
பூர்வகுடிகளாகிய மனுப் பிரதமரையும் , அவர் வழிப்பட்ட சகல சந்ததி 
பரம்பரைகளையும் வஞ்சித்து , மருட்டித் துர்போதனை செய்து , பரலோக 
ராஜரீகப் பிரமாணங்களை மீறும்படியேவி , உலக சிற்றின்பங்களை யூட்டித், 


முதற் பதிப்பின் முகவுரை 


XXXi 


-- 


-- 


தன்னுடைய அரசாட்சியை ஸ்தாபித்தா னென்பதையும் , இச்சம்பவத்தைப் 
பரலோகத்தரசன் அறிந்த மாத்திரமே , பசாசடிப்பட்ட தம்முடைய பிரஜைகளை 
மீட்கக் கருதி , ஆரம்ப காலத்திற் கிரியை யுடம்படிக்கை என்ற பூர்வ 
பிரமாணத்தைச் சித்தஞ் செய்து , தம்முடைய பரமராஜ்யக் குடிகளாய் 
மனந்திரும்பி அதை யடையத்தக்கதாகத் தாம் ஏற்படுத்திய பூர்வ பாதையைப் 
பற்றிக் கொள்வோருக்கு இன்ன பிரகாரம் அவர்கள் மீறுதல்களெல்லாம் 
மன்னிக்கப்படுமென்றும் , நித்திய பேரின்பம் அருளப்படுமென்றும் , 
விளம்பரப்படுத்திப் பூர்வ ஏற்பாட்டை ஸ்தாபகஞ் செய்தாரென்பதையும் , பின்பு 
தக்க காலத்தில் தம்முடைய குமரானாகிய இளவரசரை நிலவுலகத்தில் விடுத்து , 
அவர் மூலமாய்க் கிருபை யுடம்படிக்கை யை விளம்பரப்படுத்திப் , பசாசையும் 
மனந்திரும்பி வராத அவன் சைநியங்களையும் ஜெயித்து , உலகத்திற் பிரதமத்தில் 
விதித்த சுதர்மத்தை நிலைப்படுத்திப் , பூர்வ ராஜபாதையைப் புதுக்கி , அவ்வழி 
பிடித்துப் பரலோக யாத்திரை செய்ய வருவோருக்குக் கடைசி மட்டுந் துணை 
நின்று , நித்திய பேரின்ப ராஜ்யத்தை யடைவிக்கிறாரென்பதையும் -- அதிபூர்வந் 
தொடங்கி ராஜபாதை பிடித்துப் பிரயாணஞ்செய்து பரம ராஜ்யத்தை 
யடைந்தவர்களில் முக்கியமான ராஜபக்தர் இன்னின்னார் , அவருடைய 
விர்த்தாந்த மிதுவிது வென்பதையும் ஏகதேச வுருவகமாய்ப் புலப்படுத்தி , 
இரக்ஷணிய சிந்தா யாத்திரையினுடைய விசேஷ தருமங்கள் இத்தகையன 

உலகத்துக்குத் தெளிவாய்த் தெரிவிக்கும் பொருட்டுத் 
திருச்சபையிலுள்ளார் அவரவரே தனித்தனி செய்துவருஞ் சிந்தா யாத்திரையை 
யல்ல , பொதுவில் உலகஞானி யாவானொருவன்மேற் சாட்டி , அவன் 
பரமகாருணியராகிய திரியேக கடவுளரசனின் பேரருளின் மாட்சியால் 
தன்னையும் தன்னுடைய அகோர பாவத்தின் நிர்ப்பந்த நிலைமையையும் 
அதனிமித்தந் தனக்கு வரவிருக்கிற அதிபயங்கரமான முடிவையுமுணர்ந்து , 
மலங்கிக் கலங்கி , மயங்கித் தியங்கி , ஆன்ம ரக்ஷைக்கு நான் இனி யென்ன 
செய்வேனெனக் கவன்று, பரிதபிக்கச்சே, இகபரசர்வார்த்த சாதனமாகத் தனக்குக் 
கிடைக்கப்பெற்ற இரக்ஷணிய சுருதியைக் கருத்தோடு வாசித்தும் , குரு 
முன்னிலையிற் கேட்டும் , இரக்ஷணிய மூர்த்தியாகிய ஸ்ரீ கிறிஸ்து பகவான் 
ஒருவரே பாவ விநாசரென்றும் , அவரது பிராயச்சித்த மகத்தான புண்ணியமே 
தனக்குக் கதியென்றும் , அவரைப் பற்றும் அன்பின் கிரியை செய்கிற தீர்க்க 
விசுவாசமே இரக்ஷிப்புக்கு ஹேதுவென்றும் அறிந்து , சிந்தை தெளிந்து சர்வ 
பரித்தியாகஞ் செய்து , பரம் குருவின் திருவடிகளுக்கு ஸிரத்தையோடு தொழும்பு 
பூண்டு , பிரதிக்ஞை பண்ணி , ஞானதீக்ஷை பெற்றுக் , கிறிஸ்தவனான பிறகு, 
பரிசுத்தாவியின் அநுக்கிரகத்தை யடைந்து , ஜெப தப விரத சீலனாய் , 


வென்று 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


xxxii 


இயன்ற மட்டும் சன்மார்க்க நெறி பிசகாது நடந்து , பாவமன்னிப்பையும் உலகந் 
தரக்கூடாத தேவ சமாதானத்தையு மடைந்து , சித்த சாஞ்சல்யரகிதனாய் ஸ்த்விநய 
பயபக்தியுடன் காலங் கழித்து வருகையில் அவனுக்கு இடைக்கிடை யுண்டுப்பட்ட 
பலஹீனமும் , சோதனையும் , அவற்றாலுண்டுப்பட்ட தீமையும், நேர்ந்த பல தீங்கும், 
இதனிமித்தம் அவனக்குள் ளுண்டான பச்சாத்தாபங்களும் , ஆண்டாண்டு 
கிடைத்த தேவ ஒத்தாசைகளும் , அது கொண்டடைந்த விசுவாச உரமும் , 
நன்றியறிந்த அவனது அன்பின் கிரியைகளும் , கடைசியில் வயோதிகனாகித் 
தேகவியோக மடையுஞ் சந்தர்ப்பம் , அவனுக்குள் ளுண்டான கலக்கங்களும் , 
அப்பொழுது பக்தவற்சலராகிய ஸ்ரீ கிறிஸ்து பெருமான் பிரசன்னராகித் , தமது 
ஐங்காயத் திருக்கோலக் காட்சி யளித்து , அஞசேல் அஞ்சேலென்று திருவாய் 
மலர்ந்து, அன்பின் திருக்கரம் நீட்டி, ஆவலோடு பற்றிப் பிடித்து , ஆதரவு புரிந்து , 
தமது சரணாரவிந்தத்தை யடைவித்தருளிய சமயம் , கிறிஸ்தவனடைந்த 
பரமானந்தமு மாகிய இத்யாதி புனித விஷயங்களை யாத்திராரூடமாக இயற்றிய 
சொப்பன பாவனா சரிதமாம் 
4 இந்த நூல் - 


பெருங்காப் பியமே காப்பிய மென்றாங் 
கிரண்டா யியலும் பொருட்டொடர் நிலையே 


என்ற பிரமாணப்படி அமைக்கப்பட்ட பெருங்காப்பியமாம் . ஆயின் அதற்குரிய 
அங்கங்கள் யாவு மொருங்கே யமைந்துள்ள னாவவெனில் , அப்படியன்று 
இரக்ஷணிய சமயக் கொள்கைக்கு அடாததும் அநாவஹியகமானதுமான சில 
அங்கங்களையும் , அநுசிதமான புனைந்துரைகளையுந் தவிர்த்து , 
உத்கிருஷ்டமுள்ள 


தன்னிக ரில்லாத் தலைவனை யுடைத்தாய் 
நாற்பொருட் பயக்கு நடைநெறித் தாகி 


என்ற இத்யாதி புனித அங்கங்க ளெல்லாவற்றையுந் தழுவி இயற்றப்பட்டது . 


கூறிய வுறுப்பிற் சிலகுறைந் தியலினும் 
வேறுபா டின்றென விளம்பினர் புலவர் 


என்பதனாற் பெருங்காப்பியமே யாமென்க இந்நூலின் செய்யுள் நடை 
பெரும்பாலும் ஸ்ரீமத் கம்பராமாயணச் செய்யுள் நடையையும் , அதன் 


xxxiii 


முதற் பதிப்பின் முகவுரை 


போக்கையும் அநுசரித்தே இயன்றமாத்திரம் , அமைக்கப்பட்டது ஏனெனில் , 
கம்பராமாயண மொன்றே கற்றோரெவரும் வியந்து , புகழ்ந்து , மெச்சத் தக்கது. 

கம்ப நாடன் கவிதையைப் போற் கற்றோர்க் கிதயங் களியாதே என்பது 
உண்மைமொழி யன்றோ ? அல்லாமல் 


முன்னோர் மொழிபொருளே யன்றி யவர்மொழியும் 
பொன்னே போற்போற்று வம் 


என்றவண்ணம் கம்பர் , திருவள்ளுவ நாயனார் முதலிய சில மகா கவிகளின் 
கருத்தும் , பொருளும் , சிறுசிறு சொற்றொடர்களும் , இந் நூலகத்து அரதம் கசிதம் 
போலப் பொருந்தப் பதிக்கப்பட்டன அவைகள் இடைக்கிடை மிளிரக் 
காணலாம் . 

5 இது பொருட்டொடர்நிலைச் செய்யுளாயினும் , அந்தச் சரித்திர 
சாரத்தையொட்டி , இடமிடந்தோறும் , கிறிஸ்து 

சமயத்துக்கே 
ஸ்வாதந்திரியமானவும் , அதிதுல்யமானவும் சன்மார்க்கப் பிரமாணங்கள் -- தேவ 
சித்தத்துக்கு அமைதலாகிய பொறுமை முதலிய சுகுணங்கள் -- நீதியிரக்க சமரசம் 
முதலிய சில முக்கியமான உபதேசங்கள் -- விதிநிஷேதங்கள் பாவ புண்ணிய 
விவரணங்கள் மோக்ஷநரக நிலைவரங்கள் -- தர்மாதர்ம விசேஷங்கள் 
இம்மை மறுமைப் பலாபலங்கள் -- சாதுசங்கக் கூட்டுறவின் பிரயோஜனங்கள் 

உடநியாசங்கள் ஆன்னிகங்கள் -- பக்திமார்க்க உபகரணங்கள் -- துன் 
மார்க்கப் பிரதி பலன்கள் முதலிய சத்விஷயங்களே இதில் யாண்டுந் 
தெளிவாய்ப் புலப்படத் தக்கது 


நூல் 


6 . 

வாசிக்கிறவர்கள் மனஸைச்சன்மார்க்கத்தில் 
முயற்சிப்படுத்துவது ; தேவபயத்தில் வளர்க்கத் தக்கது ; துப்புரவான 
போதனையுள்ளது . இயல்புக்கு விரோதமான அபார கற்பனைகளேனும் , 
அபத்தாபாசங்களை யுள்ளிட்ட வர்ணனைகளேனும் , இந்நூலில் யாண்டுங் 
கிட்டாது . 

சிரமமான கற்பனாலங்காரங்களும் , உதாகரித்துப் பேசத்தக்க 
சமயோசிதங்களும் படிப்பனைகளு முள்ளது என்பதை நடுநிலை விலகாது 
வாசிப்போ ரெவரும் மறுக்கார் . 


இந்நூல் முழுக்கவும் ஏகதேசம் 3,800 கவிகளுள்ளன. அவற்றுள் , யமகம் , 
திரிபு , சிலேஷை, மடக்கு முதலிய கவிகள் எல்லாம் 21. அவற்றிற்குப் புஸ்தகத்தின் 
கடைசியில் 

தெளிவாய்ப் பொருளெழுதி யிருக்கிறது . உலகத்துக்குப் 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


Xxxiv 


பெரும்பாலும் பிரயோஜனகரமாயிருக்கவேண்டு மென்பதை யுத்தேசித்தே 
கூடியவரை இயற்சொற்களைக் கொண்டும் , எவரும் முன்பின் சம்பந்தத்தைக் 
கவனித்துத் தெளிவாய்ப் பொருளறிந்து கொள்ளத்தக்க திரிசொற்களைக் 
கொண்டும் , தாத்கால வழக்கத்தை அனுசரித்து இடைக்கிடை சாமான்யமான 
வடசொற்களைக் கொண்டும் , இயற்றப்பட்டிருக்கிறது . 


7 தெளிந்த வாசகநடையுள்ள புஸ்தகங்கள் போலச் செய்யுளிலமைந்த 
நூல்கள் சுலபமாய்ப் பொருள் விளங்கக் கூடிய வல்ல ; ஆதலின் , அவற்றால் 
அதிகப் பிரயோஜன மிராது என்று தாத்காலத்தில் இங்கிலிஷ் பாண்டித்யமுள்ள 
சிலர் ஆஷேபிக்கவுங் கூடும் . அப்படியல்ல, தெளிந்த வாசகம்போலவே சிறந்த 
செய்யுளும் அதனதன் ஸ்தானத்தில் சிறப்புத் தகுதியுமுடைத்தாம் . 
எப்படியெனில் , சாஸ்திரம் , சரித்திரம் , சமாசாரம் முதலிய அறிவு விர்த்திக் குரிய 
விஷயங்கள் தெளிந்த வாசகநடையி லிருப்பது சிறப்பும் , அவசியமுமாம் . வாசக 
மெவ்வளவு தெளிவுள்ளதாயினும் , சிறந்த செய்யுட்போலக் கேட்போ 
ருள்ளத்தைக் கவரவும் , மனதைப் பரவசமாக்கவும் , எப்போதுஞ் சிந்தையை 
விட்ட கலாமல் அதிற் பதிந்து நீடித்த பயனை விளைவிக்கவும் , போதுமான 
சக்தியுடையதல்ல ஆதலால் எக்காலத்து மறவாமல் , மனசில் வைத்து உயிரிலும் 
அருமையாய்ப் பாதுகாத்துப் பேணவேண்டிய பக்தி , உணர்ச்சி , ஒழுக்க முதலி 
யவற்றிற்குரிய விஷயங்கள் சிறந்த செய்யுளில் அமைந்திருப்பது சிறப்புத் தகுதியு 
மாத்திரமல்ல , பிரயோஜனமு மிகுதியே . தமிழ்ப் பாஷையின் நூல்களைக் 
கற்றறிந்த சகலரும் இதற்குச் சாக்ஷி பகருவார்கள் . ஆதலால் , இப்பிரபந்தம் 
செய்யுளி லிருப்பது பக்தி விர்த்திக்கும் , நல்லொழுக்கத்திற்கும் அதிக 
அநுகூலமென்பது நிராக்ஷேபமாயிருக்கிறது . 

தமிழ்ப் பிரதேசத்தில் ஜீவக சிந்தாமணி முதலிய பஞ்ச காவியங்களும் , 
திருக்குறள் முதலிய நீதிநூல்களும் , கம்பராமாயணம் முதலிய இதிகாசங்களும் , 
தேவாரம் , திருவாய்மொழி முதலிய திவ்விய பிரபந்தங்களு மெல்லாம் எவருந் 
தெளிவாய்ப் பொருளறிந்து கொள்ளத்தக்க நூல்களா ? அவைகளெல்லாம் 
உலகத்தில் எவ்வளவு காலமாக நிலைபெற்று , யாவராலும் அபிமானிக்கப்பட்டு 
வழங்கிவருகின்றன! பிரயோஜனப்படாமலா போயிற்று ? கற்றுவல்ல சான்றோர் 
எக்காலத்து முளராகப் பொருள் விரித்துரைக்கின்றனர் மற்றையோர் கேட்டு 
மகிழ்கின்றனர் எக்காலத்தும் , யாண்டும் , இவ்விருதரத்தாரு முளர் . அல்லாமல் , 
இங்கிலிஷ் பாஷையிலுள்ள வாசக நூல்களெல்லாம் எவரும் தாமாய்ப் 
பொருளறிந்து கொள்ளத் தக்க நூல்கள்தானா ? வித்தியாசாலைகளிற் படித்துத் 
தேறுகிற சிறுவர் போகட்டும் . B.A. பரீக்ஷைக்குக் குறிப்பிட்ட பாடங்களைத் 


முதற் பதிப்பின் முகவுரை 


XXXV 


தாமாய்ப் படித்துக்கொள்ளக் கூடாதா? பிறருதவியை நாடுவதென்னை ? வாசக 
கிரந்தந்தானே , கிறிஸ்துவேத புஸ்தகம் ; யாவரும் பொருளறிந்து கொள்ளத்தக்க 
விதமாய்த் தெளிவான வாசகநடையில்தானே யமைந்திருக்கிறது ; அதற்கேன் 
வியாக்கியானம் வேண்டும் ? பட்லர்ஸ் அனாலஜி என்ற வாசகப் புஸ்தகம் 
எத்தகையதென்று அறிவீர்களே அதுவும் பிரயோஜனமற்ற நூல்தானா ? 
தாமாய்க் கற்றறிகிற கல்வியறிவிலும் , தம்மினுங் கற்றுவல்ல சான்றோராற் 
கேட்டறிகிற கேள்வியறிவுதான் சிலாக்கியமுடையது அதுவே சந்தேக 
விபரீதமில்லாத மெய்யறிவு . ஆதலினாற்றான் -- 


கற்றில னாயினுங் கேட்க வஃதொருவற் 
கொற்கத்தி னூற்றாந் துணை 


என்றுந் திருக்குறள் விளம்புகின்றது உண்மையிதுவாதலில் , எல்லா நூலும் 
எல்லாருக்கும் பொருள் விளங்குமாறு அமைந்திருக்க வேண்டுமென்கிற 
கொள்கை தவறு 


எல்லார்க்கு நன்றா யிருப்பதிலை யாதொன்றும் 
எல்லார்க்கும் பொல்லாத தில் 


என்பது பெரியோருடைய கொள்கை , 

இங்கிலிஷ் பாஷையைக் கற்கும் அநேகர் தமிழ் சுயபாஷையானதால் அது 
தானே வரத்தக்கது , பிரயாசப்பட்டுப் படிக்க வேண்டியதில்லை என்கிற 
எண்ணத்தினாலும் , படித்தாலும் தாத்காலத்தில் பயனில்லை யென்கிற 
வெறுப்பினாலும் , கற்க வேண்டிய காலத்தில் தமிழ் இலக்கியங்களில் 
ஒன்றையாவது கற்றுக்கொள்ளக் கவலைப்படாமல் மெத்த அசட்டை செய்து 
விட்டுவிட்டு , அப்புறம் ஏதோ ஒரு காலத்தில், சமயம் நேரிடும் போது தமிழ்ச் 
செய்யுட்களில் இரண்டொன்றை மட்டும் வாசித்துப் பார்த்து , அது தங்களுக்கு 
விளங்காமையி னிமித்தம் பிரயோஜன மில்லையென் றெறிந்துவிடுகிறார்கள் . 
இது தமிழ்ச் செய்யுளின் குற்றமல்ல . இங்கிலிஷ் இலக்கியத்தில் தேறுவதற்க்குச் 
செல்லுங் காலத்திலும் , படும் பிரயாசத்திலும் , பத்திலொருபாகமாவது தமிழ் 
இலக்கியத்திற்கு உபயோகப்படுத்தி , அதன் பேரிற் குறை சொல்வார்களானால் , 

ஒருவேளை நியாயமாயிருக்கும் . அப்படிக்கின்றித் தமிழில் ஒரு 
நூலையாவது ஒரு வருஷமாவது தீரத் தெளியச் செவ்வையாய்ப் படியாமல் , 
எடுத்த செய்யுள் தனக்கு விளங்கவில்லை யென்று குறை சொல்வது சரியல்ல 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


XXXVI 


கூர்மைப் புத்தியுடைய எவராவது இரண்டு வருஷம் தமிழ் இலக்கியங்களிற் 
பழகுவாரானால் எடுத்த காவியத்துக்கு அர்த்தஞ் சொல்ல அருகராவார் என்பது 
யாவரும் அநுபவமா யறியக்கூடிய விஷயமே அந்நிய பாஷைக்காரருங் கூடத் , 
தங்களுக்குப் போதுமான ஆசையிருக்கும் விஷயத்தில் , அதிசுலபமாய்த் தமிழ் 
நூல்களிற் பாண்டித்திய மடைந்திருக்கிறார்கள் . ஆதலால் , தமிழ் இலக்கியத்திற் 
சற்றுப் பிரியமுள்ளவர்களுக்கு இரக்ஷணிய யாத்திரிகம் என்னும் இந்நூல் 
வெகு சுலபமாய் விளங்கக் கூடியதேயன்றிக் கஷ்டமாயிருக்கிறதென்று கைவிடக் 
கூடிய நூல் அன்று . 

8 நற்போதகத்திற் பிரசித்தப்படுத்தியிருந்த செய்யுட்களை வாசித்துப் 
பார்த்து வந்த அநேகர் நூல் முற்றுப்பெற்ற தென்றறிந்து இந்தப் பிரபந்த முழுதும் 
அச்சிடுவிக்க வேண்டுமென்று விரும்பிக் கேட்டுக் கொண்டதினால் , அச்சிடுஞ் 
செலவுக்குப் போதுமான பிரதிகள் முந்திக் கையொப்பமாகிறதா வென்றறிந்து , 
அதன் மேல் அச்சிடுவிக்கும் நோக்கமாக, மாதிரிக்குச் சில பாடல்களைக் காட்டிச் 
சென்ற 91 - ம் ஹ நவம்பர் மாஸத்தில் பிராஸ்பெக்டஸ் ஒன்று அச்சிடுவித்துக் 
குருமார் , வித்துவான்கள் , கல்விமான்கள் பலருக்கும் அனுப்பியிருந்தேன் . 
நானூறு பிரதிக்கு அதிகமாகக் கையொப்பம் கிடைத்தது . அத்தோடு அவரவரே 
தங்கள் தங்கள் விருப்பத்தையும் வெளியிட்டார்கள் . 

பிராஸ்பெக்டஸை யனுப்பி யதன் மூலமாய்க் கிடைத்த கையொப்பத்தை 
ஆதரவாக்கி இந்நூலை யச்சிடுவிக்க முயன்று கொண்டிருக்கையில் , நான் 
வசிக்கிற திருநெல்வேலி நாட்டுக் கிறிஸ்து சபைக்குப் பிராதானிக்கமுள்ள 
ரெவரென்று டி . உவாக்கர் ( Rev. T. Walker M.A. ) என்ற குருத்துவர் தமிழில் 
நல்ல தேர்ச்சியுடையராதலின் , இந்நூலை எப்படியும் சீக்கிரத்தில் பிரசுரமாக்கிப் 
பயன்படச் செய்யவேண்டு மென்று விரும்பி , என்னுடைய செலவில் 
அச்சிடுவதைப் பார்க்கிலும் ஓர் சங்கத்தார் மூலமாய் அப்படிச் செய்தால் 
புஸ்தகத்தின் விலை மெத்தச் சஹாயமாகவும் , அதனால் வெகு சுலபமாக நூல் 
பல இடங்களிலும் பரம்பவும் , கூடியதென்று உத்தேசித்து , டாக்ட்டர் மர்டாக் 
( Dr. Murdoch ) துரையோடு பேசி முதற் பதிப்பு மட்டும் அவர்கள் செலவில் 
அச்சிடுவித்து உபயோகப் படுத்திக் கொள்ளும்படி ஏற்பாடு செய்து என்னிடஞ் 
சொன்னதின் பேரில் , அதற்கு இணங்கிப் பிரதியை அவர்களுக்கு அனுப்பினேன் . 
எவ்வாற்றானும் , புஸ்தகம் பூரணமாய் அச்சிட்டு முடிய என் கண்கள் கண்டது . 
இது விஷயத்திற் கிடைத்த தேவ இரக்கம் பெரிது . 

இந்த நூல் தமிழ் நாட்டுக்குப் பிரயோஜனமுள்ள தென்று கண்டு 
அச்சிட்டுப் பிரசித்தப்படுத்த முயன்று, தக்கவாறு உதவி புரிந்து , வெளிப்படுத்திய 
ரெவரென்று டி . உவாக்கர் என்கிற குரு தீக்ஷதருக்கும் , வைதீகப் பிரவர்த்தகரான 


முதற் பதிப்பின் முகவுரை 


xxxvii 


டாக்ட்டர் மர்டாக் துரைக்கும் நன்றியறிந்த வந்தனம் சொல்லுகிறேன் . 

அரும்பத அகராதியில் சில முக்கியமான பதங்கள் விடுபட்டுப் 
போயினவென்று பின்னர்த் தெரியவந்தது . இரண்டாம் பதிப்புக் காலத்தில் 
இந்தப் பதிப்பில் விடுபட்ட அரும்பதங்களையும் , திருந்தாது தவறிநின்ற 
பிழைகளையுந் திருத்திச் சேர்த்து அச்சிடுவிக்கக் குறிப்பிட்டிருக்கிறேன். 

இவ்வாறு இரக்ஷணிய புண்ணியம் தமிழ்நாட்டில் வெளியாக அற்பக் 
கருவியாக என்னை யுருப்படுத்தித் தொடங்கிய வேலையை முற்றுப்பெறச் செய்த 
தன்னிகரில்லாப் பாட்டுடைத் தலைவனாகிய ஸ்ரீ கிறிஸ்து பகவானுடைய உபய 
சரணாரவிந்தங்களுக்கு அனந்த ஸ்தோத்திரம் . 


குணதாடிக் குற்றமு நாடி பவற்றுள் 
மிகைநாடி மிக்க கொளல். 


காய்த லுவத்த லகற்றி யொருபொருட்கண் 
ஆய்த லறிவுடையார் கண்ணதே. 


H. A. கிருஷ்ண பிள்ளை 


பாளையங்கோட்டை 
மே 1 , 1894 


சிறப்புப் பாயிரம் 


கடவுள் வாழ்த்து 
பூதபௌ திகங்க ளாய புவனகோ சரங்கட் கெல்லாம் 
ஆதியாய் முதுமூ லத்துக் கநாதியா , யகண்டா கார 
ஜோதியாய் விளங்கி நிற்குந் தூயசை தந்ய வாழ்வைக் 
காதலாய்ப் பரவி நாளுங் கருத்தினுள் ளிருத்தி வாழ்வாம் 


ஒன்றிலே மூன்றாய் மூன்று மொன்றதா யுலப்பி லாதாய் 
நின்றுல கனைத்துந் தூய நினைவுமாத் திரையிற் றந்து 
நன்றென வுவந்தி ரக்ஷை நல்குமெய்ஞ் ஞானா னந்தக் 
குன்றினை யகத்துத் தாங்கிச் சிந்தனை கூடி வாழ்வாம் 


2 


வேறு 


மூல காரண முதற்பொரு ளெவற்றிற்கு மும்மைக் 
கால மாதியீ றிகந்துள வநாதியங் கடவுள் 
கோல மாமறை குணிப்பருங் குணங்குறி யமைந்த 
சீல நாயகன் றிருவருட் பரவுதுந் தினமே 


3 


வேறு 


ஆதி மெய்த்திரு வாக்கொளி யாய்வருங் 
காதன் மைந்தனைத் தந்து கருணையாற் 
பூத லத்துக் கிரக்ஷை புதுக்கிய 
தாதை பாதந் தலைக்கணி யாக்குவாம் 


4 


வேறு 


கன்னி பாலனாய்க் காசினி தனிலவ தரித்து 
மன்னு ஜீவகோ டிகளெலாம் வான்கதி மருவத் 
தன்னு யிர்ப்பரித் தியாகமுஞ் சிலுவையிற் றந்த 
என்னு பாசனா மூர்த்தியை யஞ்சலித் திடுவாம் 


5 


வானமும் பூமியும் மகிழ் கொண் டோங்கிட 
ஞானமு நன்மையு நனிசி றந்திட 
ஊனமும் பாவமு மொழியத் தோன்றிய 
தீனர க்ஷகன் பதஞ் சிந்தித் தேத்துவாம் 


6 


2 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


வேறு 


சுருதியொளி யகந்திகழ்த்தி யஞ்ஞான திமிரமறத் 

துரந்தெஞ் ஞான்றும் 
ஒருதனிர க்ஷணியவழித் துணையாகி யடியோமை 

யுய்யக் கொண்டு 
கருதியநற் கருமமெலாங் கைகூடப் பெருங்கருணைக் 

கடைக்கண் ணோக்கந் 
தருதிரியே கத்தொருநல் லாவிதிரு வடிக்கமலந் 

தலைமேற் கொள்வாம் 


7 


வேறு 


பத்த பாலனஞ் செய்திருள் பாறிட 
வித்த கச்சுடர் வீசி விளங்கிடும் 
மெய்த்தி ருச்சபை மெய்த்திருத் தொண்டரைச் 
சித்த மீது திகழ்த்தி விளம்புவாம் 


8 


காரணம் 


பூவரு மெய்ம்மறைத் துணியின் பொற்புறழ் 
ஜீவர க்ஷணியயாத் திரிகச் செம்பொருள் 
பாவரு செந்தமிழ்ப் பனுவ லாக்குவான் 
ஆவலிற் றுணிந்தன னருட் டுணைக்கொடே 


9 


வேறு 


என்னனைய பாவியரிந் நிலவுலகில் யாண்டுமில 

ரெனினு நாயேன் 
தன்னையொரு பொருளாகத் தடுத்தாண்ட கிறிஸ்தியேசு 

சாமி செய்ய 
பொன்னனைய திருவடிக்குச் செந்தமிழ்மா லிகையொன்று 

புனைவா னெண்ணித் 
துன்னுநவ ரக்ஷணிய யாத்திரிக மலரெடுத்துத் 
தொடுக்க லுற்றேன் 


10 


வழி , எல்லை 


வித்தக கிறிஸ்து வேத விழுத்தகு பொருளை யாய்ந்து 
நித்திய ஜீவ மார்க்க நிண்ணயம் பிடித்த தேவ 
பத்தனாம் பனியன் மேனாட் பாவனா சரித மாகச் 
சத்தியந் திகழ்த்தி யுய்த்த தகைமையே தகைமை யாமால் 


17 


3 


பதிகம் 


ஆக்கிய பாஷைக் கன்றி யவனியிற் பலபா ஷைக்கும் 
பாக்கியம் பயந்த தென்னப் பாசுரஞ் சமைந்த தாக 
மேக்குயர் காத லாலவ் வித்தக சரிதஞ் சொல்வான் 
ஊக்கினன் றமிழில் யானு முசிதமாண் பொருளை யுள்ளி 


12 


ஒண்டமிழ் வலவர் வாக்கி னுரங்கொண்டிவ் வுலக காதை 
எண்டிசை புகழ நிற்கு மிரக்ஷண்ய வேத போதங் 
கொண்டபே ராற்ற லாலே கூறுமிப் பனுவ லென்றுந் 
தெண்டிரை வளாகத் தோங்கித் திகழ்வதற் கெவன்கொ லையம் 

நுதலிய பொருள் 


13 


வெற்று நேரப்போக் காய்ப்புகல் விநோதமு மன்று 
புற்ற ராவிடம் பொதிந்தசெப் பெனக்கவி புனைந்து 
சிற்றின் பத்திறந் திருத்திய காதையு மன்று 
மற்றி தாத்தும ரக்ஷணை வழங்குமோர் மருந்தாம் 


14 


நூற்பயன் 


தீவினை ஜலதிவீழ்ந் தழியும் ஜீவரை 
வீவிலாக் கதிக்கரை வீடு சேர்க்குமோர் 
தாவரு புண்ணியத் தனி மரக்கலம் 
ஜீவர க்ஷணியயாத் திரிகந் தேர்மினோ 


15 


யாப்பு 


முதிர்க டுத்தழை நுகர்ந்திடு மொட்டையின் மூர்க்கர் 
கதிவ ழுக்கிய பாழ்ங்கதை கற்றுநாட் கழிப்பர் 
புதிய தேனுக ரளியெனப் புனிதர் யாத்திரிகம் 
மதிந லந்தரு மமிழ்தெனப் புசித்துள மகிழ்வர் 


16 


சிறப்புப் பாயிரம் முற்றிற்று 


பதிகம் 


கண்ணியர க்ஷணியயாத் திரிக மென்னக் 

கழறுகின்ற காவியத்தின் பொருள டக்கம் 
நண்ணியதன் வரலாறு மெய்யுணர்ச்சி 

நலத்தகுரு தரிசனமா பரம ராஜ்யம் 


4 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


புண்ணியவேந் தியல்சிருஷ்டி ராஜ த்ரோகம் 

பூர்வவழி சுவிசேஷ புனித மார்க்கம் 
எண்ணியரு ணெறிபிடித்த லவநம் பிக்கை 

யிலௌகீகஞ் கடைதிறப்பு மறைவி ளக்கம் 


1 


அருஞ்சுமைநீங் கியபேறு துயிலு ணர்த்த 

லமார்க்கவியல் புஷ்கரிணி யுபாதி யோங்கல் 
விரும்புசம்பா ஷணையிரக்ஷை விளைந்த வாறு 

விசிராந்தி காட்சிவன மழிம்பன் றோல்வி 
நெருங்குமர ணச்சூழல் நிதானி நட்பு 

நெறியிலலப் பனைவரைதல் குருவை நேர்தல் 
மருங்குமா யாநகரி நகருட் போதல் 

மானவர க்ஷணைவகுத்தல் சிறைக்குள் ளாதல் 


2 


நற்றவனி தானிகதி நன்னம் பிக்கை 

நல்வழிவே தியன்மீட்சி பொற்சு ரங்கம் 
செற்றமுறு விடாதகண்டச் சிறையா னந்தச் 

சிகரிவிசு வாசவியல் திமிர வண்ணன் 
குற்றமிகு சோகநில மறிவீ னற்குக் 

கூறுமுறை நிலைகேடன் றரும் க்ஷேத்ரம் 
முற்றுமிக பரசந்தி சுவர்க்கப் பேறு 

முறைவைப்பா நிகழ்படல நாற்பத் தேழே 


3 


பதிகம் முற்றிற்று 


முதலாவது : ஆதி பருவம் 


வரலாற்றுப் படலம் 


உலகம் யாவும் புரந்தரு ளுன்னதர் 
அலகில் ஜோதி யருட்கட லாரணத் 
திலகு மெய்த்திரி யேகர் பதத்துணை 
குலவி யென்னெஞ் சிடங்குடி கொண்டவே 


1 


மைக்க டற்புவிக் கெத்துணை வான்கதிர் 
தக்க தத்துணைச் சால்புடைத் துத்தம 
மெய்க் கிறிஸ்தவ வேதியர் தாங்குழீ இத் 
தொக்க தாயமெய்த் தூய திருச்சபை 


2 


மலையுற் றோங்கு சுடரினிவ் வையகத் 
தலையுற் றான்ம விரக்ஷை தயங்கிடக் 
கலையுற் றோங்கு கதிர்மதி யிற்சபை 
நிலையுற் றோங்கிப் பெருகி நிலாவுமே 


3 


சென்னி தேவ குமாரன் திருச்சபைக் 
கிந்நி லத்திருத் தொண்டரெல் லாமுடல் 
அன்ன வாப்பரி சுத்த வயிக்கியம் 
மன்னி நின்று வளர்க்குந் தருமமே 


4 


வேறு 


சத்தி யந்தரு மம்பொறை தயவுகண் ணோட்டம் 
சித்த சுத்திமெய்ப் பத்தியென் றித்தகு சீல 
வித்த கந்திகழ் சாதுக்க ளுளரெனும் விரகால் 
இத்த ராதல முளதில ரெனிலில தாமால் 


5 


பண்டு நோவையுங் குடும்பமுங் கலம்புகப் பரவை 
மண்ட லத்தைவாய் மடுத்ததே மயலறு சான்றாக் 
கண்டு கேட்டறிந் தின்னமு முய்வழி கருதித் 
தொண்டு பட்டிடா ருலகரி தென்கொலோ துணிவே 


6 


இனைய தன்மைய சாதுசங் கத்தருக் கென்றும் 
முனைவ னீந்தருள் சுருதியே முத்திசா தனமாம் 


6 


ஆதி பருவம் 


அனைய நூல்வழிப் படர்தலே யான்மர க்ஷணிய 
நினைவு கொண்டுடன் சிந்தையாத் திரைசெயு நீர்மை 


7 


ஆய வித்தகு சிந்தையாத் திரைபெரி தாற்றி 
நாயகன் கிறிஸ் தியேசுவுக் கன்பு செய் நண்பன் 
தூய ஜீவிய நடைகடைப் பிடித்தவோர் சுகிர்தன் 
மாயி ரும்புவி மயக்கறு மாண்புடை ஞானி 


8 


எம்பி ரான்றிருச் சித்தமே யெனதுபாக் கியமென் 
றும்பர் நாயகன் பணிபுரிந் தொழுகுமவ் வுரவோன் 
இம்ப ரோர்சிறை யிருந்துழி யோகநித் திரையில் 
தம்பி ரானருள் சமைத்தது தரிசன மொன்றை 


9 . 


தன்ன கத்துளே தோன்றிய தரிசனந் தரணி 
மன்னு யிர்க்கிர க்ஷணைவழி மரபினை வகுக்கும் 
என்ன வுன்னித்தன் னினத்தருக் கெழுதுபா சுரமாப் 
பன்னு வேன்வெளிப் படையிலென் றூக்கினன் பகர்வான் 


10 


வரலாற்றுப் படலம் முற்றிற்று 


மெய்யுணர்ச்சிப் படலம் 


வஞ்சமே பயில் ப்ரபஞ்ச வனத்திலே நெடுநா ளாகச் 
சஞ்சரித் திடும்போ தாண்டோர் தடமலைச் சாரல் வைகி 
நெஞ்சுளே நிமலன் பாத நிறுவிநித் திரிக்குங் காலை 
விஞ்சியோர் கனவு கண்ட விதந்தனைப் பகரு வேனே 


1 


வண்டினம் பயிலச் செய்ய மலர்முகை யவிழ்ந்து செந்தேன் 
ஒண்டுளி பிலிற்றி யெங்கு முறுமணங் கமழ வோங்குந் 
தண்டலைப் பரப்பி னுடே தனித்தொரு மனித னிற்கக் 
கண்டனன் கனவி லன்னோ னிலையிது கழறுங் காலை 


2 


வாடிய முகத்தன் சென்னி வணக்கியோன் மலங்கி வார்நீர் 
ஓடிய விழியன் கந்தை யுடையின னொருங்கு பாவங் 
கூடிய சும்மை தாங்கிக் கூனுறு முதுகன் பல்கால் 
வீடிய னெறியை நாடும் விரும்பினன் வெருண்ட நெஞ்சன் 


3 


கையுறு புத்த கத்தைக் கருத்துற விரித்து நோக்கி 
மெய்யுற நடுங்கி விம்மி வேதனை பொறுக்க லாற்றா 


மெய்யுணர்ச்சிப் படலம் 


7 


தையகோ வையகோ வென் றலறிநெட் டுயிர்த்தி யாது 
செய்யுறு கரும் மென்று திகைத்துநின் றயரு நீரான் 


4 


இருதலைக் கொள்ளி யுற்ற வெறும்பென வேகு மார்க்கம் 
ஒருதலை யானுங் காணா துணங்கியோ 

னுவவை யுற்ற 
சருகெனச் சுழல்வன் யாண்டுந் தரிக்கிலன் மேலுங் கீழுங் 
கருதிநோக் கிடுவ னுள்ளங் கசந்தழு திடுவன் மன்னோ 


5 


ஈங்கிவ னிவ்வா றாக விருந்துயர்க் கிறுதி காணான் 
ஆங்கொரு நெறியைக் கூடி யடவிநீத் தசத்தை யண்மித் 
தாங்கரி தாகி நின்ற தற்பரி பவங்க ளெல்லாம் 
பூங்குழன் மனைம கார்க்குப் புகன்றிடா துளத்துக் காத்தான் 


6 


அயலுறு நிழலைப் போக்க லாவதோ வகத்துள் ளோங்கி 
உயவொரு புகலின் றென்னா வுறுத்திநின் றுடற்று கின்ற 
துயர்பிற ரறியா வண்ணந் துடைத்திட முயன்றான் வாளா 
வியனகத் தியன்மு கத்து விளங்குமென் றுணரான் போலும் 


7 


விள்ளரும் ஜீவ சாக்ஷி விளைத்திடு முபாதிச் சும்மை 
தள்ளரு நீர்மைத் தாகச் சமழ்த்தலாற் பரிந்தில் லாளை 
எள்ளரு மகாரைக் கூவி யினிதரு கிருத்தி யென்றன் 
உள்ளுயி ரனையீ ருற்ற தொன்றியா னுரைக்கக் கேண்மின் 


பரிபவ மொருங்கு கூடித் திரண்டவோர் பாரச் சும்மை 
வெரிநுறீஇ யமிழ்த்த வாற்றேன் மிகமெலிந் தயர்ந்தேன் மேலும் 
எரிதரு தேவ கோப விருங்கனன் மாரி பெய்து 
விரிதிரை யுலகும் யாமும் வெந்தழிந் தொழிவே மன்றோ 


9 


இத்திற நிகழு மென்றற் கெட்டுணை யைய மில்லை 
எத்திறந் தப்பி யுய்து மென்பது மறியே மின்னே 
நித்திய ஜீவ மார்க்க நெறியறிந் தோடே மாயிற் 
சத்திய நரகத் தீயிற் சாவது சரத மாதோ 


10 


ஈசனார் கோபத் தாலே யெரிந்துநீ றாகு மிந்த 
நாசதே சத்தை விட்டு நடப்பதே கரும மன்றேல் 
மோசம்வந் தடையும் பின்னர் முயல்வது விருதா வென்று 
பேசினான் பலகாற் றன்னைப் பிணித்தபே ரன்பி னாலே 


17 


4 


8 


ஆதி பருவம் 


இன்னண நிகழும் வேலை யினத்தவர் பலருங் கூடி 
என்னவோ பித்த மேலிட் டிவையெலாம் பிதற்று கின்றாய் 
உன்னது தலைசாய்த் தின்னே யுறங்குதி புல தோன்று 
முன்னரே சுகமுண் டாகு மென்றின மொழிந்து போனார் 


12 


என்னுறு வருத்தந் தேரா திகழ்ந்துரை யாடு கின்ற 
இன்னர்புன் மதிதா னென்னென் றிரங்கிநித் திரைசற் றின்றிப் 
பன்னருந் துயர முற்றான் பகலிலும் பதின் மடங்காக் 
கன்னலோ ருகம் தாகக் கழிந்தன வவற்குக் கங்குல் 


13 


கனையிருட் பிழம்பை நூறிக் கதிரவன் குணபாற் றோன்ற 
வினைசுமந் தலறி யுள்ள மெலியுமாத் துமவி சாரி 
மனைவயிற் குறுகி யுய்யு மதியிலா நிருவி சாரர் 
அனையவ னாத்ம சோக மதிகரித் ததனைக் கண்டார் 


14 


கண்டன ருண்மை தேரார் கவல்கின்றா ரல்லர் வேரி 
உண்டுவா யுழறு வார்போ லுணர்வின்றி யுரைக்க லுற்ற 
மிண்டருக் கிரங்கி நேரு மெய்ம்மையைத் தெரித்தல் நன்றென் 
றண்டர்நா யகனை யுள்ளி யாத்தும் விசாரி சொல்வான் 


15 


திருவருண் மலிந்து செங்கோல் செலுத்தியிச் சகத்தை முற்றும் 
ஒருகுடை நிழற்கீ ழாக்கி யுவந்துகாத் தளிக்கும் வேந்தன் 
மருவுதங் குடைநி ழற்கீழ் வாழுமன் னுயிர்கட் கெல்லாம் 
தருபிர மாணம் பத்தாந் தனித்தனி சாற்றக் கேண்மின் 


16 


நம்மையே வணங்கல் வேண்டு நமக்கிணை யாக வேறோர் 
பொம்மையைப் புனைந்து தாழ்ந்து போற்றிடா திருங்கள் வீணே 
நம்மது நாமஞ் செப்பி னாசமே வருந்தப் பாது 
செம்மைசே ரோய்வு நாளைச் சிந்தையாற் றூய்மை செய்மின் 


17 


நலத்தொடு தந்தை தாயை நனியும் சரித்தல் நன்றாம் 
கொலைத்திறந் துரிச்சை நீசங் களவுபொய்க் கூற்றென் றாய 
புலைத்தொழில் புரிய லாகா புறத்தவன் பொருள்யா தொன்றை 
அலைத்த .. கரிக்க வெண்ணு மாசையை யடர்த்தல் வேண்டும் 


18 


என்றிவை சிலையிற் றீட்டி யெம்மனோர் கரத்து நல்கி 
நன்றுநீ ரடைய வேண்டி னயந்த நுட் டியுமிப் பத்தில் 
ஒன்றுமீ றிடினு மந்தோ வொருங்குதீச் சிறைக்குள் ளாவீர் 
இன்றுமீட் பென்று சொன்னா ரிறையவன் யானுங் கேட்டேன் 


19 


மெய்யுணர்ச்சிப் படலம் 


9 


புவனமன் னுயிர்க ளிந்தப் பொதுவிதிப் பிரமா ணத்தை 
அவமதித் தொழுகுங் காலை யவரவ ரகத்து வாழுந் 
தவலரும் ஜீவ சாக்ஷி தடுப்பனத் தடையை மீறிற் 
குவலயா திபனுக் கெல்லாங் கூறிமுன் னிற்பன் மாதோ 


20 


ஆதலாற் பர்ம ராஜ னருடச விதிகைக் கொண்டு 
மேதகு ஜீவ சாக்ஷி விரோதமின் றாக வோம்பித் 
தீதொரீஇ நன்மை செய்து செம்முறை திறம்ப லின்றிக் 
கோதறு நெறியி னிற்றல் குடி.கடங் கடமை யாமால் 


21 


நாமு நாம் வசிக்கு மிந்த நாசதே சத்து ளாரும் 
கோமுறை வழுவாத் தூய கொற்றவன் றனைப்போற் றாமல் 
தீமுறை துணிந்து செய்யும் ஜெகப்புலை யனுக்காட் பட்டுச் 
சாமுறை துணிந்து நின்று சருவசண் டாள ரானோம் 


22 


நீணிலத் தவர்ந கைக்க நினைப்பின்றி யிறைவன் பேரை 
வீணிலே யுழறி யந்தோ வீணற்குள் வீண ரானேம் 
மாணுறு மோய்வு நாளை மதியாது மதியுங் கெட்டேம் 
பேணினோ மிலைப்பெற் றோரைப் பேயரிற் பேயர் யாமே 


23 


நன்மை செய் தோமு மில்லை நன்மைசெய் வதற்குத் தக்க 
தன்மையு நமக்கு ளில்லை சார்வதா நன்றி கெட்ட 
புன்மையுங் களவுஞ் சூதும் பொறாமையும் புரட்டும் பொய்யும் 
வன்மமும் பகையு முள்ளே மறத்தொழில் பயின்று வாழ்வேம் 


24 


நம்பர மாக வைத்த நலனுறு பொருளைப் பேணி 
இம்பரூ தியஞ்செய் யாம லிருநிலம் புதைத்து வைத்தேம் 
அம்பர லோக ராஜ னணுகிநங் கணக்கை யாயில் 
வம்பரில் வம்ப ரென்று மாதண்டம் விதிப்ப ரன்றோ 


25 . 


அச்சுத னாய வேந்த னருளினா லுபக ரிக்கும் 
உச்சித மான வாழ்வை யுவக்கிலே முலர்ந்த வென்பை 
நச்சியிங் குழலு நாய்போ னலமிலா நாச தேசக் 
குச்சித வாழ்வை நச்சிக் கொண்டலை கின்றேம் யாமே 


26 


வென்றிசே ரரசன் றந்த விதிவிலக் கெவையு மீறிக் 
கன்றிய மனத்த ராகிக் காமியச் சுவையை நாடிச் 
சென்றனங் கடிந்து கூறும் ஜீவசா க்ஷியையுந் தேய்த்துக் 
கொன்றுளே யடக்கி வைத்தேங் கொடுமையி ங்கிதில் வேறுண்டோ 27 


10 


ஆதி பருவம் 


மருங்கெரி கதுவத் தூங்கு மாசுண முணரா தாங்கு 
நெருங்கிய வரசன் சீற்ற நெருப்பினா னாக தேசம் 
ஒருங்கவிந் தொழியுங் கால முற்றதை யுணரே மாகி 
நருங்குடற் போக மொன்றே நச்சிநாட் கழித்தல் நன்றோ 


28 


நந்து நான் யாரே னிங்கு நாடினே னலமே நல்கி 
இந்தமட் டெனைப்பு ரந்தாற் கென்கடன் யாவென் செய்தேன் 
வந்திடுங் கதியென் னென்று மாவிசா ரஞ்செய் யாது 
சிந்தையற் றுழலு மாந்தர் ஜென்மமும் ஜென்ம மாமோ 


29 


காட்சியாற் கருத்தாற் காணுங் காசினிப் பொருள்கள் யார 
தாட்சிமற் றவர்க்குச் சொந்த மாயகா ரணமே தம்மான் 
மாட்சிசால் குணமெவ் 

வசிப்பிட மெதுவென் றின்ன 
சூழ்ச்சியற் றிருக்கு மாந்தர் சுமையன்றோ நிலத்துக் கம்மா 


வாறு 


30 


தன்னைத்தன் னிலையை மேலாந் தலைவனை யவன்சித் தத்தை 
முன்னைத்தா னறிந்து பின்னர் முறையறிந் தொழுகல் வேண்டும் 
பின்னைத்தா னறிது மென்றல் பெரும்பிழை பெரிது மோசம் 
என்னத்தான் கவலு கின்றேன் யாதுநீர் கவலு கில்லீர் 


37 ) 


வித்தக வரசன் றந்த விளம்பரத் தொனிகேட் டின்னும் 
இத்தலத் திருந்து நாச மெய்துத லினிதன் றென்று 
சுத்தசத் தியமு மக்குச் சொல்லிவற் புறுத்து மென்னைப் 
பித்தனென் றிகழ்கின் றீர்நும் பேதைமை பெரிது மாதோ 


32 


இழவுவந் திடுமென் றேங்கி யீரைம்ப திருபா னாண்டு 
கிழமுனி பகர்ந்த நீதி கேட்டுண ராத மூடப் 
பழவுல கத்தை மேனாட் பயோததிப் பரப்பு மேலிட் 
டழவழ வமிழ்த்திக் கொன்ற வற்புத மறிகி லீரோ 


33 


தீதோடு நின்றீ ரின்னே திரும்புமின் வேந்தன் சீற்றம் 
போதோடிங் கெழும்பு மென்ற புங்கவ னுரையைத் தள்ளி 
வாதாடு மூடர் பொன்ற வயங்கனன் மாரி சிந்திச் 
சோதோமைச் சுடுகா டாக்கித் தொலைத்தமை தோன்றா தென்னே 


34 


அடல்கெழு மிறைசீற் றத்தா லகோரவா தைகளெ ழும்பிப் 
படருறீஇ யெகிப்து நாடு பட்டபா டுணரீர் கொல்லோ 
மிடலுடைப் பார்வோன் றானுஞ் சேனையும் விரைந்து கிட்டிக் 
கடலிடைக் குளித்த மாற்றங் கதையெனக் கருதி னீரோ 


35 


மெய்யுணர்ச்சிப் படலம் 


11 


வருமுன்னர்க் காவா தார்க்கு வாழ்க்கையெத் துணைய வேனும் 
எரிமுன்ன ருற்ற வைத்தூ றெனக்கெடு மென்ப ரின்னல் 
பொருமுன்னர் விலகி யோடிப் புகலிட மாய கோமான் 
திருமுன்ன ரடையி னித்ய ஜீவனை யடைதல் திண்ணம் 


36 


ஈண்டுநா னுரைத்த மாற்றம் யாவுமிப் புத்த கத்த 
தாண்டகை யருளி னாலே யடுத்ததென் கரத்து முன்னம் 
காண்டகு மிதனை நீவிர் கருத்துற வாசித் துய்மின் 
வேண்டுமேற் றருவல் ராஜ விளம்பரம் வெறுத்தி டாதீர் 


37 


ஆவது கருது வீரே லரைக்கண முந்தா ழாது 
தீவர விருந்த நாச தேசத்தை யொருவி யின்னே 
ஜீவனே யென்று கூவித் தீவிரித் தோடல் வேண்டும் 
சாவது துணிந்தீ ராயிற் றங்குமித் தேயத் தென்றான் . 


38 


இந்தவா றுரைத்த வெல்லா மிருஞ்சிலை மீது தாக்கும் 
பந்தென லாய தன்றிப் பாமரர் பழுது மல்குஞ் 
சிந்தையு ணிலையா தாகச் சினந்தவ மதிக்க லுற்றார் 
பந்தமே கொளுத்தி னாலும் பயனுண்டோ குருடர்க் கம்மா 


39 


என்னைப்போற் பரம ஞானி யில்லையென் றெமை யிகழ்ந்த 
உன்னைப்போற் பித்த னிந்த வுலகத்தி லில்லை யென்பார் 
பொன்னைத்தான் மாத ரைத்தான் பூவைத்தான் புறக்க ணித்தாற் 
பின்னைத்தா னெய்து மின்பம் பிறிதுண்டோ பேசு கென்பார் 


40 


பதறிவாய் குழறி நீசொல் பழங்கதை தனைமுன் சில்லோர் 
கதறினார் தெருக்க டோறுங் கதித்தெழுந் துருத்தி யாங்கள் 
சிதறிட வடித்தோ மென்பார் செவிகொடா திவன்வீண் பேச்சை 
உதறிவிட் டேகு வோநம் முறையுளை நாடி யென்பார் 


41 


ஜீவசா க்ஷியரைக் கொன்று சேமித்தோ மென்று நம்மேல் 
தாவரும் பழியைச் சாட்டித் தனைச்சுத்த னாகக் காட்டும் 
பாவகா ரியைப்போல் யாரே பாதக ரென்பார் மேலைத் 
தீவரும் வருமென் றெம்மைத் திகைப்பிப்பா னிவனோ வென்பார் 


42 


சேய்கொண்ட மனையா ளுற்ற சினேகரை வெறுப்பா னேதோ 
பேய்கொண்டா னென்ப ரேது பிறிதிலை பித்த மிக்கு 
நோய்கொண்ட கோல மென்பார் நுனித்திடு மதியற் றின்ன 
வாய்கொண்ட மட்டும் பேசி வாயடி யடித்தார் மன்னோ 


43 


12 


ஆதி பருவம் 


நோய் கொண்ட கோல மென்பார் நுனித்திடு மதியற் றின்ன 
வாய் கொண்ட மட்டும் பேசி வாயடி யடித்தார் மன்னோ 


43 


கண்ணிணை கலுழி காலக் கணவனுக் குளம ருட்சி 
நண்ணிய தினியென் செய்கோ நானெனக் கவன்று ணைந்தாள் 
நுண்ணறி வுடைய நீரார் நூலொடு பழகித் தேராப் 
பெண்ணறி வென்ப தெல்லாம் பேதைமை யுடைத்தா மன்றே 


44 


பொற்றொடி யினையு மாறும் புறக்கணித் தகந்தை பேசி 
உற்றவ ரிகழ்ந்த வாறு முணர்ந்தவாத் துமவி சாரி 
எற்றிவர் தன்மை யந்தோ வென்னினிச் செய்வ லென்று 
சற்றுநின் றேகாந் தத்திற் றம்பிரான் றிருமுன் கிட்டி 


45 


சருவலோ கத்தை யாளுந் தயாபரா தமியேற் சூழ்ந்த 
நிருவிசா ரிகள்சன் மார்க்க நெறியறி யாது செய்யும் 
பொருவரும் பிழைக ளெல்லாம் பொறுத்தருள் புரியுந் தூய 
திருவுள மிரங்கி யென்று ஜெபித்தனன் சிந்தை யொன்றி 


46 


அறங்கிளர் பரலோ கத்துக் கரசனைப் பரவிப் போந்து 
புறங்கிளர் வெளியு லாவிப் புத்தகச் சுருளை நாடி 
இறங்கிய முகத்த னாகி யென்செய்கே னிரக்ஷைக் கென்று 
கறங்கெனச் சுழலு நெஞ்சன் கவன்றனன் கலக்க முற்றான் 


47 


தேசநா சத்தை யெண்ணித் திகிற்படும் பிணித்து நின்ற 
பாசவெவ் வினையின் மிக்க பாரத்தா லழுந்தும் யாரே 
நீசனே னுய்யு மாறு நெறிதெரித் திடுவ ரென்னும் 
மாசறு முயிரைக் கூவி வாய்திறந் தரற்று மாதோ 


48 


மெய்யுணர்ச்சிப் படலம் முற்றிற்று 


குருதரிசனப் படலம் 
வித்தக வாத்தும் விசாரி யிவ்வணம் 
தத்துற லடைந்துயிர் தன்னை நாடியிங் 
கெய்த்திடு முடலென வினைந்து சில்பகல் 
மத்தரிற் கழித்தன னாண்டொர் வைகல்வாய் 


1 


தருதரிசனப் படலம் 


13 


தண்ணளி தயங்கிய முகத்துத் தாமரைக 
கண்ணிணை மல்கிய கருணை காட்டிட 
உண்ணிறை யன்புமிக் கொழுகிற் றென்னவே 
வண்ணவான் மொழிச்சுவை யமிர்து வார்ந்துக 


2 


எண்ணருந் துயர்க்கெலா மிறுதி காட்டு மெய்ப் 
புண்ணிய முருக்கொடு பொலிந்தி லங்கிய 
வண்ணமென் றுணர்வுளார் மனங்க ளிப்புற 
நண்ணின னிருஞ்சுவி சேஷ நாமத்தன் 


3 


உருகிமெய் விசாரியை யுற்று நோக்கிநின் 
றருகணைந் தியாரைநீ யவலிக் கின்றனை 
பெருகுமித் துயருனக் குற்ற பெற்றியென் 
திருகலில் சிந்தையாய் செப்பு கென்றனன் 


4 


ஐயகேள் நாசதே சத்த னாங்கமர் 
வெய்யரில் வெய்யன்யான் வெகுளித் தீவிழுந் 
தொய்யென விவணெலா மொருங்க விந்தபின் 
மெய்யுற வருநடுத் தீர்வை வேந்தனால் 


5 


ஆயிடைக் கருணைவேந் தாணை மீறிய 
தீயரைத் தீச்சிறைப் படுத்தல் திண்ணமென் 
றேயுமிச் சுருதிநூ லியம்பு கின்றதை 
ஆயவித் துயர்க்கட லமிழ்ந்தி னேனரோ 


6 


நன்றி கொன் றிறைவனை மறந்து நாடொறும் 
புன்றொழில் புரிந்துவீண் பொழுது போக்கிய 
வன்றலைப் புலையனேன் மருவு தண்டனைக் 
கின்றுநின் றிரங்குவ தியாவ தாங்கொலோ 


7 


சாகவு மனமிலைத் தண்டனைக் கெதிர் 
போகவுந் துணிவிலைப் புறத்து ளாரைப்போல் 
ஏகவும் புகலிலை யீடு செய்யவோர் 
பாகமும் பலமிலைப் பதைக்கின் றேனென்றான் 


8 


அஞ்சுவி சேஷனீ யறைந்த யாவையும் 
வஞ்சமின் றுண்மையே மருவு மிம்மையில் 
எஞ்சுறா வேதனை யியைதல் கண்டுமேன் 
அஞ்சுதி சாவதற் கமைதி கூறெனா 


9 


14 


ஆதி பருவம் 


ஜென்மநாட் டொடங்கியான் செய்த தீவினை 
என்முது குளுக்குற விறுத்ததாற் புலைக் 
கன்மிகள் குழுமுதீக் கடற்கி டங்கிடை 
அம்மையி லமிழ்த்துமென் றஞ்சு கின்றனன் 


10 


பலகலை கற்றுணர் பரம யோகியிவ் 
வுலகமன் னவரெமை யொறுத்தற் கஞ்சுதும் 
நிலவுல கியாவையு நிறுத்த நீதிமன் 
அலகறு தண்டனைக் கஞ்சிடேங் கொலோ 


11 


இனையசிந் தனையென திதயத் தூன்றலால் 
வனைபொலன் கழலினாய் வருந்து வேனென 
அனையவை யறிந்தடுத் தவர்க்கு நன்மையே 
நினைசுவி சேஷனு நிகழ்த்து வானரோ 


12 


நன்றுநன் றுன்னிலை நாச தேசத்து 
நின்றுநின் றித்துணை தாழ்த்த னீதியோ 
பொன்றிடர் வருமுனம் புகலி டம்பெறச் 
சென்றிடா திவணுழல் சிந்தை யென்னென்றான் 


13 


உய்வழி யிதுவிதென் றுழறும் பல்வழி 
பொய்வழி யவ்வழி போகுவே னலன் 
தெய்வநா யகன்றிரு நகர்க்குச் செல்வழி 
எவ்வழி யவ்வழி யின்னுந் தேர்கிலேன் 


14 


ஆதியான் றிருநக ரடுக்கும் ஜீவநற் 
பதைநீ யறிதியேற் பகர்தி யாலென 
வேதியர் குரவனை வினவி னானவன் 
ஓதுவல் கேட்டியென் றுரைத்தன் மேயினான் 


15 


1 


குருதரிசனப் படலம் முற்றிற்று 


பரமராஜ்யப் படலம் 


திருநாட்டுச் சிறப்பு 


உன்னத பரலோ கத்தி லொருதனிச் செங்கோ லோச்சி 
மன்னர சாட்சி செய்யு மகத்துவ கடவுள் வேந்தன் 


பரமராஜ்யப் படலம் 


15 


பன்னரும் புனித நீதி பரமகா ருணியம் பூத்த 
சன்னிதி மகிமைச் செல்வந் தழைப்பது திருநா டென்றும் 


அருண்முகில் கிளம்பி யன்பி னார்கலி யமுத மொண்டு 
திருமலி தருர க்ஷண்ய திவ்விய சிகரி போர்த்துப் 
பொருவருங் கருணை மாரி பொழிந்தபுண்ணியமா நீத்தம் 
ஒருமுக மாகி ஜீவ கங்கையா யுலாய தன்றே 


2 


சேணுற நிவந்த மேருச் சிகரிநின் றிழிந்து மண்ணோர் 
காணரும் புனித ஜீவ கற்பக மலரை யேந்தி 
மாணுறு பரம ஞான மணியணிக் குவைவ ரன்றி 
நீணிலஞ் செழிப்புற் றுய்ய நீத்தமாய்ப் பரந்த மாதோ 


3 


முத்தலைச் சிகரி நின்று முளைத்தவிச் சீவ கங்கை 
வித்தக விமல ஞான போனகம் விளைவித் தூட்டிப் 
பித்தளை யுலகைத் தூய்மை பிறங்குபொன் னுலக மாக்கி 
உத்தமந் திகழ்த்துஞ் சீர்சா லொழுக்குடைத் தின்று மென்றும் 


4 


ஒருநெறித் தாகித் தூய்தா யுள்ளுறத் தெளிந்து பாவத் 
தருவன முறித்துச் சாடித் தருமச்செஞ் சாலி நீடப் 
பெருவளம் படுத்து நித்ய பேரின்ப ஜலதி கூடும் 
திருவுடைத் தாத லாலித் தீர்த்திகை சுருதி போலும் 


5 


தண்ணளி மருவி யான்ம தாரகத் துருவம் வாய்ந்து 
விண்ணிழி புதுமை காட்டி விதிவரம் பொழுக்கம் பூண்டு 
கண்ணகன் ஞால முய்யக் கனிந்துயி ரளித்துக் காத்துப் 
புண்ணியன் கிருபை யேயாய்ப் பொலிந்தது ஜீவ வாரி 


6 


மானிட ஜீவ தோட மலினத்தைக் கழுவித் தூய 
போனக மாகித் தாகம் போக்குபா னமுமா யென்றும் 
ஞானஜீ வனைவ ளர்த்து நற்கதிப் பயன்றந் துய்க்கும் 
மாநுவேல் குருதி போலு மானத ஜீவ கங்கை 


7 


வீற்றுவீற் றாகிச் சென்றை வகைநில வேறு பாட்டை 
மாற்றிநன் மருத வைப்பா வளம்படுத் தறத்தை யோம்பி 
ஏற்றமுந் தாழ்வு மின்றா யெங்குமோர் சமமா யீண்டும் 
ஆற்றல்சால் கடவுள் வேந்த னாணையைப் பொருவும் வாரி 


8 


16 


ஆதி பருவம் 


அற்பு ஜீவ கங்கை யாற்றிலே யகண்ட வானத 
துற்பவித் தூழி யூழி யுலவிநின் றொடுங்கித் தோன்றும் 
பற்பல பேத மாய பகிரண்ட கோடி யெல்லாம் 
பொற்புற மிதப்ப வேயாம் புற்புத சாலம் போன்றே 


9 


நிறைவளம் படுக்குந் தூய நித்திய ஜீவ கங்கை 
துறைதொறும் பிரிந்து போந்து தொடுகுள மடுத்த டாகம் 
குறைவற நிரப்பி யுண்மை குலவுநீண் மருத வைப்பின் 
கறை துடைத் திதய மென்னுங் கழனிபுக் களைந்த தன்றே 


10 


நீர்வளங் கண்டு கோமா னிலவளம் படுக்கு மாக்கள் 
ஏர்வளம் பெறத்தி ருத்தி யிறைவனை வழுத்தி யேத்திச் 
சீர்வளந் தருநல் வித்துத் தெளித்துநீர் பாய்ச்சி நாளும் 
பார்வளம் பெறச்செஞ் சாலிப் பயிர்வளம் படுப்பர் மன்னோ 


17 


இருவகைப் பவத்தூ றோங்கி யிருண்டபே ரடவி முற்றும் 
கருவறச் சுருதி யென்னுங் கட்கங்கொண் டெறிந்து போக்கித் 
திருவளர் புனித நித்ய ஜீவநீர்க் கால்கொண் டுய்த்துப் 
பொருவரு மருத வைப்பாப் புதுவல்பண் படுத்து வாரும் 


12 


ஏர்விசு வாச மாக வெருதவா வூக்க மாகச் 
சேர் நுகங் கடப்பா டாகச் செறிவடஞ் சிந்தை யாகக் 
கூர்நுதிக் கொழுவெம் பெம்மான் றிருமொழிக் கூற தாகப் 
பாரற வுழுது 

செய்கா லாக்கிமெய்ப் பணிசெய் வாரும் 


13 


குளங்கரை பேணி ஜீவ நீர்குறிக் கொண்டுய்ப் பாரும் 
வளங்கெழு மருத வைப்பா வறுநிலந் திருத்து வாரும் 
விளங்குவித் தொளிரக் கண்டு மேலுற வளர்க்கின் றாரும் 
இளங்களை கட்டு நீர்கால் யாத்தினி தோம்பு வாரும் 


14 


பழநறை பருகிச் சிந்தை பரவச ராகிச் செய்ய 
மழகளி றனைய மள்ளர் வரன்முறை சுருதி கூட்டிக் 
கொழுநிழல் வைகிக் கோமான் குணங்குறி விதந்து பேசி 
எழுமிடற் றிசையிற் பாடி யிதயநெக் குருகு வாரும் 


15 


மேவருந் திருநா டெங்கும் வித்தக வுழவர் வேலை 
ஓவற விசுவா சத்தி னொண்கருப் பொதிந்து முற்றிக் 
காவல னருளால் ஜீவ மணிக்கதிர் கஞலி யீன்று 
தாவில்பே ரின்ப போகம் விளைப்பது தருமச் சாலி 


16 


பரமராஜ்யப் படலம் 


17 


எண்படு மிதய மென்னுஞ் செறுவிடை யெல்லி ராவாப் 
பண்படுத் தூன்று சத்யப் பைங்கழைக் கரும்பு பல்கிக் 
கண்படைத் தோங்கி யுய்த்த நறுஞ்சுவை கனிந்த பாகின் 
விண்படு போகந் துய்ப்பார் வேதியர் குழுக்கண் மாதோ 


17 


வீறுகொள் மதுரச் செந்தேன் விளைக்குமுந் திரிகை வாய்ந்த 
தாறுகள் பிதிர்ந்து சிந்தித் தலைத்தலை பெருகி யோடுந் 
தேறல்புக் களைத லாலே தெளித்தசித் திரப்பூம் பண்ணை 
நாறுகள் குலவி யோங்கி வளர்வுறு நலத்த நாளும் 


18 


புண்ணிய நதிதீ ரத்துப் பொருவரு மருத வைப்பில் 
நண்ணிய பயிர்வ ருக்கந் தருக்குலம் பிறவு நல்கும் 
எண்ணரும் பயனை யீட்டி யிறைவனைப் பரவித் துய்த்துக் 
கண்ணகன் றிருநா டெங்குங் கடிவிழாக் கொள்ளு மன்றே 


19 


ஜீவநீர்த் தடங்க டோறுஞ் செழும்புனல் குடைவோ ரீட்டம் 
தாவருங் கழனி தோறுந் தருமச்செஞ் சாலி யீட்டம் 
பூவலர் பொய்கை தோறும் புதுமதுத் திவலை யீட்டம் 
மீவரு மெழிலி தோறும் வேந்தனோர் கருணை யீட்டம் 


20 


வேறு 


முத்தி நாட்டெழின் முயங்கக் காட்டலில் 
நித்ய ஜீவநீர் நிலைய கன்றிடா 
துத்த மக்குலத் தோதிமக் குழாம் 
பத்தி செய்தவப் பள்ளி போலுமால் 


27 


மாக மீதுநேர் கருணை மாரிபெய் 
மேகங் கண்டுகண் டுவந்து வித்தகத் 
தோகை மாமயி லகவுஞ் சூழல்வாய் 
நாக மாயுமே நாக மாயுமே 


22 


ஆத பன்கதி ரலருங் காலையில் 
மாதர் வாண்முக வாரி சங்களும் 
சீத வாவியின் செய்ய பங்கயப் 
போத லர்ந்திடும் போத லர்ந்திடும் 


23 


இன்ன லுற்றவர்க் கிரங்கி யாண்டுமெய் 
நன்னர் வாசக நவிற்றி யாதரித் 


18 


ஆதி பருவம் 


துன்ன ருங்குணத் துதவி செய்திடும் 
அந்த லாரெலா மந்த லார்களே 


24 


மாரி சங்களை மாத வத்தரும் 
நாரி சங்கமு நண்ணி யங்கிரு 
பாரி சங்களும் படியுங் கான்முக 
வாரி சங்குலாம் வாரி சங்கமே 


25 


மரும லிந்தபூம் பொழிலின் மைந்தர்தாம் 
திரும லிந்தமங் கையர்சி றாரொடும் 
நிரும லாதிபன் பணிசெய் நித்திய 
கருமஞ் சாலுமே கருமஞ் சாலுமே 


26 


மூசு பைம்புயன் முயங்கு சோலைவாய் 
ஆசி யம்பனி யலருந் தண்டலை 
காசில் ஜீவபுஷ் கரிணி யாடுவார் 
தேசு மல்கெழிற் றேகங் கூடுவார் 


27 


துன்று காவகச் சூழ லெங்கணும் 
மன்ற லார்ந்ததண் மலர்ப்பொ தும்பரும் 
தென்றல் வந்துவந் துலவுஞ் செவ்வியாற் 
பொன்று வாரெலா மடைவர் புத்துயிர் 


28 


ஊட 


நாட ருந்திரு நாட்டு வைபவம் 

றிந்தறிந் தும்ப ரின்னிசை 
பாடு வார்முழு துணரற் பாலரோ 
வாடு மானிடம் வகுப்ப தெங்ஙனம் 


29 


திருநகரச் சிறப்பு 


நித்தியமாய்ப் பூரணமாய் நின்மலமா யானந்த 

நிலையமாகிச் 
சத்தியஞா னந்தருமந் தயைசாந்தம் பரிசுத்தஞ் 

சர்வசக்தி 
இத்தகைய வனந்தகலி யாணகுணத் திறைமகிமை 

யிலங்குந்தானம் 
முத்திநக ரெனத்திகழ்த்தி முதியதிரு வருட்சுருதி 

மொழியுமன்றே 


30 


பரமராஜ்யப் படலம் 


19 


வாக்குமன மெட்டாத பரமசுகா னந்தபத 

மகத்துவத்தின் 
ஆக்கமெடுத் துரைப்பவரா ரறிபவரா ராருமில 

ராயபோழ்துங் 
காக்கைமனை பிறையென்று காட்டுதல்போ லருள்வேதங் 

காட்டுங்கூற்றை 
மீக்கிளரு மாசையினா லொருசேரத் திரட்டியிங்கு 

விளம்புகின்றாம் 


37 


முத்திநகர் பரமபதந் திருநாடு திருநகர 

மோக்ஷம்வீடு 
நித்தியவா னந்தபத நித்தியஜீ வக்கழக 

நிகிலமூலம் 
உத்தமமங் களஸ்தான முன்னதமண் டலம்பரமா 

காயத்துச்சி 
சத்யமன்றம் புனிதமன்றம் தேவால யம்பரம 

சந்நிதானம் 


32 


உச்சிதப்பட் டணம்பதவி யூர்த்தகதி பொன்னகர 

மும்பர்நாடு 
சச்சிதா னந்தபுரி தருமபுரி யடைக்கலப்பட் 

டணஞ்சாம்ப்ராஜ்யம் 
முச்சிகரி திகழ்சீயோன் முதுகுன்ற மும்முரச 

முழங்குமுன்றில் 
அச்சுதவேந் தரசிருக்கை திருக்குமரா லயம்பரிசுத் 

தாவிமன்றம் 


33 


புண்ணியமா நகரினைய பொற்புறழுந் திருநாமம் 

பொருந்தி நிற்கும் 
நண்ணரிய திருநகர்க்கு நாற்றிசையும் புடைவளைந்து 

மேலுங்கீழும் 
அண்ணலர சாணைவழி யநாதிநிய மனமாக 

வகண்டமாய 
கண்ணகன்ற பெருவெளியே கடியரணாச் சூழ்ந்ததுதி 

காந்தங்காறும் 


34 


கதி கூட்டி யெமைப்புரப்பான் காதலனை யுவந்தளித்த 

கருணைவள்ளல் 
அதிபாரி சுத்தமெனு மழற்பிழம்பு பரந்துதிரண் 

டவியாதோங்கி 


20 


ஆதி பருவம் 


எதிரேறு பகைதுமிய வெரிவீசி நீறாக்கி 

யிலங்குஜோதிக் 
கதிரேற விளங்கிநிற்கு மகழிசூழ் தழலரணங் 

கடிநகர்க்கே 


35 


ஓராழி தனையுருட்டி யுலகமெலாங் காத்தளிக்கு 

மும்பர்நாட்டுச் 
சீராழிப் படையரசன் றீர்க்காலோ சனையறிவே 

செறிந்துமல்கும் 
பேராழிக் கிடங்காகி மதில்வளைந்து புறங்கிடக்கும் 

பெற்றியோரில் 
காராழி யெனத்திரண்டு வரும்பகைக்குக் கதியதோ 

கதிமற்றன்றே 


36 


சீராற்றுந் திருநகர்க்குச் சிறப்பாற்று மரணாகித் 

திறலுமாற்றிக் 
கூராற்றும் படைக்கலயந் திரப்பொறிகள் பலகுழுமிக் 

கொற்றமுற்றி 
ஏராற்று மகிலாண்ட கோடியெலாந் தூசியென 

வியங்கலாற்றும் 
பேராற்ற லுடையபிரான் பெருந்தகைமை யெனப்பிறங்கும் 

பெருந்துருக்கம் 


37 


திமிரமற வருமிரவி யொளிமழுங்கச் சுடரெறிக்குஞ் 

செம்பொனிஞ்சி 
சமரகித திரியேக சருவலோ காதிபதி 

சருவசக்தி 
அமரருல கமுமறியா ததன்மகிமை பெருமைகளை 

யறிவமென்னில் 
தமரநீர்க் கடலாழ நரிவால் கொண் டளந்தறியச் 

சமைவதொக்கும் 


38 


புரக்கவருந திருக்கருணைப் புத்தமுத கடமாம்பொன் 

னகர்க்குநீதி 
இரக்கசம ரசமாய திருக்கடைக்கோ புரவாயி 

லெழில்கொண்டோங்கி 
வரக்குருதிக் கறைதோய்ந்த வொருசிலுவை மணித்துவச 

மலர்க்கைகாட்டி 
நரக்குலத்தீர் வம்மினென விளிப்பதுபோன் றலங்குவன 

நாலுதிக்கும் 


39 


பரமராஜ்யப் படலம் 


21 


சூரியர்க ளொருகோடி தொக்குதித்த பரிசென்னச் 

சுடருஞ்செம்பொன் 
ஏரியங்கு புனிததிரு மாளிகைமற் றிதுவேர 

க்ஷணியமுன்றில் 
சீரியங்கு பரலோகத் திளவரசன் வீற்றிருக்குந் 

தெய்வவீடு 
தேரிலிதே நமர்குழுமி நித்தியஜீ வானந்தந் 

தேக்குமன்றம் 


40 


மருள்பழுத்த நரஜென்ம மாயவிடா யறத்தொலைத்து 

மறுமையாக்கி 
அருள்பழுத்த குமரேசன் றிருமுகமண் டலச்சேவை 

யமுதையூட்டித் 
தெருள் பழுத்துத் திகழ்நித்ய ஜீவமணி மௌலியைநஞ் 

சென்னிசூட்டிப் 
பொருள்பழுத்த பெருஞ்செல்வத் தெமையிருத்தி வைக்கமிந்தப் 

புனிதவீடு 


41 


எண்ணரிய பரலோகத் திளவரசன் பெருஞ்சீர்த்தி 

யீட்டமென்கோ 
தண்ணளியன் பருளிரக்கந் தயையாதிக் குறையுளென்கோ 

தரணிக்கீட்டும் 
புண்ணியமாம் ரக்ஷணியம் படிவமெடுத் துயர்ந்தோங்கு 

புதுமைத்தென்கோ 
பண்ணவர்வாழ்த் தொலிமடுத்து நித்தியபே ரின்பநிறை 

பரமவீட்டை 


42 


வேறு 


வானர மியந்திகழ் மதில்வ ளைத்தவக் 
கோனக ரெங்கணுங் குலவு ஜோதிய 
பானுவின் குழுக்களைப் பத்தி செய்தென 
மேனிலை மாளிகை விதம்பல் கோடியே 


43 


மின்னையும் வெயிலையும் விரவி மேதகு 
பொன்னினு மணியினும் புனைந்த வோவெனப் 
பன்னிற மாடங்கள் பந்தி பந்தியா 
உன்னதத் திமைப்பன வுலப்பில் கோடியே 


44 


22 


ஆதி பருவம் 


வயின்றொறுஞ் சந்நிதி மகிமை வாய்ந்தெழில் 
குயின்றுபன் மணிக்குலக் குவையி னாக்கிய 
வியன்றட மாளிகைத் தலங்கள் விட்புலம் 
பயின்றொளி கிளைப்பன பற்பல் கோடியே 


45 


புண்ணிய நவமணி பொருத்திப் பொற்புறு 
தண்ணளிக் குருதியன் பளைந்த சாந்தினே 
மண்ணுல கருக்கென வகுத்த ரக்ஷணை 
கண்ணிய மாடங்கள் கவினுங் கோடியே 


46 


கோனருள் பணிகுறிக் கொண்டு ஞற்றிவாழ் 
ஊனமில் லாவிகட் குரிமை பூண்டுயர் 
வானுல கேழென வகுத்துக் காட்டிய 
மேனிலைக் கோபுரம் விவித கோடியே 


47 


சொல்லரு முத்திமா நகருஞ் சூழ்ந்துள 
எல்லையும் வான்சுட ரியங்கு கிற்கில 
மல்லல்கூர் தம்பிரான் மகிமை யின்சுடர் 
புல்லிநின் றவிரொளிப் பிரபை போர்க்குமால் 


48 


ஜீவமா ளிகைத்திரு முன்றிற் றேங்கிய 
ஜீவநீர் நிலை பெருக் கெடுத்துத் திவ்விய 
ஜீவமா நகரத்தைச் செழிப்பித் தூடுரீஇ 
ஜீவகோ டிகளுய ஜெகத்திற் பல்குமால் 


49 


ஜீவபுஷ் கரிணியின் றீரத் தோங்கிய 
ஜீவகற் பகமெனுந் தெய்வ மாத்தரு 
ஜீவநா யகனருள் பழுத்த செவ்வியில் 
ஜீவமாக் கனித்திரள் செறிந்து மல்குமே 


50 


மானத வாவியிற் படிந்து மாட்சிசால் 
ஆனிக கருமங்க ளாற்றி யாண்டகை 
தூநறு மலர் சசரண் டொழுது தைவிக 
போனக நுகருவர் புலவர் தாங்குழீஇ 


57 


ஆண்டகை யருள்வழி யாவி யின்கணம் 
வேண்டுரு வெடுப்பர்செய் வினைவ சத்தராய்க் 
காண்டகு முலகிடைக் கரந்து வைகுவர் 
சேண்டலத் தியங்குவர் செவ்விக் கேற்பவே 


52 


23 


பராராஜ்யப் படலம் 


அணிகிளர் திருநகர்க் கரச னாணையிற் 
பணிமுறை புரிகுவர் பணிசெய் யாவிகள் 
தணிவில்பே ருவகையைச் சாற்று மங்கவர் 
திணிசுட ரிரவியிற் றிகழும் வாண்முகம் 


53 


மும்முர சொலியருண் மழைமு ழக்கொலி 
மம்மரில் வான்கணம் வழுத்து பேரொலி 
செம்மல்சீர் புனைந்துரை திவவி யாழொலி 
கைம்மிகுத் திசைப்படுங் ககன மெங்கணும் 


54 


நன்மைசால் திருநகர் நந்த னத்தலர் 
தன்மமுங் கருணையுந் தயையன் பாதிசற் 
கன்மமு நறுங்கடி கமழ்ந்து லப்புறாப் 
பொன்மலர்க் குவைகளாப் பொதுளு மெங்கணும் 


55 


சிறையுடைத் தூதர்தஞ் சேனை யின்குழாம் 
முறைமுறை யகிலத்து முடுகி முத்திநாட் 
டிறைதிரு வுளக்குறிப் பினிதி னுய்த்தது 
குறைவற முடித்து மீண் டடுப்பர் கோனகர் 


56 


தேவவுத் தரங்கொடு திகந்தத் தேகுவர் 
மூவுல கங்களு மிமைப்பின் முந்துவர் 
தாவிவிண் படர்குவர் சமுகத் தெய்துவர் 
வேவறி சதுரராம் விபுத வொற்றரே 


57 


கல்லிமூ வுலகையுங் கழங்கென் றாட்டவும் 
ஒல்லைவான் சுடர்களை யூதி யோட்டவும் 
வல்லவான் சேனைகள் வரம்பில் கோடிகள் 
தொல்லையங் ககனமா ளிகைதொக் குள்ளன 


58 


மேலைநா ளிளவர சுயர்த்த வெல்கொடிக் 
கோலினின் றுலகர்க்குக் குருதிச் சான்றுரை 
ஞாலமீத் திகழ்த்திய நலங்கொ ளும் ஜெய 
சீலசங் கத்தொனி திகந்த முட்டுமே 


59 


வேறு 


துன்பம் யாதுமின் றாகத் தூய்தவர் 
பொன்பொ லிந்தவப் புரவ லன்கழற் 


5 


24 


ஆதி பருவம் 


கன்பு செய்து செய் தழிவி லாதபே 
ரின்ப மெய்தி வாழ்ந் திருப்ப ரென்றுமே 


0 


பகலி ராவெனும் பகலி லாதவப் 
புகரில் வானநாட் டரசன் பொற்புறு 
மகிமை யொண்கதிர் வனையு 
நகர வாணர்க்கு நலம்ப யக்குமே 


மாடையா 


61 


முத்தி மாநகர் முழுதுந் தம்பிரான் 
சித்தம் யாதது செய்து நிற்பதே 
நித்தி யானந்த நிகரில் வாழ்வெனாப் 
பத்தி செய்யுமாற் பரம சிந்தையாய் 


62 


அரசர் தம்பிரா னம்பொற் சேவடி 
வரச ரோருகம் வழுத்தி யேத்திமும் 
முரச றாவிழா வணிகொண் முன்றில் வாய் 
விரசு வாரன வரதம் விண்ணவர் 


63 


வேறு 


அற்புத ஜீவ கங்கை யாடுவ ரமர ராவார் 
பொற்புறு ராஜ சேவை பொருந்துவர் புனித ராவார் 
கற்பக நிழலிற் றங்கிக் களிப்பர்வான் கணங்க ளாவார் 
தற்பரன் றொழும்பு செய்வர் தகைபெறு முத்த ராவார் 


64 


இறைபா லோக ராஜ்யத் தெழினல மெதிர்வோர்க் கென்றும் 
பொறிபல வனந்த மாகப் புலனெலாம் புதுமைத் தாக 
அறிதொறும் பரமா னந்த வதிசயக் காட்சி யெய்தி 
முறைமுறை துதித்துப் போற்றிப் புகழுவர் முனைவன் சீர்த்தி 


65 


அத்தனா ரருளி னாக்க மரசிளங் குமரன் காட்சி 
வித்தகப் புனித வாவி விழுத்தகு சுமேதந் தூய 
முத்திவீட் டறவோர் நட்பு முறைவழாத் தோத்ர கீதம் 
இத்தகு பேறே யன்றோ வீறில்பே ரின்ப செல்வம் 


66 


பரமராஜ்யப் படலம் முற்றிற்று 


அரசியற் படலம் 


பன்னற்கரி தாயப வித்திர ஞான செல்வம் 
மன்னிப்பொலி யுந்திரு மாநகர் மன்னர் மன்னன் 
இன்னற்படு பாதல நின்றெடுத் தெம்மை மீட்பான் 
நன்னர்க்கும் ரேசனை நல்குமெய்ஞ் ஞான மூர்த்தி 


1 


இல்லாமையி லேவெளி வான்முகட் டெண்ணி றந்த 
பல்லாயிர கோடிய வாம்பகி ரண்ட கோளம் 
எல்லாம்படைத் தொண்விதி காட்டியி யங்கு வித்த 
சொல்லாற்றன்மி கும்பர லோகது ரந்த ரேசன் 


2 


மங்காதப ரஞ்சுடர் வாக்குரு வாய மைந்தன் 
பொங்கோதவைப் பும்புரை யற்றகல் வானு மெங்கும் 
செங்கோல்பிடித் துத்தனி யாழிசெலுத்த நாளும் 
தங்காவலை யுய்த்தர சாட்சிசெய் சார்வ பௌமன் 


3 


ஆனாதந லந்திகழ் தைவிக வாத்து மேசன் 
சேனாபதி யாகிய றப்பகை செற்று நெஞ்சில் 
மேனாடுமி ரக்ஷணை வித்திவி ளைப்ப நாளும் 
வானாடுபோற் றத்திறை கொள்ளும் கேச வள்ளல் 


4 


அந்தக்கர ணங்களும் வாக்கு மகண்ட லோகத் 
தெந்தச்செய லும்பிச காதிய லாத போதே 
முந்துற்றறிந் துமுறை செய்யும்வ ரம்பில் ஞான 
விந்தைப்பெரு மான்விபு தாதிபன் வேந்தர் வேந்தன் 


5 


புனிதந்திரு மேனிமு கந்திகழ் புண்ணி யங்கண் 
தனிதந்தரு பேரரு ளம்புயஞ் சர்வ சக்தி 
நனிதுற்றுமெய்ஞ் ஞானமு யிர்ப்புநீ தாச னத்தில் 
இனிதுற்றுல காட்சிசெய் ராஜவி ராஜ னுக்கே 


6 


வல்லார்புக ழும்புகழ்ச் சிக்கும் தீதன் வானத் 
தெல்லார்துதி தோத்திர வெல்லையி கந்து நின்ற 
நல்லான்கணிப் பில்கரு ணைக்கடல் தோற்ற நாசம் 
இல்லாதவ நாதிசு யம்புல கெங்கு முள்ளான் 


7 


26 


ஆதி பருவம் 


பெருமைத்திட ரேறிய பிச்சுறு பேய்க்க ணத்தை 
நிருமித்தசி றைத்தலை யுய்த்தக m ணி லத்தில் 
இருமைக்குந லந்தரு மிரக்ஷணை யீட்டி வைத்த 
தருமத்துரை யாயத யோர்ச்சித சக்க ரேசன் 


8 


வென்றாழிநடத்திய றம்படு விண்ணு மண்ணும் 
ஒன்றாகவி ரிந்துக விந்துயர்ந் தோங்கி யும்பர் 
நின்றாதர முற்றிய தண்ணளி நீடு மொற்றைக் 
குனறாதகொற் றக்குடை வெண்மதி 

மேனி ழற்ற 


9 


திருகார்வினை சிந்திமெய்ந் நூன்முறை செய்யு நீதி 
இருகூர்திகழ் பட்டய மின்விசித் திட்ட தென்ன 
ஒருபாற்சுடர் விட்டொளி ரக்கிரு பாசனத்தின் 
ருபாலருள் வெள்ளமெ ழுந்துல கெங்கு மல்க 


10 


பொதிரேறவி சும்புநி றைந்தபுத் தேளி ராவார் 
அதிபாரிசுத் தபரி சுத்தரென் றார்ப்ப ரிக்கத் 
துதிதோத்திர கீதம லிந்திசை துன்னி யோங்கப் 
பதிதோறண வும்மறை வாணர்பல் லாண்டு கூற 


17 


எங்குத்தொகு பூதச ராசரத் தீட்ட மாதி 
சங்கற்பவி கற்பமி லாதியல் சார்ந்து நின்று 
துங்கப்பிர மாணவ ரம்பகச் சூழல் புக்குக் 
கங்குற்பொழு துந்தவ றாநடை காட்டி யேத்த 


12 


முரசங்கறங் கச்சுர மண்டல முந்து கீதப் 
பிரசம்பொழி யத்திரு முன்றரு மம்பி றங்கப் 
பரசங்கமல் கிப்பணி செய்துப ராவி நிற்ப 
அருகாசனத் திற்கும் ரேசன மர்ந்தி ருப்ப 


13 


கண்ணோட்டமல் குகவி னார்கரு ணால யத்தின் 
உண்ணாட்டுநீ தியொடு பேரரு ளொத்து லாவ 
மண்ணாட்டவர் வாழ்த்தொலி யஞ்செவி வாய்ம டுப்ப 
விண்ணாட்டர சன்றிருச் சந்நிதி வீறு மென்றும் 


14 


அரசியற் படலம் முற்றிற்று 


சிருஷ்டிப் படலம் 


வாக்கினுக் கதீத மான மகிமையின் வனப்பு வாய்ந்த 
மேக்குயர் பரலோ கத்திவ் வித்தக வரசன் றம்மோர் 
கோக்கும ரனுக்கென் றிந்தக் குவலயம் புதுக்கிச் செங்கோல் 
ஆக்குவான் சித்தஞ் செய்த வநாதிநிண் ணயமொன் றுண்டால் 


1 


கருத்துறு கரும முற்றக் கருதியோர் வாக்கி னாலே 
உருத்திகழ் குவல யத்தை யோரறு திவசத் துள்ளே 
திருத்தித்தங் குடைக்கீ ழாக்கித் தெய்விக குமரற் கீந்தார் 
வருத்தமிங் கெவனோ வெல்லாம் வல்லசித் தருக்கு மாதோ 


2 


மலைகடல் ககன நாடு மதிகதிர் புனல்யா றோடை 
நிலைமடு வாவி சோலை நிலவொளி மழைபல் பண்டம் 
தொலைவிலாப் பயிர்வ ருக்கந் தொக்கபல் வளங்க ளெல்லாங் 
கலைமதி மாந்தர்க் கென்றே கையளித் தனர்நங் கர்த்தன் 


3 


பகுத்துணர் வறிவு ஞானம் பரிசுத்த மகத்துப் பாக்யம் 
உகுக்கரு மனச்சான் றின்ன வுவந்தினி தளித்து நஞ்சொற் 
செகுத்திடா திருமி னென்னா ஜீவவாக் கருளித் தேவ 
மகத்துவ வரசன் வைத்தார் மாந்தரைப் புதிய வைப்பில் 


4 


முன்னவ னாதா மென்ற முதன்மனு மகனை நோக்கி 
இந்நிலத் துரிமை யெல்லா மீந்தன மெங்கோ லின்கீழ் 
மன்னவ னாகி நீயே மனுமுறை வழுவா வண்ணம் 
நன்னராண் டிருத்தி யுள்ள நலமெலாந் துய்த்தீண் டென்றார் 


5 


உன்னத வரசன் சொற்ற வுத்தரஞ் சிரமேற் கொண்டு 
மன்னவன் மிருத்தி கேய னத்தினி யெனும்பூ மாதைத் 
தன்னொரு மனைவி யாக்கித் தழுவிவீற் றிருந்தா னன்றே 
பன்னரும் ஜீவ வர்க்கம் பணிபுரிந் தேத்த மன்னோ 


6 


சேத்திரம் புனித மாகச் சிந்தையும் வாக்குந் தேவ 
தோத்திர மாகச் செய்கை சுகிர்தமே யாகத் தூய 
பாத்திர மாகத் தேகம் படுபயன் றமதே யாகக் 
காத்தொறு முலவி யுண்டு களித்துநாட் கழிப்பர் மாதோ 


7 


28 


ஆதி பருவம் 


ஒழுக்கமே கலன்க ளாக வுடைபரி சுத்த மாக 
இழுக்கறு கரும மேனிக் கிடுநறுஞ் சாந்த மாகப் 
பழுக்குமன் பத்தி யன்ன பானமாப் பகல்க ளெல்லாம் 
வழுக்கறு மரபிற் போக்கி மாதவம் புரிவர் நாளும் 


8 


புத்திராஜ் ஜியத்தி னாதி பூருவ குடிக ளாய 
உத்தம ராசன் சித்த முவந்தினி தடங்கி நாளும் 
மித்திர ராகித் தூய விதிவிலக் கோம்பிப் பிள்ளைப் 
பத்தியாய் வழிபா டாற்றிப் பவித்திர நெறியி னிற்பார் 


9 


சரமெலாம் விகற்பொன் றின்றித் தத்தமி லுறவு கொண்டு 
நரமனோ கரமாய்க் கிட்டி நன்குகுற் றேவல் செய்யும் 
தரமுறு புற்பூண் டாதி தருக்குலம் பயன்றந் தோங்கும் 
பரவுல கிதுவென் றுள்ளப் பாரெலாம் புனித மல்கும் 


10 


பாபமே யில்லை பாவ பயங்கர மில்லை தேவ 
சாபமு மில்லை சாவுஞ் சஞ்சலத் தொடர்பு மில்லை 
கோபமும் பகையு மில்லை குணதோஷ மில்லை மிக்க 
ஆவலு மில்லை பூரு வாச்சிர மத்தர்க் கம்மா 


11 


மாலை 


அரசனைச் சிந்தை யுள்ளி யநுதினங் காலை 
வரசரோ ருகப்பொற் பாதம் வழுத்துவர் வணங்கி யேத்தித் 
திரைசெறி கடல்சூழ் வைப்பின் சீர்மைகண் டதிச யித்து 
விரசுவர் விண்ணோர் தம்பால் வித்தகம் பயில்வர் மாந்தர் 


12 


பூதலப் பொருள்க ளெல்லாம் பொதுவன்றிச் சொந்த மில்லை 
ஆதலிற் கொள்வா ரில்லர் கொடுப்பவ ராரு மில்லர் 
போதர நிறைவே யன்றிப் புகலவோர் குறையு மில்லை 
ஊதிய நயநஷ் டங்க ளொருவர்க்கு மொன்று மில்லை 


13 


பிணிமூப்புச் சாக்கா டென்னப் பேச்சினு மறியார் தம்மைத் 
தணிவரும் வருத்தந் துன்பஞ் சஞ்சலித் தழுபுன் கண்ணீர் 
புணர்வதோ வென்று மின்றாய்ப் பொறிபுலன் புனித மாமெய் 
உணர்வொடு பத்தி செய்வா ரும்பரும் வியக்க மாதோ 


14 


அச்சுதா னந்த ராகி யகிலலோ கமும்பு ரக்கும் 
சச்சிதா னந்த வேந்தன் றமைக்கிட்டித் தமைக்கேட் பிக்கும் 
உச்சித மதுர வாக்கைச் செவிக்கமு தாக வுண்டு 
நிச்சலும் பரவிப் போந்து நிலவுவர் பணிமேற் கொண்டு 


15 


இராஜதுரோகப் படலம் 


29 


பைங்கழை நிறுவி மேலாப் படர்தருச் சினைபொ ருத்தி 
துங்கமட் சுவரை யாக்கித் துணர்த்தபூங் கொடியால் வேய்ந்து 
பொங்கரிற் புதுமை யாகப் புனைந்தசித் திரப்பூ மன்றில் 
அங்கண்வா னகங்கொண் டாட வறங்குடி புகுத்தி வாழ்வார் 


16 


வருந்திமெய் சலியார் வேலை வரன்முறை செய்து செய்து 
திருந்துவர் சுனைகான் யாறு சிந்துநீர் வாவி யாடி 
அருந்துவர் கந்த மூல பலங்களை யமரர் நாட்டின் 
விருந்தெதிர் கொண்டு போற்றிப் பூசனை விருப்பிற் செய்வார் 


17 


கண்கவர் வனப்பி னாய காட்சிகண் டதிச யிப்பர் 
பண்கவர் மிதுன கீதப் பாட்டொலி செவிம டுப்பர் 
விண்கவ ருலகைத் தந்த விந்தையை வியந்து பேசி 
எண்கவ ரரசைப் போற்றி யிறைஞ்சிவாழ்த் தெடுப்பர் மன்னோ 


18 


மருமலி துணர்ப்பூஞ் சோலை மாநிலக் கிழவர் தம்மைப் 
பருவர லணுகு றாமே பாலிக்குங் கருணைத் தாய்போல் 
கருவிழிக் கிமைபோ லன்பிற் கங்குலும் பகலுங் காத்துத் 
திருவருட் கடவுள் வேந்தன் ஜெகதலம் புரக்குங் காலை 


19 


சிருஷ்டிப் படலம் முற்றிற்று 


இராஜதுரோகப் படலம் 


நித்திய ராஜ ரீக நிலவுவா னகத்தி லென்றும் 
பக்தியாய்ப் பணிசெய் துற்ற பண்ணவர் குழாத்து ணின்றும 
சத்துரு வாகிக் கீழே தள்ளுண்டு கிடந்த பேயால் 
மித்திர பேத மென்னும் வினையிடை முளைத்த தந்தோ 


1 


விள்ளரு மரச னீதி விலக்கலால் மலபா தாலத் 
தள்ளுண்டு கிடந்த பேயி னதிபதி யழிம்ப னென்னுங் 
கள்ளனுள் ளழன்று சீறிக் காசினி ககன வட்டத் 
துள்ளுறு மரபை யோர்ந்தங் குசாவின னுருவ மாறி 


2 


கண்டன னென்ப மன்னோ கருணையங் கடல்வ ளாகத் 
தொண்டிறல் படைத்த கோமா னொருதனித் திகிரி யுய்த்த 
மண்டலப் பரப்பைச் சூழ்ந்த வாரிதிப் பெருக்கை வார்ந்த 
தண்டலைப் பொழிலைப் பாயுந் தடந்தி வளத்தை யெல்லாம் 


3 


30 


ஆதி பருவம் 


இடந்தொறுஞ் சென்று நோக்கி யிப்பெரும் போகந் துய்ப்பான் 
மடங்கலே றனையார் தம்மை வஞ்சத்தா லடர்த்திவ் வையம் 
அடங்கலு மடிப்ப டுத்தி யரசியல் புரிவ லென்னா 
விடங்கிள ரவிற் புக்கான் மேதையா ரிருந்த சூழல் 


4 


பேயகம் புகுந்த போதே பிரபஞ்ச மென்னு நாமம் 
ஆயது சமயந் தேடி யரிவையை மதிம ருட்டி 
நாயகன் றனையு மந்த நாரியைக் கொண்டே மாற்றிச் 
சேயுய ரிறைவ னாணை செகுக்கவுஞ் செய்தான் பாவி 


5 ) 


தன்னையே கெடுத்தான் முன்னந் தற்பெரு மையினா லந்தோ 
பின்னையும் பொறாமை யாலே பிறரையுங் கெடுத்தான் வாளா 
மன்னுயிர்த் தொகுதி கும்பி மலக்கிடங் களைய வைத்தான் 
என்னையீ தென்னை யென்கே னிருநிலத் திறுத்த கேட்டை 


6 


தன்னொரு மகவைத் தந்த தற்பர னன்பு வாழி 
பொன்னுல கிழிந்து வந்த புண்ணியம் வாழி வாழி 
மன்னுயிர் புரக்க வந்த மனுமகன் சரணம் வாழி 
என்னையிந் நிலைபா லிக்கு மெம்பிரான் கிருபை வாழி 


7 


கற்பனை கடந்த போதே கற்பனை கடந்து நின்ற 
தற்பர னீதி பொங்கித் தழலெழச் சினவி நீட 
அற்புத கருணை 

பொங்கி யாரழ 

லவிக்க நாடப் 
பொற்புறு குமர னேர்ந்து நடுவராய்ப் புகல லுற்றார் 


8 


மற்றிம்மா னிடங்க ளெந்தாய் வஞ்சக வலகை யேய்த்த 
சொற்றலை நின்று ராஜ துரோகியா யினரவ் வெல்லாக் 
குற்றமுந் தண்டம் யாவுங் குறிக்கொண்டுத் தரிப்பல் யானே 
நற்றச விதிகைக் கொண்டிங் கீட்டுவல் நலங்கொ ணீ F 


9 


நிண்ணய மிதனை யோர்ந்து நிரையபா தலத்துக் கேகும் 
மண்ணுல கரைமன் னித்து ரக்ஷணை வழங்கிக் காத்துத் 
தண்ணளி புரிக யானே தராதலத் திழிந்தங் கீட்டும் 
புண்ணிய பலத்தா லீதென் பொருத்தனை யாகு மைய 


10 


குருதியைக் கொடுத்து ஜீவ கோடியை மீட்ப லென்ன 
ஒருதிருக் குமர னன்பி னுரைதிருச் செவியிற் சாரக் 
கருதருங் கடவுள் வேந்தன் கருணையாற் கருணை மைந்தன் 
திருவுள மாக வென்று செப்பிமற் றிதனைச் செய்தார் 


11 


பூர்வபாதைப் படலம் 


31 


வானகத் தரசன் றம்போல் வையகத் தரசு செய்வான் 
தானென வுதித்த மைந்தன் றனைத்தனி மௌலிசூட்டி 
ஞானமுத் திரையு நல்கி நனிதவ வுயர்த்தி வைத்தார் 
மானிடம் புரந்து பேயின் வன்றலை சிதைக்க வென்றே 


12 


சற்பனைப் பேச்சை நம்பிச் சதிவழி புகுந்து மக்காள் 
கற்பிள வொத்தீ ரந்தோ கடுகிய மரண வாற்றின் 
வற்புறு திரையின் மூழ்கி மாண்டுட லழிவீ ரென்றார் 
தற்பத மிழந்த மாந்தர் தலையிழி சிகையே யன்றோ 


13 


சாமித்து ரோகஞ் செய்யத் தகுங்கரு விகளை மண்ணில் 
சேமித்து நம்மோர் மைந்தன் றிருவடித் தொழும்பு பட்டு 
நேமித்த நெறியைப் பற்றி நித்திய ஜீவ நாட்டைக் 
காமித்து வம்மின் றாழ்க்கிற் கைவரு மோச நாசம் 


14 


மித்திர நலத்தை வீசி விதிவிலக் கெறிந் தெமக்குச் 
சத்துரு வாகி னீர் நுந் தரிப்பினி நாச தேசம் 
நித்திய ஜீவ நாட்டி னெறிகடைப் பிடியீ ராயில் 
அத்தலங் கோபத் தீயி லவிவது சரத மென்னா 


15 


சாதனம் விளங்கத் தீட்டித் தரணியிற் காலந் தோறும் 
மேதகை யவரைக் கொண்டு விளம்பரப் படுத்தச் செய்தார் 
நீதியா யகண்டா கார நிறைந்தபே ரருளா யென்றும் 
பேதியா நிருவி காரப் பெருந்தகை பரம ராஜன் 


16 


இராஜதுரோகப் படலம் முற்றிற்று 


பூர்வபாதைப் படலம் 


புனித சேத்திரத் தமர்ந்துள பூருவ குடிகள் 
கனிதந் தாக்கிய தீவினை யாமெனக் கலித்து 
மனித மாட்சியை வரைந்தல கைக்குண மருவி 
நனிதி ரிந்தனர் விலங்கென நாசதே சத்தில் 


1 


ஐந்தெ னும்பொறி புலனந்தக் கரணமாத் துமஞ்சேர்ந் 
திந்த மானிடப் பிறப்பு மெந் நலங்களு மியைந்தும் 
பந்த மாங்கனி யாலந்த நலமெலாம் பறிபோய்த் 
தொந்த மாம்பெருங் கேட்டொடு மரணமுஞ் சூழ்ந்த 


2 


32 


ஆதி பருவம் 


உறைக லந்துதீஞ் சுவைபா லொருங்கறக் கெடல்போல் 
முறையி னீங்கிய கனிச்சுவை யுலகெலா முயங்கிக் 
கறையி னாக்கிவெம் மரணத்தின் கரையறு துன்பச் 
சிறையி னுய்த்தது ஜென்மசஞ் சிதத்தொடு செறிந்து 


3 


பாவ காரியர் திசைதொறுங் குழுமினர் பரம்பி 
ஈவி ரக்கமி லிராக்ஷத ரெனப்பெய ரெடுத்துத் 
தீவி னைக்குநட் பாளராய்ச் செருமினர்க் குள்ளுந் 
தேவ புத்திர ராயினர் சிலரருட் செயலால் 


4 


சேற்றிற் றாமரை முளைத்தெனச் சிப்பியி னின்று 
தோற்று வெண்டர ளம்மெனத் தொடுநிலக் கரியில் 
ஆற்றல் சாலொளி வைரம்வந் தெனவுவ ரளற்றில் 
ஊற்றின் னீர்சுரந் தெனவவட் டோன்றின ருரவோர் 


5 


மூன்றொன் றாகிய முதலர சாட்சியின் முறையை 
ஆன்ற வுண்மையைத் தருமத்தை யவனிக்கு விளக்கிச் 
சான்று ரைத்துவா னகர்வழி சமைத்தி- ஜகத்தில் 
தோன்றிற் றாலொரு திருச்சபை துலங்குவெண் பிறைபோல் 


6 


ஆலம் வித்தினி லங்குரித் தறுகில்வே ரூன்றிக் 
கோலி யெங்கணுந் தண்ணிழல் கொளுவிவிண் குலவிச் 
சால வெவ்விடாய் தணித்துமேன் மேலுறத் தழைத்து 
வேலை ஞாலத்தைப் போர்த்தது திருச்சபை விருக்கம் 


7 


இருள றுத்தொளி பரப்பியுள் ளகம்புற மெங்கும் 
பொருள்வி ளக்கிமோ சம்புகா வகைபுறங் காத்து 
மருள கற்றி நூல் வழிதெரித் தென்றும்வா டாது 
தெருள ளித்தொளி கிளைத்தது திருச்சபைத் தீபம் 


8 


சத்தி யந்திக ழித்தகு திருச்சபைத் தலைவர் 
நித்தி யானந்த ராஜ்ஜிய நிருமல வரசன் 
புத்தி ரோத்தம புண்ணியர் புநருல கத்து 
மத்தி யஸ்தராய் நடுப்புரி மானுவே லாமால் 


9 


பாவ மல்கிய நாசதே சத்துவெம் பரப்பில் 
ஜீவ ரக்ஷணை விரும்பியோர் திவ்விய நகர்க்குப் 
போவ தாகிய பூருவ பாதையைப் புனையத் 
தேவ வுத்தரம் பெற்றனர் திருச்சபைக் குரவர் 


10 


பூர்வபாதைப் படலம் 


33 


மேலை நாண்முதல் மேசியா திருவவ தாரக் 
கால மட்டுமங் கங்குதோன் றியநமர் கருதிச் 
சால நேர்பிடித் திறைதிரு வுளப்படி சமைத்து 
வேலை ஞாலத்து விளக்கிய பாதையை விரிக்கில் 


11 


ஒற்றை யேவழி யோரடித் தடமுடைத் தும்பர்க் 
கொற்ற வன்றிரு நகர்செலக் குறித்தது கோணல் 
அற்ற நேர்வழி யயலடி பிசகுறி னந்தோ 
துற்று காரிருட் சூழலுய்த் திடுமிது துணிபே 


12 


திருத்த குங்கடை வாயிலின் செவ்விசேர் முகப்பில் 
விருத்த சேதனக் குறியுடைத் தாங்கதை விடுக்கில் 
கருத்தன் மாளிகைத் தலந்தொறும் பலிகளுங் கணிப்பில் 
பொருத்த னைப்பொருட் குவைகளும் வயின்றொறும் பொலிவ 


13 


ஆய வவ்வழிப் போக்கருக் குரியவா சாரம் 
மேய பல்வகைச் சடங்குகள் விரதங்கள் முதலா 
ஏய வன்பெருஞ் சுமைசுமத் திடுவதங் கிளைக்கிற் 
காயுந் தண்டனைப் படுத்துவ தின்றுகண் ணோட்டம் 


14 


ஐய னெங்கிறிஸ் தியேசுவின் முன்னடை யாளச் 
செய்ய சோரியும் பற்பல பொருள்களுந் தெருளக் 
கைபு னைனந்தமை யிடைக்கிடை கவினவக் காட்சி 
துய்ய நூல்வழிப் போக்கருக் ககமகிழ் தொகுக்கும் 


15 


இரவி லக்கினித் தூணமுண் டெற்சுடு வெயிற்குப் 
பரவி நின்றுமே கந்தரு நிழலுண்டு பசிக்கில் 
தரமன் னாவுண்டு தாகிக்கி னீர்தரத் தக்க 
உரவு கோலுண்டு நம்பிரான் றயையென்று முண்டால் 


16 


னைய நூல்வழிப் போக்கருக் கிகபரத் திறையாம் 
முனைவன் றாதையிற் கடிந்துதாய் முறைமையிற் றாங்கித் 
தனைய ராய்வழி நடத்தியா தரித்தனர் சாவின் 
பினைய ளித்தனர் தம்பதத் துளபெரும் பேறு 


17 


அண்ணல் வானகத் தரசனா திச்சபை யடியார் 
விண்ணி னாக்கிய விளம்பரத் தொனிசெவி மடுத்துக் 
கண்ணில் பேய்க்கணத் தலைமகன் கையகன் றோடிப் 
புண்ணி யன்றனிக் கோற்குடி யாயினர் பொருந்தி 


18 


34 


ஆதி பருவம் 


முந்து தந்தைதாய் தம்பிரான் விதியினை முரணி 
நொந்து ளங்கசந் தழுதிந்தப் பாதையை நுதலிப் 
பந்த பாசங்க ளறவெறிந் திரக்ஷகற் பழிச்சிச் 
சிந்த னாதித தேவர்கோன் றிருநக ரடைந்தார் 


19 


பண்டிந் நூனெறி பற்றியா பேலெனப் பகருந் 
தொண்டன் மெய்ப்பொரு ளுணர்ந்து தூப் பலிமுறை தூவி 
எண்ட குங்குரு திக்கரி யாயுயி ரினிதீந் 
தண்டர் கோன்பத மடைந்தனன் பாருல கறிய 


20 


எஞ்சு றாவிசு வாசியே னோக்குயாத் திரையில் 
அஞ்சு லென்றடுத் திராப்பக லவனொடிவ் வழியிற் 
சஞ்ச ரித்தனர் தம்பிரான் சாவுமின் றாகச் 
செஞ்செ வேகொடு போயினர் திருநகர்க் கவனை 


27 


பாதை பற்றிநின் றுலகருக் குணர்த்திய பழுதில் 
நீதி மான்பண்டு நிமிர்பிர ளயத்தைமேற் கொண்டு 
வேத ராஜ்ஜிய தருமத்தை வியனிலத் தூன்றிக் 
காத லித்தவா னடைந்தனன் மரணத்தைக் கடந்து 


22 


செல்லென் றாண்டகை திகழ்த்திய செம்மொழி செவியிற் 
புல்ல வக்கணத் தூருற வுரிமையைப் போக்கி 
நல்ல நூனெறி கடைப்பிடித் தெமரெலா நயக்கும் 
மல்லல் கூர்விசு வாசியின் யாத்திரை வகுக்கில் 


23 


தம்பி ரானுரை தலைக்கொடு தரணிசெல் மார்க்க 
வெம்பு தீவிடப் பாந்தளை வெரீஇயிரிந் தோடி 
உம்பர் நூனெறித் திருக்கடை வாயில்புக் குட்போய்ச் 
செம்பு னற்பலி யங்கங்கு திருத்தினன் செய்யோன் 


24 


புரவு நூனெறிக் கிடையிடை புண்ணியம் பொதிந்து 
விரவு முற்குறி வயின்றொறு மிளிர்வன கண்டு 
கரவி லாதமெய் யுரவிசு வாசமுட் கவினிப் 
பரவி யேகினான் பகைப்புல மிடைந்தவோர் படுகர் 


25 


அருளி னாலெதிர்த் தலகையின் சேனையை யடர்த்து 
மருளி மாக்களோ 

ரைவரை வெந்நிட மடக்கி 
இருள றுத்தொளிர் சுடரென விகல்கடந் தபிராம் 
பொருள்ப டைத்தொரு தனதனாய் நெறிக்கொடு போனான் 


26 


35 


பூர்வபாதைப் படலம் 


சோலை மாநிலந் துருவிநூ னெறியினைத் தொடர்ந்து 
மேலை யோர்விதி விலக்கநுட் டித்துவிண் ணாடிப் 
பாலை நீத்துவந் தடைந்தனன் சோதனைப் பரப்பை 
வேலை சூழுல கேத்துமோர் மெய்விசு வாசி 


27 


பெரிய நாயகன் றிருவுளப் படியொரு பேறாம் 
அரிய மைந்தனை மகப்பலி யூட்டிட வலங்கு 
சுரிகை யோங்கலுந் துணித்திடா யுன்விசு வாசந் 
தெரியச் செய்தன மெனவிண்ணிற் சிறந்ததோர் திருச்சொல் 


28 


தீர்க்க மெய்விசு வாசத்தின் செயலெலாந் தெரிந்து 
பார்த்தி வற்குமெய்ப் பத்திசெய் பரிசினைப் பார்த்தும் 
ஆர்த்தி யிற்பல வாசிகள் வழங்கியங் கவனை 
ஊர்த்த லோகத்திற் புகுத்தின ருன்னதத் 


தரசன் 


29 


பூர்வ பாதையைத் துலக்கிவை திகமுறை புதுக்கி 
ஆர்வ மிக்குநன் னெறிப்படு வோர்சுமக் கரிய 
தீர்வ ருஞ்சுமை யேற்றிய திருவிதிக் கிழவன் 
சீர்வ லந்திகழ் யாத்திரை வரன்முறை தெரிக்கில் 


30 


நாச தேசத்து ராஜ்ஜிய பாரத்தை நச்சான் 
ஈசன் மார்க்கத்தன் னினத்தொடு நல்குர வெய்தித் 
தேச நாசத்துக் ககறலே நலனெனத் தெரிந்தான் 
ஆசி லாத்திருக் கடைபுகூஉ வறநெறி பிடித்தான் 


37 


பேயின் மக்கள்பின் றொடர்ந்திடச் செங்கடல் பிளந்து 
வாயி டும்படி கோல்கொடு மடித்தனன் மருங்கைக் 
காயும் வெம்மணற் சுரத்திடைத் தவிப்பறக் கடத்தி 
நாய கன்வழி நடத்தினன் நாற்பது வருடம் 


32 


வழிம றித்தெதிர்த் தடர்த்தமர் மலைந்தமன் னரையும் 
கழிபெ ரும்படைத் திரளையுங் கட்டறுத் தோட்டி 
பழிப டாமற்றன் னினத்தரைத் தினம்பரி பாலித் 
தெழுது நூல்வலான் கடைப்பிடித் தேகின னென்ப 


33 


ஜீவ நாளெலாந் திவ்விய நகர்செலும் பாதைக் 
காவ தாகிய திருப்பணி விடைபுரிந் தமையத் 
தாவில் நல்லறச் சாலைமண் டபஞ்சுமை தாங்கி 
பாவ நாசசங் கேதங்க ளமைத்தனன் பனவன் 


34 


36 


ஆதி பருவம் 


காண்டி கான்மிதிப் பாயலை கவின் கொள்கா னானை 
ஈண்டென் றாண்டகை யுரைத்தலின் மலைமிசை யேறி 
மாண்ட லஞ்செறி வளனெலாங் கண்டுள மகிழ்ந்து 
சேண்ட லத்திறை திருநக ரடைந்தனன் றீர்க்கன் 


35 


வஞ்சப் பேயொடு மலைந்தம ராடியு மறிந்த 
சஞ்ச லப்பொருப் புச்சிமீ . தேறியுந் தணவா 
வெஞ்சு ரத்து வீழ்ந் தழன்றும் வெந் நிடாதுமுன் னிட்டுத் 
துஞ்சு காறுஞ்சென் றுயர்பத மடைந்தனன் ஜோபு 


36 


தாவி தென்றொரு தரணிபன் றனிவழி புகுந்தங் 
கோவ லில் பெருந் துன்புழந் தொண்ணிலை தவறிக் 
காவ லன்பெருங் கருணையால் நெறிகடைப் பிடித்து 
வீவி லாப்பதத் தெய்தினன் சுரர்கணம் வியக்க 


37 


உத்த மோத்தமன் சாமுவே லொண்டவன் . ஜீவன் 
முத்த ராமெலி யாவெலி சாவெனு முநிவர் 
சித்த னைசயா வாதிய தீர்க்கரோர் மூவர் 
வித்த கஞ்செறி தானியே லோசியா மீகா 


38 


ஆய வித்தகு குரவரு மவர்வழி பிடித்த 
தூய ரும்பண்டு பூருவ பாதையைத் துலக்கிப் 
பேய டர்ந்தவிப் பிரபஞ்ச மாயத்தைப் பிளந்து 
காய நீத்துயர் கதியர சாட்சியைக் கலந்தார் 


39 


பூர்வபாதைப் படலம் முற்றிற்று 


சுவிசேஷமார்க்கப் படலம் 


தொன்று தொட்டுள திருச்சபைக் குரவருந் துகடீர் 
நன்றி கொண்முது தீர்க்கரு நலத்தகு வாணாள் 
சென்று போயினர் வருதிறன் றெரிப்பவ ரில்லர் 
நின்று போயின வற்புதங் களுநில வுலகில் 


பூர்வ பாதையை லௌகிகப் பெரும்புதர் புதைப்பத் 
தீர்வ ருங்கொடு விலங்குகள் தீவிடப் பாந்தள் 
பேர்வு றாதவ ணுறைதலிற் பிறங்குத லின்றித் 
தூர்வ தென்றுகண் டாரண ருளந்துளக் குற்றார் 


2 


சுவிசேஷமார்க்கப் படலம் 


37 


தீர்க்க மெய்விசு வாசிகள் தீர்க்கர்சொற் றெருண்டோர் 
பார்க்கி ரக்ஷணை யீட்டவும் பார்த்திவன் மருமான் 
மார்க்க மிங்கிதைப் புதுக்கவும் வருவர்மற் றென்னா 
கார்க்கு லம்வரக் காண்குறாப் பயிரினுட் கரிவார் 


3 


வள்ள லாரிளங் கோமகன் வரும்பதி தெரிக்கும் 
வெள்ளி யொன்றுள தென்றதை விரும்பினர் நாடி 
நள்ளி யோர்சில ரடியுறை நல்லன தெரிந்து 
தெள்ளி தோர்ந்தெதிர்ந் திருந்தனர் பூருவ திசையில் 


4 


முத்தி நாட்டர சாதிக்க முறைநனி யுவந்த 
பத்த ரேமெனச் செருக்கிய பனவர்மெய் வாழ்வை 
நத்தி யன்றிக வாழ்வடை வாமென நம்பிப் 
புத்தி ரன்வரு கைக்கெதிர் நோக்கினர் புரத்தில் 


5 


மீத லத்திள வரசனைக் காண்குறும் விரகால் 
தீது துற்றிய குணத்தருஞ் சிந்தையுற் றிருப்பச் 
சாது மார்க்கத்தர் யாவருந் தம்பிரான் வருகை 
காத லித்தனர் விடிவெதிர் கமலமே போல 


61 


கனித ரும்பழ நறைபொழி வளந்திகழ் கானான் 
புனித வைப்பினிற் புரவல னொருதிருப் புதல்வன் 
மனித தேகத்தில் வருவர்மெய்ம் மனந்திருப் புகவென் 
றினிது கூவினன் றீர்க்கர்சொல் லெடுத்தொரு தூதன் 


7 


கூறு கட்டியந் திசைதிசை செவிப்புலங் குறுகத் 
தூற டர்ந்தகா னகந்துரீஇத் தூதனை யடுத்துச் 
சீறு தீவிடப் பாந்தள்கை திருகியூ தேயர் 
பேறு நாடினர் மனந்திருப் பினர்நெறி பிடித்தே 


8 


உம்பர் நோக்கிய மெய்த்திருத் தொண்டருள் ளுவப்பும் 
இம்பர் நுனெறி புதையத்தூ றடர்ந்தெழு மியல்பும் 
கும்பி பாகத்தி னதிபதி மறக்கொடுங் கோலும் 
அம்ப ராதிபன் றிருவுளத் தெட்டிய வம்மா 


மனாதி தத்துவா தீதரா மகத்துவ வேந்தன் 
அநாதி நிண்ணயப் படிதிருக் குமரனுள் ளன்பால் 
தனாதி ருங்குவ லயத்தினுக் கிரக்ஷணை சமைப்பல் 
எனாது யிர்ப்பலி யீந்தென வேம்பலோ டெழுந்தார் 


10 


38 


ஆதி பருவம் 


வான்மு யங்குபே ரின்பசம் பத்துயர் மகிமை 
கோன்மு யங்கிய தைவிக துரைத்தனங் கொற்றம் 
மேன்மு யங்கிய வரும்பதம் யாவையும் விடுத்தார் 
ஊன்மு யங்கிய வுடலுவந் தெடுத்துல குறுவார் 


11 


ஆவன் மிக்கதம் மொருசுத னரசவை யகன்று 
போவ தும்மவர் புரிவதும் பொறுப்பதும் பலியாய் 
வீவ துந்திரு வுளத்துணர்ந் தவனிக்கு விடுத்த 
தேவ நீதியின் புனிதத்தை யாவரே தெரிப்பார் 


12 


கலக மிட்டல கைத்தொழும் பாயறங் கைவிட் 
டுலகை நச்சியிங் குழல்நர கீடத்துக் குயிரீந் 
திலகு வான்பத மேற்றவந் திறுத்தநம் மீசன் 
அலகில் பேரன்பி னளக்கரை யளந்தறி பவர்யார் 


13 


உன்ன தாதிப னொருசுத னுவரிநீ ருலகப் 
புன்ன ரங்களைப் புரப்பலென் றேன்றுபோம் புதுமை 
என்ன வென்னவென் றாயிரக் காலெடுத் தேத்திப் 
பன்ன ருந்துதி பகர்ந்தனர் வான்கணம் பழிச்சி 


14 


ஆழ்ந்த ஜீவநீர் நதிப்பெருக் கதோமுக மாகித் 
தாழ்ந்த பூதலப் படுகரிற் பாய்ந்ததுந் தழைத்துக் 
காழ்ந்த நித்திய ஜீவகற் பகச்சினை ககனம் 
போழ்ந்து பாருறப் பணிந்தது மெத்தனை புதுமை 


15 


வேறு 


மையார்கலி புடைசூழ்புவி வளைதீவினை யிருளும் 
பொய்யாரணப் புலையார்திமி ரமுந்தீவிடம் பொதிந்த 
பையாடர வின்சீறுவெம் படமுஞ்சிதை வெய்த 
மெய்யாரணச் சுடர்மானிட விதயாம்பரம் விளங்க 


16 


தருமந்தலை யெடுக்கப்புட வியிற்சத்தியந் தழைக்க 
அருமந்தமெய்ச் சுருதித்தொனி யவனித்தலை சிறப்ப 
ஒருமந்தையின் மறியாயருள் ளுவந்தேத்திசை யோங்கத் 
திருமந்திர முறைவாழ்த்தொலி ஜெயபேரிகை கறங்க 


17 


கள்ளம்புரி யலகைக்கிறை கைகால்வில விலக்க 
உள்ளம்பறை யறையத்திகி லுற்றாருயிர் நடுக்கங் 


சுவிசேஷமார்க்கப் படலம் 


39 


கொள்ளக்கரி முகங்குப்புறக் கொடுந்தீவினை குலைய 
அள்ளிக்கதிர் வீசுஞ்சுட ரருணோதய மிதென 


18 


வானோமகி தலமோசுடர் மதியோவயங் கொளிர்வான் 
மீனோவிரி கடலோமழை முகிலோவொரு விதியில் 
ஆனாநெறி யமைத்தாக்கிய வகிலாண்டவச் சுதனோர் 
ஊனாடிய திருமேனிகொண் டுதித்தாருல குவப்ப 


19 


மறையார்த்தது மறையோதிய வரம்பார்த்தது ஞானத் 
துறையார்த்தது சன்மார்க்கமெய்த் துணிபார்த்தது சுகிர்த 
நிறையார்த்தது நலமார்த்தது நிலையாயர க்ஷணிய 
முறையார்த்தது கதியாக்கமிம் முதுமாநிலத் துறவே 


20 


அந்தோவறக் கொடுந்தீவினைக் கிலக்காகிய வவனி 
வெந்தீடழி நரகம்புக விடுகிற்கில னென்னா 
நந்தாதிரும் புலைமல்கிய நடலைப்பிர பஞ்சத் 
தெந்தாயர சிளங்கோமக னிறுத்தாரிது வென்கொல் 


27 


துன்பம்படு துயர்நிந்தனை சுடுசொல்வசை யாதி 
தன்பங்குறத் தளராதொரு தலையாப்பிறர் தம்மைப் 
பொன்போற்பொதிந் தவரின்னுயிர் புரந்தாதரம் புரிவர் 
அன்பின்றலை நின்றோர்செயு மாண்டன்மையி தன்றோ 


22 


வேறு 


தீமுக னுய்த்தவெஞ் சிறைக்குள் ளாயயர் 
பாமரத் தூறடர் படுகர் வைப்பிது 
கோமகன் சேவடிப் பதுமங் கோத்தலிற் 
பூமுக மெனப்பெயர் பொலிந்த தாமரோ 


23 


பேயடிப் படுத்திய பிரபஞ் சத்தருக் 
காயது குடித்தன மமரர் நாட்டென 
நாயக னிறுத்தமை குறித்து நண்பொடு 
கூயினர் திசைதிசை குறிக்கொண் டாரணர் 


24 


ஆண்டகை வானநாட் டரசன் மைந்தனைக் 
காண்டொறுங் காண்டொறுங் களிப்புக் கைமிகத் 
தேண்டிர க்ஷணைபுரி திருக்கு மாரனென் 
றீண்டினர் புனிதசேத் திரத்தி லெங்குமே 


25 


40 


ஆதி பருவம் 


உத்தம நூனெறி யுவந்த தொண்டர்பால் 
நித்திய ராஜ்ஜிய நிருப னின்மல 
புத்திர னெனவிசு வாசம் பூண்டுமெய்ப் 
பத்தி செய் தடித்துணை பரவி நின்றனர் 


26 


தீர்த்தனென் றற்புதச் செயலுந் தெய்விக 
வார்த்தையு முரைசெய மருண்ட மாந்தரும் 
பார்த்தலை யிறுத்தவோர் பரம சற்குரு 
மூர்த்தமென் றருள்பெற முடுகிக் கிட்டினார் 


27 


ஆயிடை யருள்விழி பரப்பி யாண்டகை 
மாயிரு ஞாலத்து மாந்தர் சீர்மையும் 
பேயர சாளுகை நடக்கும் பெற்றியும் 
நாயகக் கதிவழி நடப்பி லாமையும் 


28 


மெய்ப்படு தொண்டர்மின் மினியிற் றோன்றலும் 
பொய்ப்படு வேடத்தர் பொலிந்தி லங்கலும் 
செய்ப்படு களைமிகத் தேம்பு சாலியை 
ஒப்பநின் றுத்தம ரொடுங்கிப் போதலும் 


29 


தூயதஞ் சபைச்சுடர் தூண்டி டாதொளி 
தேயுறு சீர்மையுந் தீமை மல்கலும் 
மீயுறு ஞானத்தை வெறுத்த கந்தொறும் 
மாயவஞ் ஞானத்தை வளர்க்கும் பான்மையும் 


30 


திருவுளத் துணர்ந்துநெட் டுயிர்த்துச் சிந்தைநைந் 
திருவிழி புனல்கொள விரங்கி யெந்தையார் 
பொருவருந் திருவருட் புணர்ப்பின் வையகப் 
பருவரல் துடைப்பலிப் பருவத் தேயெனா 


31 


வித்தக திருச்சபை முறையை மேற்கொண்ட 
அத்தலை யோரச ரீரி யார்வநம் 
புத்திர னிவருரை போற்றி யுய்ம்மினென் 
றித்தகை வாக்கெழ வெவருங் கேட்டனர் 


32 


மித்தையை வேரற வீசி மெய்பிடித் 
துத்தம் திருப்பணி யுஞற்றத் தக்கமெய்ப் 
பத்தர்பன் னிருவரைத் தெரிந்து பாங்குறச் 
சித்தஞ்செய் பணியெலாஞ் செயலிற் காட்டுவார் 


33 


சுவிசேஷமார்க்கப் படலம் 


41 


நித்திய ஜீவராஜ் ஜியத்து நேர்வழி 
இத்தகு வனவென வியற்றிக் காட்டுமச் 
சாத்தியக் குறிபிடித் தவர்க்குச் சாமிபம் 
அத்தகு ராஜ்ஜிய மாமென் றாண்டகை 


34 


கண்டகங் கடுப்புத ரடர்ந்த கான்வழி 
கண்டகங் கடுப்புறக் களைந்து வேரறக் 
கண்டகங் கொடுதடிந் தனர்வன் கண்டகன் 
கண்டகஞ் சிதைத்தசெங் கமலப் பாதனார் 


35 


ஒப்புர வாக்கிநூ லொழுங்கி னேருறச் 
செப்பனிட் டருளியாத் திரிகர் செவ்வழி 
தப்பிடி லதோகதி சார்வ ரென்றயல் 
குப்புறா திருசுவர் குயிற்ற வுன்னியே 


36 


அத்தியை யடுக்கிமென் றசைசெஞ் சோரியென் 
றித்தகு சாந்துகொண் டிசைத்துப் பத்திசெய் 
பித்தியீ டேற்றமென் பெயர்பு னைந்துதம் 
முத்திரை குயிற்றினர் முறைமை யாலரோ 


37 


இடந்தொறு மிடந்தொறு மேர்கொண் மாளிகை 
மடம்பல சத்திர மரபி னாக்குவித் 
தடங்கலும் பணிபுரி யறவர் தம்மையும் 
உடம்படி வாங்கியூ ழியத்தி லுய்த்தனர் 


38 


வழிவிடா யாற்றிவான் வழிவந் தோருக்கென் 
மொழிவழி போனக முறையி னூட்டுமின் 
அழிவுறா விருநிதி யளித்தும் யாண்டுநீர் 
பழிவராக் காமின்மற் றெனவும் பன்னினார் 


39 


தெள்ளிய நூல்வழிக் கிடையிற் சென்றுசேர் 
கள்ளமார்க் கங்களைத் தெரியக் காட்டுகை 
ஒள்ளிய தம்பநட் டுண்மை யாத்திரி 
எள்ளுறாப் பொன்னெழுத் திலங்கத் தீட்டினார் 


40 


மறைவியாக் கியானமா ளிகையில் வைதிக 
முறையறி வுறுத்தமுற் படுபல் காட்சிகள் 
துறைதொறு மமைத்தவை விளக்கிச் சொல்லவோர் 
நிறைமொழிக் குரவனை நிருமித் தாரரோ 


41 


42 


ஆதி பருவம் 


இவ்வுல குக்கெதி ரிடுக்க வாயில்சேர் 
செவ்விய நெறிப்படு திருமு கப்பினில் 
ஔவியப் பகைஞரு மவிக்கொ ணாதவோர் 
திவ்விய வொளிக்குறி திகழ்த்தி வைத்தனர் 


42 


மாரணப் படுகரின் மாயச் சந்தையின் 
பாரிடச் சூழலின் மோசப் பாங்கரிற் 
கோரணி முயங்குறிற் குறிக்கொண் டொல்லையெம் 
ஆரண ருடனமர்ந் தருடும் யாமென்றார் 


43 


மாசில்சீர் மாண்சுவி சேஷ மார்க்கத்தை 
ஆசற விளக்கிப்பின் 

னலகை யீட்டிய 
பாசறைப் படைஞரைப் பரிவிற் பார்த்தருள் 
நேசமோ டழைத்திவை நிகழ்த்தன் மேயினார் 


44 


பண்ணவர் குழுமிய பரம ராஜ்ஜியம் 
கண்ணிய பெருவளங் கைக்குள் ளாயதால் 
எண்ணமென் னிடர்க்கடல் வளாகத் தேக்குறும் 
மண்ணுளீர் தாழ்ப்பதென் மனந்தி ரும்புமின் 


45 


வித்தகந் தயைபொறை விநயந் தண்ணளி 
சாத்தியம் புனிதமெய்த் தருமம் பத்தியென் 
றித்தகு சீலர்நட் பினிதி னாற்றிநீர் 
உத்தம வழித்துணை யாக்கொண் டோடுமின் 


46 


ஆவியி லெளியவ ரடைவர் வான்கதி 
மேவருந் துயருறின் மேவு மாறுதல் 
தாவருஞ் சாந்தருக் குலகந் தம்வசம் 
ஈவிரக் கம்முளார்க் கிரக்கங் கிட்டுமால் 


47 


நீதியைப் பசித்தவர் நிறையத் தேக்குவர் 
ஏதமில் தூயர்கண் டடைவ ரீசனை 
பேதமற் றைக்கியம் பிறங்கச் செய்குநர் 
காதலர் கடவுள்வேந் தருக்குக் காண்மினோ 


48 


நீக்கமி னீதியி னிமித்தந் துன்புறில் 
மேக்குயர் வானநாட் டின்ப மேவுவார் 
மீக்கிளந் தவரெலாம் விபுத நாட்டுள 
பாக்கிய மடைந்துயும் பவித்தி ரான்மிகள் 


49 


43 


சுவிசேஷமார்க்கப் படலம் 


வேறு 


அம்ப ராதிப னும்பிதா வவரரு ணன்மை 
இம்பர் நல்லர்பொல் லாருக்கு மியைவன கண்டீர் 
தம்பி ரானென நீயிருஞ் சற்குணந் தழுவி 
வெம்பு தீமைக்கு நன்மையே விருப்பொடு விளைமின் 


50 


ஈர நீருல கத்தினுக் குப்பென வியைவீர் 
சோர விட்டிடா துலகரைத் தூயநல் லொழுக்கால் 
சார மேற்றுமி னன்றெனிற் றள்ளுண்டு மிதிபட் 
டாரும் வையகத் தவமதிப் படைவிரீ தறிமின் 


51 


உலகி னுக்கொளி நீயிரும் முத்தம கிரியை 
இலகு மென்னிலங் கவரகத் திருளிரிந் தோடும் 
விலகி வில்லிடு மொளியையுள் ளடக்கிமேன் மூடில் 
அலக றுஞ்சுட ராற்பயன் பிறிதுள வாங்கொல் 


52 


கொலை செய் யற்கவென் றுரைத்தகற் பனையுண்மை குணிக்கில் 
புலைசெய் கோபமு மிகழ்ச்சியும் பிறர்நெஞ்சு புண்பட் 
டுலைய மீப்படிற் கொலையுமா மாதலி னுடையார் 
நிலைமை யாமெரி நரகபா தலமென நினைமின் 


53 


விபச ரித்திடா யென்பது விதியதை விரிக்கில் 
தபசி யேனுமற் றொருத்திபா லிச்சையுட் டரிக்கில் 
அபச ரித்தனா மாக்கினை யடைந்தன னவனை 
உபச ரிப்பதும் நரகபா தலமென வுணர்மின் 


54 


உள்ள தையுள தென்றுரை யாடுமி னிலதை 
விள்ளு மின்னில தேயென விதனின்மேற் பட்ட 
கள்ள வாசகம் யாவையுங் கருதருந் தீங்கென் 
றெள்ளு மின்சுவி சேஷமார்க் கத்தியல் பிதுவே 


55 


திருகை ஞாலத்துப் புகழ்பெறச் செயுந்தரு மத்தில் 
வருகை யொன்றிலை மறுமையிற் புகழ்மதி யாதிங் 
கொருகை செய்வதை மறுகையுற் றறிகிலா துஞற்றில் 
பெருக மாண்பய னளிப்பர்நும் பிதாவுள மகிழ்ந்தே 


56 


துறைதொ றும்புகழ் நச்சி வீண் மொழிகளைத் தொகுத்துப் 
பறைய றைந்தெனப் புரிஜெபம் பயன்படா தென்றும் 


44 


ஆதி பருவம் 


அறையி லந்தரங் கத்திலே சந்நிதி யடுத்துக் 
குறையி ரந்துமன் றாடுமி னருள்வர்நங் கோமான் 


57 


செறுத்து மக்குமற் றவர்செயுந் தீமையைச் சிந்தை 
நிறுத்தி டாதுமன் னிப்பிரேல் நீர்செய்தீ மைகளும் 
பொறுத்து மக்குமன் னித்தருள் புரிவர்பூ தலமுற் 
றொறுத்தி டற்கதி காரியா முன்னதத் தரசன் 


58 


உரிய மாநிதி துறுமிடத் துறுமும திதயம் 
அரிய வானிதித் திரட்கரு வூலத்தை யாக்கித் 
துரிய பூமியிற் றொகுமினோ பூச்சியுந் துருவும் 
திரியுஞ் சோரரு மில்லையப் புனிதசேத் திரத்தில் 


59 


ஒருவ னூழிய மிரண்டிய மாநருக் குஞற்றில் 
ஒருவ னட்பொரு வன்பகை யாமுல கியற்கை 
ஒருவு மின்னுல கூழிய மூர்த்தநாட் டரசன் 
ஒருவர்க் கேயினி தூழியஞ் செய்மினுள் ளுவந்து 


60 


வித்தி டாபயிர் விளைத்திடா விளைந்தவை சேர்த்து 
வைத்தி டாவொரு களஞ்சியத் தெனினும்வான் பறவைக் 
கத்த னார்பரிந் தெத்தனை யாவுண வளித்து 
நித்த மும்பரி பாலனஞ் செயுமரு ணினைமின் 


61 


கான மல்குபூ மலர்க்குலங் கவின்பெறு காட்சி 
ஞான நாயகன் றொழிலலால் நவிலமற் றில்லை 
மேன லம்பெறு சாலமோன் வேந்துமவ் விதத்தில் 
தான ணிந்துடை தரித்தில னாலிந்த ஜகத்தில் 


62 


சொன்ன மற்றிவை துணிந்துநீர் யாமெதைத் துய்த்தும் 
இந்நி லத்தெதை யுடுத்துமென் றேக்குறா திருமின் 
பொன்னி லத்தர சன்பிதா வாதலிற் புதல்வீர் 
நன்ன லத்தவூ ணுடைதெரிந் தளிப்பர்நா ணாளும் 


63 


அழிவி லாப்பர லோகவாழ் வொன்றையே யவாவி 
ஒழிவி லாதுளங் கவலுமின் முயலுமி னுண்மை 
வழிவி டாதுநே ரோடுமின் மற்றவை யெல்லாம் 
பழிப டாதுமக் கருளுவ ருன்னத பரமன் 


64 


சுவிசேஷமார்க்கப் படலம் 


15 


உற்று நோக்கியுன் கண்ணுறு முத்திர மொழித்த 
பிற்றை யந்நியன் கட்டுரும் பெடுத்தெறி பெற்றி 
தெற்றென் றோர்வையீ தன்றி நீ பிறர்பிழை தெரிந்துன் 
குற்ற முள்ளுறப் புதைத்திடல் கொடியமா மாயம் 


65 


எந்த நீதியிற் பிறர்குற்றங் கண்டுதீர்ப் பிடுதிர் 
அந்த நீதியி னுங்குற்றங் கண்டுதீர்ப் படைவீர் 
எந்த வாறெந்த நாழியிற் பிறர்க்களந் திடுதிர் 
அந்த வாறளக் கப்படு முமக்குமென் றறிமின் 


66 


அரிய நித்திலக் கோவைநீர் பன்றிமீ 

தணியில் 
தெரிகி லாதத னருமையைச் சீரழித் திடுமால் 
உரிய மாண்பரி சுத்தவூண் குக்கல் முன் னுய்த்துச் 
சொரிய கிற்பினு மன்னவா மென்பது துணிமின் 


67 


கேட்டுந் தேடியுந் தட்டியுஞ் சிந்தனை கிடைப்பர் 
நாட்டு மானிட ராதலின் நம்பனை யடுத்துக் 
கேட்டுந் தேடியுந் தட்டியு முயன்றிடிற் கிடையா 
வீட்டு வாழ்வுகை யுறுமிது சரதமாம் விரைமின் 


68 


தீங்கு மல்குநீர் சிறுவர்க்கு நல்லன தெரிந்து 
பாங்கி னல்குதிர் மன்பொதுத் தந்தையாம் பரமன் 
ஏங்கி நின்றுமன் றாடுமுங் களுக்குள மிரங்கி 
ஓங்கு நன்னல மளிப்பரென் பதற்கைய முளகொல் 


69 


மற்றை யோருமக் குச்செய மனக்கொள்வ தெதுகொல் 
அற்ற தேபிறர்க் காக்குநல் லறமென வறிமின் 
இற்றி தேநியா யப்பிர மாணமு மேனோர் 
சொற்ற பௌஷிக தரிசனங் களுமுண்மை துணியில் 


70 


ஜீவ பாதையி னிடுக்குறு திருக்கடை சேர்ந்துட் 
போவ ரோர்சிலர் பாதையும் புகலரு நெருக்கம் 
பாவ மல்கிய பெருவழி கேட்டினுட் படுத்தும் 
ஆவ லோடதில் நடப்பவ ரும்பல வனந்தம் 


71 


ஆட்டுத் தோல் பொதிந் தாருயிர் கவருங்கோ ணாயின் 
வீட்டுப் பாதைமற் றீதிதென் றவனிக்கு விளக்கிக் 
காட்டிக் கைப்பொருள் கவர்ந்திடு கள்ளப்போ தகர்வாய்க் 
கேட்டுக் குட்படா தகலுமின் கிரியையாற் றெளிந்து 


72 


46 


ஆதி பருவம் 


வாயி னாலெனைக் கருத்தனே யென்றுபேர் வழுத்தி 
ஆயி ரந்தரங் கூவினு மாவதென் னகில 
நாய கன்சித்த மறிந்தந்த நடைகடைப் பிடிப்போன் 
தூய ராஜ்ஜிய பேரின்பந் துய்ப்பவ னறிமின் 


73 


வேறு 


நமரங்கா ளிங்கு சொற்றவை நம்பிரான் 
விமல சித்தவி ளம்பர மாதலில் 
சமர பூமித ணந்திந்நெறிப்படீஇ 
அமரர் நாடடை யத்தகு மாய்மினோ 


74 


மற்றிவ் வாய்மைம னக்கொடு வானெறி 
பற்றி யேகுப வனெவன் பாறைமேல் 
கொற்றி வானிட்டு வீடுகு யிற்றிய 
குற்ற மற்றவி வேகிகு ணித்திடில் 


75 


சண்ட மாருதம் வன்மையிற் றாக்கியும் 
கொண்டல் மின்னியி டித்துக்கு முறியும் 
மண்டு வெள்ளம் றிந்துற மோதியும் 
விண்டி டிந்துவி ழாதந்த மேனிலை 


76 


உளம்ப டப்பகுத் தோதிய வுன்னத 
விளம்ப ரத்தைவெ றுத்தவன் வெண்மணற் 
களம்ப டுத்தவிற் கட்டழி மென்றுனா 
வளம்ப டுத்தம தியிலி போலுமால் 


77 


இத்தி றத்தன வேகசர் வேசுரன் 
சித்த மென்றுதி ருத்தகத் தெள்ளிதின் 
வித்த கக்கனி வாயிதழ் விண்டனர் 
சுத்த மெய்ச்சுவி சேஷவுத் துங்கரே 


78 


சீரு றுங்கதி சேர்வழி யீதென 
நேரி லேயுட தேச நிகழ்த்திமேல் 
ஒரும் பற்பலு வமைகொ டுண்மையைத் 
தேரு மாறுதெ ரிக்கலுற் றாரரோ 


79 


வேறு 


மன்பதைகாள் கிருஷிகன்வெள் ளாண்மை செயத் தகும்பருவம் 
வாய்த்ததென்னா 


சுவிசேஷமார்க்கப் படலம் 


47 


நன்புலத்து வித்திடுங்கால் வழியருகும் பார்நிலத்தும் 

நவைத்தூறெஞ்சாக் 
கொன்புலத்துஞ் சிதறுண்ட சிற்சிலவித் ததரருகு 

குளித்தவற்றைப் 
புன்பறவை விரைந்தணுகிப் பொறுக்கிநுகர்ந் தனவிதனைப் 

புந்தி செய்மின் 


80 


பார்நிலத்துப் புதைந்தவித்தங் குரித்தெனினும் வேரூன்றப் 

பசுமண்ணின்றிக் 
கூர்வெயிலிற் றீந்துகரிந் தனமுட்டூ றுக்கிடையிற் 

குளித்தவித்து 
நேர்வளர்ந்து நெருக்குண்டு பயன்படா தொழியநன்செய் 

நிலத்தவோங்கிச் 
சீர்பெறநன் மணிமுற்றி யொன்று நூ றாயப்பயன் 
றிகழ்த்திற்றோர்மின் 


87 


மற்றொருவன் மறுக்களைந்து நல்வித்துப் புலந்தெளித்து 

மறையவாங்கே 
உற்றொருவ னள்ளிரவிற் களைவித்திக் கரந்தேக 

வுபயவித்தும் 
தெற்றெனவங் குரித்தோங்கத் தெரிந்தெஜமான் மற்றிவற்றைச் 

சேதியாதீர் 
முற்றவிடுங் கொய்பருவத் தெறிந்தெரிவா யிடுதுமென 

மொழிந்தான்றேரில் 


82 


வித்துபவன் யான்புலமு முலகாகும் வித்துபர 

ராஜ்ஜியத்தின் 
புத்திரராங் களைதேரிற் பொல்லாங்கன் புதல்வரதைப் 

புலங்கொண்டுய்த்த 
சத்துருவும் பைசாச மறுப்புலக முடிவரிவோர் 

தாவில்தூதர் 
உத்தமர்மே னிலைசேர்வர் களைபோல்வா ரெரியுண்ப 
ருண்மையோர்மின் 


83 


நுண்ணியவோர் கடுகுவிதை நிலத்தூன்றி முளைத்தோங்கி 

நோன்றாளூன்றி 
விண்ணிலவு புள்ளுறையுந் தருவாகு மென்று நம்மான் 
விதந்ததாயில் 


48 


ஆதி பருவம் 


நண்ணரிய பரலோக ராஜ்ஜியமு மொருவனுள 

நண்ணிநிற்பின் 
எண்ணரிய மனுக்குலங்க ளீடேறு நெறித்தாகு 

மிதயத்தூன்றி 


84 


புளித்தசிறு திரண்மாவா லறப்பிசைந்த மாமுழுதும் 

புளிப்பாமென்று 
தெளித்தவுரைப் பொருடெரியி லோடதியாற் பாலுறையுஞ் 

சீர்மையென்ன 
அளித்ததிரு வருள்பெற்ற வவனாலவ் வருட்சார 

மயலார்க்கெய்தி 
ஒளித்தலைவான் கதிபெறுபக் குவமடைவ ருண்மைவெளி 

யுய்த்ததாமால் 


85 


வைத்தநிதித் திரள்கண்டோன் மறைத்துரிமை யாவும்விற்று 

வழங்கியேனும் 
அத்தகுநன் னிலங்கொள்வ னருவிலைநித் திலங்கண்டோ 

னவ்வாறாகக் 
கைத்தலத்த பொருள்வீசிக் கவர்வனென்ற திருவசனக் 

கருத்தையோரில் 
உத்தமராஜ் ஜியம்விழைந்தோ னொல்லைவழிப் படுவனுல 
கொருங்குவர்த்தே 


86 


முன்னீர்புக் குலவுசல சரங்களைத்தன் னகடுமுட்ட 

முகந்துவாரிச் 
சென்னீர்மை வலைபோலுந் திவ்வியராஜ் ஜியம்வலையிற் 

சேர்த்தவற்றுள் 
நன்னீர்மை யுளதெரிந்து நவைபோக்கு மாறுலக 

நாளாந்தத்தில் 
துன்னீரர் தமையெரியிட் டறவோரைத் துரியநிலை 

தொகுப்பார் தூதர் 


87 


தன்கடனைத் தனக்கிரங்கித் தரணிபன்மன் னித்தபெருந் 

தகையோராத 
வன்கணன்றன் கடனாளி தனைப்பிடித்துக் குரல்வளையை 

வலிந்துபற்றி 
என்கடனை யிறுவென்றா னிறைவனறிந் தவனையிருஞ் 

சிறையிலிட்டான் 


சுவிசேஷமார்க்கப் படலம் 


49 


நன்குபிறர் பிழைசமிக்கில் நம்பனுநும் பிழைசமிப்பர் 

நலத்தையாய்மின் 


88 


முந்திரித்தோட் டத்துதயந் தொடங்கியொத்து வேலை செய்த 

முறையினோர்க்கும் 
நந்துபதி னொன்றாய மணிமட்டும் வந்துபணி 

நாடியோர்க்கும் 
வந்ததிபன் முழுக்கூலி வழங்கலுமுன் னவர்திருகி 

வாதுசெய்யத் 
தந்தனன்சொற் படிகூலி யென்னுடைய தெனதிஷ்டஞ் 
சரிபோமென்றான் 


89 


முழுக்காத லுடையீரா யிப்பொருளைக் கருத்திருத்தி 

முனைவன்சித்த 
ஒழுக்காறு கடைப்பிடித்துக் கிடைத்ததுவே போதுமென 

வுவந்துநாளும் 
அழுக்காறு புறம்போக்கி வழிபடிற்பிந் தினருமுந்தி 

யமலராஜ்யம் 
இழுக்காது சென்றடைவர் முந்தினர்பிந் தினராவ 

ரிதயத்தோர்மின் 


90 


தந்தையிது செய்யென்னச் செய்யேனென் றுடன்மறுத்த 

தனயன்பின்னர்ச் 
சிந்தைநொந்து செய்தனன்மற் றொருதனயன் செய்வலென்றுஞ் 

செய்யானிந்த 
மைந்தரில் யார் நல்லனெனில் தந்தை சொன்ன வாறு செய்த 

மகனேயென்பீர் 
நந்தருமெய்ப் பொருடெரிப்ப லொத்திருந்துஞ் செய்யாது 
நடிப்பீர்கேண்மோ 


91 


சொல்லாலுஞ் செயலாலுந் துட்டராய்த் திரிந்திராஜத் 

துரோகியாய 
அல்லாரே விளம்பரங்கேட் டுளந்திரும்பி யூர்த்தநெறி 

யடுப்பாரானார் 
நல்லார்போ லகத்திருந்தும் நன்றி கெட்டுப் பிரபஞ்ச 

நடலைநச்சும் 
பொல்லீரே யெல்லீரு மென்றினிநீர் விசுவசிப்பீர் 

புந்திசெய்மின் 


92 


50 


ஆதி பருவம் 


மிக்கசம்பத் தொருதலைவன் செழித்தோங்கு முந்திரிகை 

வியன்புலத்தைத் 
தக்கபொறுப் புப்பேசி யொருசிலர்பால் விடுத்தேகச் 

சதிசெயன்னார் 
பக்குவகா லத்துரிமை பெறவந்தோர் தமைக்கொன்றும் 

பழிக்கஞ்சாமல் 
உக்கிரமாய்த் தலைவனொரு புதல்வனையுங் கொலை செய்தா 

ருதிரஞ்சிந்தி 


93 


இப்பெரிய பாதகருக் கெப்பெரிய தண்டனைதா 

னிடத்தகாதென் 
றொப்புரைக்கின் றீருணர்மின் பரலோக ராஜ்யமினி 

யும்பானின்றும் 
அப்புறமாய்த் தனக்குரிய நற்கனியைத் தருவோர்பா 

லடையுமென்றார் 
செப்பரிய திரியேக சர்வேசன் றரவந்த 

தேவமைந்தன் 


94 


திருந்திய செங் கோலரசன் றன்மகற்குக் கலியாணஞ் 

செய்தகாலை 
பொருந்தினர்க்கு விருந்தமைத்து நுகருவிப்பா னழைத்துவரப் 

போக்கினோரை 
வருந்தவடித் துயிர்க்கொலையும் வகுத்தனர்மன் னவன்றேர்ந்தம் 

மறவர்தம்மைப் 
பருந்தினுக்கு விருந்தூட்டி யெரிகொளுவி யூரையும்பாழ் 

படுத்தான் சீறி 


95 


அரையனுழை யரையேவி யாண்டாண்டு திரிவோரை 

யழைத்துவந்து 
வரைவின்றி யாவருக்கும் மங்களவத் திரநல்கி 

மகிழ்ந்தூட்டுங்கால் 
நிரையூடங் கொருவனுக்குத் தானளித்த துகிலில்லா 

நெறியையாய்ந்து 
விரைவிலிருட் சிறையுய்த்தான் பலரைழைக்கச் சிலர்தெரிந்த 
விதத்தையோர்மின் 


96 


அரும்பரம் ராஜ்ஜியத்துக் கழைக்கப்பட் டவரெல்லா 

மருகரல்லர் 
விரும்பியுளந் திரும்பிநெறி விலகாது முன்சென்று 

விபுதநாட்டுப் 


சுவிசேஷமார்க்கப் படலம் 


51 


பெருந்தகைக்குப் பிணக்கின்றி வழிபடுவோ ரெவரவரே 

பெருமான் சித்தந் 
தெரிந்து கொளப் பட்டவர்மற் றவருலகிற் சிலராவர் 

தெரியுங்காலை 


97 ) 


அதிபதியா மணவாளன் கலியாண மணவறையை 

யடுக்குங்காலத் 
தெதிர்கொள்வான் காத்திருந்த பத்துக்கன் னியரிலைவ 

ரெண்ணெயில்லா 
மதியிலிகள் கண்டுயில மதியுடையார் தீவத்தி 

மரபினேந்தி 
விதிமுறையே வரவெதிர்ந்துட் புகுந்தனர்மற் றையர்வெளியே 

விடுபட்டாரால் 


98 


மற்றிந்தப் பொருள்தெரியில் வானரச னடுத்தீர்வை 

வழங்குங்காலந் 
தெற்றனநீ ரறியகிலீர் மதியிலர்போல் விசுவாசத் 

தீபம்போக்கி 
முற்றுலக மயல்கொண்டு துயிலாதீர் விழித்திருமின் 

மோசம்போகீர் 
இற்றி துகாண் பொருளென்ன விளவரசாங் குமரேச 

னியம்பிப்பின்னும் 


99 


திருவளர்க்கு மொருதனிகன் மறுதேசம் போய்வரற்குச் 

சிந்தையுற்று 
மருவியதன் றிரவியத்தைக் காரியஸ்தர் வசமாக 

மரபினீந்திப் 
பெருநிதியை யாதாயப் படுத்திவைமி னெனப்பணித்துப் 

பெயர்ந்துபோனான் 
வருமவதி தனில்வந்தான் காரியஸ்த ரிடங்கணக்கு 

வாங்குங்காலை 


100 


ஐயவிரு வேம்பொருளை யொன்றிரட்டி யாக்கினமென் 

றளித்துநிற்ப 
மெய்யரிவ ரெனக்கண்டு மேம்படுத்தி மற்றவனை 

விளித்தியாதென்னச் 
செய்யில்விதை யாதறுக்கத் தேடும்யஜ மாநனெனத் 

தெரிந்து தந்த 


52 


ஆதி பருவம் 


நொய்யநிதி புதைத்துவைத்தேன் மற்றிதனைக் கொள்கவென்று 
நுவன்றானாக 


107 


தன்பொருளைப் புதைத்து நஷ்டப் படுத்தியவிச் சழக்கனைக்கா 

றளைந்துநீவிர் 
துன்பமிகு மிருட்சிறையி லுய்க்கவென்றா னுழையரையச் 

சோம்பியீந்த 
மன்பொருளை யுள்ளவற்கு வழங்கினான் பொன்வணிகன் 

மரபீதாக 
என்பொருள்மற் றெனிலுள்ளோர்க் கீவரிலோர்க் குள்ளதுமின் 
றென்றாரீசன் 


102 


மெய்யறிவு மெய்ஞ்ஞான மிகுசெல்வஞ் சொல்வன்மை 

மேம்பாடாதி 
வையகத்தி லவரவர்க்கு வானரச னருளளிக்கும் 

வரமாமன்றோ 
உய்யுநெறி யுபயோகித் தூழியஞ்செய் திடல்கடமை 

யுபேக்ஷிப்போரைப் 
பொய்யிகந்து வருநடுநா ளிருட்பிழம்பு புகுவிக்கும் 
புந்தி செய்மின் 


103 


வேறு 


நானிலங் காணி பூமி நன்குறு பயிராய் முற்றி 
மேனியு மதிக மாக விளைந்தன தொகுத்துத் தோன்றுந் 
தானியக் குவையைக் கண்டு தகவிலாப் புத்தி யீனன் 
கோனருள் குறியா னாகித் தன்னுளே குணிக்க லுற்றான் 


104 


தக்கமே னிலைச்சே ரின்றாற் றானிய வருக்கஞ் சேர்த்து 
வைக்கவென் றெண்ண மிட்டான் வல்லையே களஞ்சி யத்தை 
இக்குவ லயம் வியக்க வியற்றியென் சம்பத் தெல்லாந் 
தொக்குவைத் தநேக காலந் துய்த்துவாழ்ந் திருப்ப னென்னா 


105 


முன்னிலை யுணரான் பின்னே முடுகிடு மறுமை யோரான் 
தன்னையு மறந்தா னாகித் தடந்துயில் கொள்ளுங் காலை 
முன்னவ னின்றிராவே முடியுமுன் வாழ்நா ளென்னில் 
உன்னிரு நிதியம் பேதா யாரதா முரைத்தி யென்றார் 


106 


சுவிசேஷமார்க்கப் படலம் 


53 


ஆதலாற் பரம ராஜ னருட்டிர வியத்தைப் பெற்று 
தீதெலா மகல நோற்பிற் சிந்தனை பிறிதொன் றில்லை 
ஈதெலாஞ் சோர விட்டிவ் விகபோக நச்சி வாணாட் 
போதெலாங் கழிய நிற்கும் புல்லியர் கதியி தாய்மின் 


107 


ஒருபொழு தேனும் வாழ்வ தறிகிலா ருலக மாந்தர் 
கருதுப கோடி யல்ல பலவென்று கருத்திற் காட்டுந் 
திருவருளுரையு மெண்ணார் சிற்றின்பப் படுக ராழ்ந்து 
பொருவரும் வாணாள் வீணே போக்குதல் புலமைத் தாங்கொல் 


108 


ஒருவனோர் திராக்ஷத் தோட்டத் தூன்றின னத்தி யொன்றை 
பெருமர மான போதுங் கனிகொடாப் பெற்றி நோக்கித் 
திருவனிந் நிலங்கெ டுக்குந் தருவிதைச் சிதைத்தி யென்னாப் 
பொருவருந் தோட்டப் பாது காவலன் புரிவிற் கூறும் 


109 


ஆண்டகா யின்னு மோராண் டளவும்யான் சுற்றிக் கொற்றி 
வேண்டுர மிட்டுத் தக்க விதம்பல பருவஞ் செய்துங் 
காண்டகு கனிகொ டாதேற் கட்டளை யிட்ட வாறு 
கீண்டெறிந் திடுவ னென்று கிளந்தனன் றெளிந்து கொண்மின் 


110 


ஒருவனன் புடைய தந்தைக் கோரிரு புதல்வ ருள்ளார் 
இருவரி லிளையா னைய வென்னொரு பாக மெற்குத் 
தருகவென் றிரந்து கேட்பத் தந்தைதன் னுரிமை யாவும் 
நிருவிகற் பாகப் பங்கிட் டுதவின னேர்மை யாக 


111 


கைப்பொருள் கண்டான் றந்தை கரைந்தசொற் பொருளைக் காணான் 
மெய்ப்பொரு ளறியா னுள்ளம் விழைந்தசிற் றின்ப மாயப் 
பொய்ப்பொரு ணச்சி யோடிப் புறம்பு போய்த் தந்தை யீந்த 
அப்பொரு ளிழந்தா னந்தோ வகதியா யினன்சின் னாளில் 

112 


அங்கொரு குடும்பி தன்னை யடுத்தவன் பன்றி மேய்த்துத் 
திங்களோ ரிரண்டு மூன்று செல்லவத் தேச மெங்கும் 
வெங்கொடும் பஞ்ச நேர்ந்து வெதுப்பிரும் பசிக்காற் றானாய் 
நுங்கினான் பன்றிக் கூட்டு நொறுங்குகுற் றுமித்த விட்டை 


113 


குற்றுமித் தவிடுங் கிட்டாக் கொடும்பஞ்ச மதிக ரிக்கச் 
சற்றுளந் தெளிந்தா னாகிச் சஞ்சலித் தழுதென் றந்தைக் 
குற்றவூ ழியர நேக ருண்டுதேக் கெறிய யானோர் 
துற்றுண வின்றி யாவி சோர்குவ லிதென்றுற் புத்தி 


114 


54 


ஆதி பருவம் 


புகலொன்று மில்லே னென்னாப் புந்தியில் பிழையை யுள்ளி 
மிகவுள முடைந்து நைந்தான் மெய்ம்மனஸ் தாபங் கொண்டான் 
தகவுடைத் தாதை பக்கற் சார்குவ னேற்றான் பெற்ற 
மகனெனப் பரிவ ரல்லான் மறுத்திடா ரெனத்தே றுற்றான் 


115 


ஒல்லையே யெழுந்தான் றந்தை யுத்தம் குணமுன் னீர்க்க 
அல்லல்செய் பசிபின் னுந்த வடுத்தன னறிந்து தந்தை 
வல்லைவந் தணைத்து முத்தி மகிழ்ந்தனன் மகவா சைச்கோர் 
எல்லையு முளவோ மைந்த னெத்தனை பிழை செய் தாலும் 


116 


எந்தையே யெந்தை யேயென் றேங்கிநெட் டுயிர்த்துக் கண்ணீர் 
சிந்திநொந் துமக்கு முன்னுந் தெய்வத்துக் கெதிரு மாகப் 
புந்தியற் றளவில் பாவம் புரிந்தன னினியா னுன்றன் 
மைந்தனென் றுரைக்கத் தானு மபாத்திரன் மதியொன் றில்லேன் 


117 


ஐயமன் னிக்கச் சித்த மாயின்மற் றளிய னேன்யான் 
உய்யுமா றருளி நும்பா லூழியத் தொருவ னாக்கி 
வையகத் திருத்து கென்னா வாய்திறந் தரற்றி நிற்ப 
நையலென் றருளிற் கூட்டிச் சென்றன னகத்துள் நண்பால் 


118 


மகனிவன் மரித்தா னின்னே மறுத்துயிர் பெற்றா னாகத் 
தகவுடை விருந்தெ மர்க்குச் சமைக்கெனப் பணித்து மைந்தற் 
குகவையின் வஸ்தி ராதி யுடுத்தருங் கலமும் பூட்டிப் 
புகரறு மகிழ்கொண் டாடி யிருந்தனன் புதல்வ னோடும் 


119 


ஆயிடைச் சேட்டன் வந்தா னகக்களி யாட்டுக் கண்டான் 
மேயதென் னெனவினாவி யறிந்தனன் வெகுண்டு நின்றான் 
நேயமார் தந்தை நேர்ந்து நின்னொரு கனிட்டன் மாண்டு 
போயவன் பிழைத்து வந்த புதுமையின் களியி தென்றான் 


120 


மைந்தநீ யென்னோ டுள்ளாய் வாழ்வெனக் குள்ள யாவுஞ் 
சொந்தமற் றுனக்கே யன்றோ சோதரன் மதியற் றேகி 
நொந்துவத் தணைந்தான் மீண்டு நுண்மதி யுடைமை நீயுன் 
சிந்தனை திருகல் நன்றோ சேர்ந்துடன் களித்தி யென்றான் 


127 


வானநாட் டதிபன் றந்தை வான்வழி விடுத்தோர் புத்தி 
ஈனராங் குமர ராவ ரிருஞ்சுவி சேஷ மார்க்கர் 
ஆனவர் சேட்ட ராவ ரகக்களிப் படையு நீரார் 
மோனராஜ் ஜியத்த ராவர் முறை தெரிந் துணர்ந்து கொண்மின் 


122 


சுவிசேஷமார்க்கப் படலம் 


55 


ஒருபெருஞ் செல்வன் பீதாம் பரவுடை யுடுத்தி வாழுந் 
திருவினன் ராஜ போகஞ் சிறிதெனச் செருக்கும் போகி 
அருவிலை பெறுபல் பண்டத் தறுசுவை யமைந்த வுண்டி 
பெருவயி றாரத் துய்த்துப் பேணுவான் மறுமை பேணான் 


123 


அங்கவ னணிகொள் மாடத் தலர்கடை துச்சி லாகத் 
தங்கிநா ணாளு மாங்கு தணந்தெறி மிச்சில் நச்சிச் 
சங்கட நுகரு மேழைத் தரித்திர னங்க முற்றும் 
வெங்கொடும் பருக்கண் மிக்கு வேதனை யுழக்கு நீரான் 


124 


இன்பெலாந் தூர மாக விரங்கலுந் தவிப்பு நீங்காத் 
துன்பமுஞ் சொரிகண் ணீருந் தொடர்பறாத் துணைநட் பாக 
முன்புறு நாய்க ணக்கி முறைப்பணி புரிவோ ராக 
என்பக ருதுமவ் வேழை யிலாசரு விடுக்கட் பாட்டை 


125 


வறுமையும் பிணியும் யாண்டும் வருத்துபே ரஞரைப் போக்கும் 
பொறுமையுஞ் சகிப்புஞ் சிந்தை பூத்தினி தமைய வத்தைத் 
தெறுமருந் தாகக் கொண்டு ஜெகத்துநாட் கழித்த பிற்றை 
மறுமையி லிராஜ போக மலிந்தசந் நிதிபுக் குய்ந்தான் 


126 


பெருமித வாழ்க்கை யுள்ள பேதையச் செல்வன் பொன்றி 
எரிமலி கும்பி வாழ்க்கை யெய்தினன் கண்ணே றிட்டுத் 
திருமலி ராஜ போகந் தெவிட்டுலா சருவைக் கண்டான் 
பொருவிறன் மதியீ னத்தை நினைத்திவை புகல லுற்றான் 


127 


வேறு 


மெய்யா ரணமும் விசுவா சிகடம் 
பொய்யா வுரையும் பொருள் செய் திலனாற் 
பையா டரவப் பணிவெவ் விடமுண் 
டையோ வழலூ டமிழ்வே னளியேன் 


128 


பாசத் தளையும் படுசெல் வமுநீள் 
மோசப் படுபுன் மதியும் முடுகி 
நாசப் பரவை நடுவுய்த் தவினி 
நீசக் கனனீந் துவதெந் நெறியான் 


129 


சாகாப் புழுவுந் தணவாத் தழலுங் 
கூகூ வெனநொந் தலறுங் குரலும் 


7 


56 


ஆதி பருவம் 


ஏகா வெனைவிட் டினியோ ரிறையும் 
போகா வுயிர்பொன் றுவதென் றினியே 


130 


ஞாலத் தொருசில் பகல்நன் றில்வினை 
ஆலத் தை நுகர்ந் தெனதா ருயிரைக் 
காலச் சழல்சக் கரமீர்ந் திடுபா 
தாலக் கடல்வீழ்ந் துதவிப் புறுவேன் 


131 


பெருமைத் திடரே றியபித் தனென 
கருமத் தைநினைந் துககோ ளபதித் 
தருமத் துரைநீ திதமத் திரளை 
நிருமித் ததெனக் கெனிகழ்த் துவதே 


132 


அகல்வா னரச னருள்கோ மகனைப் 
புகல்புக் குயவோர் பொழுதுண் டுகொலோ 
பகலே யெனிதிக் குவைபா ருளகொண் 
டுகவா யருணா ழிகையொன் றுயவே 


133 


அருளே துமிலே னகலே னுமைவிட் 
டிருளே நரகே யெனையெத் தனையாய் 
மருளூ ழிசெறுத் துவருத் திடினும் 
பொருள்யா துயிர்போக் கிடவல் லுதிரோ 


134 


நல்லார் மதியு நவைதீர் மறையின் 
எல்லா மதியு மிதயக் கரிதீங் 
கில்லா மதியு மிகந்திங் கிறுத்தாய் 
பொல்லா மதியே புகலென் மதியே 


135 


ஆண்டுண் டுசுகித் தனையன் புளைபோல் 
மாண்டன் றொடொழிந் தனையாங் கொன்மதி 
கீண்டித் தலைகீ ழுறமே லெழுவான் 
ஈண்டொன் றுரைப்பா யலையெங் குளைநீ 


136 


சொன்னாய் பலதுன் மதிதொல் புவியிற் 
பின்னா வருபே ரிடரா ழிநிலை 
உன்னா துனுரைத் தலையோ டிவிழுந் 
திந்நா ளெரியுண் பலிதென் கதியே 


137 


சுவிசேஷமார்க்கப் படலம் 


57 


கள்ளத் தைவிடுத் துளகட் டுரைகொண் 
டுள்ளக் கரியே சிலகா லமுளைத் 
தெள்ளப் படுபா வியெனைக் கைவிடுத் 
தள்ளற் படுபா தலத்தாழ்த் தினையே 


138 


உலகா சைபுகட் டியுலா நெறி 
விலகா துமருட் டிமின்னார் வலையிற் 
பகலா லும்விழுத் தினைபா ரிடநீ 
அலகா யுனவஞ் சமறிந் திலனே 


139 


அளவில் சுகபோ கமளித் தெனுடன் 
இளவா யுளெலா நுகர்ந்தின் றிவ்வுலைக் 
களவாழ் வுமளித் தனைகை தவமார் 
உளமே யெனைவிட் டொழிவா யலையே 


140 


பொன்னா டுபுகப் பொழுதின் றுலகின் 
றின்னே விடியா விருண்மூ டியதால் 
என்னோ மனனே யெனையுங் கெடுத்தாய் 
அன்னோ வினியென் செயலா வதுவே 


141 


வாணா ளிறுமுன் வளநா டடையுங் 
கோணா நெறிகூ டலையே கொடியாய் 
நாணா ளும்விதைத் தனைநச் சுவினை 
காணாய் விழைவுற் றதுகா ரிருளே 


142 


ஞாலத் தொருநன் றினடைப் பிணமாய்க் 
காலத் தையிகந் துகடைப் படுமிம் 
மூலத் தளறூ டுமுயங் கியவென் 
சீலத் திறன்செவ் விதுசெவ் விதரோ 


143 


வேறு 


என்றிவ் வாறுநொந் திடர்நிரம் பிருட்கடன் முயங்கிப் 
பொன்று பேறுமற் றேனென வேக்குறீஇப் புனித 
மன்றி லங்குலா சருவையு மகப்பலி யமைந்த 
வென்றி யாபிர காமையும் விழிக்கெதிர் கண்டான் 


144 


கண்டு பன்முறை கூவின னளியன்கை தவத்தால் 
மண்டு காரிருட் சூழலுற் றனன்படு வாதைக் 


58 


ஆதி பருவம் 


குண்டு கொன்முடி வாற்றுகிற் கிலனுயிர்க் கிறுதி 
தண்ட லில் பெருங் காதலிற் றேடுவன் றமியேன் 


145 


சாவு மின்றொவோர் கணந்தொறும் வேதனை தழைப்ப 
நோவு மல்கிவெய் துயிர்துடித் துயங்குவ னோலேன் 
வீவின் றாகிய வுயர்பதம் பெறுதவம் விளைத்தோய் 
பாவி யான்புகல் விண்ணப்பம் பரிந்துகேட் டருடி 


146 


ஐய தீயனே னாக்குளி ரத்தகு மளவில் 
கையி னோர்விரற் கடைநுனி கங்கையிற் றோய்த்துத் 
துய்ய லாசரு விவண்டர விடுத்தருள் சுரத்தி 
மெய்ய தாகிய சுகிர்தமுண் டுனக்கென விண்டான் . 


147 


மைந்த கேட்டியுன் னற்பயன் வையகத் தடைந்தாய் 
அந்த வாறுதன் றீப்பய னுகர்ந்தன னாங்கே 
இந்த லாசரு வீண்டிர க்ஷணியவீ டிசைந்தான் 
நொந்து தீப்பய னுகர்தியீண் டித்திற நுணித்தி 


148 


நன்மை வித்தியோர் நற்பயன் றுய்ப்பது நயந்து 
தின்மை வித்தியோர் தீப்பய னுகர்வதுந் தேரில் 
தன்ம வித்தக தைவிக சருவலோ கேசன் 
கன்ம நாடியங் கவரவர்க் கூட்டிடுங் கணக்காம் 


149 


ஈசன் சித்தமே சாதன மெம்மனோர் செயற்குப் 
பேச வேறிலை யன்றியிப் பெரும்பிள வுருவி 
நாச வல்லிருட் சூழலை நாடுவ தெங்ஙன் 
ஆசை யற்கவென் றுரைத்தன னறவனா பிரகாம் 


150 


இரவெ னக்கினி விடிவதின் றெனினுமென் கிளைஞர் 
உரவு நீணிலத் துளர்சிலர் மெய்யுணர் வொருவி 
வரவ டுப்பினு மடுக்குமிச் சூழலை மரபிற் 
புரவு ணர்த்தலா சரையவண் போக்குக வெந்தாய் 


157 


செய்த குற்றமு நீதியும் வருநடுத் தீர்ப்பும் 
உய்தி றத்த நூல் வழியுமற் றீதிதென் றுலகில் 
கைதி கழ்த்துநெல் லியிற்றினங் காட்டுமோ சேயும் 
மெய்தி கழ்த்துபஃறீர்க்கரு முளரென்றி மேலோய் 


152 


59 


சுவிசேஷமார்க்கப் படலம் 


தக்க தாயினு மரித்தவர் மீண்டுபோய்த் தரணி 
புக்கு ரைத்திடு புதுமைகண் டோம்புவர் புவியின் 
மக்கண் மற்றையர் சொற்கொளா தெள்ளுதன் மரபென் 
றொக்க லுக்குளம் பரிந்துமன் றாடினா னுரறி 


153 


துன்று காரிருட் சூழலான் சொற்றவை கேட்டு 
வென்றி கூரர சன்றிரு விளம்பரம் விளம்பும் 
நன்று ளாருரைக் குணர்வுறார் நம்புவார் கொல்லோ 
பொன்றி யோருரைக் கேகென வருந்தவன் போனான் 


154 


தீக்கொ டுஞ்சிறை புகுந்தவர் தீவினைப் பயன்மேல் 
ஊக்கி நின்றுதுன் பூட்டுபோ துணர்ந்துளந் திரும்பிக் 
கூக்கு ரற்படுப் பினும்பய னென்னைகொல் கொண்ட 
ஆக்கை வீழுமுன் னறப்பயன் கூட்டிடா தவமே 


155 


கூற்று வைகலுங் கோடியா ஜீவரைக் கொள்ளை 
ஆற்றி நுங்குவ தறிந்துமெய் யாக்கத்தைக் கருதார் 
தோற்று தீவிட வைம்புல நுகர்ச்சியைத் துய்த்து 
மாற்ற ருஞ்சிறை மறிவரி தென்கொலோ மடமை 


156 


அருளின் செல்வமே செல்வத்துட் செல்வமற் றதனைத் 
தெருளுஞ் செல்வரே யுன்னத நித்திய செல்வர் 
பொருளின் செல்வநீர்த் திரையவா மற்றவை போற்றி 
மருளும் பூரியர்க் குறுவது நித்திய வறுமை 


157 ) 


உலக செல்வத்து மயங்கிமெய் யூர்த்தநூ னெறியை 
விலகு றாதருட் செல்வநா டுறுந்துணை விரகோ 
டலகில் பேரரு ளாண்டகை யவனிக்கன் றளித்த 
இலகு வான்மதி யிருஞ்சுட ரகந்திகழ்த் திடுவாம் 


158 


வேறு 


இவ்வண்ண மிரக்ஷணிய நெறிபுதுக்கி வானுறவோங் 

கிதயக் குன்றில் 
மெய்வண்ண வற்புதமாந் திருவிளக்கில் விசுவாசச் 

சுடரை யேற்றி 
உய்வண்ணஞ் சமைத்திடுவா னுளங்கொண்டு குமரேச 

னுலகோ ருக்குக் 
கைவண்ண மருள்வண்ணங் காட்டும் வண்ணஞ் சொல்வண்ணங் 
காட்டுங் கொல்லோ 


159 


60 


ஆதி பருவம் 


திருநோக்காற் றிருவாக்காற் றிருக்கரத்தாற் றிருவருளாற் 

றீண்டிக் கிட்டி 
ஒருவரிய பிணிபிறவிக் குருடுசெவி டூமைமுட 

முதிரப் பாடு 
வெருவருபேய்க் கோரணிசித் தப்பிரமை திமிர்வாத 

வியாதி யாதி 
பருவரலுற் றோர்க்கருளி யிகபரநன் மையையளித்தார் 

பரமன் மைந்தன் 


160 


தொண்டரிடு முறைப்பாட்டி னறிதுயினின் றெழுந்தருளோர் 

சுருதிச் சொல்லின் 
மண்டலஞ்சூழ் வாரிதியின் கொந்தளிப்புங் கடுஞ்சூறை 

மாரு தத்தின் 
உண்டுபடு நிலைப்பிறழ்வு மொருங்கமைய வொல்லையுல 

குவந்த தம்மா 
அண்டபகி ரண்டமெலா மமைத்ததிரு வாக்கினுக்கீ 
தரிதாங் கொல்லோ 


161 


மன்றலிலா வொருசிறுமி யமங்கலையி னொருசிறுவன் 

வாணாண் முற்றிப் 
பொன்றிய பின் னுடலீமம் புகுமுன்னர்த் தாய்தந்தை 

புரப்பான் வேண்டச் 
சென்றிரங்கிப் போனவுயிர் திரும்பியுய வருள்புரிந்த 

செயலை நோக்கி 
நின்றவருங் கேட்டவரும் வானாட்டு நெறிபிடித்து 

நிகழ்வ தானார் 


162 


மாண்டுபிரே தக்குழியி லொருநாலு வைகலுடன் 

மறிந்து மாவி 
ஈண்டொருவி மறுமையிற்புக் கினிதுறைந்து மிறைமகிமை 

யிகங்கண் டேத்தக் 
காண்டகைய சுவிசேஷ கதிமார்க்க நலங்கவினக் 

கருணை வாக்கின் 
மீண்டுயிர்பெற் றெழுந்துதிரு வடிதொழுதா னொருதொண்டன் 
வெளிப்பட் டைய 


163 


ஒக்கலெலா மற்றிவரே யுன்னதநாட் டிளவரச 

னொருங்கு பேயின் 
சிக்கறுத்துச் சிறைமீட்டு ஜீவகோ டியைப்புரப்பான் 

ஜெகத்து வந்த 


சுவிசேஷமார்க்கப் படலம் 


61 


சக்கரவீ சுரன்மைந்த னெனவிசுவா சம்பூண்டு 

சரணம் போற்றி 
அக்கணமே வானரசற் காட்பட்டா ரொருசிறிது 

மைய மின்றி 


164 


தூயசேத் திரத்திலெங்கு மித்தகைய வற்புதத்தின் 

றொனிபோய் முட்டப் 
பேயரசாட் சியையொருவிப் பிரபஞ்ச மயக்கறுத்துப் 

பின்முன் னாக 
நாயகனைத் தரிசித்து நற்கதிமார்க் கத்தூன்றி 

நடைப்பட் டார்பல் 
ஆயிரவ ரருணனொளிக் கெதிரூன்றி நிற்பதுகொல் 

லந்த காரம் 


165 


எள்ளரிய விளம்பரமு மிகபரசா தனநடையு 

மெதிரி லீண்டும் 
விள்ளருமற் புதச் செயலுங் கண்டுகேட் டுளந்திரும்பும் 

விந்தை யோர்ந்து 
வள்ளலருட் செயற்கிடைந்தவ் வலகைபா சறையூன்றும் 

வைரி யாய 
கள்ளவே டக்குரவ வொன்னாரே சதிபுரியுங் 

கருத்துட் கொண்டார் 


166 


பகைப்புலத்தார் சதிவினையும் பரமசுத னரும்பாடும் 

பகையைச் சிந்தி 
ஜெகப்புலையன் சிரஞ்சிதைத்த ஜெயப்பாடும் பரலோகத் 

திருவோ லக்கத் 
தகைப்புலவ ரெடுத்தேத்துந் தந்தைகளி கூருதலும் 

பிறவு மெல்லா 
வகைப்பாடு மாண்டாண்டு கேட்டறிதி வழிக்கிடையில் 

மைந்த வென்றான் 


167 


வேறு 


வித்தகக் கதிவழி புதுக்கி மேலைநாள் 
நித்திய திரித்துவ நிரும லாதிபன் 
புத்திரன் றருமிது புரவு நூனெறி 
சித்தசஞ் சலமினித் தீர்தி யாலெனா 


168 


62 


ஆதி பருவம் 


மக்களை மனைவியை மனையைக் காதல் கூர் 
ஒக்கலை யுரிமையை யுவக்குந் தேசத்தை 
இக்கணம் விடுத்தியா னியம்பு தேயத்திற் 
புக்குவாழ்ந் திருத்திநீ போதி யாலெனா 


169 


எழுதிய தோற்சுரு ளெடுத்து நண்பநீ 
பழுதிலா மொழியிது பார்த்தி யோவென 
உழுவலன் பொடுமன முவந்து நோக்கியீண் 
டெழுவல்யான் செல்வழி யாதிங் கென்றனன் 


170 


ஆங்குறு பெருவழிக் கப்பு றத்தொரு 
பாங்குறு வாயிலைப் பார்த்தி யல்லையேல் 
ஓங்கிருஞ் சுடரொளி யொன்று காண்டி மற் 
றீங்கிது குறிக்கொளீஇ யேகற் பாலையால் 


171 


எட்டி நீ நடந்துசென் றிடுக்க வாயிலைக் 
கிட்டியுன் கரங்கொடு கிளர்க பாடத்தைத் 
தட்டுதி யுனக்கறி தக்க யாவையும் 
உட்டெளி வுறவவ ணுரைக்க லாகுமால் 


172 


என்னுரை யணுத்துணை யிகப்பை யாயினும் 
மன்னர்கோன் வளநகர் மருவு வாயலை 
பன்னுறு கவர்வழி பலவுண் டாங்கவை 
உன்னரு நரகபா தலத்தி லுய்க்குமால் 


173 


நெறிபிச காதிடை நின்றி டாதொளிக் 
குறிபிடித் தேகெனக் கோதி லன்பொடு 
செறியுநல் லாசிகள் செப்பி னானுவந் 
தறிவனு மஞ்சலித் தகன்று போயினான் 


174 


சுவிசேஷமார்க்ப் படலம் முற்றிற்று 


யாத்திராரம்பப் படலம் 


இடுக்குறு வாயில்சென் றெய்தி டாமுனம் 
தடுக்கருந் தடையயற் சாரு மோவென 
நடுக்குறு மாயினு நாயினே னைக்கை 
விடுக்குமோ விறையென வெருட்சி நீங்கினான் 


63 


யாத்திராரம்பப் படலம் 


கண்ணிலா னிருவிழி காணப் பெற்றபோல் 
மண்ணக விருள்கெட வயங்கு மாச்சுடர் 
நண்ணிட மறிந்துள மகிழ்ந்து நாட்டம்வைத் 
தெண்ணமற் றின்றியே விரைவி னேகினான் 


2 


போவது கண்டெமைத் துறந்து போதல்நன் 
காவதோ திரும்புகென் றாகு லத்துடன் 
கூவினர் மனைமகார் குறிக்கொ ளாதவன் 
ஜீவனே ஜீவனே யென்னச் சென்றனன் 


3 


மூண்டெரி வளைந்திட முடுகி யிற்புறந் 
தாண்டிவீழ்ந் தாருயிர் தப்பி நின்றுபின் 
வேண்டுவ முயலுவா ரலது வெண்மையால் 
மாண்டழிந் தொழிவரோ மனைம காரொடும் 


பற்றியாங் கொணர்வமென் றிருவர் பன்னிப்போய் 
உற்றனர் விரைந்துசென் றுவந்து வேதியன் 
கொற்றவன் றிருநகர் குறித்த கொள்கையோ 
மற்றுநுங் கருத்தெது வழுத்து வீரென்றான் 


5 


இன்றுநீ மனந்துணிந் தெமைவிட் டேகிடில் 
ஒன்றிடும் பெருந்துய ருண்மை யாதலால் 
சென்றிடே லெம்முடன் றிரும்பு வாயெனில் 
நன்றுனக் காம்பெரு நமர்க்கு நல்லையால் 


6 


அரும்பெறன் மக்களை யாவி யென்றுனை 
விரும்பிய மனைவியை வெறுத்திட் டேகுதல் 
கரும்புவேம் பாயதோர் கணக்குப் போலுமால் 
இரும்பிய னெஞ்சினா யிதுநன் காவதோ 


7 


இத்தலத் துரிமையா வையுமி கந்துசென் 
றத்தலத் தழிவில்பே றடைவ னென்றியால் 
கைத்தலத் தரும்பொருள் கழிய வீசிடும் 
பித்தரோ தனக்கொடி பிறங்க வாழுவார் 


8 


என்றுவன் னெஞ்சனீ தியம்பக் கேட்டலும் 
நன்றுநன் றுன்னுரை நாச தேசத்தில் 
நின்றுயி ரழிந்தெரி நிரையஞ் சேரவோ 
இன்றெனைக் கூவுதி திரும்பென் றேழைநீ 


64 


ஆதி பருவம் 


சீலமு மொழுக்கமுந் திறம்பு தேசத்தின் 
சாலமு மாயமுந் தழுவி யின்னுமென் 
காலமும் ஜீவனுங் கவிழ்ப்ப னேகொலாம் 
ஆலமென் றறிந்தபி னருந்து வாரெவர் 


10 


மிக்கது 


நிலைநிலா தழிவது நிரையத் துய்ப்பது 
கலைவலார் வெறுப்பது களங்க 
மலைவுறு துன்பநோய் மலியப் பெற்றது 
புலையுல கத்தது போக சாரமே 


11 


குறைவுறா நித்தியங் குலவத் தக்கது 
கறையுறா நலத்தது கருதொ ணாதது 
நிறைவது வாடிடு நீர்மைத் தன்றுகாண் 
இறைபர லோகபே ரின்ப பாக்கியம் 


12 


ஆழியான் பேருல கணுகு மின்பத்துக் 
கூழியிவ் வுலகிருந் துறுக ணின்றியே 
வாழினு மிஃதணு மட்டொப் பாகுமோ 
பாழிலே யுழலுதி பயனை யோர்கிலாய் 


13 


மகத்துவ மாயபே ரின்ப வாழ்வினை 
அகத்திடை மதிப்பவ ரலகி லாதுவந் 
திகத்துறு பாடெலா நொய்தென் றெள்ளுவர் 
ஜெகத்தையே மதிப்பவர் சிந்தை மாழ்குவர் 


14 


புற்புத வுடற்சுக போக நச்சியே 
பிற்படு குழியில் வீழ்ந் தழிவர் பேதையர் 
முற்படு துயரினை முருக்கி நித்திய 
சிற்பர சுகநிலை யடைவர் செவ்வியோர் 


15 


களைகணா வுலகெலாங் காக்கு மெம்பிரான் 
கிளையலால் நலந்தரு கிளையெற் கில்லையால் 
வளையுமிக் குழுவெனை மயற்குள் ளாக்கிடுந் 
தளையலாற் கிளையெனச் சாற்ற லொல்லுமோ 


16 


மேழிகைப் பிடித்தனன் விடுக்கி லேனினி 
நாழியொன் றாயினு நாச தேசத்துத் 
தாழிலே 

னுன்கெடு மதியைச் சார்ந்துநின் 
றூழிநா யகனுரை கடக்க வொண்ணுமோ 


17 


யாத்திராரம்பப் படலம் 


65 


மற்றினி யுரைப்பதென் வன்னெஞ் சோயிவண் 
சொற்றவை மெய்யெனத் துணிதி யேலெற்பின் 
பற்றிவான் பரகதிப் பயின்றுய் யின்றெனில் 
நிற்றியே னில்லென நிகழ்த்தி னானரோ 


18 


கேட்டுவன் னெஞ்சனீ தமையுங் கேவல 
நாட்டுவாழ் வுவந்தனை நடத்தி நீயெனா 
மீட்டியாம் போதுமென் னெஞ்ச வேதியன் 
கூட்டுற வினியொலா தென்று கூறினான் 


19 


ஓதுமெய்ச் சுருதிநூ லுரைக்கு நீதியும் 
தீதுநா மியற்றிய திறனு மேல் வரும் 
மாதுயர்க் ககன்றுயும் 

மார்க்க மாவதுங் 
காதலாய்த் தெரித்திடு மிவனைக் காய்தியோ 


20 


வேதிய னிங்ஙனம் விதந்த வாய்மையுங் 
கோதறு செய்கையுங் குணமு மொத்தலால் 
தீதல விவன்வழிச் சேற லென்றியான் 
போதர விசைந்துளம் பொருந்தி னேனென்றான் 


27 


உற்றமென் னெஞ்சகை யுறவ ருந்திட 
வெற்றுமிக் குத்துதல் விழுமி தன்றுகாண் 
சுற்றமுங் காதலுந் துனியின் மூழ்கநீ 
பெற்றிடு பயனொரு பெற்றித் தாகுமோ 


22 


என்னதுன் மதியுனக் கியைந்த தீங்கிவன் 
உன்னரும் பைத்திய முனக்கு நேர்ந்ததோ 
சொன்னவத் திருநகர் துன்னி னாரெவர் 
பன்னுசொப் பனப்பொருள் பலிக்கு மேகொலாம் 


23 


ஓடிட மருந்தயின் றுறங்கி வீழ்தல்போல் 
நாடியிங் கிவற்றர நவின்று வந்தினே 
கோடிய மனத்தின னோடு கூடிநீ 
கேடுறத் துணிந்தனை கிளக்க லாவதென் 


24 


மன்வழி மரபுளார் வகுத்துக் காட்டிய 
முன்வழி யிகப்பது முறைமை யன்றினி 
உன்வழிச் சேறியேற் சேறி யொள்ளிய 
என்வழி யேகுவன் யானென் றேகினான் 


25 


66 


ஆதி பருவம் 


ஏகுவன் னெஞ்சனுக் கிரங்கி யெம்பிநீ 
போகலை யெம்முடன் பொருந்து வாயெனிற் 
சாகலை நித்திய சாம்பி ராஜ்ஜிய 
போகபூ மியினலம் பொருந்து வாயென்றான் 


26 


பன்முறை வேதியன் பரிந்து கூவவும் 
நன்முறை யறிகிலா னாச தேசத்துச் 
சென்முறை துணிந்தனன் ஜீவன் மல்கிய 
சொன்முறை நிற்பரோ கேடு சூழ்ந்துளார் 


27 


கல்லென வுரத்தவன் னெஞ்சன் கங்குலை 
எல்லெனக் கூறியாங் கீறில் துன்பத்தைச் 
சொல்லருஞ் சுகமெனத் துணிந்து போதல்கண் 
டொல்லைமென் னெஞ்சனீ துசாவு வானரோ 


28 


உத்தம தோழநீ யுவந்து பேசிய 
முத்திமா நகர்க்கொரு முதல்வ னாக்கிய 
அத்தகு பாதைநீ யறிதி யோவஃ 
தெத்திசை யேகுது மெழுக வென்றனன் 


29 


துணைவநோக் காயிடைத் தோன்று கின்றவோர் 
இணையறு சுடரரு கிடுக்க வாயிலை 
அணையின்மற் றவையவ ணறிய லாகுமத் 
திணிசுடர் குறிக்கொடு செல்ல வேண்டுமால் 


30 


பொருவருந் திருவருட் புணர்ப்பி னாலியாம் 
இருவரு முடன்செல விசைந்து நின்றனம் 
வெருவர லின்றிமேல் விரைந்து செல்வதே 
கருமமிப் பெருவெளி கடத்து மென்றனன் 


37 


வஞ்சமில் வேதியன் வகுத்தல் கேட்டுமென் 
நெஞ்சனு மொருப்படீஇ நெறியைப் பற்றினான் 
எஞ்சுறா திருவரும் விரைவி னேகினார் 
பஞ்சர நீத்தபைங் கிளியின் பான்மையார் 


32 


யாத்திராரம்பப் படலம் முற்றிற்று 


அவநம்பிக்கைப் படலம் 


இன்ன தன்மைய ரிருவரும் பெருவெளி யிசைந்து 
மன்னிவ் வோரடித் தடத்தைவிட் டயற்புறம் வழுவில் 
துன்னு மின்னலென் றஞ்சின ராய்ச்சுவி சேஷன் 
சொன்ன சொற்குறி கடைப்பிடித் தேகினர் துணிந்து 


1 


ஆய காலைமென் னெஞ்சனிங் காரையுங் காணோம் 
தூய வேதிய நாஞ்செலத் துணிந்தகா ரியமென் 
போயி னிக்குடி புகுமிடம் யாதவண் புகுவோர்க் 
கேயு நற்சுகா னந்தமென் னியம்புதி யென்றான் 


2 


நன்று நின்வினா வுத்தரஞ் சுருதியே நவிலும் 
அன்றி யெம்மனோர் வாக்கினுக் கதீதமா மையம் 
ஒன்றி டாதுகேட் டுய்த்துணர்ந் திடுகவீ துண்மை 
என்று புத்தகச் சுருள்படித் திவையிவை யியம்பும் 


3 


ஜீவ ரக்ஷையை நாடிநாஞ் சென்றுசே ரிடந்தான் 
ஓவ லில்பர லோகராஜ் ஜியமஃ துற்றால் 
மேவ ரும்பர மானந்த சுகநிலை மேவும் 
தாவி னித்திய ஜீவனைப் பெறுவதுஞ் சரதம் 


4 


துன்ப வாழியின் மூழ்கிவெந் துயரெலாந் துடைத்து 
மன்ப தைக்கழி யாப்பதம் வழங்கிய வரதன் 
அன்பு மல்கிய ஜீவமா நதித்துறை யாடிப் 
பொன்பொ லிந்தசெஞ் சேவடிக் கற்பகம் புகுவாம் 


5 


விழுத்த குங்கதி ரொளிதிவள் வெண்டுகில் புனைந்து 
வழுத்து தற்கரு மகிமையொண் மௌலியைச் சூடிப் 
பழுத்த பத்தியிற் பரவச ராகிநம் பரனைத் 
தொழத்த குஞ்சுர கணங்களோ டடியிணை தொழுவாம் 


6 


புனித ராகிய புங்கவர் புரையில்புத் தேளிர் 
நனிதி ருப்பணி விடைபுரி தூதர்நம் பனுக்காய்த் 
துனிசு மந்துயிர் விடுத்துவான் கதிபெற்ற சூரர் 
இனிதி னேத்துபல் லாண்டிசை செவிமடுத் திடுவாம் 


7 


68 


ஆதி பருவம் 


ஜீவ தாருவின் செழுங்கனித் தீஞ்சுவை யமிர்த 
தேவ போனக மாரவுண் டானந்தந் தேக்கி 
ஓவி லன்பொடு துதி பகர்ந் துவந்தினி திருப்பாம் 

சங்கடம் யாவையு நம்முழை படரா 


பாவ 


8 | 


இல்லை நோய்பசி தாகமா தியதுய ரென்றும் 
இல்லை முப்பகை யான்வரு முபாதிக ளென்றும் 
இல்லை வேதனை யுற்றழு கண்கணீ ரென்றும் 
இல்லை யோர் குறை யெம்பிரா னிராஜ்ஜியத் தென்றும் 


9 


வாக்கி 

னான்மனத் தாலளப் பரிதிம்மாண் கதியிற் 
போக்கு வித்தெமைப் புரப்பது புரவலன் புதல்வன் 
ஆக்கு புண்ணிய மதற்கெமைப் பக்குவப் படுத்திக் 
காக்க வல்லதிங் காழிவேந் தாவியின் கருணை 


10 


இன்ன தோர்ந்தருள் வாக்கினை மதித்திள வரசன் 
தன்னை மெய்விசு வாசத்தி னாற்றன தாக்கிப் 
பின்ன மற்றநல் லாவியின் பேரருள் பேணி 
நன்னெறிப்படி லிறுவரை நணுகு மப்பேறு 


11 


சுருதி நுல்படித் திவ்வணங் கிறிஸ்தவன் சொல்லக் 
கருதி யாங்குமென் னெஞ்சனும் வியந்துளங் களித்துப் 
பெரிது நம்வழி தாழ்ப்பது பிழைவிரைந் தோடி 
வருதி யென்றலும் வேதியன் றன்னிலை வகுப்பான் 


12 


ஒன்று கேட்டிமென் னெஞ்சவென் னுற்பவந் தொடங்கி 
நின்ற வல்வினை யீட்டிய தீவினை நெருங்கித் 
துன்றி யென்முது குளுக்குற நிமிருமத் துனியாற் 
பின்று கின்றன னீயது பெறுகிலா யென்றான் 


13 


இத்தி றத்தசம் பாஷணை யியைந்திரு வோரும் 
மித்தி ரத்துவ மாகின ராய்வெட்ட வெளியின் 
மத்தி யிற்செலும் போதொரு மருங்குசே ருளையிற் 
சித்த சாஞ்சலி யத்தினால் விழுந்தனர் திகைத்து 


14 


திகைத்து வீழ்ந்துதத் தளித்துடன் முழுவதுஞ் சேறாய் 
அகைத்து ழக்கிநின் றடிபெயர்த் திடவொணா தழுந்தி 
உகைத்தென் செய்வலென் றுஞற்றிய பெரும்பிழை யுன்னி 
மிகைத்த சிந்தையான் வேதியன் வெருண்டுள மெலிந்தான் 


15 


அவநம்பிக்கைப் படலம் 


69 


இனைய னாகமென் னெஞ்சனுஞ் சிறுபொழு தினைந்து 
புனையு நன்மொழி புகன்றெனைத் தெருட்டிய புலவோய் 
எனனய துன்னிலை யிறங்கிடு துறையினீத் தென்றாற் 
பினையு றுங்கதி விதந்துரை யாடவும் பெறுமோ 


16 


ன்னு மெத்தனை யவதியோ துன்பமோ விடுக்கண் 
என்ன வோவுயிர்ச் சேதம்வந் தியையினு மியையும் 
அன்ன தாதலில் ஜீவனோ டகன்றியா னகத்தைத் 
துன்னி யின்னலற் றிருப்பதே நலனெனத் துணிந்தேன் 


17 


நித்தி யானந்த ராஜ்ஜிய நெறிகடைப் பிடித்துப் 
பத்தி யானது பழுத்துளை போலநீ பகர்ந்த 
முத்தி மாநல முளைநில முழுமையுங் கடந்து 
தத்தி யேறியக் கரைப்படிற் பெற்றனை தக்கோய் 


18 


என்று கூறிய வமைதியின் மறைந்துட னியைந்து 
நின்ற காமமோ கிதன்பிர பஞ்சனன் னெறியைத் 
தொன்று தொட்டறத் துடைத்திட முயல்கின்ற தூர்த்தன் 
ஒன்றி மூவருங் குதுகலித் தோடிவந் துற்றார் 


19 


உற்ற டைந்துமென் னெஞ்சனுக் குவப்புரை பேசிப் 
பற்றி யீர்த்தனர் பிடர்பிடித் துந்தினர் பழுது 
துற்று சிந்தையி னானுமங் கவரொடு தொடர்ந்து 
நற்றி றங்கெடு நாசதே சத்தைநண் ணினனால் 


20 


கோது துற்றிய நிலையிலாக் குச்சித வாழ்வைக் 
காத லித்துநித் தியசுக வாழ்வினைக் கசந்தான் 
ஏதங் கொண்டுநல் லூதியம் போகவிட் டிடுமிப் 
பேதைக் கெங்ஙனம் வாய்க்குங்கொல் பேரருட்ட பெற்றி 


21 


நிருவி சாரத்தை யடைதலு நெறிநிலா மாக்கள் 
பெருவி சாரியைப் பின்றொடர்ந் தேகிய பித்தன் 
வருவி சாரத்தை யறிகுதும் யாமென வல்லே 
தெருவி சாலத்தை யடைத்தனர் வயின்றொறுந் திரண்டு 


22 


மீண்ட காரியம் வினவிநன் றெனச்சிலர் வியந்தார் 
மாண்ட போதினும் வசையறா தெனச்சிலர் வைதார் 
ஆண்ட வஸ்தையுண் டென்றுகண் டச்சுமுற் றவலித் 
தீண்ட ணைந்தனன் கோழையென் றார்சில ரிகழ்ந்து 


23 


70 


ஆதி பருவம் 


முட்டிப் பின்குனி மூடனென் றார்சிலர் முனிந்து 
திட்டிப் போயினர் சிலர்சிலர் தீண்டலி ரிவைனக் 
கிட்டிப் பேசினுங் கேடென்றார் சிலர்சிலர் கெழுமி 
மட்டிக் காயிரஞ் சொலினுநன் மதிவரா தென்றார் 


24 


மறங்கு லாவிய மனத்தின ரின்னணம் வகுத்துப் 
புறங்கு ரைத்திட வூசலா டுளத்தொடும் போனான் 
இறங்கு சென்னிய னாகிமென் னெஞ்சனாண் டிப்பால் 
அறங்கு லாவிய வேதியற் குற்றதை யறைவாம் 


25 


மயல ளற்றில்வீழ்ந் துழல்பவன் மருவுதன் பலத்துக் 
கியலு மட்டுமக் கரைப்பட முயன்றுமெய் தரிதாய்ச் 
செயலொ ழிந்தியான் றிருமினுந் தேசநா சத்தில் 
அயலு ளாரொடு மவிவனே யென்றறி வழிந்தான் 


26 


சேற்று நீணிலங் கடந்துநன் னெறிக்கரை சேர 
ஆற்ற லின்றிநின் றாகுலித் தவசமுற் றருகே 
தோற்று மிச்சுடர் வாயிலைத் துன்னியா னுய்ய 
மாற்ற ருந்துணை வாய்க்குமோ வீண்டென மலைந்தான் 


27 


ஆய காலைநஞ் சுண்டவர்க் காருயி ரளிக்குஞ் 
சேய நன்மருந் தெதிர்ந்தெனத் தேம்பிநின் றழுசேய்க் 
காயெ திர்ந்தென வஞ்சலென் றாங்குவந் தடுத்தான் 
நேய மிக்கச ஹாயனென் றுரைபெறு நெடியோன் 


28 


கிட்டி வந்துநின் றெம்பிநீ கெடுநொதி யிதனுட் 
பட்டு யங்குவ தென்னைநம் பார்த்திவ னருளால் 
இட்ட கற்களி லூன்றிநின் றிக்கரை யேறா 
தட்ட திக்கையும் பார்ப்பதென் னவமதி யென்றான் 


29 


ஐய கேள்சுவி சேஷக னாருயிர்க் கரணாந் 
தெய்வ வாயில்புக் குய்தியென் றுரைத்தனன் றெருண்டு 
மெய்யொ ளிக்குறி பிடித்தியான் விரைந்துவந் தளற்றில் 
வெய்ய தீவினை முன்னின்று வெருட்டலில் வீழ்ந்தேன் 


30 


கண்ணி ருண்டுளங் கலங்கலாற் கதித்திடுஞ் சுமையால் 
அண்ணல் வாக்கினி லமைந்தவஞ் சிலைதெரி யாமல் 
எண்ண மிட்டுழல் கின்றன னிவணென விசைத்தான் 
நிண்ண யங்கடைப் பிடித்துநல் வழிப்பட்ட நிவர்த்தன் 


37 


அவநம்பிக்கைப் படலம் 


71 


சொற்ற தோர்ந்தருட் சஹாயனுந் துரிசறு முரைக்கல் 
இற்றி தீதெனக் காட்டியாண் டூன்றிநின் றென்கை 
பற்று கென்றுதன் கரங்கொடு பற்றியீர்த் துரங்கொள் 
நற்ற ரைக்கணே நிறுவிமற் றவற்கிவை நவில்வான் 


32 


நல்ல நூனெறி யாமிது வாயிலை நாடிச் 
செல்ல யற்புறம் விலகிடிற் றீங்குறல் திண்ணம் 
புல்ல ரோடுரை யாடிவீண் பொழுதுபோக் காதி 
ஒல்லை யேகென விடைகொடுத் தேவின னுவந்து 


33 


தீங்கு நேர்ந்ததுஞ் செஞ்சுடர் முன்பனி சிதறி 
நீங்கு மாறுசு ரேந்திர னருளிய நெறியும் 
ஓங்கு மன்பொடு சஹாயன்வந் துதவிய வுரித்தும் 
வீங்கு காதலோ டுன்னிவே தியனிவை விளம்பும் 


34 


அரவு கௌவிய தேரையை மீட்டென வகாதத் 
துரவ ளற்றினின் றெனைக்கரை யேற்றிய தோன்றால் 
கரவி லாதுனைப் பழிச்சுவ தலதுகைம் மாறொன் 
றரவு நீணிலத் துண்டுகொல் யானுனக் குதவ 


35 


பன்ன ரும்பல பாதகம் பயின்றபா மரனாம் 
என்னை யுன்னவெம் மாத்திர மெம்பிரா னுளத்தில் 
அன்ன தாகநின் னரியபே ருதவியெற் கமைத்த 
மன்னி ரும்பெருங் கருணைக்கு முளகொலோ வரம்பு 


36 


பற்றி யாதுமின் றாகவும் பரிந்துமெய் யன்போ 
டுற்று நேர்ந்தவர்க் குயிரளித் தாயினு முதவி 
முற்றி யாதரம் புரிவரான் முன்னவ னருளைக் 
கற்று வல்லசான் றோரெனக் கேட்டுனைக் கண்டேன் 


37 


என்று பன்முறை நன்றியை வியந்தின வியம்பித் 
தன்று ணைக்கரங் குவித்துவந் தனம்பல சாற்றி 
முன்று னுங்கடை வாயிலை நோக்கினன் முடுகிச் 
சென்ற னன்னொரு தமியனாய் வேதியர் திலகன் 


38 


நிகழ்ந்த சம்பவம் யாவுங்கை நெல்லியங் கனியிற் 
றிகழ்ந்த வவ்வயிற் சஹாயனை நோக்கியான் றிருமி 
அகழ்ந்து வைத்தவர் யாவரிந் நொதிக்கிடங் கரசன் 
இகழ்ந்த தென்னையோ செவ்விதாக் காமலிவ் வழியை 


39 


8 


72 


ஆதி பருவம் 


பரம ராஜ்ஜிய நாடியோர் படர்நொதி யிதனுள் 
உரமி லாதுவீழ்ந் துயங்கவிட் டிருப்பதென் னுரிடை 
தரமி லாதுயர் மகிபதி யருட்கிது தகுமோ 
வரம னோகர தெரித்தியென் றுரைத்தனன் வணங்கி 


40 


நம்பி சொல்லுவல் கேட்டிமற் றிதன்றிற நலஞ்சேர் 
தம்பி ரானொடு மாறுகொண் டிடுமொரு சழக்கன் 
வெம்பி மானிடக் குழுக்களை நன்னெறி விலக்கிக் 
கும்பி பாகத்திற் குடி புகுத் துவதவன் கொள்கை 


41 


சேற்று நீணில மாமிது செய்ததீ வினையைத் 
தோற்று விப்பது பரனருள் மறைத்திரு டொகுத்து 
மாற்ற ருந்திகில் விளைப்பது வன்றுயர் குழுமி 
வீற்றி ருப்பது நொதிப்பது வெறுமனஸ் தாபம் 


42 


வஞ்ச நெஞ்சென வாழ்ந்தது மருவுமூ வாசை 
விஞ்சி னாலெனப் பரந்தது வெவ்வினைத் திரள்போற் 
செஞ்ச வேசெறிந் துளதுபொய் வேதியர் செயலில் 
எஞ்சு றாததுர்ந் நாற்றமிக் கதுபுற மெங்கும் 


43 


கானி லைத்துநின் றோலிடக் கவிழ்ந்தவஞ் சிரத்தை 
மேனி மிர்த்தவொட் டாதமிழ்த் துவதிதை விறல்கொள் 
ஆனி துற்றிய வழிம்பனா மலகைமுன் னகழ்ந்தான் 
நானி லத்தவ நம்பிக்கை யெனப்படு நாமம் 


44 


செப்ப னிட்டிட முடிவதன் றாகலிற் சேற்றுக் 
கெப்பு றத்தினு மிடைக்கிடை யிருஞ்சிலை நிறுவி 
ஒப்ப மிட்டனர் கருணைமன் னதுபிடித் துந்தித் 
தப்பி யிக்கரைப் படுகிலார்க் குய்விலை தக்கோய் 


45 


தேம லர்த்தொடை நரபதி யொருவன்முன் றியங்கிக் 
காம மோகித னெனுமொரு கள்வனாற் கவிழ்ந்திங் 
கேம் மின்றியே தத்தளித் திடருழந் தினைந்தான் 
மீம கீபதி நிறுவிய சிலைபற்றி மீண்டான் 


46 


மீண்டி ருங்கரை யேறியுய்ந் தவர்சிலர் மீளா 
தியாண்டு நீங்கரி தாகிவெவ் விடருழந் தேங்கி 
ஆண்ட நாயக னருட்டுணை பற்றிடா தவமே 
மாண்டு போனவர் வாரிதி மணலினும் பலரால் 


47 


லௌகீகப் படலம் 


73 


மண்ணி லாரண நூனெறி மயக்கற விளக்கி 
விண்ணி லாரருள் ஞானசூ ரியனொளி வீசக் 
கண்ணி லாரென மருண்டுளைப் படுவது கருதில் 
அண்ண லார்பிழை யன்றிவ ரறிமட மாமால் 


48 


மன்ன னேவலில் வருபிர யாணிகள் வழுவி 
இன்ன லெய்திடா திராஜபா தையினிரு மருங்கும் 
முன்ன ராக்கிய பித்தியுண் டிவ்வகை மோசந் 
துன்னு றாதுசெந் நெறிக்கடை வாயிலைத் துன்னில் 


49 


இன்ன வாறெனக் கிதமுற வெழின்முக மலர்ந்து 
நன்னர் வாசக நவிற்றிய சஹாயற்கு நன்றி 
பன்னி யஞ்சலி வரன்முறை பணிவுட னல்கிச் 
சொன்ன வேதிய னிலையினை நாடுவான் றுணிந்தேன் 


50 


அவநம்பிக்கைப் படலம் முற்றிற்று 


லௌகீகப் படலம் 


ஓதக்கடல் சூழல் கத்தையு வர்த்து நின்ற 
மேதக்கநீர் மைவிறல் வேதியன் வேத நுண்ணூற் 
போதக்கதி கொண்டொளி வாயில்பொ ருந்த நோக்கி 
நோதக்கசும் மையொடு போயினன் சிந்தை நொந்தே 


1 


அவ்வேலையிச் சாபுர மென்னவ டுத்தி ருக்கும் 
வெவ்வூரிடை நின்றுலௌ கீகன்வி ரைந்து கிட்டி 
ஒவ்வாதக டுஞ்சுமை தாங்கியை யொப்ப நைவாய் 
எவ்வூர்செல வெண்ணுதி நண்பவி யம்பு கென்றான் 


2 


மோகாதுர னாகிய றத்துறை முற்று நீத்த 
ஆகாமிய னானென்ன ருஞ்சுமை யாற்று கில்லேன் 
வாகாயசெ ழுஞ்சுவி சேடன்மெய் வாக்கை நம்பி 
ஏகாதிப னின்னருள் பெற்றிட வேகு கின்றேன் 


3 


முன்னானதி ருக்கடை வாயிலை முற்றி லைய 
பின்னாகவ றிந்திடு வாய்வரு பெற்றி யாவும் 
என்னாவுரை தந்தெனை யேவின னென்றிவ் வெல்லாஞ் 
சொன்னானது கேட்டுலௌ கீகனுஞ் சொல்ல லுற்றான் 


74 


ஆதி பருவம் 


பொருளுற்றறி யாதபுன் மாக்கள்பு கன்ற சொல்லான் 
மருளுற்றுரி மைத்திறன் யாவும்வ ரைந்து வீசி 
இருளுற்றிடர் துற்றிய பாழ்நெறி யேகி னாயென் 
றருளுற்ற நந் நாட்டவர் பேசவ றிந்த துண்டே 


5 . 


மெய்தானெனி னுஞ்சுவி சேடன்வி ளம்பு மார்க்கத் 
தெய்தாரெவ ருங்கடு மோசமோ டெண்ணி றுன்பம் 
வெய்தாம்பசி தாகம்வி ரோதமி குத்த தாலே 
நொய்தாகநி னைந்துது ணிந்தனை நோக்கு கில்லாய் 


6 


இருளுண்டிட ருண்டுப் சாசுசெய் யின்ன லுண்டு 
வெருளுண்டிக லுண்டுபல் விக்கின முண்டு துட்ட 
நருளுண்டரி யேறுவி டங்கொள்பன் னாக முண்டு 
மருளுண்டுதி யங்கவ ரும்பல மார்க்க முண்டே 


7 


துன்பாருளை தோய்ந்தனை யாதலிற் றோழ நீயவ் 
வன்பாடணு மாத்திர மென்னம னக்கொ ளின்னும் 
முன்பாகவொவ் வோர்துயர் மேருவின் மும்மை யாக 
உன்பாலடை யுங்கணிப் பில்லன வுண்மை யோர்தி 


8 


இன்னோரன பாடுகள் நேர்ந்துனை யேய்ந்த போதில் 
என்னோபுரி கிற்றியெ னின்னுரை யெண்ணி யெண்ணி 
அன்னோவென நின்றழு தேங்குவ தன்றி நண்ப 
முன்னோர்ந்துவ ருந்துயர் நீங்கமு யன்றி டின்னே 


அந்தோகெடு வாயுன்ன கத்துண்மு ளைத்து வீங்குஞ் 
சந்தாபவி காரம லாற்சமழ்க் கின்ற பாரம் 
எந்தோபுக றீவினை தீவினை யென்று நையுஞ் 
சிந்தாகுல நீங்குதி யேற்சுமை தீரு மாதோ 


10 


கோட்டான் முயல் கீண்டது மேனிகு ளித்த காயப் 
பாட்டாலினை வுற்றன னென்றுப ணித்தல் போலாந் 
தீட்டாகிய தீவினைச் சும்மைசி தைக்க வாற்ற 
மாட்டாதுழல் வேனென நீசொலு மாற்ற மன்னோ 


17 


மறக்கத்தகு மாறெவ னீங்கரும் வன்ப ரத்தை 
உறக்கத்தும்வ ருத்துமென் றாலிஃ தொன்று கேணீ 
துறக்கத்தைநி கர்த்தது நற்றவர் தொக்க தாண்டு 
சிறக்கத்தகு மூர்தரு மாபுரி சேய தன்றால் 


12 


லௌகீகப் படலம் 


75 


பன்மாண்புறு மப்பதி சென்னெறி பற்றி யேகி 
இன்மாண்பன றக்கிழ வோனென வேத்த நின்ற 
நன்மாண்பனுக் கிற்றிவை யாவுந விற்றி லன்னோன் 
சொன்மாண்பினி னின்சுமை யொல்லைதொ லைப்ப னன்றே 


13 


உன் போன்மரு ளுற்றுழன் றார்பல ருய்யும் வண்ணம் 
வன்பாரம கற்றினன் மற்றிதின் வண்மை யுண்டே 
இன்பாலடி சிற்கலம் வீசியி ரந்து நிற்கும் 
புன்பான்மையி தியாண்டுப் டைத்தனை புந்தி யில்லாய் 


14 


ஈண்டேகடி தேகியி ருஞ்சுமை யின்னல் போக்கி 
ஆண்டேகுடி புக்குனை யாருயி ராக வன்பு 
பூண்டாதர முற்றபொ லன்கொடி யோடு வாழ்தி 
மாண்டாயெனி னும்வசை யன்றிசை யன்றி மாதோ 


15 


பெருமாநிதி யும்முயர் கல்வியும் பெற்றி சேர்நற் 
கருமாதியும் வண்புக ழுங்கவி னிப்பொ லிந்த 
தருமாபுரி யைப்பொரு மென்றுத ராத லத்தே 
ஒருமாநக ரையுரைப் பாரெவ ருண்மை தேரில் 


16 


நன்றென்னின லங்கிளர் நல்லற நண்ணி யுய்தி 
அன்றென்னில்வி னைச்சுமை யோடிட ராழி நீந்திச் 
சென்றந்நகர் துன்னரி தாலது தேர்தி யென்றான் 
நின்றுன்னிவி சாரிதி கைத்தன னெஞ்சம் வேறாய் 


17 


நல்லானிவன் வாய்மொழி யாவையு நன்மை போலாம் 
ஒல்லாவினை தாங்கியிந் நூனெறி யோடி யுய்ய 
வல்லானநி யாயது ரந்தரன் மாடு சேரில் 
எல்லாந் மாமென வெண்ணிமற் றீதி சைப்பான் 


18 


வழுக்குற்றநி லத்தொரு கோனனி வாய்த்த தென்ன 
ஒழுக்குற்றநின் வாயுரை யீண்டெனக் குற்ற தைய 
அழுக்குற்றம னத்துய ரச்சுமை யாற்று கிற்பான் 
இழுக்குற்றவெனக்குரை யிற்புறம் யாண்டை யென்றான் 


19 


விலங்காதிவ ழிக்கொடு சென்றவ்வி லங்க லுற்றால் 
இலங்காரெழின் மாநகர் தோன்றுமங் கெய்தி வாயில் 
அலங்காரநீ தியற வற்றொழும் பாகு சிந்தை 
மலங்காதிந லம்பெறு வாயென வாழ்த்தி விட்டான் 


20 


76 


ஆதி பருவம் 


தற்புத்தியும் போய்ச்சுவி சேஷன்முன் சாற்று முண்மைச் 
சொற்புத்தியும் போயிலௌ கீகன்மன் றூண்டி விட்ட 
துற்புத்தியி னீர்மையை வேதியன் சூழ்ச்சி யற்று 
நற்புத்தியென் னாமருண் டேகின னன்மை யோரான் 


21 


நற்றாபத னெம்முயிர் நாயகன் நல்ல நீதி 
பற்றாதொரு பத்துவி தித்துணை பற்றி முத்தி 
உற்றாருயிர் பெற்றுல வாநல முண்ணு மென்றல் 
கற்றூண்டழு விக்கட னீந்தல்க டுக்கு மாதோ 


22 


விண்ணாடடை யுந்நெறி யோடுமி ளிர்ந்து தோன்றிக் 
கண்ணாடுக வின்சுட ருங்கரு தாது போக்கி 
மண்ணாடுத டத்தொரு சார்மலைச் சார லூடு 
புண்னாடிய நெஞ்சொடு வேதியன் போயி னானே 


23 


வேறு 


வாழிய வானுற நிமிர்ந்த மாண்பது 
பாழியங் குவடொரு பத்து மிக்கது 
தாழிரும் பொறைநனி சமழ்த்த லாற்றிரை 
ஆழிசூழ்புவிமுது காற்றொ ணாதது 


24 


கருமுகிற் கணம்புடை கஞலுங் காட்சிய 
துருமின முழுக்கமிக் குரறுங் கோட்பது 
நிருமலன் றிருக்கர நீதிப் பட்டயம் 
பொருமொளி மின்குழாம் பொலியும் பொற்பது 


25 


துப்புறழ் முடித்தலை கவிந்த தோற்றத்த 
தெப்புறத் தினுநனி யிருந்தை யாரழற் 
குப்பையை யிறைப்பது குலவு நீணெறி 
தப்பிடி லதோகதித் தலத்தி லுய்ப்பது 


26 


தன்னுறு வழிப்புகூஉத் தவறி னோர்தமை 
முன்னுறு மிருட்சிறைப் படுக்கு மொய்ம்பது 
மன்னுறு வழிகடைப் பிடித்த மாந்தர்க்கும் 
பன்னுறு திகில்பல விளைக்கும் பண்பது 


27 


வசையற விளங்கிய மாட்சித் தாயினும் 
பசையறப் புலர்ந்தது பரவை மாநிலத் 


லௌகீகப் படலம் 


77 


திசையுற விவ்வழி யேகு வோர்தலை 
மிசையுறக் கவிழ்ந்திடுங் குடுமி மேலது 


28 


துன்னரு நெறியது துணுக்க முள்ளது 
பன்னருந் தரத்தது பவித்தி ரத்தது 
மன்னொரு சுதனலான் மநுக்கள் யாரையுந் 
தன்னடிப் படுக்குறுந் தகைமை சான்றது 


29 


அதிபதி கனன்றுவந் தருளி மேலைநாள் 
விதிநிடே தங்களை விதிக்கப் பெற்றது 
கதியையு நரகையுங் காட்டு கிற்பது 
முதியசீ னாயென மொழிபெயர்த்தது 


30 


இம்மலைச் சாரலை யெதிர்ந்து வேதியன் 
அம்மவி தென்னென வகந்தி கைத்தனன் 
விம்மின னுயிர்த்தனன் வெருண்டு நின்றனன் 
மும்மடங் காயது முதுகின் சும்மையும் 


31 


ஓம்புகென் றுணர்த்திய வொளியை நீத்திவண் 
கூம்பிறு கலமெனக் குலைந்து யங்கினான் 
தேம்பிநின் றழுதனன் றெருமந் தான்மலைப் 
பாம்பின்வாய்த் தேரையிற் பரியும் பான்மையான் 


32 


மலைமிசைக் குவடிடிந் துருண்டு வல்லையே 
தலைமிசை விழுந்திடுந் தப்பி யுய்வழி 
இலைபிறி தினியென வினைவுற் றேங்கினான் 
அலைமிசை தருதுரும் பனைய நீர்மையான் 


33 


மாற்றடி பெயர்க்கவு மனந்து டித்தனன் 
வீற்றிவீற் றுகுகனல் வெதுப்ப மாழ்கினன் 
கூற்றிது வாமெனக் குறுகி னானுயிர் 
ஆற்றலோய்ந் தறிவிழந் தலமந் தானரோ 


34 


ஆயிடை முன்னிவற் ககந்தெ ருட்டிய 
நேயமார் தருசுவி சேட னேர்ந்து நீ 
தூயமெய் யொளிதிகழ் சுருதி நூனெறி 
மேயிடா திகந்ததென் விளம்பு வாயென்றான் 


35 


78 


ஆதி பருவம் 


கண்டனன் கருணையி னுருவைக் கண்களால் 
உண்டனன் செவிவழி யுரைச்சஞ் சீவியைப் 
பண்டைநல் லுணர்வுவந் தணுகப் பாங்குறுங் 
கொண்டலை யிருகரங் குவித்தி றைஞ்சியே 


36 


நொதியிடை விழுந்துயங் கியது நுண்ணிய 
மதியுடைச் சஹாயன்வந் துதவு மாட்சியும் 
எதிரிலௌ கீகன்வந் திசைத்த மாற்றமுஞ் 
சதிவழி புகுந்ததுஞ் சமையச் சாற்றிமேல் 


37 


புரவல னருண்மொழி புகட்ட வல்லவோர் 
குரவமெய் யறிவினைக் கொளுத்தி யேகென 
வரவிடுத் தாய்கதி மார்க்கத் தேயெனை 
உரவுநீ ணிலத்தெவ ருனையொப் பாவரே 


38 


நின்னுரை கடைப்பிடி யாது நீசனேன் 
இன்னுலக் கிடைந்திவ ணிறுத்த வென்பிழை 
தன்னையுஞ் சமித்தெனத் தாங்குன் கையடை 
இன்னருள் சுரத்தியென் றினிதி னேத்தினான் 


39 


வேதிய னின்னணம் விளம்ப வித்தகன் 
பாதகம் பாதகம் பார மார்த்திக 
வேதநன் னூனெறி விழைந்தி டாதொரு 
காதக னுரைவழிக் கவிழ்தல் காண்டியால் 


40 


எவ்வமில் பரமராஜ் ஜியத்தை யெய்துமுன் 
தெவ்வள விலாதுனைச் சேர்த றிண்ணமால் 
இவ்வள வினின்மலைந் திடைந்து பின்னிடில் 
அவ்வள வையுமெதிர்த் தடர்ப்பை யேகொலாம் 


11 


பொய்யுரை யாதநம் புரவ லன்றிரு 
மெய்யுரை மனக்கொளீஇ விசுவ சித்திடா 
தையுறு மனர்த்தமே யாதி மூலமன் 
செய்யுற தீவினைக் கென்பர் சீரியோர் 


42 


கோதிலா மெய்விசு வாசங் கொண்டுநன் 
நீதிமா னானவன் பிழைப்ப னீத்திடும் 
பேதைபால் யானிரேன் பிரிய மாயெனும் 
ஆதிநா யகனுரை யறிந்து கோடியால் 


43 


லௌகீகப் படலம் 


79 


சருவலோ காதிபன் சாற்று மாற்றமும் 
திருவரு ளடைந்துயு நெறியுந் தீர்ந்துநீ 
பெருவழி பிடித்தனை பேதுற் றாதலில் 
ஒருவருங் கேடுனக் குறுவ துண்மையால் 


44 


இன்னவா றுரைத்த சொல் லேதில் வேதியன் 
தன்னிரு செவித்தொளை புகுந்து தைத்திட 
மின்னுரு மேற்றினை வெருவிப் புற்றுறை 
பன்னகம் பதைத்தெனப் பதைத்து வீழ்ந்தனன் 


45 


ஜென்மசஞ் சிதவிடந் தீண்டி மாண்டதிங் 
கென்மதி யிரக்ஷணைக் கினியென் செய்குவேன் 
முன்மய வளற்றிடை முழுகி யும்மினும் 
நன்மதி படைத்திலே னாச மெய்தவோ 


46 


மோகமார் பிரபஞ்ச மயலின் மூழ்கிலௌ 
கீகமார்க் கத்திலே கெடுவ லோவெனாச் 
சோகமுற் றுளங்கசந் தழுது துக்கவெஞ் 
சாகரத் தழுந்தினான் றரிப்பொன் றின்றியே 


47 


அவ்வயிற் குரவனு மருளி நிற்கொரு 
கௌவையின் றாகுக கருணை யெம்பிரான் 
எவ்வகைப் பாவமுஞ் சமிப்ப ரேழைநீ 
செவ்விசு வாசத்திற் றிடங்கொள் வாயென்றான் 


48 


உற்றவிம் மொழிவழி யுயிர்வந் துற்றெனச் 
சற்றுளந் தெளிந்துநம் மிறைவன் தண்ணருட் 
பெற்றியை நினைந்தியான் பிழைக்கு மாறினி 
இற்றென நவிற்றுகென் றிறைஞ்சி நின்றனன் 


49 


இங்கிவன் பரிவுறு நிலையு மின்னலுஞ் 
சங்கையின் றாகநன் குணர்ந்து தாபத 
புங்கவன் வேதிய பொருந்தக் கேளெனாப் 
பங்கமின் மதிசில பகரு வானரோ 


50 


இந்நெறிப் படுத்துனை யேய்த்த லௌகிகன் 
தன்னையான் முன்னரே யறிவன் சற்பனை 
மன்னுமிச் சாபுர வாசி நன்னெறி 
துன்னியோர்க் கவமதி புகலுஞ் சூழ்ச்சியான் 


51 


80 


ஆதி பருவம் 


சாலமே மிகுதரு மாபு ரிக்குவந் 
தாலயம் புகுந்துமெய் யடிய ராமெனக் 
காலையு மாலையும் பரவு கைதவன் 
ஞாலமீ திசையலா னாட்ட மொன்றிலான் 


52 


மீயுற வேதியர் வேடந் தோன்றிடும் 
வாயுற மறைத்திரு வசனம் வந்திடும் 
வீயுறா வறுவகை விகார மும்மலந் 
தீயுறு மனத்திடைச் செறிந்து நிற்குமால் 


53 


இத்திறத் தவன்மதிக் கிசைந்து நண்பநீ 
முத்திமார்க் கத்தினை யொருவி முற்றுநஞ் 
சத்திய வாசக ருரையைத் தள்ளிய 
தெத்திறப் பாதக மிதயத் தோர்தியால் 


54 


எந்தைநா மத்தினா லென்னி மித்தமாய்த் 
தந்தையைத் தாயைத்தம் மனையைத் தாம்பெறு 
மைந்தரை யுடன் பிறந் தவரை மற்றினிச் 
சொந்தமாம் ஜீவனைத் துறந்தி டாவிடில் 


55 


தன்னொரு சிலுவையைத் தாங்கித் தாங்குமென் 
பின்னொரு வாநெறி பிடித்தி டாவிடில் 
என்னொரு சீடனென் றியைபு றானெனு 
மன்னொரு மகனுரை மனத்துக் கோடியால் 


56 


வளமலி யெகிப்துமா நிதிய வைப்பினைக் 
களமலி குப்பைபோற் கழிய வீசிநம் 
இளவர சுயர்த்திய சிலுவை யேய்ந்தபோழ் 
துளமலி காதலோ டுவக்க வேண்டுமால் 


57 


இருண்டவன் மனத்துலௌ கீக னின்சொலான் 
மருண்டுசீ யோன்மலை மார்க்க நின்றிழிந் 
துருண்டனை பாதலத் துய்க்கு மிந்நெறி 
தெருண்டிதை விடுத்தியேற் பிழைத்தி சீரியோய் 


58 


நல்லறக் கிழவனோ ரடிமை நல்கிய 
கல்லிய னெஞ்சினன் காதன் மக்களோ 
டல்லல்கூ ரிருஞ்சிறை யகத்து ளானவற் 
கொல்லுமோ பவச்சுமை யுனக்கொ ழிக்கவே 


59 


லௌகீகப் படலம் 


81 


கற்பனா தீதராங் ககன வேந்தன் முன் 
சற்பிர மாணத்தைத் தழுவி நின்றெவன் 
பொற்புறு நீதிமா னான புங்கவன் 
எற்படு முலகிடை யாண்டு மில்லையால் 


60 


முன்னரே விதிவிலக் கிகந்து முன்னருந் 
துன்னெறி யொழுகியோர் தூய ராவரோ 
நன்னெறிப் படினும்பின் நன்கு மூழ்கினும் 
பொன்னிறம் வாயசம் புணரு மேகொலாம் 


61 


கள்ளஞா னியரிவர் கழறும் வார்த்தையில் 
எள்ளள வும்பய னிலைமற் றென்மொழி 
உள்ளவா றென்பதற் குயர்ந்த வானமும் 
பள்ளநீ ருலகமும் பகருஞ் சான்றரோ 


62 


சான்றென மொழிந்திடு தருணந் தம்பிரான் 
தோன்றியிங் குரைத்தகற் பனைகள் சோர்வற 
ஊன்றிநின் றொழுகியீண் டுய்வல் யானென 
ஏன்றவன் சாபமே யெய்தி மாள்குவன் 


63 


என்றிடி யேறென விசைத்த வாசகந் 
துன்றிய கொழுங்கனற் சுவாலை மீக்கொள்வெங் 
குன்றினின் றெழுந்துளங் குலையும் வேதியன் 
தன்றுணைச் செவிவழி புகுந்து தாக்கிற்றால் 


64 


தாக்கலுஞ் சாவலாற் றனக்கு வேறினிப் 
போக்கிலை புறத்தொரு புகலு மின்றெனா 
வாக்கொடு மனந்தடு மாறி வாய்வெரீஇ 
மீக்கிள ருயிர்ப்பொடும் விளம்பு வானரோ 


65 


வேறு 


வஞ்ச லௌகிக வாய்மொழி யாங்கொடு 
நஞ்ச நுங்கிம யங்கியெ னன்மதி 
துஞ்சி யாருயிர் சோர்குவ னாலினி 
உய்ஞ்சி ருக்கவொ ருமருந் துண்டுகொல் 


66 


ஈசன் கோபமெ ரிக்குமென் றேழையேன் 
நாச தேசந்து றந்தது நன்மனைப் 


82 


ஆதி பருவம் 


பாசம் வீசிய பான்மையு மித்தனை 
மோச மெய்திமு ழங்கனன் மூழ்கவோ 


67 


மேதை யற்றவி வேகம்மி குத்தவோர் 
பேதை யென்னிற்பி றரிலை பெட்புறும் 
ஊதி யத்தையொ ரீஇயுல வாப்பெருஞ் 
சேத மெற்கெனக் கொண்டதி றத்தினே 


68 


பாதை விட்டுநம் பார்த்திவ னாணையைப் 
பேதை நீபிழைத் தாய்பெருங் குற்றமென் 
றோதி யென்னையு வர்க்குமு ளக்கரி 
வாதை கொண்டுயிர் வாழ்வதெவ் வாறினி 


69 


தம்பி ரானருட் சார்வினைச் சார்ந்துய்வான் 
நம்பி வந்துக டைத்தலை நண்ணுமுன் 
வம்பு துற்றிய வார்த்தைக்கி ணங்கியே 
கொம்பி ழந்தகு ரங்கென லாயினேன் 


70 


மச்சை யென்புவ ழம்புகொ ழுந்தசைத் 
துச்சி னச்சியு வக்குந்து ரிச்சையைச் 
சிச்சி யென்றுவர்க் காதுதி யங்குமென் 
கொச்சைத் துன்மதி யேகொடுங் கூற்றன்றோ 


71 


ஈச நேசமோ ரெட்டுணை யும்மிலேன் 
நாச தேச்சு கத்தினை நாடுவேன் 
நீச னேனென்னி கழ்த்துவ தீண்டெனாக் 
கூசிக் கூசியி னையன கூறுவான் 


72 


ஐய னேயென்ன ருட்குரு வேபுகல் 
மெய்யி கந்தும ருண்டுவி ழந்துபின் 
பொய்யின் மூழ்கிப்பு லைக்குடி லோம்புவேற் 
குய்யு மாறினிச் செய்வதொன் றுண்டுகொல் 


73 


பரவை யென்னப்ப ரந்துப ருப்பத 
நிரைக ளென்னநிமிர்ந்தது நீள்கடற் 
கரைம் ணற்கும் திகங்க ணக்கியான் 
தரையி லீட்டிய பரவச மூஹமே 


74 


லௌகீகப் படலம் 


83 


ஆவி நாயக னாணையை மீறிய 
பாவி யேற்கொரு பாங்கரும் போக்கிலை 
ஜீவ வாயிலைச் சென்றுநின் றோலிடிற் 
போவென் றெள்ளிப்பு றந்துரப் பார்கொலோ 


75 


வள்ள லார்பிழை மன்னிக்க வேதிரு 
உள்ள மென்னவு ரைத்தனை யாயினும் 
விள்ள ரும்பெரும் பாவம்வி ளைத்தவிக் 
கள்ள ரிற்கள்ள னுக்கருள் காட்டுமோ 


76 


உன்ன ருஞ்சுமை யோடுமோ ரோசனை 
முன்னர் நாறுமு டைத்தொழு நோயொடும் 
பன்ன ரும்பரி சுத்தநம் பார்த்திவன் 
சந்நி திக்குமுன் னிற்கத்த குவதோ 


77 


உள்ளு டைந்துரு கிக்கவன் றொண்கணீர் 
துள்ளி கொள்ளத்து டித்திவை வேதியன் 
விள்ள லுஞ்சுவி சேடன்வி ருப்பொடுங் 
கள்ள மின்றெனக் கட்டுரை கூறுவான் 


78 


தம்பி கேட்டி நீ சத்திய வாசகர் 
இம்ப ரீட்டிய பாதையி கந்ததும் 
நம்பி மற்றொரு மார்க்க யந்ததுங் 
கும்பி பாகங்கு டிகொளும் பாதகம் 


79 


பாப முற்றிய பாதகர் மெய்ம்மனத் 
தாப முற்றித்த விப்புறு வாரெனிற் 
சாப வெஞ்சிறை யிற்றளை வாரலர் 
கோப முள்ளவ ரல்லர்கு ணக்கடல் 


80 


நீதி யாதிபர் நிண்ணயர் தம்மொழி 
பேதி யார் நம்பி ரானெனப் பேசியும் 
மாத யாபர வள்ளலெ னாமறை 
ஓது சீர்த்தியு முண்மையென் றோர்தியால் 


81 


எண்ண ருங்குணத் தெம்பெரு மான்சுதன் 
புண்ணி யந்திகழ் யாக்கை பொ றுத்திவண் 
நண்ணி நல்லற நாட்டிய ஞான்றுசொல் 
வண்ண 

வாசக மற்றதுங் கேட்டியால் 


82 


84 


ஆதி பருவம் 


வருந்திப் பாரஞ்சு மக்குமக் காண்மனந் 
திருந்தி யென்வயிற் சேருமின் சேருமின் 
பொருந்து நுஞ்சுமை போக்கிவி டாயகன் 
றிருந்து வாழவி னிதரு ளீவன்யான் 


83 


என்ற வித்திரு வாக்குல கம்மெலாம் 
பொன்று மாயினும் வானிடைப் போதரீஇ 
நின்ற ஜோதிநி லையற்று வீழினுங் 
குன்றி டாதுன்னு ளத்திது கொள்கெனா 


84 


மற்று மின்னநல் வாக்குவ குத்துரைத் 
துற்று னோக்கியொ ளிர்கடை வாயிலை 
முற்றி நின்றுமு றையிடு வாயெனிற் 
குற்றம் யாவும்பொறுப்பர் நங் கொற்றவன் 


85 


போதி யென்றுபு கன்றுநல் லாசிகள் 
ஓதி னான்சுவி சேடனுக் குள்ளுவந் 
தேதில் வேதிய னும்மிது நன்றெனக் 
காத லோடுகு வித்தனன் கைம்மலர் 


86 


லௌகீகப் படலம் முற்றிற்று 


கடைதிறப்புப் படலம் 


நள்ளுண் டாலுந் லம்மஃ தன்றெனில் 
எள்ளுண் டாலுமி ழிபுலை யன்னெனத் 
தள்ளுண் டாலுந்த யாபதி சித்தமென் 
றுள்ளுண் டாயவொ ரூக்கமோ டேகினான் 


1 


குன்று காலும் வெஞ் சாபக்கொ ழுங்கனல் 
முன்றி னின்றுமு டுகிச்சு ரஞ்செலீஇ 
வன்றொ டர்ப்படு மான்விடு பட்டெனச் 
சென்று கூடினன் முன்விடு செந்நெறி 


2 


ஊன்ம னத்திரு ளோடத்து ரந்திடும் 
ஆன்ம ஞானத்த விரொளி நாடியக் 
கான கத்தெவை யுங்கரு தாதுபோய் 
வானு றுங்கடை வாயிலை நண்ணினான் 


3 


கடைதிறப்புப் படலம் 


85 


இடுக்க வாயிலெ திர்ந்தத னுட்புக 
அடுக்கு மோவெனக் காசையை வேரறப் 
படுக்கு நர்க்கும்ப ருமித்த தூலத்தை 
ஒடுக்கு நர்க்கும் லாலென வுள்ளினான் 


4 


உருக்கு மாரரு ளோங்கிய வேந்தனோர் 
திருக்கு மாரனைச் சிந்தையு ளேதரித் 
திருக்கு மாரண ரேயிக லியாவையும் 
ஒருக்கு மாற்றல ரொல்லும் வர்க்கரோ 


5 


திருடர் வஞ்சகர் காமிகள் செல்வமார் 
குருடர் மற்றோரு ரிமையைக் கொள்ளைகொண் 
முருடர் கோபிகண் மூர்க்கர்கு தர்க்கராம் 
புருடர்க் கீண்டுபு கலரி தாகுமால் 


6 


என்று சிந்தித்த ருகுற வேழைகாள் 
நின்று தட்டுமி னீங்கிடு நீள்கத 
வென்று பித்தியெ ழிலுறத் தீட்டிய 
மன்றல் வாசகங் கண்டும னக்கொளா 


7 


திட்டி வைத்தனர் தேவர்பி ரானென 
உட்டெ ளிந்துணர் வொன்றியொ டுங்கியே 
கிட்டி யாங்குகி ளர்பொற்க பாடத்தைத் 
தட்டி னானின்றி னையன சாற்றியே 


8 


வேறு 


மாய வுலக மயக்கறுத்து வரையாக் கிருபை தந்தளித்த 
தூய பெருமான் றிருவடிக்குத் தொழும்பன் கபாடந் திறமினோ 


9 


ஆசா பாசக் கொடுஞ்சுழலி லகப்பட் டுலைந்தே னருளணுக 
நாச தேசந் துறந்துவந்தே னாயேன் கபாடந் திறமினோ 


10 


உள்ளந் திரும்பிக் குணப்படுமி னுய்வீ ரென்ன வுவந்துரைத்த 
வள்ளல் திருவாக் கதுகேட்டு வந்தேன் கபாடந் திறமினோ 


11 


கல்லேன் சுருதி நலம்புரியக் கருதேன் பாவங் கசந்திடேன் 
பொல்லே னெனினும் வந்தடைந்தேன் போகேன் கபாடந் திறமினோ 12 


86 


ஆதி பருவம் 


ஆறாக் கொடிய பசிதாக மடங்கத் தணிய வருளளிக்கும் 
மாறாக் கருணை வரதன்பால் வந்தேன் கபாடந் திறமினோ 


13 


வேறு 


பாவ மீறிவளர் காடு துற்றியலை பட்ட ழுங்கியயர் பாவியான் 
ஜீவ மாந்தியி னீர ருந்தவதி தேட்ட முண்டுகடை திறமினோ 


14 


நீதி யாதிபர்சி னந்த ஹிக்குநெறி நின்று தப்பியிநெறிப்படீஇ 
மாத யாபரன டித்தொ ழும்பு செய வந்த பாவிகடை திறமினோ 


15 


சேரு மாகொடிய தீவி னைத்திரள்சு மந்தி ளைத்தளிகொள் ஜீவநற் 
றாரு நீழலிலொ துங்கி யுய்யவரு தமியன் யான்கதவு திறமினோ 


16 


கொடிய ரிற்கொடிய புலைய ரிற்புலைய னாயி னுங்குமர நாயகன் 
அடிய ருக்கடிய னாக வந்திவண டைந்த னன்கதவு திறமினோ 


17 


நிருப னீதியினி லத்தி ழிந்துபலி நேர்ந்தி ரக்ஷையரு ணேமியாஞ் 
சருவ லோகசர ணியனை நம்பிவரு தமியன் யான்கதவு திறமினோ 


18 


வேறு 


இன்னவித மாகவுரை யாடியெழி லாரும் 
வன்னமணி வாயில்செறி மாண்கதவு தட்டி 
உன்னிநனி யோலமிட வுள்ளுருகி யுள்ளா 
மன்னுகடை காவலன்ம ருங்குறவ ணைந்தே 


19 


எஞ்சலிலு ணர்ச்சிபரி தாபமித யத்தில் 
விஞ்சவுள மற்றதிவன் வாய்மொழிவி ளக்கும் 
வஞ்சமில னாமெனம னக்கொளம் தித்தே 
அஞ்சலென வொல்லையின ருட்கடைதி றந்தான் 


20 


வாயில்திற வுண்டிடம லர்ந்தவன சம்போல் 
நேயன்வத னந்திகழ நேயமொடு நோக்கி 
ஆயெனவெ திர்ந்தனையெ னையவிவண் வெய்ய 
தீயன்வர வொல்வதுகொல் யாதுனது சித்தம் 


21 


என்றுவின வக்கடுகி யீண்டுவரு கென்ன 
முன்றிலி னகத்துறவி ழுத்துமுறை யாகப் 
பொன்றிணிக டைத்தலைய டைத்துநனி பூட்டிப் 
பின்றையிது கேளெனவி யப்பினொடு பேசும் 


22 


கடைதிறப்புப் படலம் 


87 


நெருக்குறுமிவ் வாயில்புக நேடிவரு வோரை 
வெருக்கொளவெ ருட்டிவிசி கம்பலவி டுத்தே 
முருக்குமல கைக்கிறைவன் மொய்ம்பினொடு தங்குந் 
துருக்கமித னுக்கருகு தோன்றுவது காண்டி 


23 


இங்கபய மிட்டகுரல் யாதெனவெ திர்ந்தே 
அங்கவன்வெ குண்டுனைய டர்த்துயிர ழித்து 
நுங்குவனெ னக்கருதி நொய்தினிலி ழுத்தேன் 
சங்கையற வுன்னிலைத னைப்புகறி யென்றான் 


24 


நேசனுரை கேட்டுளந டுங்கியிவ ணேர்ந்த 
மோசமக லத்துணைபு ரிந்தசெயன் முன்னிப் 
பேசரிய பேரருள்பி றங்குபிணை யாய 
ஈசனைவ ழுத்தியிதி யம்புவன்வி சாரி 


25 


வெய்யவல கைக்கெனைவி லக்கியுயிர் வீயா 
துய்யவிவ ணுய்த்தவுத விக்குதவி யுண்டோ 
ஐயவுத வாதொருவ ராற்றுமுத விக்கு 
வையகமும் வானகமு மாற்றலரி தாமால் 


26 


ஆதலின ருங்குரவ நிற்குதவு கைம்மா 
றேதுமிலை நிற்கிரியை யாவுமறி தக்க 
மாதகைய வேந்தனருண் மல்கிடுமு னக்கென் 
றோதியளி யேனிலையு ரைப்பலினி யென்னா 


27 


விளம்பர மடுத்ததும்வெ ருண்டுமனை மக்கட் 
குளம்படவு ரைத்ததுமொ ரீஇமதிம யங்கித் 
தளம்பியது மாங்குசுவி சேஷனுரை தந்து 
வளம்பெறவி டுத்ததுமிவ் வாயிலுறு கென்று 


28 


பெருஞ்சுமையொ டேவழிபி டித்ததுமென் னெஞ்சன் 
விரும்பியுடன் வந்து நொதி வீழ்ந்துளம்வெ ரீஇப்பின் 
திரும்பியது மன்றுதவி செய்துகரை யேற்றி 
உரம்பயில்ச ஹாயன்விவ ரித்ததுமு ணர்ந்தே 


29 


உவப்பொடுவ ரும்பொழுது லோகவிவ காரி 
அவப்பயனெ னக்குறுகி யாரணிய முய்க்க 
நிவப்புறுகி ரித்தலைநெருங்கியது நேர்ந்த 
தவப்பயனெ னச்சுருதி தந்தமுனி வந்தே 


30 


9 


88 


ஆதி பருவம் 


மீண்டுவழி பற்றெனவெ குண்டுமதி சொல்லித் 
தூண்டியினி மற்றவைது லங்கவொளி துன்னுங் 
காண்டகுக டைத்தலைகழித்தறிதி யென்ன 
ஈண்டியது மிவ்வெனவெ டுத்தினிதி யம்பி 


31 


பின்னிடுமென் னெஞ்சனிலை பேசுவதெ வன்கொல் 
மன்னுசுவி சேஷகன்ம றுத்தெதிர்வ ரானேல் 
என்னிலைவி ரைந்து கெடு மெங்குரவ வெல்லாம் 
உன்னதவ ருட்டுணையி லுற்றநல மென்றான் 


32 


ஆத்துமவி சாரிவர லாறினிது கேட்டே 
மாத்தகைய வேந்தனைவ ழுத்தியுண்ம கிழ்ச்சி 
பூத்தினைய சொன்மதிபு கட்டிடுவ தானான் 
காத்துவழி காட்டுகடை காவலன வற்கே 


33 


மீக்குலவு முத்திநக ரத்திறைவன் மேனாட் 
கோக்குமர னைப்பலிகொ டுத்துநமை வேண்டி 
வாக்குமன மெட்டரிய மாபரசு கத்தை 
ஆக்கினர தன்னருமை யார்புகல வல்லார் 


34 


இத்தகைய சிற்சுகமி யைந்திடவி ழைந்தோர் 
பித்துலக நச்சுறுபி ராந்தியைவி டுத்தே 
செத்தொழியு மாறிழியு டற்குவரு சேதம் 
எத்துணைய வாயினுமொ ரெட்டுணையு மெண்ணார் 


35 


உகப்புறுபெ ருங்கிளையொ டேயுரிமை யுள்ள 
இகப்பயனெ வற்றையுமி கந்திறைவ னுக்கே 
அகப்பலிகொடுத்தனன தன்றியொரு பேறாம் 
மகப்பலிகொடுக்கவும் றுத்திலனோர் வள்ளல் 


36 


இந்நிலம்வி யந்திடுமெ கிப்திறைமை பூண்ட 
மன்னுரிமை யாவையும னக்கொளவ ரைந்தாண் 
டின்னலுறு தன்கிளையோ டெண்ணில்பல துன்பும் 
பன்னரிய நிந்தையுமு ழந்தனனோர் பத்தன் 


37 


துங்கவுல காதியர்து ணைப்பதம லாலென் 
அங்கமரி யப்பெறினு மாவியுகு மேனும் 
எங்கனவி லும்பிறவி றைஞ்சுகில னென்னாச் 
சிங்கமுறு வெங்குகைமு டங்கினனோர் தீர்க்கன் 


38 


கடைதிறப்புப் படலம் 


89 


இந்தனம டுக்கியவி ருங்கொடிய சூளைக் 
கொந்தழன்ம டுத்தவிறை கோபமென மூண்டு 
வெந்தெரிய வத்தழலில் வீசியெறி போதுஞ் 
சிந்தனைக லங்கிலர்தி டங்கொளுமுச் சித்தர் 


39 


அல்லியன்ம னத்தினர மார்க்கவெறி கொண்டு 
வல்லியமெ னக்குழுமி வன்கன்மழை சிந்திக் 
கொல்லியம லைந்துமொரு கோட்டமில னாகி 
நல்லியன்மொழிந்துயிர்வி டுத்தனனோர் நம்பன் 


40 


நாடுநகர் காடுகட லாறுபல நண்ணி 
நீடுபல மோசமடி நிந்தையெறி காவற் 
கூடமெனு மாகொடிய கூறரிய சாவின் 
பாடுபல பட்டனனோர் பத்திவயி ராக்யன் 


41 


அம்புவியு வந்தலைய கந்தையர்கு ரைத்த 
வம்புமொழி யைப்புரியு பாதியைம திக்கா 
தும்பர்மகி மைத்திறமு வந்துயிர்வி டுத்தார் 
செம்பொருள்தெரித்தகுரு தேசிகர்ஜெ கத்தில் 


42 


கல்லெறிக டுஞ்சிறைக சப்புமொழி கட்கம் 
நல்குரவு வாரடியில் நைந்துயிர்ந டுங்கப் 
புல்லரிய கான்புதர்பொ ருப்புமுழை புல்லி 
எல்லையில்க டுந்துயர மெய்தினர நேகர் 


43 


இன்னவித மாகவிசு வாசிகளி கத்தில் 
பன்னரிய பாடுபல பட்டனர்ப ரத்தே 
மன்னுமகி மைக்கெனவ தைந்துயிர்ம டிந்தார் 
இந்நிலமி சைக்குருதி யேகரியி யம்பும் 


44 


மற்றிதனை யற்பமும் தித்திலன்மென் னெஞ்சன் 
முற்றுலக சாலவள நூடு முழு குற்றான் 
துற்றுமோர்ந றுங்கனியெ னச்சுவைவி ழைந்தே 
பற்றியெரி யுஞ்சுடர்வி ழும்பலப தங்கம் 


45 


மிச்சின்மிசை லௌகிகவி காரமுறு குக்கல் 
சிச்சியென வோடுமது தேர்கிலைதி கைத்திட் 
டச்சுறுகு ரைப்பைநனி யஞ்சினைய மார்க்கப் 
பிச்சரென வேகினைபி றங்கல்வழி பேணி 


46 


90 


ஆதி பருவம் 


அந்நெறிபி டித்துயிர விந்தவ ரநேகர் 
செந்நெறிக தித்தசிம யஞ்சிதறு தீயால் 
தொன்னெறிவி ளக்குசுவி சேஷநெறி தூய 
இந்நெறிவி டுத்தவரீ டேறும்வகை யின்றால் 


47 


வெவ்வியக ராவயிறு புக்கியுயிர் மீண்ட 
செவ்வியினை யொத்திவணி றுத்தனைசி றாரைக் 
கௌவியலை பூசை முறை காண்டியது போலுந் 
தைவிகம காகிருபை தாங்குவது நம்மை 


48 


ஆதலின ருந்துணைவ வாற்றரிய சும்மை 
சோதனைய லக்கணிடர் துற்றியடு போதும் 
ஆதிமுதல் வன்றிருவ ருட்டுணைய வாவி 
மேதகைய ஜீவநெறி விட்டுவில கேலே 


49 


என்றினைய வாறுசொலி யெம்பியிது மார்க்கம் 
வென்றியர சன்பணிவி திப்படிபி தாக்கள் 
நன்றியறி தீர்க்கருயிர் நல்குநமி ளங்கோ 
பின்றையடி யாரிவர்பு துக்கினர்பி றங்க 


50 


நேர்வழிநெருக்கவழி நின்மலந கர்க்குச் 
சேர்வழிதி கைப்பில்வழி ஜீவவழி சீர்சால் 
ஓர்வழியி தன்றியிலை யுண்மைவழி கும்பிப் 
பேர்வழிய துற்றலைபி ராந்தரும நேகர் 


51 


இக்குறிம னக்கொடினி யேகுகென வுள்ளம் 
நெக்குருகு நேயனொடு வேதியனி கழ்த்துந் 
தக்கநெறி சார்வலைய தாங்கரிய தாமிப் 
பொக்கணம்வி ழுத்திலது புண்ணியமு னக்கே 


52 


வேறுநினை வில்லைவெரிந் மீதறவு மேன்மேல் 
ஏறுசுமை யான்மிகவி ளைத்தனனெ னக்கோர் 
ஆறுதலு மில்லையினி யஞ்சலென நின்போல் 
தேறுதல்செய் வாருமெதிர் வார்கொல்தெரி யேனால் 


53 


யாதினியி யற்றுவலி ரக்ஷைபெற வென்னா 
ஓதலும்ம லங்கலையி ருங்குருசு யர்த்த 
மாதலம டுக்கினுன வன்சுமடு வல்லே 
போதரும லாதொருவர் போக்க முடி யாதால் 


54 


வியாக்கியானி யரமனைப் படலம் 


91 


இப்பகல்க ழிந்திடுமுன் னிந்நெறியி னோர்சார் 
மெய்ப்பொருள்வி ளக்குபவன் வீடெதிர்வை யங்குற் 
றப்பனுவ லாளனோட மர்ந்துவின வுங்கால் 
எப்பரிசு நன்குறவி சைப்பனியல் பென்னா 


55 


சோகமற நன்மொழிதொ குத்தினைய கூறி 
ஏகுகென வாசிவிடை யீந்தனன்வி சாரி 
ஓகையொடு மஞ்சலியொ ழுக்கமுறை நல்கி 
மாகநக ராதிபனை வாழ்த்திவழி போனான் 


56 


கடைதிறப்புப் படலம் முற்றிற்று 


வியாக்கியானி யரமனைப் படலம் 


இந்தவா றாயவன் னேகுமவ் வமைதியில் 
உந்துநல் லுணர்வுமுன் னூன்றிநின் றீர்க்கவும் 
பந்தமார் தீவினைப் பகுதிபின் னீர்க்கவுஞ் 
சிந்தைநொந் தினையன செப்புவா னாயினான் 


1 


ஜென்மமார் கருவிலே வினைவிடந் தீண்டலால் 
நன்மனோ தத்துவ நாசமா யினவெலாந் 
தின்மையே செயவருந் திறனுளேன் சிறியவோர் 
நன்மையே னுஞ்செயத் திறனிலே னவையினேன் 


2 


நான் பிறந் ததுமுயிர்ச் சுமையினா னலியவோ 
கான்பிறங் கலினுறுங் கதழ்விடப் பாந்தளில் 
ஊன்பிறங் குடல்வளர்த் துழலுவே னுணர்விலேன் 
ஏன்பிறந் தேன்கொலா மேழையிவ் வுலகினே 


3 


அன்னையா யப்பனா யன்றுதொட் டின்றுமட் 
டென்னையன் பொடுபுரந் தென்றுநன் றேதருந் 
தன்னையே நிகர்வதோர் தம்பிரான் றயை மறந் 
தென்னையே முப்பகைக் கீடழிந் தினைகுவேன் 


4 


கனிதருந் தருமெனக் கவலுநங் கருணைமன் 
இனிதரும் பாதவித் தருவெறிந் திடுகென 
முனிதரும் பொழுதினே முடுகுமேன் முடுகுவெந் 
துனிதருங் கனல் சுடத் துடிதுடித் தயர்வலோ 


5 


92 


ஆதி பருவம் 


ஓரணுத் துணையுநல் லுணர்விலே னுலகுசெய் 
கோரணிக் குளமுடைந் திடையுமோர் கோழையான் 
ஆரணத் துறைபடிந் தயர்வுயிர்த் திலனினி 
மாரணக் கடல்குளித் தயர்வனோ மதியிலேன் 


6 


அண்டர்நா யகனையே யவமதித் தலகையின் 
தொண்டனாய்ச் செய்ததீ வினையெலாந் துன்னிமுன் 
கொண்டலின் றிரளெனக் குழுமிநின் றுரறுமாற் 
கண்டிலே னோடியான் புகுதவோர் கரவிடம் 


7 


உரவுநீ ருததிசூ ழுலகெலா முய்யநம் 
புரவலன் புதல்வனைப் புனிதநீ தியிலிவண் 
வரவிடுத் தமையறிந் தினுமெனோ மடமையான் 
பரவிநின் றருள்பெறாப் பாவமென் பாவமே 


8 


எப்பெரும் பதகரும் மிதயநொந் தேங்கிவந் 
தப்பனே பிழைபொறுத் தருளுமென் றடையிலோர் 
ஒப்பரும் புதல்வனுக் குருகிமன் னிப்பமென் 
றிப்பெருஞ் சுருதிதந் திறைமறந் திடுவரோ 


9 


ஆற்றருஞ் சுமையினோ டல்லல்பல் விக்கினங் 
கூற்றெனக் குமுறிநின் றுயிர்தெறக் குறுகினும் 
ஏற்றுமுன் னிடுவதே கருமமிங் கேழையேற் 
கூற்றமாங் கடவுள்வேந் தொருபெருங் கருணையே 


10 


னனபல 


என்னவின் 

வின்னல்கொண் டிடையிடைத் 
துன்னுநல் லுணர்வொடே சுமைசுமந் தலசியும் 
முன்னவன் றிருவருட் டுணைமையான் முன்செலீஇச் 
சொன்னவப் பனவன்வீ டணுகினான் றுருசிலான் 


11 


மற்றிதே போலுமால் வாயில்கா வலன்விதப் 
புற்றமெய்க் குரவன்வா ழுறையுளென் றுவகைபூத் 
தற்றமென் னெனவினா யகநுழைந் தவணுறு 
நற்றவக் கிழவனைக் குறுகினா னவிலுவான் 


12 


உள்ளவோர் கடவுள்வேந் துலகயாத் திரிகனான் 
வள்ளனின் மொழியினான் மறைபுலப் படும்வழி 
தெள்ளிதி னுணர்வையங் கேகெனச் செப்பினான் 
கள்ளமில் வாயில்கா வலனெனக் கழறினான் 


13 


வியாக்கியானி யரமனைப் படலம் 


93 


கேட்டலு மறைவியாக் கியானிநீ கேவல 
நாட்டுயாத் திரிகனோ நன்றுநின் வரவெனா 
வீட்டுளங் கங்குறும் விநயபா வனையெலாங் 
காட்டுவான் வேதியன் கைபிடித் தேகினான் 


வேறு 


வண்ணவக் கடிமனை மருங்க ரங்கணைந் 
தெண்ணருங் குணத்தபா வனையி யைந்தவோர் 
புண்ணிய வுருக்கவின் பொலியத் தீட்டிய 
கண்ணடிப் படிவத்தை யவற்குக் காட்டியே 


15 


இத்தகைப் படிவமற் றெம்மை யாளுடை 
வித்தக நிருமல விபுத வேந்தனின் 
சித்தமே சித்தமென் றுவக்குந் தேசிகன் 
உத்தம் சாயலென் றுணர்ந்து கோடியால் 


16 


வான்முக நோக்கிய பயிரின் மன்னுநங் 
கோன்முக வின்னருள் குறித்த தோற்றமாம் 
ஊன்முக நயனங்க ளும்பர் நோக்குதல் 
நூன்முக மதிவலாய் நுணித்துக் காண்டியால் 


17 


மெய்யுறுத் தியதெனச் சிவந்த மெல்லிதழ் 
கையுறு புத்தகங் கவினுங் காட்சியீண் 
டையுறு முலகருக் கான்ம போதகஞ் 
செய்யுறு மார்க்கமென் றறிதி செவ்வியோய் 


18 


தூயவோ வியப்புறந் துதைந்த வல்லிருள் 
நாயகன் பதவியை நயந்திம் மாதவன் 
மாயவிப் பிரபஞ்ச வாழ்க்கை யாவையுஞ் 
சீயெனப் புறக்கணித் தமைதெ ரிக்குமால் 


19 


சென்னிமீ துறவொரு ஜீவ மாமணி 
துன்னிய சுடர்விரி மௌலி தோன்றுதல் 
பொன்னில வுலகினிற் பொருந்து சிற்சுக 
நன்னிலை மகிமையென் றறிதி நம்பிநீ 


20 


ஆயிர மாயிர மரும் கப்பெறீஇ 
மாயிரு ஞாலத்து வளர்த்து மன்னர்கோன் 


94 


ஆதி பருவம் 


சேயுயர் நகர்செலத் தெருட்டி யுய்த்தவித் 
தூயவன் சுகிர்தம்யான் சொலுந்த ரத்தவோ 


27 


திசைமயக் கறுத்துமெய் வழிதெ ரித்திடும் 
வசையறு குரவனிம் மான லாற்புவி 
மிசையொரு வனுமிலை விரிந்த காரிருள் 
பசையறப் புலருமோ பரிதிக் கல்லதே 


22 


என்றதன் பொருள்விரித் தியம்பி யென்றுமிந் 
நன்றிகொண் மாதிரி நயந்து கொள்கெனாச் 
சென்றன னவனொடுங் சீர்சி தைந்திெழில் 
குன்றிவெவ் வியற்றுகள் குழுமு மண்டபம் 


23 


மாசறத் துடையென வொருவன் வந்துநின் 
றாசற விளக்கலு மமோக மாத்துகள் 
மூசியங் கெழும்பலின் மூச்ச டைத்திடத் 
தேசிக னறும்புனல் தெளிநங் காயென 


24 


மங்குலைம் பாலுவா மதிமு கந்திகழ் 
பங்கஜ லோசனம் பவள வாய்தளிர் 
அங்கலுழ் மேனியோ ரணங்கு தூயநீர் 
எங்கணுஞ் சிதறிநன் கியற்றி னாளரோ 


25 


கண்டனன் யாதிது காட்சி யின்பொருள் 
ஒண்டவக் கிழவவெற் குரைத்தி யாலென 
விண்டனன் வேதியன் விளம்பன் மேயினான் 
பண்டரு மறைப்பொரு டெரிக்கும் பண்ணவன் 


26 


தோற்றுமண் டபமிது சுரர்கு லாதிபன் 
வீற்றிருப் பதற்கென விரும்பி மேலைநாள் 
மாற்றருஞ் சிறப்பினா லமைக்க வந்துபேய்க் 
காற்றகம் புகுதலிற் கவின ழிந்ததால் 


27 


தீனர க்ஷகன்றரு சுருதித் தெய்வத 
ஞானசா ரத்தினா னலம்பெ றாதுநங் 
கோனுடம் படிக்கையைக் குலைத்த கொள்கைசான் 
மானவ விருதய மாமிம் மண்டபம் 


28 


வியாக்கியானி யரமனைப் படலம் 


95 


மூசிமற் றதனெழின் முருக்கி மொய்த்தெழு 
தூசியுற் பவவினைத் தொகுதி மற்றிதே 
மாசிய றீக்குணம் வளர்க்குந் தாய்புரி 
ஆசுறு வினைக்கெலா மாதி மூலமால் 


29 


துன்னிய துகளறத் துடைத்து நின்றவன் 
மன்னிய சற்பிர மாண மாமதி 
முன்னிநன் னீர்தெளி முத்த வாணகை 
நன்னுத லேசுவி சேஷ ஞானமால் 


30 


ஈட்டுதீ வினைப்பய னிருமை யுந்தரு 
கேட்டினை யுருமுறழ் கிரியின் சாலமாக் 
காட்டிவெங் கனற்குழி கவிழ்க்கு மல்லது 
வீட்டினிற் புகுத்துமோ விதிநி டேதமே 


31 


எண்படு மருட்சுவி சேஷ மேய்ந்துநம் 
புண்படு மிருதயப் புரைக ணீக்கிநற் 
பண்பொடு பவித்திரப் பத்தி வித்திமெய் 
விண்படு போகத்தை விளைக்கு மாலரோ 


32 


திருவரு ளாளர்க்கு ஜீவ வாசனை 
தருவது புலைநெறி தழுவி யோர்க்குமன் 
வெருவரு மரணவா சனைவி ளைப்பது 
நிருமலன் றருசுவி சேஷ நீர்மைகாண் . 


33 


பாவதா ருவையறப் படுக்குங் கோடரி 
ஜீவதா ருவிலெழு தெய்வ மாக்கனி 
தேவதூ தரும் வியந் தேத்து செம்பொருள் 
பூவுல குயவரு புனிதன் புத்துரை 


34 


ஆன்மநோ யகற்றுசஞ் சீவி யன்பர்க்குத் 
தேனினு மினியதீஞ் சுவைய தெள்ளமிர் 
தூன்மனத் திருள்கெட வொளிரு மொண்சுடர் 
வானவர் கோமகன் மதுர வாய்மொழி 


35 


பாவியென் றுணர்ந்துபுண் பட்ட நெஞ்சர்க்குத் 
தேவநீ தியின்வருந் திகிலை மாற்றிடுந் 
தாவரு நித்யஜீ வனையுந் தந்திடுந் 
தீவினை யறவரு செம்மல் வாசகம் 


36 


96 


ஆதி பருவம் 


துன்பெனுந் தீச்சுடச் சுழன்று சோர்வுறும் 
அன்பருக் கவ்வன லவிக்கு நித்யபே 
ரின்பவா ரிதிவிசு வாசிக் கின்னுயிர் 
நம்பெரு மானிவண் நவின்ற வாசகம் 


37 


தீர்த்தனோ டாதியிற் றிகழ்ந்து தெய்விக 
வார்த்தையாய்ப் புவிக்கொளி மருவ மானிட 
மூர்த்தியாய் விளங்கிய முனைவன் றந்த நூற் 
சீர்த்தியை யாவரே தெரிக்கு நீர்மையார் 


38 


மற்றிதை மனக்கொளென் றுணர்த்தி மாடொரு 
சிற்றறை புகுந்தனன் றெரியக் காட்டினான் 
புற்றுறை யரவெனப் புழுங்கு மாத்திரன் 
செற்றமில் சாந்தனென் றிருவர் சீரினை 


39 


சாந்தனென் றுரைபெறு தகைமை யோன்முகஞ் 
சேந்தொளிர் மரையெனத் திகழும் பான்மையும் 
பூந்துணர் கரிந்தெனப் பொலிவி ழந்தகங் 
காந்துமாத் திரன் முகங் கரிந்த பான்மையும் 


40 


கண்ணுற நோக்கினன் கருதி வேதியன் 
உண்ணிகழ் வனமுக முரைக்கு மென்னினும் 
எண்ணுறுங் கலைவலோ யிவர்கு ணாகுண 
நிண்ணயம் புலப்பட நிகழ்த்து வாயென்றான் 


41 


வளம்படு கோனகர் மருவத் தீவினைக் 
களம்படு முலகினைக் கடிந்து காவலன் 
நளம்படு மலர்ப்பத நயந்த நண்பநின் 
உளம்பட வுரைப்பலென் றுரைத்தன் மேயினான் 


42 


இருவருஞ் சோதர ரெனினு மீங்கிவர் 
கருமமும் விநயமுங் கருத்தும் வேறதாம் 
மருமலி வனசமும் வறிய வாம்பலும் 
ஒருவழிப் பிறப்பினு மொக்கு மேகொலாம் 


43 


அத்தனா நின்றெமக் கருளு மாண்டவன் 
சித்தமே யாகவென் றமையுஞ் செவ்விய 
உத்தம னிவனவன் கனிட்ட னொள்ளிய 
வித்தக வைதிகர்க் குவமை மேவியோன் 


44 


வியாக்கியானி யரமனைப் படலம் 


97 


இவ்வியற் சுடுமுக னியல்பென் னென்றியேற் 
செவ்விய ரொழுக்கினைச் சிதையக் கூறிமா 
வெவ்வியற் றீவினை விளைக்கு மாத்திரன் 
அவ்விய னரும்பொறைக் கசட னாமிவன் 


45 


நித்தனா ரருட்செயற் கமைந்து நின்றிடாப் 
பித்தனெத் துணைப்பொருள் பெறினும் பாழிலே 
உய்த்திடு பேதைவன் மிடிவந் தொன்றுமேல் 
மத்துறு தயிரென மறுகுஞ் சிந்தையான் 


46 


கல்வரைப் புறங்கட னாடு கான்செலீஇ 
ஒல்வகைப் பொறையொடு முஞற்றி யொள்ளிய 
பல்வகைப் பொருள்குவித் தருத்தும் பண்புடைச் 
செல்வரைக் கண்டு கண் டெரியுஞ் சிந்தையான் 


47 


தாழ்வுகண் டுவப்பதை யலது தம்மின 
வாழ்வுகண் டுவக்கிலா தெரியும் வன்கணான் 
பாழ்வயி றோம்புவா னலது பாதலத் 
தாழ்வினைக் ககன்றுயு மாற்றை யோம்பிடான் 


48 


கான்முதிர் கடுவயின் றினிய கன்னலைக் 
கூன்முது கிரவண முவர்க்குங் கொள்கைபோல் 
நூன்முறை தெரிந்தவர் நுவலு நோன்மைசால் 
ஆன்மபோ தகமிவற் கருவ ருப்பரோ 


49 


கைப்படு சுகமலாற் கரையில் பேரின்ப 
மெய்ப்படு சுகநிலை மிகவுஞ் சேய்த்தென 
ஐப்படு மீயின்மாய்ந் தழியும் லௌகிக 
மைப்படு மனத்தரை மானு மாலிவன் 


50 


ஆயுழி யுளத்தழுக் காறெ னும்புலை 
மேயுழி நற்குண விபவ மார்திருப் 
போயுழி யறிவரி தாகப் போக்கிடுந் 
தீயுழிப் புகுத்திடு மென்பர் சீரியோர் 


51 


தலைப்படு முணர்விலா ருலக சாலத்து 
வலைப்படு மானென மறிந்து வஞ்சகப் 
புலைப்படு புவனபோ கத்தைப் புந்தியற் 
றுலைப்படு மாமையி லுவப்ப ரொள்ளியோய் 


52 


98 


ஆதி பருவம் 


அன்பருக் கன்பரா மகில லோகவேந் 
தின்பதுன் பங்களை யியைந்த வாறுதம் 
மன்பதைக் கூட்டுவர் மரபிற் றாயென 
நன்புதல் வரினமைந் தொழுக னங்கடன் 


53 


ஈண்டிதை மறந்திடா திதயத் தோர்தியென் 
றாண்டுநின் றெழுந்திள வரசற் காக்கிய 
மாண்டகு கடிமனை புகுந்து மைந்தநீ 
காண்டகக் கவினிய காட்சி காணென்றான் 


54 


சித்திர மாளிகை யகத்துத் திண்சுவர்ப் 
பத்தியங் கனல்பிடித் தெரியும் பான்மையும் 
அத்தகு கொழுங்கன லவிக்க வாண்டொரு 
குத்திரன் விரைந்துநீர் சொரியுங் கொள்கையும் 


55 


அகத்தொளி ரிருங்கன லவிந்தி டாதொரு 
மகத்துவன் கரந்தெதிர் மருங்கு நின்றெரி 
முகத்தரு ளெண்ணெயை யுகுத்து மூட்டலும் 
ஜகத்தையுள் ளுவர்த்தவன் சமையக் காண்குறா 


56 


மாட்சிசா லருமறை வகுத்து மன்னர் கோன் 
ஆட்சியைத் தெருட்டிடு மறிஞ வாயவிக் 
காட்சியின் பொருளெது கழறு வாயெனா 
நீட்சிசான் மதிவலா னிகழ்த்து வானரோ 


57 


வேறு 


நங்காவ லன்றிருவ டித்துணைந யந்தோய் 
மங்காவ ழற்சிகைம காபுனித வாவி 
இங்காத ரித்தெமித யத்தினிதி யற்றும் 
பொங்கார ருட்கிரியை போலுமிது காண்டி 


58 


ஆயகிரி யைத்திறம னைத்தையும டர்ப்பான் 
மாயவல கைக்கிறைசெய் வன்றொழிலை மானும் 
மீயுறவி ரைந்திடைய றாதுபுனல் வீசிக் 
காயெரிய ணைக்கமுயல் காட்சியிது காண்டி 


59 


கரந்தொருவ ரெண்ணெய்சொரி காட்சிகரு துங்கால் 
நிரந்தரம ருட்குரிசி னேர்ந்தலகை யுட்க 


வியாக்கியானி யரமனைப் படலம் 


99 


உரந்தரும காகிருபை யுள்ளுறவ ழங்கிப் 
புரந்தருளு மாறிதுவெ னப்புகறல் போலும் 


60 


சஞ்சலவி தந்தருச ழக்குறுபி சாசம் 
விஞ்சுபல மாயமித பத்துவிளை விக்கும் 
நஞ்சனைய தீவினைந யக்கநமை யேவும் 
வஞ்சனைமு யன்றுலவு மென்றுநம ருங்கில் 


61 


வேதாக மாதியைவி ரித்துணர வொட்டா 
தேதாகி லும்முலக வேலையிலி ழுக்கும் 
வாதாடி யாடிநம னக்கரிம ழுக்குஞ் 
சூதாவி டுக்குமதி துஷ்கிருத சூழல் 


62 


ஈட்டுபல தீவினையை யுள்ளுறவெ டுத்துக் 
காட்டுமிறை வன்பெரிய கருணையைம றைக்கும் 
வீட்டுலக மின்றெனவெ ருட்டுபுசந் தேகக் 
கூட்டினில் டைத்துயிர்கு டித்தினிது வக்கும் 


63 


சீமான ருட்குரிசில் ஜேசுதிரு நாமப் 
பூமான மக்குதவு புண்ணியந லத்துக் 
கேமாறி நித்தியவி டுக்கணுற வெத்திக் 
காமாது ரக்குழிக விழ்த்துறவ மிழ்த்தும் 


64 


இம்மாநி லத்தவத ரித்தகும ரேசப் 
பெம்மானை யுங்குறுகி மும்முறைபி தற்றி 
அம்மாத கைந்திடமு யன்றதென லாயிற் 
சும்மாவி டுங்கொனர துர்ப்பலது ரும்பை 


65 


மல்லாடு வன்கணய வஞ்சமுறு மாயப் 
பொல்லாத பேயினைமு ருக்குபுபு றங்கண் 
டெல்லாந லம்பெறவி ரக்ஷைதரு மெல்லாம் 
வல்லான்ம காகிருபை யுள்ளுறம தித்தி 


66 


மாதாவி னின்றெமைவ ளர்க்குமதி யூட்டித் 
தாதாவி னின்றுசம ரக்ஷணைச மைக்கும் 
வேதாவு மாகியுயர் வீட்டுலக முய்க்கும் 
நீதாதி பன்கிருபை நெஞ்சுற்நி னைத்தி 


67 


100 


ஆதி பருவம் 


நஞ்சீவி யத்தினிடை யெத்தனைகொ னாசம் 
வெஞ்சீய மாமலகை யெத்தனைவி தத்தில் 
துஞ்சீடு பாடுகடொ குத்தனது கைத்திட் 
டஞ்சீரெ னாவுதவிற் றாண்டையரு ளன்றோ 


68 


தன்னிருத யத்தருட ரித்தியலு மாறும் 
பின்னரது நன்றுநிலை பெற்றுவளர் சீரும் 
என்னபரி சென்றொருவ னெண்ணியினி தாயில் 
இன்னபரி சென்றளவி டற்கெளிய தன்றால் 


69 


இத்தகைய காட்சியையுன் னெண்ணிடையி ருத்திப் 
பத்தபரி பாலனப ரஞ்சு ... ரை நாடி 
முத்தியுல கத்துநெறி முன்னிடுக முற்றுஞ் 
சித்தசல னத்தையொழி கென்றினிது செப்பும் 


70 


நன்றுடன டத்தியினு நல்லுணர்வு நல்குந் 
துன்றுசில காட்சியுள தொக்கறிதி யென்னாச் 
சென்றெழில்கு லாவுமொரு திவ்வியவி னோத 
மன்றுசெறி மாளிகையின் மாடணுகி நின்றான் 


71 


பானிலவி னாற்றிகழ்ப ருப்பதமி தென்னத் 
தூநிலவு வெண்சுதைகு யிற்றியொளி துன்னும் 
வானிலவு மேனிலைய மாடமது கண்டான் 
கோனிலவு நாடுகுடி கொள்ளுமன முள்ளான் 


72 


கண்டுமன முங்கணும்வி யப்பொடுக ளிப்புக் 
கொண்டதுத னித்தனிகு றித்துவரு போழ்தில் 
விண்டொடநி வந்தவதன் மேலரமி யத்தில் 
வெண்டுகில்பு னைந்துலவு வித்தகரை நோக்கா 


7. 


ஆசறுகு ணத்தரொரு சிந்தையர பேதர் 
மாசறுமெய் யன்புடைய ரென்றுமகிழ் பூத்துத் 
தேகறம எர்ந்தமுக மேநனிதெ ரிக்கும் 
ஈசனுல கெய்தியவி ருங்குரவர் போலாம் 


74 


எட்டரிய மேனிலையி தெய்தவரு மாயிற் 
கிட்டரிய மாபுனித வெண்டுகில்கி டைக்குஞ் 
சிட்டரிவ ரோடளவ ளாவுநிலை சேரும் 
விட்டொழியு மிச்சுமைவி டாயெவையு மேவா 


75 


வியாக்கியானி யரமனைப் படலம் 


101 


கூடுமெனி னன்றெனவு ளத்திடைகு ணித்து 
மாடணுகி நின்றமறை வாணன்முக நோக்கிப் 
பீடுபெறு மேனிலைபி றங்கரமி யத்தை 
நாடியவ ரோடுரிமை நான்பெறுவ தாங்கொல் 


76 


ஐயவெது சித்தமறி யேனெனவி னாவக் 
கையுறவ ணைத்துவரு கென்றுகடி காவன் 
மையறவி ளங்குமணி வாயிலின்ம ருங்குற் 
றைய மற வேநிகழ்வ கண்டறிதி யென்றான் 


77 


வேறு 


கரையில் பேரின்ப மாளிகை யகம்புகக் கருதும் 
புரையி லாமனத் தவர்பெயர் புத்தகச் சுருளில் 
வரையு மாறொரு துரைமகன் வாயிலின் மருங்கே 
நிரையி லிட்டபொன் னாசனத் திருந்தன னிலவி 


78 


மாய வேதிக ளாயிர மாயிரம் வழங்கி 
ஆய வில்லகம் புகாவகை யியன்றமட் டடர்க்கத் 
தீய ரோல்சிலர் வெங்கதந் திருகினர் செறிந்து 
பேயெ னாத்திரிந் துலவினர் வாளொடு பிறங்கி 


79 


சுத்த சுப்பிர சுமங்கல சுகுணமா சுயம்பு 
நித்த நின்மல நிரஞ்சன நிராமய நிருபர் 
உத்த ரம்மிலா துட்புகப் பெறாமையி லுலவிப் 
பத்த ரோர்சிலர் முன்றில்வாய் நின்றனர் பரிந்து 


80 


உற்ற மெய்த்திரு வசனமாம் பட்டய முருவிச் 
செற்ற மிக்கவச் செறுநரைச் செறுத்திடார் தியங்கிக் 
கொற்ற வாழ்மனை முன்றிலின் வயின்றொறுங் குறுகித் 
தெற்றி நின்று பின் னிடைந்தனர் சிலருளந் திகைத்து 


81 


கான வேடுவர் கைாகன் றறவிடாய் கதுவித் 
தூந றும்புனல் துருவியோர் வாவியிற் றுன்ன 
வான கப்புலி யாங்கெதிர் மறித்திட மலங்கு 
மானி னத்தையொத் தலம் வந்தார் சிலர்சிலர் மயங்கி 


82 


கோம்பி முற்படு தோகையிற் குறுகியுள் ளுடைந்து 
பாம்பின் வாய்ப்படு தேரையிற் பரிவுறீஇப் பதைத்துச் 


102 


ஆதி பருவம் 


சாம்பி யுட்புகுந் தருக்கில ராகிமெய் தளர்ந்து 
தேம்பி நன்னிலை கலங்கினர் சிலர்செய லழிந்தே 


83 


ஆய காலையெம் மாண்டகைக் கன்பருச் சனைசெய் 
தூய சிந்தைய னெறிதவ றாதுசெல் சூரன் 
காய மாதிமுப் பகையறக் கடிந்தவன் ககோள 
நாய கற்கித யாசன மளித்தவோர் நம்பன் 


84 


ஜீவ ரக்ஷையைச் சென்னியிற் றிருத்திமெய் யென்னும் 
ஓவில் கச்சினை யரையிலிட் டிறுக்கியொண் aF 
மேவு மோர்கவ சத்தினை மெய்யுறப் புனைந்து 
தீவி னைத்தொடர் தேய்த்திடு கழலையுஞ் சேர்த்தி 


85 


பயில்த ரும்விசு வாசமாம் பரிசையைப் பற்றிச் 
செயிரி லாதிரு கூரொடு திகழ்திரு மந்த்ர 
வயிர வாட்படை வலக்கையில் வாங்கி மன் னருளாற் 
றைரி யத்தொடு வாயிலி னருகுறச் சார்ந்தான் 


86 


பொறித்தி ருந்தவற் கஞ்சலி வரன்முறை புரிந்து 
குறித்தி யென்பெய ரையபுத் தகத்தெனக் கூறி 
மறித்து நின்றவம் மள்ளரோ டெதிர்ந்தமர் மலைந்தான் 
வெறித்த சிந்தையார் வீசினர் வெருட்சியாம் விசிகம் 


87 


குழுமி நாய்க்கணங் குரைப்பினுங் கோளரிக் கென்னோ 
பழுது நேருமீ தறிகிலார் பலப்படப் பிதற்றிக் 
கழுது நல்கிய கருவிகள் கடுந்தறு கண்ணார் 
முழுது மேலெறிந் தார்த்தனர் முறைமுறை முடுகி 


88 


பொன்கு லாநக ராதிப னருளிய புனித 
மின்கு லாவிய படைக்கலம் வீணெனப் படுமோ 
வன்கு லாமரோ வெற்றிபெற் றுய்வரிவ் வண்ணம் 
என்கொலாமென வயிர்த்தனர் முன்றில்வா யெவரும் 


89 


எய்த வீசிய வெறிந்தன வேதிக ளெவையும் 
நொய்து கேடகப் புறத்தினா னூக்கின னெனினுங் 
கைத வத்தினாற் சிற்சில வாக்கையிற் கரந்து 
செய்த காயமென் றுணர்ந்துமங் கிடைந்திலன் றீரன் 


90 


வியாக்கியானி யரமனைப் படலம் 


103 


காற்றுக் கோடுபுன் பூளையிற் கருவிகை போக்கித் 
தோற்றுக் கூளியும் பின்னிடு மிவர்வலி தொலைத்துக் 
கூற்றுக் கேவிருந் தாக்குவ லென்பது குறியா 
வேற்றுக் காலமொன் றின்றென நெடுங்கைவாள் விதிர்த்தான் 


91 


மந்தி ரத்தனி வாளினை விதிர்த்தலு மறவோர் 
தந்தி ரம்பட வெமக்கினித் தரிப்பிலை யென்னாச் 
சிந்தி யோடின ரிரவிமுன் னிருளெனத் திகழ்ந்த 
திந்தி யங்களை யவித்தவ னெழின்முக விந்து 


92 


வண்டர் தோல்வியுந் தொண்டன்வாள் வலிமையு மருங்கு 
கண்டு நின்றவர் யாவருங் கைகுவித் திறைஞ்சி 
அண்டர் நாயக னருட்செய லிதுவென வவர்வாய் 
விண்டு சிந்தின ரானந்த வாரியாம் விழிநீர் 


93 


கருகு சிந்தைய ருடைந்துவெந் நிட்டவக் கணமே 
பெருகு பேரின்ப மனைக்குளும் பிறங்கர மியத்தும் 
உருகு காதலி னொள்ளியோ யுள்ளுற வருக 
வருக வென்றுநன் மங்கல வாழ்த்தொலி மலிந்த 


94 


அலகை தோற்றன வுட்பகை யவிந்தன வாத்த 
உலக பாசமு மொழிந்தன வினியொரு போதுங் 
கலக மின்றெனக் கைமலர் சென்னியிற் கவின 
அலகி லானந்த பரவச மடைந்தன னறிஞன் 


95 


சத்தி யங்கடைப் பிடித்துநந் தம்பிரா னருளாற் 
பத்தி மார்க்கத்து நிலைநின்ற பவித்திரன் பவஞ்சப் 
பித்தி யாவையும் புறநிறீஇப் பேரின்ப மல்கு 
முத்தி வீட்டினுட் புகுந்தனன் ஜெயத்தொனி முழங்க 


96 


இன்ப வீட்டினுட் புகுதலு மெம்பிரா னடியர் 
அன்பு மீக்கொளத் தழுவின ராதரம் புரிந்தார் 
நம்பு லத்துவைத் தாசிகள் பற்பல நவின்றார் 
துன்ப மிங்கிலை யிலையொரு சோதனை யென்றார் 


97 


தலையி லானந்த தைலமிட் டாட்டினர் தயங்கும் 
உலைவி லாதபீ தாம்பர முடுத்தன ருவந்து 
விலைவ ரம்பிலா வெண்ணிலை யங்கிமே லிட்டார் 
தொலைவி லாநலந் துய்த்தினி திருந்தனன் றூயோன் 


98 


10 


104 


ஆதி பருவம் 


ஈது சம்பவம் யாவையும் வேதிய னெதிர்ந்து 
காத லாயிரு கண்கணீர் மல்கிடக் கனிந்து 
வேத நாயகன் கருணையை வியந்துளத் தேத்தி 
ஓது சீர்த்தியாய் விடையுத வுட்புக வென்றான் 


99 


காலங் காட்டிய கதிர்களு முடுக்களுங் கவினி 
ஞாலங் காட்டிய பூதபௌ திகங்களு நம்பன் 
மூலங் காட்டிய வியல்விதி முறைதவ றாது 
சீலங் காட்டிய சீர்மையைக் கண்டனை செய்யோய் 


100 


இயன்மு றைக்கமைந் தொழுகல்போ லெம்மையீ டேற்றுஞ் 
செயன்மு றைக்கமைந் தொழுகலு நங்கடன் றீய 
மயன்மு றைப்படு மனஞ்செலு நெறிப்படன் மதியன் 
றுயன்மு றைக்கிறை சித்தமே நலனென வோர்தி 


107 


தமர நீருல கத்தவ தரித்தசற் குருமுன் 
உமது சித்தமே சித்தமென் றுவப்புடன் பணியும் 
அமர நாட்டையொத் தகனில மமைகவென் றளித்த 
விமல மந்திரம் ஜெபித்துமென் வேறொன்று விழைதல் 


102 


பித்த ளைந்தவிப் பாத்திரம் பிரித்துநீ ரெடுக்கச் 
சித்த மேலஃ தாகவென் சித்தமன் றென்னா 
வித்த கத்திரு மைந்தனாத் துமத்துயர் மேவிக் 
கெத்து சேமில்வாய் விண்டமை கேட்டிலை கொல்லோ 


103 


நல்குங் கேடென நன்மையை யொருவுவ நாசம் 
பல்குந் தீமையை நன்மையாப் பற்றுவம் மதியற் 
றல்கு சிந்தையே மாதலி னளவிலா ஞானம் 
மல்கு தந்தையார் நமக்கறிந் தூட்டலே மரபாம் 


104 


சுருதி நாயகன் றிருவுளங் கூட்டுநாட் டோழ 
கருதி யாங்குவீ டடைதலே கடனெனக் கழறி 
வருதி நீயெனச் சென்றிருண் மலிந்தவோ ரரங்கைக் 
குருதி வாகர தாஸற்குக் காட்டினன் கூறும் 


105 


கூர்த்து நோக்குதி யிரும்பினா லியன்றவக் கூட்டுள் 
வேர்த்து விம்மிநெட் டுயிர்த்துடல் விதிர்ப்புற வெருண்டு 
பார்த்தி றங்குசென் னியனொரு பதிதனை வினவி 
வார்த்தை யாடுதி யென்றனன் மறைவியாக் கியானி 


106 


வியாக்கியானி யரமனைப் படலம் 


105 


நன்று நன்றெனக் கிறிஸ்தவ னன்னிலை தவறி 
வன்று யர்க்குறி மல்கிய வறுமுக நோக்கிக் 
கன்று சிந்தையாய் யாரைநீ கவலுமா றெவனீண் 
டொன்ற வந்தகா ரணமியா துரைத்தியா லென்றான் 


107 


வினவு வாசகங் கேட்டலும் வெஞ்சிறை மறிந்த 
வனவி லங்கெனத் தரிப்பிலா துழல்பவன் மறைதேர் 
பனவ யானொரு கிறிஸ்தவன் பண்டெனைப் பலருங் 
கனவி லும்பிழை கண்டிலர் கண்டிலேன் யானும் 


108 


பிழையை யோர்பிழை யென்றுண ராக்கொடும் பிழையார் 
பிழையி லானெனப் பிழைபடப் புகழ்ந்திடும் பிழையைப் 
பிழையென் றெள்ளிடாப் பித்தன்யான் பிழைபடப் பிழைத்த 
பிழைபொ றுப்பரோ பிழையிலா நீதியம் பெருமான் 


109 


வீட டைந்துய விரும்பியோய் வியன்பிர பஞ்சக் 
காட டைந்தனன் சிற்றின்பப் படுகரிற் கவிழ்ந்தேன் 
மாட டைந்துவந் தலகையுங் கெடுத்தது வலயக் 
கூட டைந்துகெட் டேனினிக் கூறுவ தெவனோ 


110 


பன்றி மாசறப் பன்முறை கழுவவே படினுஞ் 
சென்று சேற்றிடைப் புரள்வது போலும்வெந் தீய 
வன்றொ டர்ப்படு ஞமலிதான் கான்றதை மறுத்துந் 
தின்று தேக்கெறிந் துழல்வது போலுமென் சீர்மை 


111 


ஐய மின்றொரு நாளரு வருத்தெனை யயலே 
வையந் தள்ளுமிம் மாநுவேல் வழிபிழைத் ததனாற் 
றெய்வ வானமுஞ் சீத்திடும் யாதினிச் செய்வல் 
வெய்ய பாதல மலதொரு புகலிலை மேலோய் 


112 


போந்த பாவிய ரெவரையும் புறக்கணி யாத 
சாந்த மூர்த்தி தண் ணருட்கடல் தயாநிதி தகைசால் 
வேந்த னோர்திருக் குமரனென் றுரைப்பது மெய்ம்மை 
ஆய்ந்த கேள்வியா யையமெட் டுணையிலை யதற்கே 


113 


அனைய தாயினு நன்றிலே னறநெறி திறம்பி 
நினைவிற் செய்கையி லீட்டிய நீசவெவ் வினைகள் 
இனைய தித்துணை யென்றுரை யாடுதற் கெளிதோ 
கனைக டற்கரை மணலினுக் கதிகமாங் காண்டி 


114 


106 


ஆதி பருவம் 


வான நாயக னிதயமா ளிகையினில் வைத்த 
ஞான தீபத்தை யணைத்தன னல்லிளங் கோமான் 
மேனி வார்ந்தசெங் குருதியை மதித்திலன் வெறுத்தேன் 
ஊன மின்மனச் சான்றையு முள்ளுறப் புதைத்தேன் 


115 


ஈசன் மைந்தனைத் தினந்தினஞ் சிலுவையி லேற்றி 
நீச வெவ்வினை யுஞற்றின னிமலவீட் டுய்க்கும் 
மாசில் நீதியை வரைந்தனன் மகிதலத் தெவர்க்கும் 
நாச காலத்து மதிவிய ரீதமா நல்லோய் 


116 


ஆவ லாயகத் தமர்ந்துபோ ராடிய வருள்கூர் 
தேவ வாவியு முனிந்தெனை விடுத்தனர் சிதையா 
ஜீவ வாக்கெலா மெனக்கல வென்பது திண்ணம் 
பாவ காரியே னிதயமும் வைரக்கற் பாறை 


117 


வேறு யானினிப் புகல்வதென் விபுதவேந் துருத்துக் 
கூறு சாபமுங் கோபமும் வானிடைக் குமுறி 
வீறு வீறுறக் கணந்தொறுங் கதித்தெனை வெருட்டும் 
ஈறில் ஜீவனுக் கிரக்ஷைமற் றினியிலை யென்றான் 


118 


வேறு 


கூட்டுளா னினைய கூறக் கொற்றவ னருள்பெற் றுய்யும் 
வீட்டுளா னாக நின்ற வேதியன் விரைந்து பாவத் 
தீட்டுளா யெனினு நம்பன் றிருவருட் செயலோ ராதிக் 
கேட்டுளா னாக வுன்னைக் கெடுத்ததென் மதிகொண் டென்றான் 


119 


நல்குமெய்ம் மகிழ்ச்சி யென்று நனிமதி மருண்டு தீமை 
மல்குசிற் றின்ப போகம் வரைவின்றி நுகர்ந்து வாணாள் 
அல்கநின் றயர்ந்தே னிந்த வருஞ்சிறைப் பட்டே னந்தோ 
புல்குதீ விடத்தில் ஜீவன் போமெனும் பொறியி லாதேன் 


- 120 


என்னுறு மதியீ னத்தா லியைந்த துர்க் கரும் மாய 
கொன்னுனைப் பகழி மாரி யுளத்திடைக் குளிப்ப வேவி 
கன்னலுற் றேனை வாளாக் கடிந்து புண் படுத்தென் னுள்ளே 
மன்னிநின் றுயிரை வாட்டும் வழுவறு ஜீவ சாக்ஷி 


127 


இலகுசெந் நீதிப் பெம்மா னிருஞ்சிறைப் படுத்தெஞ் ஞான்றும் 
விலகருந் தளையைப் பூட்டி விடுத்தன ராத லாலே 


வியாக்கியானி யரமனைப் படலம் 


107 


உலகெலா மொருங்கு கூடி யுஞற்றினு மீட்டற் கொல்லா 
அலகில் வெஞ் சீற்றச் செந்தீ யவிக்குமோ வளிய கீடம் 


122 


இனிவரு நியாயத் தீர்ப்புக் கென்செய்கே னீறின் றாகி 
நனிவரு சதாநிர்ப் பந்த நாசத்தை யுள்ளி யுள்ளிப் 
பனிவரு மிதயத் தேன்மற் றென்னினிப் பகர்வ லென்னாத் 
துனிவரு முயிர்ப்ப னஞ்சித் துடிதுடித் தலறிச் சோர்ந்தான் 


123 


நன்னிலை தவறி யுற்ற நடுக்கமுந் திகிலுங் கண்டான் 
பன்னிய மாற்றங் கேட்டான் வேதியன் பரிந்து நெஞ்சிற் 
கன்னில் வெழுத்துப் போலக் காட்சியைக் கவினத் தீட்டி 
மன்னிய குரவ வெற்குன் பணியெது வழுத்து கென்றான் 


124 


தொண்டரைத் தெருட்டுந் தூய சுருதி நூல் வலவ னீண்டு 
கண்டு கேட்ட டறிந்த விந்தக் காட்சியைக் கருத்துள் ளூன்றிக் 
கொண்டநற் றவத்தை ஞான சீலத்தைக் கொளுத்துங் காம 
மண்டெரி கனலா தைவாய் வழியினைச் செறித்தி மைந்த 


125 


மதிநலங் கெடுந்துர்ச் சீல மலியுந்தீ வினைகண் மல்கும் 
பதிபகை விஞ்சு நிந்தை பலுகும் வெம் பழியுஞ் சேருங் 
கொதிநர கமுமங் காக்குங் குவலயங் கூவுங் கூற்றைக் 
கதிதிருக் காப்புக் கொள்ளுங் காமப்பேய் கதுவுங் காலை 


126 


விள்ளருங் கேட்டுக் கெல்லாம் வித்திது வாத லாலே 
கள்ளமின் றாகி யுள்ளங் கனிந்துசெய் ஜெபத்தி னாலும் 
உள்ளுறு விரதத் தாலு மொருங்கறச் சிதைத்தல் வேண்டுந் 
தெள்ளியோய் பிறிதொன் றானுஞ் சிதைபடா தாகு மன்றே 


127 


சிற்றின்பப் பயன்கை நெல்லிக் கனியெனத் தெரியக் கண்டாய் 
பற்றறுத் தியோகு செய்யும் பவித்திரான் மிகளே தூய 
கொற்றவ னுலக போகங் கூட்டுண்டு களிக்கு நீரார் 
இற்றிதை மறாது சேறி யிறைவழி யிறுதி காறும் 


128 


அயலொரு காட்சி யுண்டங் கதனையு மணுகி யாய்ந்து 
மயலறத் தெருண்டு ஜீவ மார்க்கநீ வழிக்கொ ளென்னா 
இயன்மன மயங்கி யாக்கை விதிர்ப்புற விரங்கி யேங்கித் 
துயருறு மொருவ னின்ற சூழலைக் குறுகிச் சொல்லும் 


129 


108 


ஆதி பருவம் 


பூவல யத்தை யாளும் புரவலன் புதல்வன் றூய 
சேவடித் தொழும்பு பூண்ட செவ்வியோய் தெரியிந் நின்ற 
பாவகா ரியைமற் றென்னாப் பணித்துமெய் பதறும் பான்மை 
மேவரப் புகறி யுற்ற வேதியற் கறிய வென்றான் 


130 


நலங்கிளர் குரவன் கூற நடுங்கிமெய் பதறி யுள்ளங் 
கலங்கிவெய் துயிர்த்துச் சென்னி கவிழ்த்தந்தக் கரணம் யாவும் 
மலங்கியுள் ளழியு மந்த மதியிலான் மறைவ லாளன் 
இலங்கெழின் முகத்தை நோக்கி யினையன பகர லுற்றான் 


131 


ஆத்துமக் கவலை கொள்ளா வறிவிலி யகோர பாவத் 
தீத்தொழின் மறவன் றேவச் செயலெலா மிகழ்ந்து பேசும் 
நாத்திகப் புலைய னந்தோ நாசதே சத்தை நச்சி 
ஆத்திக நெறியிற் செல்லா வசடர்க்குள் ளசட னேயான் 


132 


மைய 


கருதிலென் ஜீவ காலங் கமரிடைக் கவிழ்த்த பால்போல் 
ஒருதிறத் தானு பயன்படா தொழிந்த துண்மைச் 
சுருதிகூ றியவா றாகத் துயிலிலோர் கனவு கண்டு 
வருதிகிற் கணங்கண் முன்னின் றுருத்தெழ வருந்து கின்றேன் . 


133 


திருக்கிளர் ஞான செல்வந் திருத்தியோய் திகாந்தங் காறுங் 
கருக்கிளர் மேக சாலங் கதுமெனத் திரண்டு வானத் 
துருக்கிளர் ஜோதி யெல்லாம் புதைபட வுயிர்கள் யாவும் 
வெருக்கொளீஇ யலமந் தேங்க விருண்டது மேலுங் கீழும் 


134 


இருநிலம் புதைப்ப மல்கிப் புயல் பரந் திருண்ட தோற்றம் 
ஒருமக வின்றி யூழி யுடற்றுநா ளுற்ற தென்னாப் 
பெருநில மடந்தை யுள்ளம் பேதுறீஇ யிழவு காட்டுங் 
கருநிறப் போர்வை போர்த்த காட்சியைக் கடுக்கு மாதோ 


135 


நஞ்சினிற் கரிய வாகி நளிர்நெடுங் கடலிற் பொங்கிச் 
செஞ்செவே யுலகை மூடித் திசைதோறுஞ் செறிந்த கொண்மூ 
எஞ்சுறாப் புனித நீதி யிறைவன்வெஞ் சினத்தீ யாவுந் 
துஞ்சிட விறுத்த தென்னாத் தடித்தது துருவங் காறும் 


136 


தடித்தொளி தழைக்குந் தோறுந் தமரவா ரிதிநீர் சூழ்ந்த 
படித்தல நடுங்கி யேங்கப் பருவரைக் குலங்கள் யாவும் 
முடித்தலை தகர்ந்து சாய முடுகிமூ தண்ட கோளம் 
வெடித்திட வசனிக் கூட்டம் வெய்துற விடித்த தன்றே 


137 


வியாக்கியானி யரமனைப் படலம் 


109 


நெருங்குகா ரிருந்தை யூடு நிலவுமின் னெருப்பை யுய்த்து 
மருங்குவந் துலவு மூதைத் துருத்தியான் மலிய மூட்டி 
இருங்கடை யூழி யென்னு மிகலுறு கருமான் வேலை 
ஒருங்குடன் றழுவ லாலே யுலைக்கள மாய தும்பர் 


138 


மைக்கரு முகில்வாய் விண்டு வயங்கொளி 

மருவ மின்னி 
ஒக்கநின் றுரறுங் காட்சி யும்பர்நா யகனை நீத்துப் 
பக்கமே திரிந்து சோரம் பயின்றபா ழுலகைப் பல்கால் 
திக்கவ மதித்துப் பேசிச் சிரிப்பது சிவணு மாதோ 


139 


அடுத்தடுத் துலக மஞ்ச வசனிநின் றிடிக்கு மோசை 
வடுத்திகழ் மேனி வள்ளல் வருகின்றார் மழையிற் றோன்றி 
நடுத்தர வென்று வானோர் நயந்துபல் லாண்டு கூறித் 
தொடுத்திடை யறாது தேவ துந்துமி முழக்கல் போலும் 


140 


வருகும் ரேசன் றூய மலரடிக் கன்பு செய்த 
திருவுடை யாரே யன்றி ஜெகத்துளா ரெவரு மஞ்சி 
வெருவியுள் ளுடைந்து சோர்ந்தார் விதிநிடே தத்தை வீசிப் 
பெருவழி துணிந்து சென்று பேதுற்றாற் பிழைப்புண் டாமோ 


147 


வேறு 


புத்தேள் மறைதேர் புங்கவவிப் புதுமை நிகழும் போழ்தத்தே 
செத்தேன் செத்தேன் யானென்னாச் சிந்தை கலங்கித் திடுக்கிட்டேன் 
பித்தேறினர்போல் வாயுழறிப் பேதுற் றுயங்கிப் பிழைநினைந்து 
கைத்தே னழுதேன் கதறினேன் கண்டேன் மரணக் கடுஞ்சூழல் 142 


அடுக்கும் மரண நினையாத வமையத் தென்று கருதாது 
கெடுக்கும் புன்மைச் சிறுமதியாற் கெட்டே னந்தோ கிளரெரிவாய் 
மடுக்குங் கடிகை வந்ததினி யென்னே யென்று வானோக்கி 
நடுக்குற் றுலைந்தேன் றிகிற்காட்சி நனிவிஞ் சியது கணந்தோறும் 143 


மன்னுங் கருங்கொண் மூவயிறு வகிரப் பிடித்த பொன்னூலீ 
தென்னத் தடித்த தொருமின்ன லிடித்த வோசை யெண்டிசையுந் 
துன்னச் சுவர்க்க வாசிகளுந் துணுக்குற் றிரியத் தொலையாத 
இன்னற் கடலின் கரைகாணா திருந்தே னிருந்த வெல்லைதனில் 


144 


பேசும் படித்தன் றுலகுநிலை பெயரப் பெருநீர் தத்தளிக்க 
மாசு படிந்த மனுக்குலங்கள் வதைப்புண் டுழல வரையிடிய 


110 


ஆதி பருவம் 


மூசுந் தருக்கள் வேர்பறிந்து முறிந்து துணிய முறைபிறழ 
வீசுங் கொடிய பிரளயக்கால் வீங்கிற் றண்டம் விதிர்ப்புற்ற 


145 


வருமோ ரூழி மாருதமாம் வயவெஞ் சீயம் வந்துலவ 
உருமே றஞ்சப் பிளிறொலிய வொளிர்மின் னோடைப் புகர்முகத்த 
கருமா மேக காத்திரத்த கவின்கொள் யானைக் குழூஉக்கலங்கி 
வெருவா நடுங்கித் திசைதொறுங்கூ விளிக்கொண் டோடிச் 

சிதறின வால் 


146 


மெய்யா யந்த வேளையிலே விசுவா சிகளும் மெய்பதறப் 
பொய்யா மொழிகூ றியவண்ணம் புரைதீர் கடைசி யெக்காளம் 
மையார் கலிசூழ் வையகமும் வானுந் துளங்க வலிந்துதொனி 
செய்யா முழங்கிற் றினியென்னே செயலென் றழிந்தேன் சிறுமதியேன் 


147 


இரவி தானோ கனற்பிழம்பி லியைந்த கொல்லோ வெழிலியிடை 
விரவித் தடித்த மின்னொளியை விசித்துச் சமைத்த விதமேயோ 
கரவொன் றறியேன் பன்மணிகள் கஞலுங் கனகா சனவுருவொன் 
றுரவு செழுங்கொண் டலினாப்ப ணுற்ற தமர ருவப்பெய்த 


148 


அருளும் பொருளு நனிதெரிக்கு மான்ம போதச் சுடர்தழைப்ப 
மருளுந் தெருளும் விரவியருண் மலியப் பொலியு மிதயம்போல் 
வெருளு மிருளு மின்னொளியும் விரவி யிருள்போய் விடிவெய்தத் 
தெருளும் பொருள்சேர் பொற்பீடந் திகழத் திகழ்ந்த திருவிசும்பே 


149 


ஊழிக் கதிரைப் புடை சுற்றி யூர்கோள் வளைந்த பரிசாகத் 
தாழிப் புவன நடுத்தீர்க்கச் சமைந்த நியாயா சனத்தைவளைத் 
தூழிக் கனல்சேய்த் துறவெழும்பி யுலவாக் கோட்டை யாயமைந்த 
தாழிப் பெருமா னாசனத்தை யடுக்க வளியேற் காவதுகொல் 


150 


ஆய காலை நடுப்புரிவா னமலன் வருகை யெதிர்நோக்கி 
நேய மிகுவா னவர்சேனை நெருங்கி யிறைஞ்சித் தொழுதேத்தப் 
போயெவ் வுலகுந் திரிந்துவரு புனிதத் தூதர் போற்றிசைப்ப 
மாய மறுவே தியர்குழுமி வணங்கி வழுத்தி வாழ்த்தெடுப்ப 


157 


கின்ன ரந்தம் புருவீணை கிளருஞ் சுரமண் டலமாதி 
நன்னர் நவிலு மிசைக்கருவி நாதகீத நயம்பொழியத் 
துன்னு மசனி யிடித்ததெனத் தொனிக்கும் ஜெயபே ரிகைமுழங்கப் 
பன்னுஞ் சுரதுந் துமியோடு பலவாச் சியகம் பலைபம்ப 


152 


வியாக்கியானி யரமனைப் படலம் 


111 


தேவ தேவ திரியேக தேவ சுதன்வந் தார்கொடிய 
பாவ வுலசை நடுத்தீர்க்கும் பரமன் வந்தார் பரலோக 
ஜீவ பாதை திறந்துவைத்த செல்வன் வந்தார் வந்தாரென் 
றாவ லோடுகட் டியங்கூறி யடியார் சங்க மார்ப்பரிக்க 


153 


ஆதி மூலப் பரம்பொருளி னருமைச் சுதனாங் கிறிஸ்தியேசு 
மாதின் வித்தா யவதரித்த வடிவத் திருமேனியிற்றோன்றி 
ஜோதி முகமண் டலச்சேவை தரிசித் தெவருந் தொழுதிறைஞ்ச 
நீதி யாதி பதியாகி நியாயா சனத்து வீற்றிருந்தார் 


154 


வேறு 


ஆண்டி ருந்தவ ரசிளங் கோமுகம் 
மூண்ட கோடைமு திர்கடு நண்பகல் 
சேண்ட யங்கிய செஞ்சுடர் போன்மெனக் 
காண்டல் செய்தனெ னுள்ளுறக் கன்றியே 


155 


ஆதி யம்பரம் ஜோதிய டுக்கவும் 
பூதி யங்களெ ரிந்துபு கைந்தன 
மீதி யங்கிய மீன்கணம் வீழ்ந்தன 
மாதி ரங்கள்கு லைந்தம றுகியே 


156 


பொரிவ தீவபு கைவபு ழுங்குவ 
எரிவ காந்துவ வேங்குவ தேங்குவ 
இரிவ சோருவ வேகுவ மீளுவ 
திரிவ நிற்பதி கைப்பச ராசரம் 


157 


இருள டைந்தவி ருசுட ரெங்கணும் 
மருள டைந்துக லங்கின மாமறை 
தெருள டைந்தவ ருந்திகைத் தாருளம் 
உருள டைந்தில . தாலிவ்வு லகமும் 


158 


வைய கத்தும் டிந்தனிர் யாவரும் 
நொய்தெ ழுந்துநு வல்நடுத் தீர்வையை 
எய்து மின்னென்றி யாருந்து ணுக்குற 
வெய்தொர் சத்தம்பி றந்தது விண்ணிடை 


* 


159 


திருக்கு விஞ்சிய சிந்தையி னேன்செவிக் 
குருக்கி வார்த்தசெம் பாயதவ் வோசைநொந் 


112 


ஆதி பருவம் 


திருக்கும் புண்ணிலெ ரிநுழைந் தாலென 
முருக்கி நின்றதென் னுள்ளத்தை முற்றுமே 


160 


ஆங்கெ ழுந்தவவ் வோசையங் கங்குறத் 
தாங்கி நிற்குந்த ருக்கில வாதலின் 
ஓங்கு மால்வரை யுட்கியவ் வொல்லையில் 
வீங்கு மெய்பிளந் தொக்கவெ டித்தவே 


161 


தேரில் ஜீவரைக் கொன்றுதி னந்தொறும் 
வாரி வாரிம டுத்தவிம் மாநிலப் 
பேரி யாக்கைப்பி ணந்தின்னி யீமவெஞ் 
சேரி வாயுங்கி ழிந்துதி றந்தவால் 


162 


தொன்று தொட்டுயிர் சோர்ந்துச மாதியின் 
மன்று றங்கிய மானிடர் யாவரும் 
பொன்றி நீத்தபு ராதன யாக்கையோ 
டின்று யிர்த்தெழுந் தாருல கெங்கணும் 


163 


யாது மின்மையி லேயுல கியாவுமோர் 
ஏது வின்றியி யற்றிய வீசற்குப் 
பூதி சாதனங் கொண்டுமுன் போலுரு 
ஆதி யென்னவ டாதுகொ லாவது 


164 


பொருப்பிற் கானிற்பு தரிற்று ரவினில் 
நெருப்பி லாற்றின்முந் நீரினி லத்தினில் 
விருப்பிற் றாருயிர் வீடிய யாவரும் 
உருப்பெற் றீண்டுயி ரோடெழுந் துற்றனர் 


165 


வெள்ள வாரிதி மீக்கிளர்ந் தாலெனக் 
கொள்ளை மானிட மெங்குங்கு ழீஇயிரைத் 
தெள்ளி டற்குமி டமிலை யென்னவே 
தொள்ளைப் பூமிமு ழுதுந்து தைந்தவே 


166 


கூய போதுபி ரேதக்கு ழிவிண்ட 
வாயி னின்றுவல் லேமரி மானிட 
மேய புற்றிடை நின்றுவி ரைந்தெழூஉம் 
ஈயல் போன் மொய்த்தி ரைத்தெழுந் தாரரோ 


167 


113 


வியாக்கியானி யரமனைப் படலம் 


மண்ணி னின்றங்கு யிர்த்தம் னுக்கணம் 
எண்ணில் கோடிய ரென்பதை யல்லது 
விண்ணி லாவுவி புதர்க ணிப்பினும் 
ஒண்ணு மோவத னுண்மைதெ ரிக்கவே 


168 


தூக்க நீங்கிய வாமெனத் தூளிநின் 
றாக்கை பெற்றுயிர் பெற்றவ ரந்தரம் 
நோக்கி வானவர் போற்றிய நோன்கழற் 
கோக்கு மாரனைக் கண்டனர் கோதற 


169 


கண்ட போதிரு கைத்தலஞ் சென்னியிற் 
கொண்டி றைஞ்சிப்ப ரவசக் கூத்தராய் 
மண்டு பேரன்பு மல்கிவ ழிந்தெனப் 
பண்ட ருந்துதி பாடின ரோர்சிலர் 


170 


பேயுங் கண்டறி யாப்பெரு வஞ்சக 
மாயங் கண்டம் னத்தெமை வாழ்வித்த 
நேயங் கண்டநி ரஞ்சன மேனியைங் 
காயங் கண்டுக ரைந்திடு வார்சிலர் 


171 


தொத்தி ருக்குந றுமலர்ச் சோலைவாய் 
மெய்த்தி ருக்குரு தித்துளி வேர்த்ததும் 
முத்தி ரைக்குரு சேறிய மூர்த்தமும் 
இத்தி ருப்படி வங்கொலென் பார்சிலர் 


172 


பால சூரியன் போலொளி பம்பிய 
சீல மார்ந்ததி ருமுகச் சேவையே 
சாலு நித்திய சாமிபர்க் கானந்தம் 
போலு மென்றுளம் பூரிப்ப ரோர்சிலர் 


173 


கண்ணி லாரிற்க விழ்ந்துக டுஞ்சிறை 
நண்ணி நின்றந மையுந்தி ருவுளத் 
தெண்ணி மீட்டிங்கி OFm டேற்றிய 
புண்ணி யத்தைப்பு கழ்ந்துரைப் பார்சிலர் 


174 


தொழுவ ரோர்சிலர் தோத்திரம் பாடிநின் 
றழுவ ரோர்சில ரண்ணல்ப தாம்புஜத் 
துழுவ லன்பருச் சித்துயி ரார்ப்பணக் 
கிழமை பூண்டகி றிஸ்தவ ராயினார் 


175 


114 


ஆதி பருவம் 


ஏனை யோர்நிலை யென்னென்று விள்ளுவல் 
வானி லாமழை முன்றில்வ யங்கிய 
ஞான பாநுவின் சந்நிதி நாடிய 
ஈன கீடமெ னத்துடித் தேங்கினார் 


176 


தெய்வ மின்றுசி ருட்டியு மின்றெலாம் 
ஐவ கைப்பெரும் பூதத்தி லாய்த்தெனப் 
பொய்வம் போதிய புல்லிய ரும்மினிச் 
செய்வ தென்னென்று லைந்துதி யங்கினார் 


177 


மாறி மாறிப்பி றவிவ ருமெனக் 
கூறிக் கூறி மருட்டிய கொள்கையோர் 
ஈறில் துன்பத்துக் கெங்ககல் வேமெனாப் 
பாறிப் பாறிநின் றுள்ளம்ப தைத்தனர் 


178 


அஞ்சி டாமல கம்ப்ரம மென்றுரைத் 
தெஞ்சி டாதுமண் ணானவ ரீசனைச் 
செஞ்செ வேகண்டு தீவிட நாகத்தின் 
நஞ்சுண் டாரிற்றி யங்கிந டுங்கினார் 


179 


உலகிற் பல்வகைப் பொய்மதத் துற்றுழன் 
றலகி றீவினை யாத்தவ மார்க்கர்கள் 
இலகு நீதியெ திர்ந்தமை கண்டெங்கும் 
விலகு மார்க்கமின் றாகிவெ ருண்டனர் 


180 


குன்ற மேமலை யேகுகை யேபுதர் 
துன்று சூழல்க ளேயெமைத் தோன்றுறா 
தின்று காக்கவொல் லாதுகொ லோவெனா 
நின்று கூவிநெ டிதுயிர்த் தாரரோ 


187 


வேறு 


ஆய காலையரு டுற்றுகிரு பாச னமொரீஇத் 
தூய நீதியழல் காலுமணி துற்ற ரியணை 
மீயெ ழுந்தருளி வீற்றினிதி ருந்த விமலன் 
சேய விழ்த்தனரோர் செம்முறை ஜெ கங்கு லையவே 


182 


புத்த கச்சுருள்வி ரித்துலகு பூத்த வெவரும் 
இத்த லத்தருகெ மக்கெதிரி லெய்து கவெனா 


வியாக்கியானி யரமனைப் படலம் 


115 


எத்த லத்தவர்செ வித்தொளையி லும்மெ ளிதுற 
வித்த கத்திருவி தழ்ப்பவளம் விண்ட னரரோ 


183 


வார்த்தை யங்கதுதி கழ்ந்திடவ யங்கு புனித 
மூர்த்தி சந்நிதியி னின்றுடன்மு ளைத்து முடுகித் 
தீர்த்த னுக்குநர ருக்குமிடை தீத்தி ரள்செறுத் 
தார்த்து நின்றதுல கத்தவர கங்க ருகவே 


184 


கோர வெங்கனல்த ழைத்தெதிர்கொ ளுத்த வதனால் 
பார கங்குழுமு மன்பதைப தைத்து ளம்வெரீஇத் 
தூர நின்று பரி வுற்றுயிர்து டித்த னரினிச் 
சார வோர்புகலு மின்றெனம னந்த ளரவே 


185 


அக்க ணத்தகில லோகசர ணாலை யர்தம் 
பக்க நின்றவரை நோக்கிமுதிர் கோது மைபயன் 
மிக்க நன்மணிதி ரட்டிநம் மேனி லைய சேர் 
தொக்கு வைம்மினஃ தேதையுநீர் சோர விடலீர் 


186 


வறிய புன்பதரை வன்களையை வைத்தி ரள்களைச் 
செறிய வாரியடை யக்கொதிகொள் செந்த ழலிடை 
எறியு மின்னெனவி சைத்தனரி சைத்த பொழுதே 
பொறியெ ழுந்தனக ரிந்தனபொ ரிந்த புவனம் 


187 


வனச ரோருகம லர்ப்பதமி றைஞ்சி மகிழ்பூத் 
தனக னேவுபணி யைச்சிரம ணிந்து ழையராம் 
பனவ ரோர்சிலரி ழிந்தவது பார்த்த னனுளம் 
சினவி வந்தவர்பு ரிந்தமையெ துந்தெரிகிலேன் 


188 


பழுத றுங்குணமெய் யன்பினொடு பத்தி கனியத் 
தொழுது நின்றவரெ லாரையும்வி சும்பு சுலவிக் 
குழுமி நின்றுரறு கொண்டல்கொடு போய திவண்மற் 
றழுது நின்றவனை வோரும்விடு பட்ட னரவம் 


189 


பூத லத்துவிடு பட்டயர்பொ லாத குழுவைக் 
காத லித்துடன்வி ழுங்குவலெ னக்க டுகிவாய் 
மேதி னித்திடர்பி ளந்தவிட ரூடு விரவிப் 
பாத லத்தெரித வழ்ந்து புகை பம்பி யதரோ 


190 


116 


ஆதி பருவம் 


இன்ன வாறுவிடு பட்டவரி லேயொ ருவன்யான் 
மன்னி ரும்புவிபி வந்ததும ருங்கெ னடியின் 
இன்னல் கூர்நரக பாதலமு மெட்டி யதெனக் 
குன்ன ருந்திகில்பி டித்ததுட னுண்மை யுரவோய் 


191 


மீக்கி ளர்ந்தமழை முன்றிலின்வி ளங்கி யபிரான் 
நோக்கி னாரிடைய றாதெனையந் நோக்க யில்கொள்வேல் 
தாக்கி னாலெனவி னைந்துயிர்த ளர்ந்து தமியேன் 
ஆக்கை யுங்குலைகு லைந்தறிவ ழிந்த னனரோ 


192 


என்னி ரும்பெரிய தீவினைகள் யாவு மிருள்போல் 
முன்ன ணைந்துளம்வெ ருட்டுவன முற்று முரணிப் 
பின்னி டைந்தவென கக்கரிபி றங்கி யெரிபோல் 
துன்னி நின்றுசுடு வாதைபுக லுந்து ணையதோ 


193 


சகல லோகமுநி றைந்தசரு வேசர் சநிதிக் 
ககல வோடவெனி லெங்ஙனம் டுக்கு மலதோர் 
புகலு மில்லையுயிர் பொன்றலுமின் றென்று பொரும் 
இகலி யேகியக னாநனவெ திர்ந்த தெனையே 


194 


கனவு றழ்ந்தபய பீதியுறு காட்சி கணமும் 
நினைவில் வந்துமுனி கழ்ந்திடுதல் போல நிலவும் 
மனது புண்படவி னைந்துயிர்வ ருந்தி வசமில் 
தனுவு மிவ்வணந டுங்குமிது காண்டி தகவோய் 


195 


என்றி வாறுகன வன்சொலியி றுத்த லுமெதிர் 
நின்ற வேதியனு மென்னைகொல்ப யப்ப டுதனீ 
மன்றல் நாயகன்ம காகருணை வாரி தியையேன் 
சென்று கூடலையி தென்னுன்மதி செப்பு தியெனா 


196 


ஐய கேளளிய னெத்தனமி லாவ மைதியில் 
வைய கத்திறுதி நாள் குறுகி வந்து பிடியாக் 
கைய ரோடெனைவி டுத்ததென கால ருகிலே 
வெய்ய பாதலம்வி ழிப்படவெ டித்த துபுவி 


197 


நீனி றக்கருமு கிற்கிடைய மர்ந்த நிருபர் 
ஆன னக்கதிர லர்ந்தவிரு நேத்தி ரமுமென் 
ஊன கத்துருவ நோக்கியவு ருத்த முகவெங் 
கான கத்துவய மாவினிரு கட்பொ றிகள் போல் 


198 


வியாக்கியானி யரமனைப் படலம் 


117 


ஆத லாலினிய சாத்தியமி ரக்ஷை யளியேற் 
கோத லாவதுள தொன்றுமிலை யென்று முலவாப் 
பாத லாக்கினியெ னக்குரிய பங்கு பரிவென் 
ஈதெ லாமயதி யீட்டுபய னென்று ரைசெய்தான் 


199 


வேறு 


கடின சித்தன்க னாத்திறம் 
முடியக் கேட்டனை முன்னவற் 
கடிய நின்மனத் தாயதென் 
நொடிதி யென்றன னூல்வலான் 


200 


மற்றி வன்புகல் வாய்மையால் 
உற்ற தென்னுளத் தோர்பயம் 
அற்ற தாயினு மாரிய 
முற்று நம்பினன் முதல்வனை 


201 


தீக்க வல்லவெந் தீவினை 
போக்க வல்லதும் புண்ணியம் 
ஆக்க வல்லது மறுதிநாட் 
காக்க வல்லதுங் கருணையே 


202 


என்னு ளத்தியல் பீதெனாப் 
பன்னி னான்பர மார்த்திகன் 
அன்ன தோர்ந்தரு ளாளனும் 
பின்னர் மற்றிது பேசுவான் 


203 


கடையு கத்தெழு காட்சிகண் 
டுடையு நெஞ்சனு றுந்துயர் 
அடைய நன்கறிந் தாய்வழிக் 
கிடைம றந்திட லெம்பி நீ 


204 


காட்சி தொக்கவிச் கடிமனை 
மாட்சி கண்டும னத்துள்வைத் 
தாட்சி செய்பவ ரருள்வழி 
நீட்சி யென்றுநி னைத்திடார் 


205 


அனைய தாதலி னன்பவிம் 
மனையின் மாட்சிம தித்துநன் 


118 


ஆதி பருவம் 


னினைவி னேருநெ றிச்செலீஇ 
முனைவ னாடடை மொய்ம்பினோய் 


206 


பத்த பாலன ராம்பரி 
சுத்த ஆவியின் றுணையுனக் 
கெத்தி றத்தினு மியையுமாற் 
சித்த சஞ்சலந் தீர்திநீ 


207 


ஈச நேசமி யைந்தமெய்த் 
தேசி கன்னிவை செப்பியே 
ஆசி கூறிய னுப்பினான் 
மாசி லானும்வ ழுத்துவான் 


208 


வேறு 


அகத்திரு ளிரிந்தோட வருண்மொழிச் சுடரேற்றி 
மகத்துவ நெறிகாட்டும் வலவவிம் மனைமுன்றில் 
இகத்தையு மினிதாகப் பரத்தையு மெதிர்காட்டி 
மிகத்தெருட் டினையைய விள்ளுவ தறியேனே 


209 


பேருத வியையுள்ளும் பெற்றிமை யலதியானோர் 
நேருத விடுகைம்மா றுளதுகொன் னினக்கென்னா 
ஆருயி ரனையானுக் கன்பினஞ் சலிசெய்து 
சீருயர் கதிசேருஞ் செந்நெறிக் கொடுபோனான் 


210 


வியக்கியானி பரமனைப் படலம் முற்றிற்று 


சுமைநீங்கு படலம் 


விதிவிலக் கிகந்தீட்டு வினைச்சுமை சுமந்தொல்கி 
முதுகுளுக் குறுமேனு மிடுகிய முடுக்கேனுஞ் 
சதியெது மணுகாமே சமைத்துள வீடேற்ற 
மதிலிரு மருங்காக வழியினி யனபோனான் 


1 


காவல னருள்சேய்செங் கமலமெல் லடிதோய்ந்த 
தாவரு நெறியூடு தனிவரு மறைவாணன் 
பாவரு திருநாமப் பதிகமிங் கிதமாக 
மேவர வினிதோதி விரைகுவ லெனவுன்னா 


2 


சுமை நீங்கு படலம் 


119 


தேவாரம் , திருநாமப்பதிகம் 


( பண் , காந்தாரம் ) 


1 . 


மன்னுயிர்த் தொகுதியீ டேற வானினும் 
இந்நிலத் தினும்பிறி திலையென் றேமறை 
பன்னியேத் தெடுப்பது பாவ ஜீவருக் 
கின்னமு தாயதி யேசு நாமமே 


2 . 


தெருளெலாந் தனதெனுந் தெய்வ மாமறைப் 
பொருளெலாந் தனதெனப் பொலிந்தி லங்குவ 
தருளெலா மன்பெலா மறனெ லாம்வளர்த் 
திருளெலாந் தொலைப்பதி யேசு நாமமே 


3 . 


பன்னருங் குணத்ததும் பவித்தி ரத்ததுந் 
துன்னரும் பொருளதுந் தூய்மை பூண்டுளோர் 
நன்னர்நெஞ் சத்திடை நடித்து நிற்பதும் 
என்னுயிர்த் துணையதும் யேசு நாமமே 


4. நித்திய ஜீவனு நெறியும் போதமுஞ் 

சத்திய நிலையமுந் தானென் றுள்ளது 
பத்தியிற் பரவுவோர் பரம வீடுற 
இத்தலத் திறுத்ததி யேசு நாமமே 


5 . 


பொன்னுல கத்துளோர் புணரி சூழ்புவி 
தன்னிலுள் ளோர்தலை தாழ்ந்து போற்றிட 
மன்னிய தகையது மருவி வானிழிந் 
திந்நிலம் புரப்பதி யேசு நாமமே 


6 . 


நன்னெறி புகுத்திடு நவையி னீக்கிடும் 
இன்னலை யகற்றிடு மிகல்செ குத்திடும் 
உன்னதத் துய்த்திடு மொருங்கு காத்திடும் 
எந்நலத் தையுந்தரும் யேசு நாமமே 


7 


அன்பினுக் குருவநல் லறத்துக் காலயம் 
மன்பதைக் கருண்மழை வழங்கு பைம்புயல் 
நின்பர மென்றினை வோர்க்கு நித்யபே 
ரின்பசஞ் சீவிதம் யேசு நாமமே 


8 . 


வஞ்சகக் கூளியை மடிக்கு மந்திரம் 
பஞ்சவிந் தியங்களைப் படுக்கு மந்திரம் 


11 


120 


ஆதி பருவம் 


செஞ்செவே ஜெகமரு டீர்க்கு மந்திரம் 
எஞ்சலின் மந்திரம் யேசு நீர்மமே 


9 . 


கூறுமந் திரமறை குணித்த வேதியர் 
தேறுமந் திரம்ஜெபத் தினுக்குச் செவ்விதின் 
வேறுமந் திரமிலை வேத னார்செவிக் 
கேறுமந் திரங்கிறிஸ் தியேசு நாமமே 


10 


தருமமு மொழுக்கமுந் தவம் ஞானமுங் 
கருமமு மீதலாற் கருதில் யாதுமோர் 
அருமையும் பயனுமொன் றில்லை யாதலால் 
இருமையுந் துணையெனக் கியேசு நாமமே 


11 


நஷ்டமே தருஜெக நகைக்க நாளெலாங் 
கஷ்டஜீ வனஞ்செய்து கழிப்ப மாயினுந் 
துஷ்டவல் வினையெலாந் தொலைக்குந் தூமன 
இஷ்ட..- கா மியந்தரும் யேசு நாமமே 


தேவாரம் முற்றிற்று 


கண்ணிய நறுந்தேனிற் கன்னலின் மதுரிக்கும் 
பண்ணில வியகீதம் பயிலிசை யொடுபாடிப் 
புண்ணிய குருநாதன் பொன்னடி விழிநீரான் 
மண்ணியன் பலர் தூவி யேகினன் வழிபட்டே 


3 


இப்பரி சிவனேக வெதிரொரு சிறுகுன்றம் 
ஒப்பதோ ருயர் பூமி யுளதென வதைநாடி 
அப்பன வனுமோடி யணுகவத் திடர் மேலே 
துப்புறழ் குருசொன்று தோன்றுவ தெதிர்கண்டான் 


4 


மற்றத னருகெய்தி மானத விழியாலே 
கொற்றவ னொருசேயக் குருசினி லறையுண்டு 
முற்றுகு செஞ்சோரி முழுகிய திருமேனி 
குற்றுயி ரொடுநையக் கண்டன னொரு கோலம் 


5 


அக்கணம் வெரிந்மீதுற் றடுவினை நனிதொக்க 
பொக்கணம் விழுந்தொல்லை பன்முறை புரண்டோடிப் 
பக்கலி லுறுமீமப் படுகுழி யிடையாழ்ந்து 
புக்குழி தெரியாமற் போயது புதைபட்டே 


6 . 


சுமைநீங்கு படலம் 


121 


விஞ்சிய கொடுஞ்சும்மை விழுதலு மறைவாணன் 
நெஞ்சக மகிழ்ந்தியாக்கை நிமிர்ந்துநின் மலதேவின் 
மஞ்சனிங் குதித்தீட்டும் வரம்பில் புண் ணியத்தாலே 
உஞ்சன னளியேனென் றுருகியுள் ளுவந்தேத்தி 


மன்பதை யுயிர்வாழ வருமருண் மணிமல்கும் 
அன்புத தியை நோக்கி யாவியி னனல்துற்றி 
என்புநெக் குளமாழ்கி யிருவிழி புனல்கொள்ளப் 
பொன்புரை சரணீழல் புக்கனன் புகலுற்றான் 


8 


வேறு 


சொல்லொன்றா லனைத்துலகுந் தோற்றுவித்தாய் தோற்றியவை 
எல்லாமிங் கொருபடித்தா யின்றளவு நின்றியல 
வல்லாயநீ யோர்வரம்பு வைத்தாயுன் வல்லமையைப் 
புல்லேனோ சொல்லிப்பு கழ்ந்துரைக்கும் போத்த்தேன் 


9 


உருட்டுவாய் வையகத்தை யொருநொடியி லுலகினொடுஞ் 
சுருட்டுவாய் ககனத்தைச் சூழ்சுடரை நிறுத்துவாய் 
திருட்டுவாய் மனத்தினரைத் திரையாழி யிடையமிழ்த்தித் 
தெருட்டுவா யடியரையுன் றிறஞ்செப்பற் பாலதோ 


10 


ஆக்கவும்வல் லவனீயிங் காக்குவித்த வனவரதங் 
காக்கவும்வல் லவனீபின் கருதுங்காற் கணப்பொழுதிற் 
போக்கவும்வல் லவனீயிப் பொல்லாங்கு பொறுத்து முடி 
சாய்க்கவருந் திறனென்னே தருமத்தின் றனிமூர்த்தி 


17 


எப்பொருட்கு மிறைநீம் கேசனுநீ யென்றிருக்கச் 
செப்பரிய பெருந்துன்ப முனைச்சேருந் திறனென்னே 
ஒப்பரிய திரியேகத் தொருவாவுன் னுள்ளன்பின் 
வெப்பமிகு மனலன்றோ விவ்வாறு விளைத்ததுவே 


12 


நீதியான் மனுநாச நேருமெனப் பிணைநின்று 
சாதியா லெந்தாயுன் றண்ணளியின் றகையேனும் 
ஆதியா னீபடும்பா டத்தனையு மறிந்துள்ளம் 
பேதியா துனையிங்ஙன் விடுத்ததுவே : பெரிதம்மா 


13 


வாழ்வாராம் நரப்புலையர் வந்து நடு நின்றொருவர் 
தாழ்வாரா மவர்பொருட்டுத் தாதை முறை தப்பாமற் 


122 


ஆதி பருவம் 


போழ்வாராம் பட்டையத்தாற் பொன்றியொரு பரமசுதன் 
வீழ்வாரா மீதென்னை வேந்தன்செங் கோன் முறைமை 


14 


வானாடு தொழுதிறைஞ்சு மகிமையெலாம் புறநிறுவிக் 
கானாடு மலர்க்குழலோர் கன்னிகருப் பாசயத்துற் 
றூனாடு முடலெடுத்திங் குயிர்ப்பலிநேர்ந் துதவினைநீ 
ஆநாடற் கெளிதோநின் னன்புநிலை யச்சோவே 


15 


மூன்றாய கவடுடைய முதுமூலத் தனிப்பொருளே 
தேன்றோயு மலர்ப்பொழில்வாய்த் திருவுள்ளந் துயர்மேவி 
ஊன்றோயுந் திருமேனி யுதிரவெய ருகுத்ததும் போய் 
ஆன்றோயித் தனை துயரும் வேண்டுமோ வச்சோவே 


16 


பாவிகளிற் பிரதான பாவிகொடும் பாவிமுழுப் 
பாவிதுணி கரப்பாவி பகுத்தறிவி னின்மூடப் 
பாவிவிசு வாசமிலாப் பாவியதி சண்டாளப் 
பாவியான் வந்தடைந்தேன் குமரேச பரிந்தருளே 


17 


உசுவாச மினியிலையென் றுயிரொடுங்கி யுடற்றுருத்தி 
நிசுவாச மகல்காறு நின்னன்பை நெகிழவிடா 
விசுவாச மெனக்கருளி வியனுலக மயலளைந்த 
பசுவாச னையையகற்றிப் பதியுலகம் பரிந்தருளே 


18 


கைம்மாறு முளகொல்லோ கணிப்பறுநின் பேருதவிக் 
கெம்மாவி யுடல்பொருண்மற் றிவையொருமூன் றையுமினே 
தம்மானின் னருளுக்கே தக்கணையாச் சமர்ப்பித்தேன் 
வெம்மாய வினைதொலைத்துன் வீட்டுலகங் கூட்டுகவே 


19 


ஆவலொடு மருள்வேத வறநெறியைக் கடைப்பிடித்து 
ஜீவலயம் வருமெனினுந் திருவடிப்பற் றொழியாமே 
பூவலயத் திடையுனக்காய்ப் பொன்றுமொரு சான்றாகக் 
காவலநீ யடியேனைக் கடைக்கணிக்கக் கடவாயோ 


20 


வேறு 


இன்னன துதிபகர்ந் திறைஞ்சு மெல்வையிற் 
பொன்னிலத் தவரொரு புனிதர் மூவர்போந் 
தன்னவன் விழிப்படீஇ யஞ்சல் நின்வயின் 
மன்னுக நஞ்சமா தானமாண் பென்றார் 


21 


123 


சுமைநீங்கு படலம் 


மூவரி லொருவரா முதல்வன் முந்தியுன் 
ஜீவனுக் கழிவுசெய் தீய வெவ்வினை 
யாவையுந் தொலைத்தன மிடர்ப்ப டேலெனாத் 
தாவருங் கருணையிற் சாற்றி னாரரோ 


22 


உந்துபே ரன்பினா லுருகி யாங்கவன் 
கந்தையைக் களைந்தொரு கவின்கொள் வெள்ளுடை 
விந்தையாய்ப் புனைந்தனர் விசித்த வெங்கொடும் 
பந்தமிற் றுகநடு நின்ற பண்ணவன் 


23 


மற்றொரு தூயவர் மகிழ்ந்து வேதியன் 
நெற்றியி லொருகுறி நிலவக் கோட்டிவிண் 
பற்றுசெந் நெறிதிகழ் பயணப் பத்திரந் 
தெற்றென வருளிமற் றீது செப்புவார் 


24 


செந்நெறி யிதுவெனத் தெரிக்கு மாதலின் 
உன்னெறிக் குறுதுணை யாமி தோர்ந்துநீ 
நன்னெறிப் படின்வரு நவையின் றாம்விரைந் 
திந்நெறி கடைப்பிடித் தேகற் பாலையால் 


25 


புண்ணிய நகரைநீ பொருந்து போதவண் 
நண்ணிய வாயிலோர்க் கிதனை நல்கிடின் 
உண்ணில விடவுனை யுய்ப்ப ராமெனத் 
திண்ணிதி னுணர்த்திநீ சேறி யென்றனர் 


26 


இவ்வகை மூவரு மெதிர்ந்து தொண்டனுக் 
குய்வகை யுவந்தருள் புரிந்தவ் வொல்லையிற் 
செவ்விதின் மறைந்தனர் சிந்தை யுள்ளுளே 
நைவரு மடியரை நாடு நம்பிரான் 


27 


கரந்தமை வேதியன் கருதிக் கண்கணீர் 
சொரிந்திரு கரந்தலை சூடித் தோத்திரித் 
தரந்தைநீத் தகங்களித் தடிய னேனையும் 
புரந்தமை யேயருட் புதுமை யென்றனன் 


28 


வெரிநுறு சும்மையை விழுத்தி வெண்டுகில் 
பரிவொடு நல்கியோர் பயணப் பத்திரந் 
தெரிவுற வருளிய சீர்மை யாவையும் 
பிரிவற வுள்ளினன் மறப்பில் பெற்றியான் 


29 


124 


ஆதி பருவம் 


இத்தகு சிலுவையை யெய்து முன்னர்யான் 
சித்தசஞ் சலச்சுமை சுமந்து தேம்பிய 
அத்தனை துயரமு மகன்ற தேயஃ 
தெத்தனை பெரியபாக் கியமென் றேத்தினான் 


30 


புல்லிய லுலகமீ யாத பொற்புறு 
நல்லியன் மெய்ச்சமா தான நண்ணுமா 
றல்லியன் மனத்தெளி வருளிக் காத்தவவ் 
வெல்லையில் கருணையை யிதயத் துள்ளினான் 


31 


காண்டகு மிரும்பினைக் கவருங் காந்தமொத் 
தாண்டகை திருவரு ளகத்தை யீர்த்திட 
மாண்டகு சாதனம் வகுத்துக் காட்டிய 
சேண்டரு நெறிக்கொடு திருமி னானரோ 


32 


சுமைநீங்கு படலம் முற்றிற்று 


துயிலுணர்த்து படலம் 


விள்ளருந் தீவினை விளைத்த வெந்துயர் 
தள்ளுறப் படுதலிற் றளர்ச்சி யின்றியே 
உள்ளுறு முவகை முன்னுந்த வுந்தலாற் 
கள்ளமி லுணர்ச்சியான் கடிது போயினான் 


1 


அருத்தியிற் பற்பல்யோ சனைய கன்றுபோய்க் 
கருத்தில்புன் மாக்களாற் கடப்ப தற்கொணா 
வருத்தமென் றொருதட மலையை வானுறத் 
திருத்தகு வேதியன் றெரியக் கண்டனன் 


2 


அம்மலைச் சாரலை யடுத்தங் கோர்சிறை 
மும்மலத் தளையொடு முடங்கிப் பாந்தள்போல் 
அம்மகே டுணர்கிலா வசடர் மூவர்தாங் 
கைம்மிகு துயில்கொளக் கருதி நோக்கினான் 


3 


ஐயகோ விவர்நிலை யளிய வாழியான் 
வெய்யகோ பாக்கினி சுலவு மேலைநாள் 
உய்யவோ மதிதுயி லுணர்த்த னன்றெனா 
மெய்யவா வுடனடுத் துரத்து விள்ளுவான் 


125 


துயிலுணர்த்து படலம் 


வேறு 


அந்தோ வந்தோ வென்னிது றக்கம் மறிவில்லீர் 
முந்தோ ராதே வந்தபி னெண்ணு முழுமூடச் 
சந்தா பத்தா லென்பய னுண்டாந் தலை தூக்கி 
நந்தா வின்ப நன்னெறி சேர்மின் நமரங்காள் 


5. 


உடலையு ருக்கிக் குருதிவ டித்திட் டுயிர்தந்த 
கடலைநி கர்க்குங் கருணையி ருப்பைக் , கருதாமே 
புடவிம யக்கிற் சுழலவி டுக்கும் : புலைமார்க்க 
நடலையை நச்சிச் சுடலைபு காதீர் நமரங்காள் 


மஞ்சன்ம காதே வற்கொரு வள்ளன் மனுவேலன் 
கஞ்சம லர்த்தா டஞ்சமென் றுள்ளங் கசியாமே " 
வஞ்சம னப்பேய்க் கஞ்சலி நல்கன் மதியோகொல் 
நஞ்சமு தாகக் கொள்வது நாசம் - நமரங்காள் 


7 


சிந்தனை யின்றிக் கண்படை கொள்வீர் தெறுகாலன் 
வந்தெதிர் நிற்பி னென்கொல்செய் கிற்பீர் . மதியில்லீர் 
இந்தம் யக்கைச் சிந்துமி ரக்ஷைக் , கிதுகாலம் 
நந்திடு முன்னே நம்பனை நாடும் நமரங்காள் 


8.) 


இன்மையி னின்று மான்மவி வேகத் தெழில்கொண்ட 
நென்மமெடுத்தீர் மெய்வழி , கண்டுந் தெருமந்து 
கன்மவ சத்தா லின்றொரு மிக்கக்” கவிழ்கின்றீர் 
நன்மதி யோவித் துன்மதி , சொல்லும் நமரங்காள் 


செல்கலி ரின்னே சிந்தைதி ரும்புஞ் சிற்றின்பம் 
அல்கலி றுன்ப வாழிய மிழ்த்தி யடுவிக்கும் 
மல்குமெய்ஞ் ஞான சிற்சுக போகம் , வரைவின்றி 
நல்குகி றிஸ்தெம் மானரு ணாடும் நமாங்காள் 


1 


நின்றுசு கிக்கு மாத்தும் வாழ்வை நினைகில்லா 
பொன்றுட லிங்கோர் புற்புத மென்னும் பொருளுன்னீர் 
தின்றுகொ ழுத்துத் தீச்சிறை வேட்டுத் திரிகின்றீர் 
நன்றிது வாமோ பேதைய ரோநீர் நமரங்காள் 


11 


வெம்புமி ருத்தா மாழிகி ளம்பி விடுமாயுள் 
அம்பிய லைக்கச் செய்வன செய்யா தலைகூம்பின் 


126 


ஆதி பருவம் 


கொம்பிலு றங்குங் கொள்கைய ரானீர் குணநாடில் 
நம்பனை நம்பிக் கும்பிடுங் கூவி நமரங்காள் 


12 


தீமலி கும்பி யூடுபு குத்தித் தெறுதீமை 
ஆமவை யாவுஞ் சேரவெ றுத்திட் டருளாளன் 
கோமக னேசு சாமிகி றிஸ்து குமரேசன் 
நாமம்வ ழுத்தி நல்வழி கூடும் நமரங்காள் 


13 


மேக்குயர் வாழ்வு மீடணை யாவும் விடுபட்டிங் 
காக்கைத ளர்ந்தே சாக்கிடை யாகி யலமந்து 
மீக்கிளர் மூச்சும் விக்குளு மேவி விழிகுன்றி 
நாக்குழ றாமுன் னம்பனை வாழ்த்தும் நமரங்காள் 


14 


கலங்கலிர் வஞ்சப் பேயிடு வித்த கடுமாய 
விலங்கைய றுக்கத் தக்கதி தென்கை மிளிர்கட்கம் 
இலங்கருள் வேந்த னாணைத லைக்கொண் டெழுந்துள்ளம் 
மலங்கலி ராகிச் சேசுவை நம்பி வழிக்கொண்மின் 


15 


காலம்வி ரைந்து தூமநி கர்ப்பக் கடிதோடுஞ் 
சீலம றிந்து சிந்தைதி ரும்பித் திருவுள்ளஞ் 
சாலம தித்து மெய்வழி கூடிற் றகைசான்ற 
மேலுல கத்தைச் சேருவி ரென்றும் விளிவின்றால் 


16 


உலகைம் யக்கிக் கலகம்வி ளைத்திட் டுயிர்மாய்க்கும் 
அலகைக ருச்சித் தடருநெ ருக்குற் றரியேறு 
சுலவுவ தைப்போன் றிதையுணர் வற்றுத் துயில்கின்றீர் 
விலகியு யற்குத் தருணம்வி ழித்து விரைமின்னோ 


17 


இத்தகை யான வித்தக போத மெடுத்தோதிப் 
பத்தன்வி ளிக்க நித்திரை பங்கப் படுமாறு 
கத்துவ தென்னீ சொற்றவை முற்றுங் கனவென்னாப் 
பித்துறு பேதை விண்டுது யின்றான் பிணமாக 


18 


எஞ்சா தெம்பி யேனிரை கின்றா யிருகண்போற் 
றுஞ்சா வாய்மற் றியாண்டுப டைத்தாய் துயருண்டென் 
றஞ்சேல் சென்னீ தூங்குவல் சற்றிங் கயர்ந்தென்னா 
விஞ்சா நின்ற தூக்கம்வி ளைத்தான் மிகுசோம்பன் 


19 


துயிலுணர்த்து படலம் 


127 


ஏங்கியி ரங்கிக் கூவிளி கொண்டிங் கெமையுய்யத் 
தாங்குதி போலா மெப்பொரு ளுந்தந் தானத்தில் 
ஊங்குத ரிக்க வுற்றறி யுங்கண் டுணர்கென்னாப் 
பாங்குணர் வில்லாத் துணிகர னுங்கண் படைகொண்டான் 


20 


மற்றிவர் சொன்ன வாசக முந்தீ வருமென்று 
சொற்றவை கொள்ளாத் துணிகர முங்கண் டுயில் கொள்ளும் 
பெற்றிமை யுங்கண் டுன்னத வின்பம் பெறநாடும் 
நற்றவ னெஞ்சற் றன்வழி கூடி நவில்வானால் 


27 


என்னே யென்னே கைவரு மோச மெதிர்காட்டி 
முன்னே யாகச் செந்நெறி கூடி முடுகும்மின் 
இன்னே யென்னப் பன்னிய செஞ்சொ லியல்பெல்லாங் 
கொன்னே போக்கி நித்திரை கொள்ளுங் குணமம்மா 


22 


தேகமெ டுத்தென் னாயுள்ப டைத்தென் றிகழ்செல்வ 
போகம் டுத்தென் பல்கலை கற்றுப் புகழ்பெற்றென் 
மாகத லத்து ஜீவசு கத்தை மதியாமே 
ஊகம் விடுத்துச் சாகும னித்த ருலகூடே 


23 


காவல 


னாணை பேணலர் ஜீவ கதிமார்க்கம் 
மேவலர் சொற்ற மெய்யுரை கொள்ளார் விழிதுஞ்சிச் 
சாவைவி ளிப்பா ரிவரையு ணர்த்துந் தகவோரில் 
கூவலி றைத்து வீண்விழ லுய்க்குங் கொள்கைத்தால் 


24 


வகுத்துவ குத்துச் சொல்லிய வாய்மை மதிகேடர் 
பகுத்துணர் வில்லா ராதலி னன்றோ பழுதென்னா 
உகுத்தன ரெல்லாங் கவிழ்த்தகு டத்தின் னுழுந்தேபோல் 
அகத்துற லின்றிப் போயதி வர்க்குய் வரிதம்மா 


25 


இன்னநி னைத்தே பச்சைம் ரத்தே றிடுமாணி 
என்னும்வ கைத்தாய்த் தெய்விக போத மிகலின்றித் 
தன்னுள ழுந்தத் தண்ணரு டந்து தனியாவி 
மன்னுந லத்தை யுன்னிவ ழுத்தி வழிபோனான் 


26 


துயிலுணர்த்து படலம் முற்றிற்று 


அமார்க்கப் படலம் 


ஆயிடை யொருபா னின்று மடுத்தவோர் வழிவந் ! தண்மி ! 
ஏயபே ரழகு வாய்ந்த வீடேற்ற மதிலைத் தாண்டி 
மாயசா லகனும் . பூண்ட மாயவே டனுமென் றோது 
தீயரோ ரிருவர் ஜீவ பாதையிற் றிருமி நின்றார் 


1 


அங்கவர் தம்மைக் காணா . வாத்தும் விசாரி . நீவிர் 
எங்குறை கின்றீர் நும்பேர் யாவெது குறித்துச் செல்வீர் 
பங்கமி லிடுக்க வாயில் வழிவராப் பான்மை யென்னீர் 
அங்கண்வா னகத்து வேந்த னாணையை யிறியீர் போலும் 


2 


சேயுயர் கதியைக் கூட்டுஞ் செந்நெறி , முகப்பு வாய்ந்த 
வாயிலை விடுத்து - வேறோர் , வழிநுழை , பவரெல் லாரும் : 
மாயமார் திருட ரென்று மறைமொழி வகுத்துக் கூற 
நீயிரந் நியம மீறிப் புகுவது நீர்மைத் தன்றால் 


3 


என்னவாண் டுரைத்த லோடு மிருண்டவன் மனத்தர் யாங்கள் 
மின்னென மிளிர்ந்து குன்றும் வீண்மகி : மையிலே தோன்றி , 
மென்னடை பயின்று மேலாம் விழுத்தவ வேடம் பூண்டேம் 
தொன்னெறி விடாது பற்றிச் சுருதிமார்க் கத்து வந்தேம் 


4 


எட்டிரண் டறியார் போலு . மெண்ணமொன் றின்றி வாயில் 
விட்டிடை வழியிற் சேர்வோர் விட்புலத் தமரர் . கோமான் 
கட்டளை யிகந்து நின்ற கள்ளமார்க் கத்த ராய 
துட்டரென் றிகழ்ந்து பேசத் துணிந்தனை தரும மன்றால் 


5 


சருக்கரை தின்று பித்தஞ் சாந்தமா மென்னிற் கைத்த 
கருக்கிளர் வேம்பு தின்று கழித்திடக் கருது - வோர்யார் 
சுருக்கமிக் குறுக்கு மார்க்க மென்பது , துணிந்து வந்தேம் 
நெருக்குறும் வாயில் சுற்றிச் சுழல்வதே நீர்மைத் தன்றால் 


6 


உற்பவ பேத மான வுபநதி பலவோ, , ராற்றிற் 
பொற்புறப் பொருந்தி யேகிப் புணரியிற் கலக்கு மாபோல் 
அற்பத்திற் பேத மான வருநெறி . யநேகம் வேத 
விற்பத்தி நெறியைக் கூடி வீட்டுல கடையு மன்றே 


7 


மார்க்கமிங் கெதுவா னாலு மனமொழி மெய்க ளாலே 
பார்க்கொரு முதலாய் நின்ற பரமநா யகனைப் போற்றிப் 


அமார்க்கப் படலம் 


129 


போர்க்குமெய்ஞ் ஞான வேட புராதன முறைசா திக்கும் 
தீர்க்கரே யன்றோ மேலாஞ் சிற்சுக போகந் துய்ப்பார் 


மரம்பயில் குரங்கு போல மார்க்கங்க டோறும் வாவித் 
திரம்பயி லாத சிந்தை திரியவிட் டிடாது செவ்வே 
உரம்பயி லுடுமு போலு மொருதலை யாக முன்னோர் 
பரம்பரை நெறியைப் பற்றிற் பயன்படு மிம்மை மாதோ 


9 . 


கண்ணையே கண்ணாக் கொண்டு காக்கின்ற விமையைப் - போலப் 
புண்ணிய மூர்த்தி யெல்லாப் புவனமும் புரக்கு மாட்சி 
எண்ணலை போலு மெம்மூ ரொழுக்கினுக் கிசைய நின்ற 
பண்ணவ ராய வெம்மை யொறுப்பரோ பரிவி லார்போல் 10 


வெவ்விட ருழத்த லின்றி வேறதர் பிடித்துன் னோடும் 
ஒவ்வவந் துற்றே மென்னா வுள்ளுளே புழுங்கு கின்றாய் 
அவ்விய மிரும்பைத் தேய்க்கு மரமென வரிதிற் பெற்ற 
செவ்விய வாக்க மெல்லாஞ் சிதைக்குமென் றறியாய் கொல்லோ 


இந்நின்ற நிலையி லெம்மோ டிணையன்றி யேற்ற மில்லாய் 
முன்னின்ற வழியு மெம்மின் முடுகுவா யல்லை யென்னாக் 
கன்னின்ற நெஞ்ச வஞ்சக் கள்வர்தாம் புகலக் கேட்டு 
வெந்நின்ற சுமடு நீத்த வேதியன் விளம்ப லுற்றான் - 


12 


கண்ணிலான் கருத்தி லானோர் சித்திரங் கவினத் தீட்டும் 
வண்ணமாம் புலவர் நீதி வாக்கிய மெடுத்துக் காட்டிப் 
புண்ணிய பாவந் துய்க்கும் பலாபலம் புலப்ப டுத்தி 
நுண்ணிய தரும நீவிர் நுவலுத லழகிற் றம்மா 


13 


தலப்பெரு மையுநீர் பூண்ட தவப்பெரு மையும் ஜந் மித்த 
குலப்பெரு மையும் வீண் செல்வக் குப்பையான் மலிந்த கோலா 
கலப்பெரு மையுமென் றின்ன கனாத்திறங் கருதிற் கங்குல் 
உலப்புற வொழியு மாபோ லொருங்கவிந் தொழியு மன்றே 


14 


அயிலெயிற் றரவுள் ளீட்டு மழல்விட மனைய் நெஞ்சீர் 
குயிலுமிம் மாய சால கோலத்தின் குணங்க ளெல்லாம் 
வெயின்முன மஞ்சட் போல் வெளிறுமாற் கால தண்டம் 
பயிலுமப் பொழுதென் செய்வீ ரேழைகாள் பாவம் பாவம் 


15 . 


130 


ஆதி பருவம் 


கள்ளமி னெஞ்சு நெஞ்சிற் கலந்தமெய்ச் சொல்லுஞ் சொல்லொத் 
தெள்ளரு மொழுக்குந் தத்த முளக்கரிக் கிசைந்து ளாரே 
வள்ளலெம் மிளங்கோ மான்செம் மலரடிச் சுவடு தோய்ந்த 
ஒள்ளிய நெறிசென் றந்தத் துயர்பர கதியிற் சேர்வார் 


16 


முறைத்திறம் பிறழா நித்த முத்திசா தனமா யுள்ள 
அறத்திறம் பயின்று தூய ராதல்விட் டகத்தை மூடிப் 
புறத்தவ வேடம் பூண்டு நடித்தலான் றோலைப் போர்த்து 
மறத்திறம் பயிலும் வேங்கை வன்றொழின் மானு மன்றே 


17 


வேட்டுவன் புதன்ம றைந்து விடாதுபுட் சிமிழ்த்தல் போலக் 
காட்டுமித் தவவே டத்திற் கரந்துல கின்பங் கௌவுங் 
கேட்டுளீர் சுருதி யுண்மை கிளப்பினு முணரீர் நன்மை 
வீட்டுதி ரென்று நீங்கா விழுமமே விழைந்து நின்றீர் 


18 


மருள்பரம் பரையி னோடு மறைநெறி மயங்கு மாயின் 
இருணனி யியங்கும் வானத் திருங்கதி ரிரவி முன்னர்த் 
தெருளிலா மனத்தீர் நுங்க டீச்செய லொருவீ ராகி 
அருள்வழிப் பட்டே மென்ற லகந்தையின் மடமை யாமால் 


19 


இந்நிலம் புரந்து நிற்கு மிரக்ஷண்ய கிரியிற் றோன்றி 
மன்னுபன் னதியு மொன்றாய் மருவியோர் முகமா யோடி 
உன்னரும் பரமா னந்த வுததிபுக் கொடுங்கு நீர்சொல் 
அன்னிய கான்யா றெல்லா மளறுபுக் கழுந்து மன்றே 


20 


எதிரெதி ராகச் செல்லு மிடைநெடுந் தூர முள்ள 
நதிந்த மொருங்கு கூடா கூடினு நாமம் வேறாம் 
கதியறு மார்க்கத் தோடு கதழெரிக் கவிழ்த்து மார்க்கம் 
எதிருறீஇப் பொருந்து மென்ற லேழமைப் பால தேயாம் 


21 


வேதமார்க் கத்தின் மேய வேதிய ரொழுக்கம் வேதம் 
ஓதற நெறியைப் பற்றி யுற்பவ தோடத் தாலே 
சாதக மான பாவஞ் சருவிடா தகற்றி யொல்லுந் 
தீதினற் கருமம் யாவுஞ் சிந்தையாற் செய்தல் வேண்டும் 


22 


அகிலகா ரணராந் தூய வாண்டகைக் கடங்கா தீட்டு 
சகலபொல் லாங்கு முள்ளிச் சஞ்சலித் தழுது ணைந்து 
புகலிட மான யேசு புண்ணிய 

யேசு புண்ணிய பலத்தை நாடி 
இகலிமுப் பகையை வென்றிங் கிடைநிலா தோடல் வேண்டும் 


23 


131 


அமார்க்கப் படலம் 


ஒளிக்குறி வாயி லூடு புகுந்தொரு வழிப்பட் டுள்ளந் 
தெளிக்குநல் லுரைகேட் டான்ம தீக்கைபெற் றளவி லின்பம் 
அளிக்குநற் கருணை யாய வாரமிர் துண்டு வேந்தன் 
விளிக்குநா ளளவுந் தூய விதிவிலக் கோம்பல் வேண்டும் 


24 


ஜீவன்முத் தருக்கு நல்குந் திவ்விய சிந்தை ஞானம் 
மேவருங் குணங்க டீர்க்க விசுவாசம் விரதஞ் சீலந் 
தாவரு நலங்க ளெல்லாந் தந்தருள் புரிந்து காக்குந் 
தேவநல் லாவி யுள்ளந் திகழ்தர ஜெபித்தல் வேண்டும் 


25 


இவ்வகை ஜீவ மார்க்கத் தியல்வதே ஜீவன் முக்தர் 
செவ்வியென் றறிமி னீண்டு செப்பிய விவற்றொன் றேனும் 
ஒவ்வலின் றும்பா லிந்த வுண்மைவற் புறுத்து மென்னை 
அவ்விய னென்று தூறு மவமதி யழகிற் றம்மா 


26 


கண்டிலி ரோவென் னெற்றி கவினுமோர் ராஜ சின்னம் 
பண்டைய கந்தை நீக்கிப் பரிவினல் கியவித் தூய 
வேண்டுகில் கையி லீதோ விளங்குசா ஸனமிவ் வெல்லாம் 
அண்டர்நா யகனே பாலித் தருளிய வருட்பே றாமால் 


27 


மிருத்தெனு நதியைத் தாண்டி வியன்றிரு நகர வாயில் 
அருத்தியிற் கண்டு சேரு மளவையிவ் வடையா ளத்தால் 
திருத்தகு பரம ராஜன் றிருவடித் தொழும்ப னென்னாக் 
கருத்துற வறிந்துள் ளுய்ப்பர் கணிப்பருங் கடைகாப் பாளர் 


28 


இத்திற வடையா ளங்க ளெவர்கிலை யவர்தா மீசன் 
முத்திமா நகர வாயின் முகப்புற வடுத்த போதும் 
வித்தக விமலன் சொற்ற விதிவிலக் கோம்பு கில்லாப் 
பித்தரென் றெரிபா தால பிலத்திடைப் புகுத்து வாரால் 


29 


ஆரணஞ் சொன்ன வாறிங் கடுத்தன னளிய னேன்யான் 
சோரமார்க் கத்து வந்து சுவரேறிக் குதித்தீர் நீவிர் 
காரணங் கருதி யென்னைக் கடைக்கணித் தருள்வர் நும்மைக் 
கோரவெஞ் சிறையி லுய்ப்பர் முடிவிலெங் கொற்ற வேந்தன் 


30 


வேதிய ரல்லீர் கள்ள வுள்ளத்தீர் விபுத ராயன் 
ஆதரம் பெற்றீ ரென்றற் கடையாளம் யாது மில்லீர் 
கோதொரீஇ நன்மை கூடுங் குணமுமின் றாத லாலே 
வேதனை யுழக்க நின்றீர் வேறினிப் புகல்வ தென்னே 


31 


132 


ஆதி பருவம் 


பொருளிலார்க் கில்லை யிந்தப் பூவுல கதுபோல் யாண்டும் 
அருளிலார்க் கில்லா தாகு மவ்வுல கென்ன வான்றோர் 
தெருளுரை யேனுங் கொண்டு தேடலீ ரருளை வாளா 
இருளுளா ரொளியைப் பேணா ரென்பது சரத மாமால் 


32 


மறங்குலா மனத்தீ ரின்னே திரும்புமின் மரபின் ஞானத் 
திறங்குலா மநுமா னத்தின் றிரவியங் கொண்மின் போர்த்த 
புறங்குலாந் தவவே டத்தைப் போக்குமின் புனித மார்க்கத் . 
தறங்குலாம் விரத சீல மகத்துற வநுட்டித் துய்ம்மின் 


33 


காயத்தை விடுமுன் னுள்ளக் , கள்ளத்தை யொருவி மேற்கொள் 
மாயத்தை யுதறித் தூய வளமலி பரம கானான் 
தேயத்தை நோக்கிச் சென்று ஜீவமா நதியின் புண்ய 
தோயத்தைப் பருகி யென்றுந் தொலைவிலா வின்பந் துய்ம்மின் 


34 


இற்றிதே யமையு மேனும் மிட்டமென் றியம்பி வேத 
நற்றவன் வழியைக் கூடி நனிவிரைந் தேக லோடும் 
சொற்றிற மறியா ராய சோரமார்க் கத்தர் தம்மில் 
எற்றிவன் றுணிவென் றெள்ளி யெதிருரை யாது சென்றார் 


35 


குக்கல்வான் மட்டை கட்டி நிமிர்ப்பினுங் கோண றீரத் 
தக்கதோ மூட ருள்ளத் தன்மையு மன்ன தேயாம் 
பக்குவ நிலத்தி லன்றிப் பாழ்படு கருங்கற் பாறை 
உக்கவை நல்வித் தேனும் பயன்படா தொழியு மன்றே 


36 


1 


களங்கமின் மதியைக் காணுங் கண்ணிலா வவர்தம் பாட்டில் 
விளங்குமுட் பன்றி போல விடாப்பிடி யாக வோடி 
வளங்கெழு தடத்தை நீங்கி வருத்தமென் றுரைபெற் றோங்கு 
துளங்கலில் கிரியைக் கிட்டி யேங்கினர் துணுக்க முற்றார் 


37. 


வெருவருங் காட்சித் தாய வெற்பிதன் மீது செல்லும் 
அருநெறி பிடித்தி யாரிவ் வவஸ்தையை யடைவ ரென்னாப் 
பெருவழி பிரண்டு பாலும் பிரிந்துபோ வதைக்கண் டந்தோ 
இருவரும் பிரிந்து சென்றங் கிடைவழிப் பிணமாய்ப் போனார் 


38 


பிரிந்தவப் பெருவழிக்குப் பெயர்நாச மோச மென்பர் 
விரிந்தமோ சத்தின் மாய சாலகன் விழுந்தான் வேடம் 
புரிந்தவ னாச மெய்திப் புதையிருண் மலிந்த கானில் 
திரிந்திட ருழந்தான் பின்னர்த் திரும்பினா ரில்லை : யாண்டும் 


39 


133 


ஜீவபுஷ்கரிணிப் படலம் 


பேசரும் வருத்தந் துன்பம் பிறங்கினும் பிதாவின் சித்தம் 
ஈசனார் செயலெல் லாமென் னீடேற்றத் திசையு மென்னா 
நேசமோ டமைய வேண்டும் நிலைபிச கிடுவ ராயின் 
நாசமோ சம்பொல் லாங்கு , நரகும்வாய் - திறக்கு மன்றே 


40 


இடையில்வந் திடையிற் போன , விருவர்தங் கதியீ தாக 
உடையவன் றிருவாக் கொன்றே யுறுதுணை யாகக் கொண்டு 
நடைவழி பிடித்துச் சென்ற நலங்கிளர் , மறைவ லாளன் 
மிடைதரு வருத்த மென்னும் வியன்கிரி யருகர் வந்தான் 


அமார்க்கப் படலம் முற்றிற்று 


ஜீவபுஷ்கரிணிப் படலம் 


அங்க ணோர்சிறை மீக்கிளர்ந் துயர்விசும் பணவி 
மங்கு றோய்ந்தெழின் மறிதரத் தண்ணிழன் மருவிக் 
கொங்கு யிர்த்துவான் மீனெனப் பன்மலர் குழுமும் 
பொங்க ரொன்றுள தாதுலர் புகலிடம் போலும் 


வேங்கை சந்தனங் காரகில் தேக்கொடு மிடைந்த 
கோங்கு சண்பக மாப்பலா வத்திகுங் குலிகம் 
ஓங்கு மேழிலைம் பாலைகுங் குமம்புல வோமை 
பூங்கு ருந்தசோ கந்தம ரத்தைபூங் கடம்பு 


வன்னி பாதிரி யிலவங்கம் வன்மரை வகுளம் 
புன்னை வாதுமை யிருப்பைவான் றொடுமடற் பூகம் 
தென்னை யாமல கங்கடுத் தான்றிதிந் திருணி 
பொன்னி ணர்ப்படு கொன்றையச் சுவத்தமால் புன்கு 


3 


புலந்தொ குத்தபல் ஜாதிய விருக்கங்கள் பொதுளி 
நலந்தொ குத்தபன் மலர்க்குவை நாற்றிசை கமழ 
நிலந்தொ குத்தமன் பதைக்கெலா மகமகிழ் நிலவப் 
பலந்தொ குத்துத விடுவதோர் பைம்பொழிற் பழுவம் 


4 


பொங்கு ஜீவபுஷ் கரிணியின் புதுப்புனல் தேக்கி 
அங்கு ரித்தபுற் பூண்டுதண் ட்லைக்குல மனைத்துங் 
கொங்கு லாய்வரும் வசந்தமென் கால்படுங் கோட்பால் 
பங்க மில்பசும் பொன்மய மாயதப் பழுவம் 


134 


ஆதி பருவம் 


அண்ணல் வானகத் தரசனிவ் வகலிடம் புரக்குந் 
தண்ண ளிக்குடை கவிந்தன வாமெனத் தயங்கிக் 
கண்ண கன்றவெப் பாங்கருங் கவினுறக் கவிந்து 
நண்ணு வார்க்குறு வெப்பநோய் தணிக்குமந் நறுங்கா 


6 . 


முந்து முத்தலைச் சிகரியின் முளைத்துமூ துலகின் 
பந்த நூறிடு ஜீவமா நதிமுகம் படிந்து 
விந்தை யாய்நர ஜீவர்க்கு விழுமநோய் துடைக்கும் 
மந்த மாருத மலிந்ததம் மதுமலர்ச் சோலை 


7 


அலர்ந்த செவ்வியி லகத்தெழு மளியமென் குரலிற் 
புலர்ந்த டைந்தவர் விடாய்தணித் துள்ளவெப் பொருளும் 
உலர்ந்த வான்பயிர்க் குதவுமோர் மழையென வுதவி 
மலர்ந்த செய்கையில் வள்ளலைப் பொருவுமாண் பொதும்பர் 


8 


மண்ட லத்துற முடங்குதா ளூன்றிவாய் மலர்ந்து 
விண்டு தூமலர்க் கட்டுளி வடித்துமெய் யரும்பித் 
தண்ட ளிர்க்கரம் விரித்துயர் சினைத்தலை தாழ்த்திக் 
கொண்ட செவ்வியிற் பரவுதொண் டரைப்பொரூஉங் கொழுங்கா 


9 


புண்ணி யன்றிரு வடிமலர்க் கன்பு செய் புனிதர் 
உண்ணி கழ்ந்தமெய்ப் பத்தியி னொள்ளிய செயல்போல் 
வண்ண வான்றருக் குலமலர் நறுமண மலிந்து 
கண்ண 

கன்புவி முழுவது நறுங்கடி கமழும் 


10 


பொன்னி லத்தர சன்றிரு வோலக்கப் பொதுவின் 
மன்னு பல்லியங் கலித்தெனச் சினைதொறும் வதிந்த 
பன்னி றத்தபுள் ளினஞ்சிலம் பியவொலி பம்பித் 
துன்னு வோருளங் களிப்புறச் செவிக்கின்பந் தொகுக்கும் 


11 


வனம டங்கலும் போதகம் வரியளி மருவும் 
வனம டங்கலும் போதகக் குருளையு மயங்குங் 
கனம் டங்கலும் போதக வுங்களி மயில்கள் 
கனம டங்கலும் போதகந் தரும்பல காட்சி 


12 


அமரர் யாவருங் கைபுனைந் தியற்றிய வாதி 
குமர நாயகன் றிருமணப் பந்தலோ குறிக்கிற் 
றமர நீருல கத்துவாழ் சபையெம்பி ராட்டி 
விமல லீலையுய் யானமோ யாதென விரிப்பாம் 


13 


135 


ஜீவபுஷ்கரிணிப் படலம் 


னைய கற்பகப் பொதும்பரின் நடுவண தியைந்த 
நனைம லர்த்தட வாவியைச் சிந்தையுண் ணாடிற் 
கனைக டற்புவி முழுவதுங் கதிக்கரை யேறும் 
புனையும் வாசக மன்றிது புராதன சுருதி 


14 


ஆழி நாயகன் ஞானத்தி லருளிற்றூய் மையினில் 
வாழி யன்பினி லாழ்ந்துநீர் நிறைந்துநிர்ம் மலமாய்ப் 
பாழி யம்புவி யாத்துமப் பயிர்வளஞ் சுரப்ப 
வழி யூழி பாய்ந் துறுவது ஜீவநீ ருதகம் 


15 


ஊள 


ஜீவ னுக்குல வாவொரு நித்திய ஜீவன் 
நாவி னுக்கமு தச்சுவை நினைவிற்கு நறுந்தேன் 
தீவி னைக்கொரு மருந்துவண் சிறையளி முரல்பைங் 
காவி னுக்கணி யாயதிச் சீவநீர்க் கங்கை 


16 


புனித மாயது புண்ணியம் பொலிவது பாவத் 
துனித விர்ப்பது சுகிர்தத்தை விளைப்பது துய்க்கும் 
மனித ஜீவரை வானவ ராக்கிடும் வலத்த 
தினிதி னெங்கணுஞ் சுரப்பது நாடுவோ ரெவர்க்கும் 


17 


பாசம் வீசிய பான்மைய பளிங்கெனத் தெளிந்த 
தேசு லாமுழு மதிக்கதி ரொருவழித் திரண்டு 
மாசி லாமடு வெனப்பெயர் வதிந்தன வனைய 
ஆசில் வெண்மணற் குவால்பொரூஉ மலைபுரள் கரைய 


18 


ஜீவ மாநதி தீரத்தை யடுத்தலிற் செழிப்புற் 
றோவி லாதது சுரப்பதத் தூயநீ ரூற்றாம் 
ஆவி வேட்டுவந் தருந்துவோர்க் கான்மநோ யகலுந் 
தாவி னித்திய சாம்பிராஜ் ஜியம்வந்து சாரும் 


19 


வானி ழிந்துவந் திம்பரை மருவிய மதுரம் 
ஆன பானநீ ராகவிங் கமைந்ததெள் ளமுதம் 
ஞான போனக நராத்தும ஜீவசஞ் சீவி 
தீன ரக்ஷணை யருள்வதோர் செழுஞ்சுவைத் தீம்பால் 


20 


நிரும லாதிபன் றொன்றுதொட் டுலவவோர் நியமத் 
தரும வேலியிட் டுவப்புடன் றரணியிற் சமைத்த 
மரும லிந்தநந் தனவனம் வளம்பெற நாளுந் 
திரும லிந்தவிச் சீவபுஷ் கரிணிநீர் தேக்கும் 


27 


12 


136 


ஆதி பருவம் 


மழையி லாதிலை மாயிரு ஞாலத்தின் மரபு 
விழையும் ஜீவவூற் றிலதெனி லிலையுள்வே ரூன்றித் 
தழையு மன்புநற் றருமமுந் தானமுந் தவமும் 
பிழையின் ஞானமு மெய்விசு வாசமும் பேசில் 


22 


மூன்றொ ருத்துவ தெய்விக மொருங்குடன் முயன்றே 
ஆன்ற ரக்ஷணி யச்செயன் முடியுமிங் கதுபோல் 
வான்ற ருக்குலம் வசந்தமென் கானறு வாவி 
மூன்று 

நல்கும னோக்கிய முயன்றடுப் பவர்க்கே 


23 


தண்ணி ழற்புகப் புறஞ்சுடு தாபிதந் தணியும் 
உண்ணி லாவுமென் கால்பட வேற்றுரு வுறழும் 
புண்ணி யம்பொலி மானத வாவிநீர் புசிக்கில் 
நிண்ண யம்பசி தாகசங் கடஞ்சதா நீங்கும் 


24 


காணி னுங்கலி தீருமிவ் வாவியைக் கருதிற் 
சேணு லாவிய ஜீவனு முள்ளுளே சேரும் 
மாண ரும்புகழ் வழுத்தினித் யானந்த மருவும் 
ஊண தாக்குவோர்க் குறுபய னுரைக்குமா றரிசே 


25 


இன்ன தன்மைய வெழின்மலர்ச் சோலையை யெதிர்ந்தும் 
மன்னு ஜீவபுஷ் கரிணியைக் கண்டுள மகிழ்ந்தும் 
வன்ன மாங்குயி லின்னிசைக் குரல்செவி மடுத்தும் 
நன்னர் வேதியன் றன்னுள நயந்திவை நவில்வான் 


26 


கருத்த னாதியி லாதமோ டேவையைக் கருதி 
அருத்தி யிற்குடி யமைத்தவே தேனெனு மணிகொள் 
மருத்த ழைந்தகா வனமிதை மானுமென் றுரைக்கிற் 
பொருத்த மின்றது தீமையை விளைத்தவோர் புணர்ப்பால் 


27 


பொறிநு கர்ந்திடு புலனெலாம் புனிதமா தலினும் 
செறியும் ஜீவபுஷ் கரிணியின் றிறத்தினுஞ் சிந்தை 
மறியு மன்பின்மன் னுயிர்க்கெலா நண்புவாய்ந் ததினும் 
நெறியு ளார்புகு முயர்பர தீசொன்றே நிகர்க்கும் 


28 


கரையில் பேரின்ப லோகயாத் திரிகர்க்குக் கருணை 
அரையன் மெய்விடா யாற்றியென் றமைத்தவீ தாயிற் 
புரையி லாதவப் புரவலன் பொங்குபே ரன்பை 
உரையி டற்கெளி தோசுவர்க் கத்துர வோர்க்கும் 


29 


ஜீவபுஷ்கரிணிப் படலம் 


137 


தனித மார்மது மலர்ப்பொழிற் சிறப்பெலாஞ் சமைந்த 
புனித ஜீவபுஷ் கரிணியின் புண்ணியப் பொலிவென் 
றினிதி னுள்ளிமற் றிவண்சிறி திருந்திளைப் பாறித் 
துனித விர்ந்து செல் வேனெனச் சோலையுட் புகுந்தான் 


30 


சீர்மை யுற்ற செங் கால்வெள்ளை யன்னங்கள் செவிய 
நீர்மை யுற்றசெவ் வாய்மட மஞ்ஞைக ணிலவிக் 
கூர்மை யுற்றதம் மினத்தொடும் வாவிநீர் குடித்து 
நேர்மை யுற்றமை கண்டுகண் டுவந்தனன் நிவிர்த்தன் 


31 


மேவி வந்துதீத் தொழில்புரி வெய்யகோ ணாய்கள் 
ஜீவ கங்கையைப் பருகலுஞ் செம்மறி யாடாய்த் 
தாவில் சாந்தநண் பாதிய சற்குணந் தழுவிப் 
போவ தாகிய புதுமைகண் டதிசயம் பூத்தான் 


32 


பாத வங்களிற் பழுத்ததீம் பழநறை பருகி 
வேத சாகையி னிறாலிழி மிகமது ரிக்கும் 
கோத கன்றவக் கொழுநறை குழீஇக்குழீஇ நுகர்ந்து 
மாத வங்கள் செய் வார்நிலை கண்டுள மகிழ்ந்தான் 


33 


பக்க நின்றுபேய்க் காற்றக நுழைந்துபாழ் படுக்கா 
தக்க ரப்படை பற்பல வங்கங்கு நிறுவித் 
திக்கு பந்தனஞ் செய்தவத் திறத்தினைத் தெரிந்து 
மிக்கு ரத்திறை யருட்பரா மரிப்பினை வியந்தான் 


34 


துங்க வாவியின் றுறைதொறும் வலம்புரி சுப்ர 
சங்க மாத்தொனி முழங்கலிற் செவித்தொளை தாக்கி 
அங்கங் கேதுயி லுணர்ந்தெழுந் தவர்பல ரன்பு 
பொங்கி மெய்த்திருப் பணிபுரி புதுமையுங் கண்டான் 


3 . 


கண்ணு முள்ளமுங் களிப்புறக் கடிகமழ் காவின் 
எண்ண ரும்பல காட்சிகண் டிதயநெக் குருகிப் 
புண்ணி யம்பொலி ஜீவபுஷ் கரிணியின் புனிதத் 
தண்ண றும்புன லருந்துவான் வேட்டவண் சார்ந்தான் 


36 


ஆர ணத்துறை யணைந்துநின் றாழ்ந்தவம் மடுவின் 
கார ணத்தையுங் காவலன் கருணையி னிறைந்த 
பூர ணத்தையு நித்திய ஜீவனிற் பொருத்தி 
மார ணத்தொட ரறுத்திடு மாண்பையு மதித்தே 


37 


138 


ஆதி பருவம் 


சங்கை யின்றியுட் டழைத்தபத் தியின்விசு வாசச் 
செங்கை யாரவத் திவ்விய தீர்த்தத்தை முகந்து 
பொங்கு மாவலிற் பருகின னன்புளம் பூப்ட , 
திங்க ளிற்றிகழ்ந் ததுமுகஞ் செழித்தது ஜீவன் 


38 


மாகந் தீர்ந்திவண் மருவிய ஜீவநீர் மாந்தி 
ஆகந் தோய்தலு மாத்தும் விடாய்தணிந் தாறாத் 
தாகந் தீர்ந்தது தீர்ந்தது பசிப்பிணி சமழ்த்த 
சோகந் தீர்ந்தது தீர்ந்தது நரஜென்ம தோடம் 


39 


அருந்து நீரெனத் தெளிந்தது சித்தமங் கவற்குப் 
பொருந்த கப்புறக் கருவிகள் புனிதமாய்ப் பொலிந்த 
வருந்து சாவுமின் றாயது புத்துயிர் மருவித் 
திருந்தி னான்மறை வாணன்மற் றியாதினித் தெரிப்பாம் 


40 


இனைய சீலனா யாங்கொரு தருநிழ லிருந்து 
சினைய லர்ந்தபூ நறுவிரை யளைந்துலாந் தென்றல் 
வினைய மோடுதன் மேனியிற் படியவிண் ணவர்கோன் 
புனைம் லர்க்கழ றொழுதுதோத் திரம்பல புரிந்தே 


41 


இத்த னைக்குநா னருகனோ வென்னையீ டேற்றச் 
சித்தம் வைத்தனர் தம்பிரான் சிந்தனை யினியென் 
வித்த கத்திரு வாவிநீ ரருத்திய விதத்தில் 
எத்த னைக்கதி கந்நலம் பெற்றன னென்னா 


42 


வள்ளல் நங்குரு ராயனைச் சிலுவைமண் மேட்டிற் 
கள்ள மில்லகக் கண்கண்ட காட்சியைக் கருதி 
அள்ளி யன்பலர் தொடுத்தினி தமைத்ததே வாரம் 
பிள்ளை நீர்மையிற் புனைந்தனன் றிருவடி பிறங்க 


43 


தேவாரம் ; விசுவாசக் காட்சி ( பண் , காந்தாரம் ) 


1 . 


கள்ளமுறுங் கடையேனுங் கடைத்தேறப் பெருங்கருணை 
வெள்ளமுகந் தருள்பொழியும் விமலலோ சனநிதியை 
உள்ளமுவப் புறுதேனை யுயிர்க்குயிரை யுலவாத 
தெள்ளமுதைத் தீங்கனியைச் சிலுவைமிசைக் கண்டேனே 


2 . 


படிசாய்த்த பெரும்பாவப் பரஞ்சுமந்து பரமர்திரு 
மடிசாய்த்த திருமேனி வதைந்திழிசெங் குருதியுக 


139 


ஜீவபுஷ்கரிணிப் படலம் 


முடிசாய்த்த பெருமானை மூதலகை தலைநசுக்கிக் 
கொடிசாய்த்த கொற்றவனைக் குருசின்மிசைக் கண்டேனே 


3 


பொய்த்திருக்கும் வஞ்சனையும் பொல்லாங்கும் புறங்கூற்றும் 
எத்திருக்கு முடையேமை யெண்ணியொரு பொருளாகப் 
பத்திருக்கும் பிரமாணப் படியொழுகி வினைமுடித்த 
சித்திருக்குஞ் செழுந்தவனைச் சிலுவைமிசைக் கண்டேனே 


4 


மூவினைக்கு மும்முதலாய் மும்முதலு மொருமுதலாந் 
தேவினைக்கை தொழுதேத்துந் திரிகரண சுத்தருந்தம் 
நாவினைக்கொண் டேத்தரிய நல்லறத்தின் றனித்தாயைத் 
தீவினைக்கோ ரருமருந்தைச் சிலுவைமிசைக் கண்டேனே 


5 . 


மூவாத முதலவனை முதுசுருதி மொழிப்பொருளை 
ஓவாத பெருங்குணத்த வுத்தமனை யுலகனைத்துஞ் 
சாவாத படிகாக்கத் தனுவெடுத்துத் துஜங்கட்டுந் 
தேவாதி தேவனையான் சிலுவைமிசைக் கண்டேனே 


6 


துன்னெறிபுக் குழல்கின்ற தூர்த்தரிலுந் தூர்த்தனாய்ப் 
பன்னெறிகொள் பரசமயப் படுகுழிவீழ்ந் தழிவேற்கு 
நன்னெறியின் றுணிபுணர்த்தி நயந்தி தயக் கண்டிறந்து 
செந்நெறிகாட் டியகுருவைச் சிலுவைமிசைக் கண்டேனே 


7 


அந்தரதுந் துமிமுழங்க வமரரெலாந் தொழுதேத்தத் 
தந்தைதிரு முனமகிமைத் தவிசிருந்த தற்பரனை 
நந்தம்வினை தொலைத்திடற்காய் நரனாகி நலிந்திரத்தம் 
சிந்தியுயி ரவஸ்தையுறச் சிலுவைமிசைக் கண்டேனே 


8 


நிந்தனைசெய் திருப்பாணி நிரையழுத்திக் கொலைபுரியும் 
வெந்தொழிலர் செய்வினையின் விளைவறியார் பொறுத்தருளும் 
எந்தையென வெழிற்கனிவா யிதழவிழெம் பெருமானைச் 
செந்தனிக்கோற் கொளுந்தேவைச் சிலுவைமிசைக் கண்டேனே 


9 . 


மறம்வளர்க்குங் களருளத்தை வளமலிதண் பணையாக்கி 
அறம்வளர்க்கு மருண்முகிலி னன்புமழை மாரிபெய்து 
புறம்வளர்க்கு மிரஷிப்பின் புகழமைந்த புண்ணியத்தின் 
திறம்வளர்க்குஞ் செழுங்கிரியைச் சிலுவைமிசைக் கண்டேனே 


140 


ஆதி பருவம் 


10. காயொளியிற் கதிர்பரப்புங் களங்கறுநீ தியின்சுடரைப் 

பாயொளிகொள் பசும்பொன்னப்ை பணிக்கருஞ்சிந் தாமணியைத் 
தூயொளிகொ ணித்திலத்தைத் தூண்டாத சுடர்விளக்கைச் 
சேயொளிகொள் செம்மணியைச் சிலுவைமிசைக் கண்டேனே 


ஜீவபுஷ்கரிணிப் படலம் முற்றிற்று 


உபாதிமலைப் படலம் 


கஞ்சமலர்ப் பாதமிரு கண்கலுழி யாற்கழுவிச் 
செஞ்சொன்மலர்ப் பாமாலைத் தேந்தொடைய லைச்சேர்த்தி 
அஞ்சலித்துப் போற்றியருள் வேண்டிநின்றங் காவலுடன் 
நெஞ்சாரப் புல்லிவழி கூடினா னேர்கருதி 


1 


காரார்பூங் காவகத்தின் கண்ணார்நி ழற்சுகமுஞ் 
சீரார்ந றுஞ்சுனையின் றேம்படுதெண் ணீர்ப்பயனும் 
ஏராருந் தூயவி ளங்காலின் றேற்றரவும் 
நேராயு ளத்திற்பொ றித்துநெறி கூடினான் 


2 


செல்வான்வ ழிமறித்துச் சீறிவிட முள்ளெயிற்றுக் 
கொல்வாள ரவங்கு றுக்கெதிர்ந்த கொள்கைபோல் 
தொல்வாரி திப்புவி றொக்கபெருந் துன்பமெலாம் 
மல்வாய்த்து நின்றம லையடிவா ரத்தணைந்தான் 


3 


அவ்வசலந் தன்னைய றியாதார் யாருமிலை 
கௌவைநீர் வேலிபு டைவளைந்த காசினியில் 
ஒவ்வொருவ ருள்ளத்து யர்வேயு யர்வன்றிச் 
செவ்வே மட் டிட்டளவு செப்பரிது தேருங்கால் 


4 


தொன்மையுல கிற்பாவந் தோன்றியநாட் டோன்றியெங்குந் 
தின்மைபெரு கப்பெருக வோங்கிச்செ ருக்கடைந்து 
வன்மைமிகு துன்பம்ம னக்கவலை துக்கமெனுந் 
தன்மைத்த னிச்சிகர மூன்றுத டித்தனவால் 


5 


கல்லாயி ளக்கமின்றித் தீயவினைக் காடுசெறிந் 
தெல்லோன்சு டர்விளக்க மின்றாகி யெப்புறமும் 
அல்லாயி ருள்குழுமித் துர்க்குணமுட் பூண்டளவிப் 
பொல்லாத வல்லிதயம் போன்றுளதப் பூதரமே 


6 


உபாதி மலைப் படலம் 


141 


வட்டமிடுங் கிட்டிவரும் வந்துவந் தச்சுறுத்துங் 
கட்டம்வி ளைக்குங்க டுகடுக்குங் கௌவியுயிர் 
நட்டஞ்செ யும் பொல்லார் நல்லாரென் றோராத 
துட்டவி லங்கனந்தந் தொக்கதந்தச் சூழலே 


7 


வானளவி நிற்பதெனக் கண்டும யங்கிமதி 
ஈனரிடர்ப் பட்டிரிவ ரெட்டுணையு மெண்ணாது 
ஞானமுறு மாந்தர்ந கைத்தெள்ளி மேற்போவர் 
கானமுறு மிவ்விலங்கற் காட்சியது பல்வகைத்தால் 


8 


தீர்க்கவிசு வாசிகளே யன்றிச்செ கத்துழல்பொய் 
மார்க்கரெவ ரேனுமிந்த மாமலையைக் கிட்டிவரிற் 
பார்க்கவே யுண்ணடுங்கி மெய்பதறிப் பாழ்ங்குழியிற் 
சேர்க்கும் மார்க் கம்புகுவ ரென்றுந்தி ரும்பாரால் 


9 


அண்டபகி ரண்டமெலாம் போய்ப்போய ரைநொடியிற் 
கண்டுவரும் பொல்லாத கன்மனவன் பேய்க்குரங்கு 
மண்டுபெருந் துன்பம லையிதன்பேர் கேட்டாலுந் 
தெண்டனிட்டுக் குன்றித்தி யங்கியுயிர் தேயுமால் 


10 


செந்தழல்போ லக்கொளுத்துஞ் சிந்தனையை ஜீவியத்தை 
எந்தவித மென்னினுங்கை யெட்டியைப்போ லாக்குவிக்கும் 
வெந்தறுகட் பாம்பின்வி டம்போன்ம திகெடுக்கும் 
இந்தவிடுக் கண்மலையின் சாரலெதிர் வோரெவர்க்கும் 


11 


ஒற்றைச்சு டர்த்திகிரி யோச்சியுல காண்டமுடிக் 
கொற்றவருந் துன்பமலைக் கோடெதிர்கண் டேங்குவருட் 
பற்றற்ற ஞானபரி பாகருந்தாம் பார்த்தவுடன் 
சற்றுட்க லங்குவரீ தென்னேத ருக்கம்மா 


12 


செப்பிலுல கத்துநர ஜென்மமெடுத் தோரெவரும் 
இப்பெரிய சாரல்புகுந் தீடழிந்தா ரல்லாது 
தப்பினா ரில்லையிது தாண்டின்ம கிழ்ச்சிதரும் 
ஒப்பிலா னந்தமலை யொன்றங்கு முன்னுளதால் 


13 


வேறு 


அஞ்சும்வெவ் விடர்துற்றி யலமரல் தருமிந்தச் 
சஞ்சல மலைமுன்றி னின்றொரு தனியாக 


142 


ஆதி பருவம் 


வஞ்சமின் மறைவாணன் மனமிக மறுகுற்று 
நஞ்சட வினைவார்போ னைந்திவை நவில்கின்றான் 


14 


எவ்வள வதிகங்கொ லென்னுறு பலவீனம் 
அவ்வள வதிகமிவ் வசலம துயர்வாயின் 
எவ்வகை நெடுந்தூர வேற்றமிங் கிதையேறி 
அவ்வயி னுறுசார லடைகுவ னெளிதன்றால் 


15 


பொன்னகர் புகுமார்க்கம் 

பூதர நடுவாக 
மின்னொளி யெனநேரின் மிளிர்வது மிதிகொம்பும் 
உன்னவோர் பிடிகொம்பு முளதென வறிகில்லேன் 
என்னினிப் புரிகிற்பேன் யாதுமோர் துணையில்லேன் 


16 


பின்னிடை குவனாயி னுறழ்வது பெருமோசம் 
நன்னெறி பிசகாமே நனிகடைப் பிடித்தேறி 
முன்னிடு குவனாயின் முறையிறை பிறழாத 
மன்னவ னொருகைதந் துதவவும் வருவாரால் 


17 


முன்னரி முழையொன்றோ வெரிகனன் முதிர்சூளை 
துன்னின ரடியர்க்காய்த் துணைபுரி தருதெய்வ 
மன்னவ னஃதோரில் வளரிடர் மலையேறிப் 
பொன்னில வுலகூடு புகவருள் புரியார்கொல் 


18 


அடர்கடு வனதீமை யளவள வியபூத 
உடலிது விழுகாறு மிடையிடை யுறுதுன்பம் 
இடர்பல வுழவாமே யியல்வது முறையன்றாற் 
சுடருல குறினன்றோ வருவது சுகநித்யம் 


19 


எட்டிமல் கிடுகாடோ வின்சுவைக் கனியீயுந் 
துட்டவெஞ் சிறைவீட்டிற் சோடச வுபசாரங் 
கிட்டில வெனலாமோ கேடுறு முலகத்தே 
மட்டறு சுகபோகம் விழைவது மடமைத்தால் 


20 


அடியவ ருணர்வுள்ளா ரசடில ரவர்மேலே 
படிவன பலதுன்ப மெனினுறு பயன்றேரின் 
முடிவினி னலமேயா 

முறைமுறை யனன்மூழ்கப் 
படினொளி நனிமல்கிப் பசுமையுற் றிடுபொன்போல் 


21 


உபாதிமலைப் படலம் 


143 


ஆதலி னிடையாமே யணிதிகழ் பரலோக 
நாதன தருளொன்றே நற்றுணை யெனக்கொண்டு 
போதரு குவனென்னாப் பொறியொரு புலனாகப் 
பூதர மிசையேறிப் போயினன் வழிகூடி 


22 


ஓடுவ னடைகூடி விரைகுவ னொருகீதம் 
பாடுவன் மேனோக்கிப் பார்த்துளம் பதைத்தேங்கி 
வாடுவ னிளைப்பாகி மலங்குவ னினவாகக் 
கோடுயர் நெறிசேர்செங் குத்தடி குறுகுற்றான் 


23 


கண்டன னினியேற்றங் கடினமிந் நிமிர்குன்றில் 
உண்டென மலைந்துள்ள முயங்கிநெட் டுயிர்த்தந்தோ 
கொண்டனன் றிகிலேனுங் குறுகுறு நின்றொல்லை 
அண்டர்தம் பெருமானை யுள்ளின னவலித்தே 


24 


விளக்குற விருளோடும் விதமென வருடுன்னி 
உளக்கவ லையை நீக்கி யுரங்கொடு காலூன்றத் 
துளக்கறு திடநல்கத் துணிவுவந் தருணாதன் 
வளக்கரு ணையைவாழ்த்தி யேறினன் மலைமுன்றில் 


25 


தைவிக கிருபாஸ்தந் தனைமுன மீர்த்தேக 
ஐயமில் விசுவாச மன்புபின் னணைந்துந்த 
மையறு திருவாக்காம் வச்சிர தண்டூன்றி 
மெய்யுறு பலத்தாலவ் விலங்கலின் மிசைபோனான் 


26 


பொறியயல் விலகாமற் புலனெதும் விழையாமல் 
குறியது தவறாமற் குணநிலை வழுவாமற் 
பிறிதெது நினையாமற் பிறங்கலின் மிசைசெல்லும் 
நெறியது பிசகாமற் சென்றன னெடுந்தூரம் 


27 . 


அடிக்கடி முழுந்தாணின் றடருவ னருள்பற்றிப் 
பிடிக்குவ னுரத்துன்னிப் பெயர்குவ னினவாகப் 
படிக்கிர க்ஷணைநல்கும் பரனியற் றியசெந்தேன் 
வடிக்குமொண் மலர்நந்த வனத்தினி லினிதுற்றான் 


28 


வேறு 


கோனகர் புகவருங் கொள்கைத் தாயவெம் 
மானவ ரையும்வழி வருத்த மாற்றிடும் 


144 


ஆதி பருவம் 


பான்மையிற் றாயகம் புரையும் பண்புள 
தூனமில் காட்சிய துவகை பூப்பது 


29 


சஞ்சல முடித்தலை தயங்கு மாதலில் 
விஞ்சிய சுகத்தினை விளைக்கு மாலது 
வஞ்சமின் மலர்முகங் காட்டி வாய்த்ததேன் 
செஞ்செவே தருமன்பர் செவ்வி போன்றது 


30 


மன்னுநந் தனவனத் தெழின்ம ரக்கிளை 
பின்னுயும் வல்லிகள் பிணைத்தும் பெட்புற 
நன்னறுந் தழைக்கொடி படர்த்தி நாட்டிய 
பன்னக சாலையொன் றுளதப் பாங்கரில் 


31 


வருந்திய வேதிய னிறுத்தம் மாணெழில் 
திருந்திய சாலையிற் புகுந்து செவ்விதின் 
இருந்திளைப் பாறின னிறைவன் பாதத்திற் 
பொருந்துமன் பருச்சனை புரிந்து போற்றினான் 


32 


பரமனன் றருளிய பயணப் பத்திர 
வரமனோ கரத்தினை வாசித் தாய்ந்துதன் 
கரமலர் சென்னியிற் கவின வெண்டுகில் 
நரமகி பதிதரு நலமு முள்ளினான் 


33 


அருகனே யல்லனித் தனைக்கு மாண்டகை 
திருவருண் மலிந்தவச் செயலின் செவ்வியென் 
றுருகினன் றுதித்தன னுவகை மாமதுப் 
பருகினன் களித்தன னயர்வு பல்கவே 


34 


மறந்துளக் களிப்பினான் மயங்கிச் சோர்வடைந் 
தறந்தவா விப்பிர னயர்ந்து தூங்கினான் 
இறந்தவோர் வெகுளியிற் றீதென் றெள்ளுவர் 
சிறந்தவுண் மகிழ்ச்சியின் சோர்வைச் செவ்வியோர் 


35 


தூங்கிய வேதியன் றுயிலு ணர்ந்திலன் 
ஓங்கிர வியுகதி ரொடுக்கு வானெனா 
ஆங்கொரு புண்ணிய னடுத்து ணர்த்துவான் 
நீங்கரு மன்பினா னிகழ்த்து வானரோ 


36 


145 


உபாதிமலைப் படலம் 


விழிபிடித் தித்துணை வருந்தி வந்துநீ 
கழிதுயில் விளைப்பது கரும மன்றுகாண் 
பழிபடு மடிகுடி கெடுக்கும் பாலது 
விழிவிழி யோடுதி விரைந்தெ ழுந்தரோ 


37 


ஆம்பரி சுணர்கிலா வசட ராமெனச் 
சோம்பி நீ துயிலுமித் துணிவு நன்கதோ 
போம்பக விருட்படாம் போர்க்கும் போதுசென் 
மேம்படு நூனெறி விளங்கற் பாலதோ 


38 


நித்திரை சத்துரு வென்னு நீர்மையை 
உய்த்துணர்ந் திலைகொலா முயிருக் குட்பகை 
வித்தக விருத்தியைக் கெடுக்கும் வெவ்விடஞ் 
சித்தநோ வினுக்கொரு செவிலித் தாயரோ 


39 


துற்றிய துயிலுணர்ந் தெழுந்து சோம்பறுஞ் 
சிற்றெறும் பாதியின் சீல மோர்ந்துநீ 
கற்றுணர் வடைகடைத் தேறு வாயெனா 
உற்றபே ராசையோ டுரத்துக் கூவினான் 


40 


மீக்கிளர் துடிப்பொடு விளித்த வாசகக் 
கூக்குரல் செவித்துளை குறுகி யொல்லெனத் 
தாக்கலும் வேதியன் றனுந டுக்குறத் 
தூக்கம்விட் டெழுந்தனன் றுணக்குற் றோடினான் 


41 


பொழுதுபட் டிடும்வரை துயின்ற புன்மையை 
அழுதழு துளநினைந் தழுங்கி யேங்கினான் 
பழுதறத் துணைபுரி பரம சாஸனம் 
முழுதுணர் வேதிய னவல மூடியே 


42 


பார்த்தில னயற்புறம் பரபரப்புடன் 
கூர்த்த செந் நெறிக்கொடு குன்றத் துச்சியை 
வேர்த்துடல் விதிர்ப்புற விரைந்த டுத்தனன் 
சீர்த்தபு மாலையுஞ் செறிந்த தென்பவே 


43 


அதுபொழு தச்சனு மறச்சந் தேகியும் 
எதிர்முக மாய்விரைந் தோடி யேங்கிமெய் 
விதிர்விதிர்த் தலறியுள் வெருண்டு மீயுறக் 
கதுமென வருவதைக் கண்ணுற் றானரோ 


44 


146 


ஆதி பருவம் 


அங்கவ ரருகுற வணைந்து தோழன்மீர் 
வெங்கொடும் பயங்கரம் விளைந்த மூலமென் 
எங்குசெல் கின்றனீ ரெதுகு றித்துளீர் 
சங்கட மெவன்கொலோ சாற்று வீரென்றான் 


45 


ஆரியன் வினவல்கேட் டச்ச னென்னுமப் 
பூரிய னைய கேள் புனித யாத்திரை 
வீரியந் தருமென விரும்பி வந்திவண் 
காரியம் பிறிதெனக் கண்டு கொண்டனம் 


46 


நாசதே சத்துளேம் நாங்கள் நல்வழி 
ஈசனார் பதியினி தீட்டு மென்றிதில் 
ஊசலா டுளத்தொடு முலவி வந்தனம் 
மோசமித் துணையென முன்னு ணர்ந்திலேம் 


47 


உன்னருங் கதி புகுத் துண்மை நூல்வழி 
பின்னிநங் காலடி பிசகிச் சற்றயல் 
மன்னிடி லதோகதி மடுத்து வல்லிதிற் 
சின்னபின் னம்படச் சிதைக்குங் காண்டியால் 


48 


தாவரு முபாதிமா மலையின் றன்மையை 
யாவரே தெரிப்பருன் னிதயந் தேர்ந்ததால் 
கேவலர் தம்மிலக் கிள்ளிக் கீரையாப் 
பாவனை செய்வர்வாய்ப் பழக்க மட்டிலே 


49 


முன்னுற முடுகினேம் முறைபி றழ்ந்திடாச் 
சென்னெறி செலச்செலத் திகிலு மச்சமும் 
பன்னருந் துன்பமும் பதைப்பு மேயலால் 
என்னெனுஞ் சஹாயமொன் றெதிர்ந்த தில்லையால் 


50 


சூலுறு முகின்மழை துவன்றிப் பெய்தென 
மாலுறு திகில்பல வளைந்து துன்பமேன் 
மேலுற விழுத்தலின் வெருண்டு யாங்களிப் 
பாலுறத் திருமினேம் பட்ட தீதென்றான் 


51 


அச்சனீ துரைத்திட வறச்சந் தேகியாங்க 
குச்சித னாண்டிரு கோர சிங்கங்கள் 
உச்சித மாய்ப்படுத் துறங்கக் கண்டனம் 
திச்சயந் தெரிகிலம் விழித்த நீரவோ 


52 


உபாதி மலைப் படலம் 


147 


அடுத்தன மாயினெம் மங்கம் பீறிவாய் 
மடுத்திடுங் கூற்றவன் மறந்தெம் மாவியை 
விடுத்தன னோவெங்கண் மேலை யோர்தவங் 
கொடுத்தவோ வெமக்குயிர் யாது கூறுகேம் 


53 


என்றுளக் கலக்கமோ டியம்பி னானிருள் 
துன்றிய மனத்திரு வோருந் தொல்வினை 
பின்றைநின் றுந்திடப் பேய்கொண் டாரெனக் 
குன்றதோ முகமுறக் குப்புற் றேகினார் 


54 


வெருவியோ ருரைத்தவவ் வெருட்சி வார்த்தைநெஞ் 
சுருவிட வுள்ளுடைந் துயங்கி வேதியன் 
புரிவதென் னினியவர் புறமிட் டோடுதல் 
கருமமன் றாலெனக் கருத்துள் ளுன்னுவான் 


55 


வேறு 


வெறுத்த நாசப்ப டப்பைவி ரும்பியான் 
மறுத்து நாடின்ம கேசன்சி னத்தழல் 
இறுத்தொ ருங்கற யாவையும் வாய்மடுத் 
தொறுத்த காலைமற் றுய்குவ தெங்ஙனம் 


56 


மொழியும் பல்வகை மோசங்கண் முன்னுள 
வழியி லேனுநம் மன்னருள் வாய்க்குமேல் 
ஒழியு மங்கவை யான்டுறி னுன்னத 
அழிவில் பேரின்ப ஜீவன டுக்குமால் 


57 


திருமித் தீக்கிரை யாவதிற் சீரிய 
தருமப் பாதைபி டிப்பது தானலம் 
வருமப் பாலவ ருவவ ரட்டுமென் 
றொருமைப் பாட்டுடன் சென்றிவை யுள்ளுவான் 


58 


அலக்க ணுக்கொர ருமருந் தாகியுட் 
கலக்க நீக்குங்க ருணைப்பி ரான்றரும் 
இலக்க ணத்திரு வாக்கினெ ழிற்சுருள் 
புலக்க ணைத்தெளி விக்கும்பு துமைத்தால் 


59 


என்ன வுன்னியி லங்கருட் சாஸனந் 
தன்னை நாடினன் றன்வயிற் காண்கிலன் 


148) 


ஆதி பருவம் 


பன்ன ருந்திகி லோடும்ப தைபதைத் 
தென்னு யிர்க்குயி ரையிழந் தேனெனா 


60 


எண்ணி யெண்ணியி ரங்குமி டர்ப்படுந் 
துண்ணென் றேங்குந்து டிக்குமெய் சோர்வுறும் 
புண்ணி யப்பொரு ளின்பொலி வையினுங் 
கண்ணிற் கண்டுக ளிப்பன் கொ லோவெனும் 


61 


பாதை காட்டிந டத்தும்ப வித்திர 
சாத னத்தைத்த வறவிட் டேனெனாக் 
காத லோடுபி ணங்குங்க ரைந்தழும் 
ஏதெனக்கினி ரக்ஷையென் றேங்கிடும் 


62 


சிந்தை மாழ்குமோர் ஜென்மத ரித்திரன் 
விந்தை யாகப்ப டைத்தவி ழுநிதி 
புந்தி யின்மையிற் போக்கியு லைந்தென 
நொந்திவ் வாறுநு ணங்கிய காலையில் 


63 


மீவ ணக்கிய கொம்பரின் வேய்நறும் 
பூவ ணக்கொடி பின்னிய பொற்புறு 
காவ ணத்துயி லேகவர்ந் திட்டதென் 
ஆவ ணத்தையென் றுள்ளின னாரியன் 


64 


ஒல்லை யிற்றன்னு றக்கப்பி ழைநினைந் 
தெல்லை யில்பெரு மூச்சினி ருதயக் 
கல்லை நூறிக்க ரைந்துமன் றாடினான் 
தொல்லை யம்பரன் சந்நிதி துன்னியே 


65 


ஆய போதின ருள்வழி யாவியில் 
மேய தோர்சிறி தாறுதன் மீண்டினிப் 
போய வண்டுரு விக்கொடு பூதரங் 
காயி னன்படு முன்கடப் பேனெனா 


66 


அறங்கு லாமனத் தந்தண னந்தனப் 
புறங்கு லாமலர்க் காவணம் போதர 
இறங்கு வான்விரைந் தின்னலொ டேமனங் 
கறங்கு போற்சுழ லக்கரை வானரோ 


67 


உபாதிமலைப் படலம் 


149 


ஆவிக் காறுத னல்கவென் றாக்குபூங் 
காவிற் கண்டுயின் அன்பொதி காயத்தைப் 
பூவிற் போற்றிய புல்லிய னாகுமிப் 
பாவிக் கெங்ஙனம் வாய்க்கும்ப ரசுகம் 


68 


புவன போகப்பு லாலைப்பு சிக்கவே 
தவன முற்றத நுகர ணங்களோ 
டவனி சுற்றிய ழிமதிக் காத்தும் 
கவன மென்றுவ ருங்கடைத் தேறவே 


69 


சாந்த னைக்குந்து ணைபுரி சாஸனஞ் 
சோர்ந்து வீழச்சு வரணை யின்றியோர் 
பாந்தள் போற்றுயில் கொண்டப யித்தியம் 
மாந்த ருக்குளுண் டாங்கொலிவ் வையத்தே 


70 


ஆக்கை பேணியு மாவன வீட்டியுங் 
காக்கை யேகட னாக்கொண்டு காப்பினும் 
போக்கி யென்னைப்பு றக்கணித் தொல்லைமண் 
சேக்கை சேருமன் றென்செயத் தக்கதே 


71 


துட்ட மும்மலச் சேட்டைது தைந்தமெய் 
ஒட்டி நிற்பினு முள்ளுவர்த் தொட்டிலார் 
சிட்டர் வாவிச்செ ழுங்கம லத்திலைப் 
பட்ட லங்குதெண் ணீரது பான்மைபோல் 


72 


ஆன்ம வூதிய நாடில னாகியிவ் 
வூன்ம லிந்தவு டற்சுக நச்சிய 
பான்மை யெத்தனை பாழ்படு புன்மதி 
கோன்மு றைக்கித ணுத்துணை கொள்ளுமோ 


73 


நாட்டைச் சேருந சையுள ரேனுமூன் 
கூட்டைப் பேணிஸ ரேலின்கு ழாமுனங் 
காட்டைச் சுற்றித்தி ரிந்துக ழிந்தவப் 
பாட்டைப் போன்றுள தென்னுறு பாடரோ 


74 


இம்மட் டாகமுன் னேறிச்செல் வேனெனில் 
எம்மட் டோசென்றி ருப்பனங் கெட்பக 
வம்மட் டோருணர் வற்றயர் வெய்தலால் 
மும்மட் டிவ்வழிச் செல்துயர் மூண்டதால் 


75 


150 


ஆதி பருவம் 


என்று ளக்கசப் போடழு தேங்கியும் 
நன்ற தர்க்கிரு பாங்கரு நாடியும் 
மன்ற லார்ந்தம துமலர்க் காவணஞ் 
சென்றி றுத்தவண் டேடினன் செவ்வியோன் 


76 


கள்ளி ணர்ப்படு தாதுகு காவணத் 
துள்ளு றப்புகுந் தொண்ணிதி வைப்பினைத் 
தெள்ளி திற்றுரு வித்துயில் செய்தவப் 
பள்ளி யுற்றதன் கீழுறப் பார்க்கையில் 


77 


தன்னு யிர்க்குயி ராயசம் பத்தினை 
மன்னு யிர்க்குயி ராகும ருந்தினை 
என்னு யிர்க்குமி னியசஞ் சீவியைப் 
பொன்னு யிர்க்கும்பொ லன்சுரங் கத்தினை 


78 


விதிவி லக்கின்வி ளக்கைவி சும்புதோய் 
மதியை மண்ணுல குக்கென வைத்தமா 
நிதியைக் காட்டிநி லவஞ்ச னத்தினைக் 
கதியைக் காட்டுமோர் கைவழி காட்டியை 


79 


எண்ண ரும்பொரு ளீதெனக் கண்டெடுத் 
துண்ணி கழ்ந்தவு ரிமையின் முத்தமிட் 
டண்ணல் நாடடைந் தானென வானந்தக் 
கண்ணி னீர்வடித் தானுட்க சிந்தரோ 


80 


மாண்ட யாக்கைம றுத்துயிர் பெற்றெனக் 
காண்டல் செய்திரு கைத்தலஞ் சென்னியிற் 
பூண்டு நல்லுணர் வோடுபு ரந்தர 
ஆண்ட கைக்கித யாஞ்சலி யாக்கினான் 


81 


இற்றி தேயெனக் கீறின்மெய் ஜீவனும் 
கொற்ற வன்றிருக் கோபுர வாயிலுக் 
குற்ற சான்றுமென் றோகையோ டொண்ணெறி 
பற்றி யேகினன் கோன்முறை பற்றியே 


82 


கங்கு லூடிரை தேர்கொடுங் கான்விலங் 
கெங்க ணுந்திரி யுங்கண்ணெ திர்ப்படில் 
நுங்கு மென்னையு மென்றுநுனித்துணர் 
புங்க வன்னிடை நின்றிலன் போயினான் 


83 


151 


உபாதிமலைப் படலம் 


அஞ்சி யஞ்சிய லக்கணுற் றாரியன் 
மஞ்சு லாமலை யுச்சிவ ராமுனம் 
எஞ்சி யத்தத்தி றுத்தனன் வான்கதிர் 
சஞ்ச லத்திற்ற ரிப்பரி தென்னவே 


84 


திக்க னைத்தும்வி ளக்கிய செங்கதிர் 
மைக்க ருங்கட லூடும றைதலிற் 
செக்கர் வானெளி தேயுமுன் றீவிரித் 
தக்கி ரித்தலை மீதுவந் தண்மினான் 


85 


பொழுது பட்டிருள் பட்டதென் போக்கினிப் 
பழுது பட்டிடு மென்னும்ப யத்தினால் 
அழுது நொந்தவ லத்தொடு மண்ணல்தாள் 
தொழுது நோக்கினன் முற்படு தொன்னெறி 


86 


வேறு 


முற்பட நோக்குங் காலை முறைப்படு நெறியின் பாங்கர் 
கற்பக வுலகை யுள்ளங் கைநெல்லிக் கனியிற் காட்டும் 
அற்புத வுருக்கொ லீதென் றதிசயம் பயக்கு மாறு 
பொற்புற விளங்கித் தோன்றும் புனிதமா ளிகைகண் ணுற்றான் 


87 


தெள்ளிய நறிய தூய செழுஞ்சுதை மிளிரத் தீற்றி 
வெள்ளியங் கிரியிற் றோன்றும் வியனிலை மாட நின்றும் 
எள்ளரு மகர யாழி னெழால்மிடற் றொலியோ டொன்றித் 
துள்ளிய மதுர கீதஞ் செவித்தொளை தொகுத்த தன்றே 


88 


கண்டுகேட் டுளமுங் கண்ணுங் களிப்புறீஇக் ககோள நாதன் 
மண்டல வனத்த லைந்து வான்வழி பிடித்துச் செல்லுந் 
தொண்டருக் காக்கு வித்த துரிசின்மா ளிகையீ தென்ன 
ஒண்டவன் கருதி வல்லே யுறுவது கரும் மென்னா 


89 


பொருக்கென வேகுங் காலை புறத்துலாஞ் செக்கர் மாண்டு 
கருக்கல்வந் துற்ற தாகக் கானகத் துழல்வி லங்கின் 
வருக்கநின் றுரற்று மோசை செவித்தொளை மறித லோடும் 
வெருக்கொளீஇக் கலக்க முற்று வேதியன் கவல லுற்றான் 


90 


புந்தியற் றயர்ந்து தூங்கிப் பொழுதுவீண் போக்க டித்துக் 
கொந்திருட் படலம் போர்ப்பக் கொடுவிலங் குழலுங் காட்டில் 


13 


152 


ஆதி பருவம் 


வந்திடர்ப் படுவன் பாவ மயற்றுயில் விளைத்த மோசம் 
இந்தவா றாய துய்வுக் கென்னினிச் சூழ்ச்சி மாதோ 


- 91 


என்னுறு மதியீ னத்தா லிப்பெருந் திகிற்குள் ளாகிச் 
சின்னபின் னங்க ளாகச் சிதைவலென் றழுங்கு கின்றேன் 
முன்னுறக் காவா னாகி யிழுக்கியான் பிழையை முன்னிப் 
பின்னர் நூ றிரங்கு மென்ற தெருளுரை பிழையாங் கொல்லோ 


92 


இருண்டகா னெறிமுன் செல்லா தெதிரிடை யூறுக் கஞ்சி 
வெருண்டுபின் னிடைவ னாகில் விடுங்கொலோ வேந்தன் கோபம் 
தெருண்டமே லவர்தம் ஜீவன் சிதையினு மறந்தி றம்பி 
மருண்டுவை யகத்து வாழ்வை மதிப்பரோ மதியற் றார்போல் 


93 


சந்தேகி யச்ச னென்ற சழக்கர்போற் றிரும்பி யேகில் 
வெந்தேநீ றாதல் வேண்டும் விண்ணின்று விழுவெந் தீயில் 
முந்தேமற் றிதையுற் றாய்ந்து முடுகியிந் நெறியைப் பற்றி 
வந்தேனிங் கிடையூ றஞ்சி மலங்குதன் மடமை யாமால் 


94 


மறமெலாங் குடிகொ ணாச தேசத்தை மருவில் ஞானத் 
திறமெலா மழியுஞ் சிந்தைச் செறிவெலா நெகிழ்ந்து தேயும் 
அறமெலாஞ் சிந்தயுந் தீரா வனர்த்தமே விளையு மன்றிப் 
புறமெலா நகைசெய் தேசும் பின்னிடல் புலமைத் தன்றால் 


95 


திடுக்குறு மிடுக்கண் சேரிற் சித்திர தீபம் போல 
நடுக்கமின் றாகி நிற்பர் நல்லுணர் வுடைய நீரார் 
அடுக்குந வடுக்கு மென்று மாண்டகை சித்த மன்றிக் 
கெடுக்குந வெவைமற் றிந்தக் கிளர்நில வுலகத் தம்மா 


96 


ஆவது கருதிப் பார்க்கி லழிவிலா ஜீவ னோடு 
மேவுசா மீப முத்தி வீட்டின்ப முதல வாய 
தேவபோ கங்க ளெல்லாஞ் சிறக்கமுன் னுண்டு பின்னே 
சாவொடு கவிழ்க்குஞ் செந்தீச் சாகர முண்டு மாதோ 


97 


துனியெலா மொருங்கு கூடி மலையெனத் தொடரு மேனும் 
பனியெனப் படுமாற் றூய பார்த்திவ னருளுண் டாயின் 
இனியிடைந் தேக னன்றன் றியலுமட் டாக முன்னே 
தனியெதி ரூன்றிப் போத றகவதே தரும மாமால் 


98 


உபாதிமலைப் படலம் 


153 


என்றின வாவி சாரி யெண்ணமிட் டிருண்ட கானிற் 
பொன்றிடர் வருவ தேனும் புரவலன் புரப்ப ரென்னா 
ஒன்றியாய்ச் செல்லுங் காலை யொருதிருத் தேவா ரத்தை 
நன்றியோ டுள்ளிப் பண்ணோ டிசைபெற நவின்று போனான் 


99 


தேவாரம் ( பண், இந்தளம் ) 


கிறிஸ்துவே எனக்கு எல்லாமாயிருக்கிறார் . 


1 . 


சத்தாய் நிஷ்களமா யொரு சாமிய மும்மிலதாய்ச் 
சித்தா யானந்தமாய்த் திகழ் கின்றதி ரித்துவமே 
எத்தால் நாயடியேன் கடைத் தேறுவ னென்பவந்தீர்ந் 
தத்தா வுன்னையல்லா லெனக் கார்துணை யாருறவே 


2 


எம்மா விக்குருகி யுயி ரீந்துபு ரந்ததற்கோர் 
கைம்மா றுண்டுகொலோ கடை காறுங் கையடையாய்ச் 
சும்மா ரக்ஷணைசெய் சொல்சு தந்தரம் யாதுமிலேன் 
அம்மா னுன்னையல்லா லெனக் கார்துணை யாருறவே 


3. பித்தே றிச்சுழலும் ஜெகப் பேய்பிடித் துப்பவத்தே 
செத்தே னுன்னருளாற் பிழைத் தேன் மறு ஜென்மமதாய் 
எத்தோ டங்களையும் பொறுத் தென்றுமி ரங்குகவென் 
அத்தா வுன்னையல்லா லெனக் கார்துணை யாருறவே 


4. துப்பார் சிந்தையிலேன் மறைந் தீட்டிய தொல்வினையுந் 
தப்பா தேவெளியா நடு நாளெனைத் தாங்கிக்கொள்ள 
இப்பா ருய்யவென்றே மனுக் கோலமெ டுத்தவெங்கள் 
அப்பா வுன்னையல்லா லெனக் கார்துணை யாருறவே 


5 . 


மையார் கண்ணிருண்டு செவி வாயடைத் துக்குழறி 
ஐயான் மூச்சொடுங்கி யுயி ராக்கைவிட் டேகிடுநாள் 
நையேல் கைநெகிழே னுனை நானுண் டஞ்சலென 
ஐயா வுன்னையல்லா லெனக் கார்துணை யாருறவே 


6 . 


வான்றோய்ந் திட்டதன்றோ தமி யேன்புரி வல்வினைதான் 
ஏன்றா னிவ்வுலகில் ஜெனித் தேனென வீடழிவேன் 
மூன்றாய் மூன்றுமொன்றாய்த் தொழின் மூன்றுமி யற்றிநின்ற 
ஆன்றோ யுன்னையல்லா லெனக் கார்துணை யாருறவே 


154 


ஆதி பருவம் 


7 


திரைசேர் வெம்பவமாங் கடன் மூழ்கிய தீயரெமைக் 
கரைசேர்த் துய்க்கவென்றே புணை யாயினை கண்ணிலியான் 
பரசேன் பற்றுகிலே னெனைப் பற்றிய | பற்றுவிடாய் 
அரசே யுன்னையல்லா லெனக் கார்துணை யாருறவே 


8. தாயே தந்தைதமர் குரு சம்பத்து நட்பெவையும் 
நீயே யெம்பெருமான் கதி வேறிலை நிண்ணயங்காண் 
ஏயே யென்றிகழு முல கோடெனக் கென்னுரிமை 
ஆயே யுன்னையல்லா லெனக் கார்துணை யாருறவே 


9 


என்னேர் பாவியர்தா னுல கத்திலை யென்னினுமுன் 
பொன்னே ருங்கழற்கே புக லாக வந்தடைந்தேன் 
மன்னே ரக்ஷணிய வமிர் தூட்டிம னுப்புரக்கும் 
அன்னே யுன்னையல்லா லெனக் கார்துணை யாருறவே 


10 


ஈண்டே யென்னுளத்தில் விசு வாசவி ளக்கிலங்கத் 
தூண்டா யென்னிலந்தோ மயல் சூழ்ந்துகெ டுத்திடுங்காண் 
மாண்டா யெம்பிழைக்கா வுயிர்த் தாயெமை வாழ்விக்கவே 
ஆண்டா யுன்னையல்லா லெனக் கார்துணை யாருறவே 


தேவாரம் முற்றிற்று 


இன்னிசை பாடி யேகு மேல்வையி னிரண்டு பாலுந் 
துன்னிய புதரி னூடே சுருங்கிய நெறியின் பாங்கர் 
மன்னிரு கோர சிங்க மறிந்திடு நிலைகண் டேங்கித் 
தன்னிலை கலங்கி நெஞ்சந் துணுக்குறீஇத் தமியன் றேர்வான் 


100 


ஆங்கவர் கண்டு சொற்ற வடுந்திறல் வயவெஞ் சீயம் 
ஈங்கிவை போலு மென்க ணெதிர்ப்படு மிரண்டு மெஞ்சித் 
தூங்குவ வல்ல நின்று துயல்வரு கின்ற யாண்டும் 
பாங்குற வகலத் தக்க பரிசெது மின்று பார்க்கில் 


101 


ஆற்றெதிர்ப் பட்ட துன்புக் களவிலை யவற்றால் யானோர் 
காற்றெதிர்ப் பட்ட பூளை யாயினன் கருணை வேந்தன் 
தேற்றெதிர்ப் பட்ட தாலோர் தீங்கின்றி வந்தே னீண்டிக் 
கூற்றெதிர்ப் பட்டேன் வாணா ளின்றொடுங் குறுகிற் றேயோ 


102 


நேருறத் துணிந்து செல்லின் னினைப்பதன் முன்னம் பீறிக் 
கோரவெம் பகுவா யார விழுங்கிடுங் கொள்கைத் தம்மா 


உபாதிமலைப் படலம் 


155 


ஆரிவற் றிடையிற் சென்றிங் காவிபெற் றுய்வ ரிந்தக் 
காரியங் கண்டன் றோவவ் விருவருங் கடுகி மீண்டார் 


103 


உயப்படு மார்க்க மாமிவ் வோரடித் தடத்தை விட்டிங் 
கயற்புறம் விலகி யேகி னாவதன் றதோமு கங்கொண் 
மயற்படு குழியுள் வீழ்ந்து மடிவது திண்ண மென்னே 
செயப்படு முபாய மீண்டு திருமுதல் சீரி தன்றால் 


104 


பண்டுகோ ளரிவாய் கட்டிப் பத்தனைப் பாது காத்த 
அண்டர்நா யகன லாலிவ் வாபத்துக் குதவு வார்யார் 
உண்டெனக் குறுதி யென்னா வுள்ளியுள் ளூக்கந் தோன்றித் 
தெண்டனிட் டுரக்கக் கூவி ஜெபித்தனன் சிந்தை யொன்றி 


105 


ஆகுலத் துடன்வா னோக்கி யழுதுமன் றாடிக் கூவுங் 
காகுளி வான மெட்டக் கதித்தபே ரோசை கேட்டுக் 
கோகுல மாட வீதிப் புறக்கடை குலவிக் காக்கும் 
சோகமில் சாவ தானி தன்னுளே சூழுங் காலை 


106 


மேக்குயர் பரலோ கத்து விபுதரா யனைவி ளித்த 
வாக்கிது வயவெஞ் சீய மறிதல்கண் டஞ்சி யிட்ட 
கூக்குர லிதுவென் றோர்ந்தென் வார்த்தையைக் குறிக்கொ ளென்னா 
மீக்கிளர் சத்தத் தோடும் விளித்துமற் றிதனைக் கூறும் 

107 


வெஞ்சின மடங்கற் கஞ்சி விளித்தனை போலு மெம்பி 
அஞ்சிடே லஞ்சி டேனீ யருந்தளை காலிற்பூட்டிச் 
செஞ்செவே தொடரின் மாட்டிச் சிறையிடு வித்த துண்டால் 
விஞ்சியோர் தீங்கு செய்ய விறலின்றிவ் விநய மோர்தி 


108 


கால்வழி பிசகா துள்ளங் கலங்காது கடவுள் வேந்தன் 
கோல்வழி யிழுக்கா வண்ணங் குறிக்கொளிஇ யமைத்த வேத 
நூல்வழி யுரத்து மத்தி நுனித்தடி பெயர்த்து வந்திப் 
பால்வழி பிடித்தி நெஞ்சிற் பதியிது பரமார்த் தங்காண் 


109 


தீயினுங் கொடிய கோடி துன்பங்கள் செறினு மாவி 
மாயினும் ஜீவ மார்க்க வரம்புநீ யிகப்பா யல்லை 
ஆயினு நடுவி கந்தோ ரணுத்துணை பிசகி யோர்பாற் 
சாயினுந் தீங்கு வந்து சாருமென் றறிதி தக்கோய் 


170 


156 


ஆதி பருவம் 


என்றவ னிசைத்த வார்த்தை யெனுஞ்சுவை யமுதத் தோடு 
சென்றுநின் றுழலும் ஜீவன் செவிவழி புகுதத் தேறி 
வென்றிசே ரரச னுய்த்த விழுத்திரு வாக்கீ தென்ன 
நன்றியோ டுள்ளிப் போற்றித் துதித்திது நயந்து செய்தான் 


171 


கச்சையை யிறுக்கிக் கட்டிக் கால்நிலைத் தூன்றிக் கையில் 
வச்சிர தண்டொன் றேந்தி நடுநிலை வழுவா வண்ணம் 
உச்சித விசுவா சத்தி னுரங்கொண்டங் குற்று நோக்கி 
நிச்சய நுண்ணூன் மார்க்க நெறிகடைப் பிடித்து நின்றே 


112 


வானநா யகனை யுள்ளி மானதாஞ் சலிவ ழங்கி 
மோனமாய் முன்னிட் டேக முயன்றடி பெயர்க்கும் போழ்திற் 
கானகத் துழல்வி லங்கின் கணநிலை குலைந்து சாயத் 
தானவா ரணங்க ளேங்க முழங்கின தறுகட் சீயம் 


113 


முதிர்சினந் திருகிக் கான முடங்குளை மடங்க லெங்கும் 
அதிர்பட முழங்கிப் பொங்கி யடுத்தடுத் துரறி யார்ப்ப 
எதிரொலி யெழும்பி நால்வா யிருங்களிற் றியானை மூளை 
பிதிர்பட வுருமி னோசை பிறங்கிய தடவி யெங்கும் 


114 


தெற்றென மறையோ னுள்ளந் துணுக்குற்றுத் திகைத்த தேனும் 
நற்றவம் பயின்ற தாலே நடுநிலை தவறா னாகி 
மற்றெதி ரூன்றி முன்னே வைத்தகால் பின்வாங் காமல் 
வெற்றொலி யிதுவென் றெள்ளி நடந்தனன் விறல்கொள் வீரன் 


175 


இருட்டையூ டறுத்து முன்சென் றெதிருற வணைந்து சீறி 
வெருட்டுவெம் மடங்கல் வாயுட் புக்குடன் மீண்டா னென்ன 
அருட்டுணை யாலே யந்த வாபத்துக் ககன்று போனான் 
திருட்டுவா யலகைக் குண்டோ தொண்டனைச் செயிக்குந் தீரம் 


116 


பாம்பின்வாய்த் தேரை மீண்ட பரிசெனப் படருண் மூழ்கித் 
தூம்புறழ் பகுவாய்ச் சீயச் சுவட்டிடை மறிந்து போந்து 
மேம்படு தலத்தின் மேய வேதியற் குற்ற வெற்றி 
ஓம்படை யாகக் காத்த வுன்னதத் தொருவர் பாற்றே 


117 


பொருட்டிற னறியார் சொல்லும் பொய்யுரைக் கொருகாற் சற்று 
மருட்டிமுன் னின்று மெய்யை மறைக்குமோர் வலியுண் டேனும் 
அருட்டிற னுடைய நீரா ரவலத்தோ டுரைக்கு மெய்மை 
தெருட்டுவா ரறினுந் தானே திகழ்ந்திடுஞ் செவ்வி யுண்டால் 


118 


உ பாதி மலைப் படலம் 


157 


கடுங்க மடங்க லேற்றின் கைதப்பி யகன்று போன 
அடுங்களி றனையான் சித்த மமைதலுற் றாறி ஜீவன் 
நடுங்குற வெதிர்ந்த மோச நாசத்தி லுயிர்தந் துய்த்த 
ஓடுங்கலில் கருணைத் தேவை நன்றியோ டுள்ளி யுள்ளி 


119 


அஞ்சலித் தோகைக் கண்ணீ ரவிழ்ந்துதன் னங்கம் போர்ப்பத் 
துஞ்சுறா வன்பிற் பல்காற் றொழுதுதோத் திரித்துப் பாடி 
உஞ்சன னளிய னேனென் றுவந்துதன் னெறியிற் சென்றான் 
எஞ்சிய கருக்கன் மாயக் காரிரு ளிறுத்த தன்றே 


120 


உபாதி மலைப் படலம் முற்றிற்று 

ஆதிபருவம் கவி , 1116 + 31 . 


இரண்டாவது : குமார பருவம் 


சம்பாஷணைப் படலம் 


வெய்யவ னிறத்தலிற் பரிந்து மேதினித் 
தையலாள் துக்கவெந் தழல்சு டச்சுட . 
மெய்யெலாங் கருகிய விதத்தை மானுமால் 
வையக முழுவதும் புதைத்த மையிருள் 


1 


செஞ்சுட ரவிரொளிப் பிழம்பைத் தீக்குமோர் 
நஞ்சிது வென்னவு நாச தேசத்துப் 
பஞ்சபா தகத்திரள் படர்ந்த தென்னவும் 
விஞ்சிய திருட்குழா மேலுங் கீழுமே 


2 


அஞ்சுட ரவித்துவந் தகிலம் யாவையும் 
வஞ்சனை யுருக்கொடு கரந்து வௌவிய 
அஞ்சனக் கருநிறத் தரக்கி யேகொலாம் 
செஞ்செவாய் மடுத்துறச் செறிந்த காரிருள் 


3 


அலைகடற் புவியில்வா ழான்ம கோடிகள் 
நிலைதபக் கொடுந்தொழி னினையும் பேய்க்கணத் 
தலைமக னிடைக்கிடை வீசு தந்திர 
வலையென விரவிருள் வளைந்த தெங்குமே 


4 


பள்ளநீ ருலகெலாம் படிந்த வெந்நிசி 
நள்ளுந ராமென நடித்து நாடருங் 
கள்ளமும் வஞ்சமுங் கலந்த கைதவர் 
உள்ளமு நரகபா தலமு மொத்தவே 


5 


கெடுக்குந ரடர்ந்து பல் கேடு சூழினு 
நடுக்குறு நோய்பல நலியு மேனுங்கை 
எடுக்குநர்க் கிறையரு ளிலங்கு மாறுபோல் 
உடுக்கணம் விளங்கின வும்ப ரெங்குமே 


6 


மருட்டுபுன் மாக்கள்செய் வஞ்சப் போதக 
இருட்டுறு மிருதயத் துணர்ச்சி யேய்ந்திட 
அருட்டகு குரவர்மெய் யன்பி னாலகந் 
தெருட்டுபோ தனையெனத் திகழ்ந்த தாரகை 


7 


சம்பாஷணைப் படலம் 


159 


ஆன்றபே ரகல்விசும் பணவி யெங்கணு 
மீன்றிகழ்ந் தொளிர்வன விட்பு லத்துநங் 
கோன்றிரு நந்தனங் குலவு ஜோதிய 
வான்றருக் குலம்பொலி மலரை மானுமே 


8 ) 


சோதனைக் கிடைந்திடாச் சூர சேனன்மெய் 
வேதிய னெனநனி வியந்து மேம்படு 
தூதர்தூ வியமலர்த் தொகுதி போலுமால் 
மீதுறத் திகழ்ந்திடை மிளிருந் தாரகை 


9 


அடங்கின விலங்குபுள் ளடவி யார்ப்பொலி 
அடங்கின பல்லியத் தணிகொள் பேரிசை 
அடங்கின பணிமுறை யகில காரியம் 
அடங்கின பொறிபுல னவித்த யோகிபோல் 


10 


இத்திற முன்னிசி யிருட்டொ டேகிய 
வித்தக வேதியன் விரைந்து போயெழிற் 
சத்திரப் புறக்கடைத் தலையைக் கிட்டினான் 
அத்தகு காவல னாரை நீயென்றான் 


11 


நாசதே சத்துளே னயந்து நாடொறும் 
பாசவெவ் வினைத்தொழில் பயின்ற பாமர 
நீசன்முற் பெயரவ பத்த னின்மல 
ஈசனா ரருள்பிடித் திழுத்த திவ்வழி 


12 


வந்தன னுபாதிமா மலையின் மீதுள 
நந்தனத் திருந்துயி னயந்து நன்மதி 
சிந்தினே னதுபல தீங்கு மோசமுந் 
தந்ததா லிருள்வழி தவித்து வந்தனன் 


13 


இத்தகு தலத்திடை யிரவு தங்கியான் 
நித்திரை தெளிந்துத யாதி நீங்கவெற் 
குத்தரங் கிடைக்குமோ வுலங்கொ டோளினாய் 
எத்திற நுங்கருத் தியம்பு வாயென்றான் 


14 


எள்ளருங் கடைத்தலை யேந்தன் மற்றிவன் 
உள்ளமும் வாக்குமொத் துளது போலுமால் 
கள்ளமி னீர்மையன் கருதுங் காலெனா 
ஒள்ளியோய் கேளென வுரைத்தன் மேயினான் 


15 


160 


குமார பருவம் 


அரும்பிய மெய்விசு வாசத் தாலகந் 
திரும்பியுன் னதநகர் சேர யாத்திரை 
வரும்பர தேசிகள் வதிந்து போதர 
விரும்பியிங் கமைத்ததிவ் விநோத மாடங்காண் 


16 


வித்தக விவேகிசொல் விநய யூகிமெய்ப் 
பத்திநற் சிநேகியென் றுரைக்கும் பார்ப்பன 
உத்தமி நால்வரிங் குளர்மற் றொண்ணிலைச் 
சித்திர மாளிகை யகத்துச் செவ்வியோய் 


17 


கைவரு தவநிலை யியற்றுங் கன்னியர் 
தெய்விக சுருதிநன் குணர்ந்த செவ்வியர் 
மெய்வரு நாவினர் விதேக முத்தர்போல் 
ஐவரை யறுவரா யமைத்த வாருடர் 


18 


மற்றிவர் சீலமு மறைமெய்ஞ் ஞானமும் 
பற்றறுத் தியோகுசெய் பரிசுந் தெள்ளிதின் 
உற்றறி யஃதுனக் குறுதி யாமெனச் 
சொற்றுடன் யூகியை விளித்துச் சொல்லுவான் 


19 


அம்மகேள் நாசதே சத்த னாமிவன் 
நம்மசீ யோனம்லை நணுகு மாசையால் 
இம்மலை யேறிவந் திடர்ப்பட் டெஞ்சியோன் 
செம்மையை யறிந்தினிச் செய்வ செய்மினோ 


20 


என்றினி துரைத்திட விசைந்து வைதிக 
நன்றிகொண் மடவரல் நம்பி யெங்குளை 
ஒன்றியிவ் வழிவர வுற்ற தென்னையோ 
இன்றெலாம் புலப்பட யியம்பு கென்றனள் 


21 


தாயெனப் பரிவுடன் வினவுந் தையலாள் 
சேயுயர் மதிமுக நோக்கிச் செவ்விய 
தூயவன் றன்வர லாறு தொன்றுதொட் 
டேயவை சுருக்கிநன் கியம்பி னானரோ 


22 


கேட்டனள் யூகியென் றுரைக்குங் கேதமில் 
வாட்டடங் கண்ணினள் மற்றை மூவரைக் 
கூட்டின ளிவனிலை குறிகுணங்களைக் 
காட்டினள் கைநெல்லிக் கனியின் வாய்மையால் 


23 


சம்பாஷணைப் படலம் 


161 


காரிகை யூகிசொற் கருத்தை யோர்ந்தவர் 
சீரிய னிவன் செயல் செவ்வி தாதலிற் 
கூரிய தவநிலை குறித்துப் பேசுதும் 
ஆரிய வருகவென் றழைத்துப் போயினார் 


24 


முன்பொரு பற்றிலர் முகங்கண் டோரிலர் 
பின்பெதுங் குறித்திலர் பேணுஞ் செய்கையோ 
டென்புநெக் குருகித்தம் மினத்தொ டேற்றனர் 
அன்பெதுங் கருதிடா தளிக்கு நீரதே 


25 


அறப்பெருஞ் சாலையை யடுக்குங் காற்பலர் 
புறப்படூஉ வெதிர்ந்தருள் பொழியுங் கண்ணினார் 
மறப்பரு நன்மொழி வழங்கி வாழ்த்தினார் 
சிறப்பொடு பூசனை செய்யுஞ் செய்கையார் 


26 


புவனபோ கங்களைப் 

புதைத்திட் டாத்தும 
கவனமுற் றருநெறி கடைப்பி டித்தவன் 
உவகையோ டுபசரித் துறவு காட்டுமத் 
தவநிலை முதியரைத் தாழ்ந்து போயினான் 


27 


ஆங்கொரு சார்பினி லழகு வீற்றிருந் 
தோங்கிய தவளமா ளிகையி னுள்ளுறப் 
பூங்கொடி மடந்தையர் புகுந்து புங்கவ 
ஈங்கினி திருக்கவென் றிருக்கை யீந்தனர் 


28 


நன்றியோ டாசனத் திருந்து நம்பனை 
ஒன்றிய சிந்தையோ டுவந்தி றைஞ்சினான் 
துன்றிய வுபாதி தொக் கடர்ந்த சூழலில் 
பொன்றிடா வகைதனைப் புரந்த துள்ளியே 


29 


அவ்வயிற் சிலதிய ரடுத்தங் கேந்திய 
திவ்விய பானநீ ரருந்திச் சிந்தையிற் 
கவ்வையின் றாயிருந் தரங்கின் காட்சியைச் 
செவ்விதி னோக்கினன் றிகைத்துள் ளுன்னுவான் 


30 


புண்ணியங் குடிபுகப் புதுக்கு மாடமோ 
கண்ணிய வருந்தவக் கழகந் தான்கொலோ 
தண்ணளி யுறைவதற் கியன்ற சாலையோ 
மண்ணுல கிறுத்தபே ரின்ப மாடமோ 


31 


162 


குமார பருவம் 


துறைதொறு மாரணத் துழனி தூயநாட் 
டிறைதிருப் புகழ்விளக் கினிய பாட்டிசை 
மறைமொழி வழாதமா டகநல் யாழிசை 
நிறையுமா லிதுவுமோர் நிமல வீடுகொல் 


32 


வெண்ணிலா வுமிழ்சுதை மிளிர்ந்த பித்தியிற் 
றிண்ணிய சுருதியிற் றெளிந்த நீர்மைய 
கண்ணடிப் படிவங்கள் ககன கோளத்தின் 
வண்ணமித் துணையென வகுத்துக் காட்டுமால் 


33 


மாயமில் லுளத்திடை வந்து தைவிக 
தூயவா வியினரு டுன்னு மாறுபோல் 
மேயசா ளரந்தொறும் வீசு மிவ்வகத் 
தேயவ ருடல்புள கேறத் தென்றலே 


34 


பொறிக்கெலா நலந்தரு புனித மாப்புலன் 
செறிக்குமாற் சிந்தனை தெருட்டு மாலற 
நெறிக்கெலாந் துணையென நிலவு மானில 
வெறிக்குமா ளிகையிதை யென்னென் றுள்ளுகேன் 


35 


இன்னண மதிசயித் தெண்ணி வேதியன் 
தன்னுளே யுவந்தன னிருப்பத் தண்ணளி 
துன்னிய முத்தவத் தோகை மாரவன் 
முன்னுற விருந்திவை மொழிகு வாரரோ 


36 


அரசிளங் கோமகற் கன்பு செய்யுமெய்ப் 
பரிசுடை யையவெம் பக்க னீவரும் 
வரிசைபெற் றனனுெ மகிழ்ச்சி யுண்டெமக் 
குரைசெயுந் தரத்ததன் றுண்மை நூல்வலாய் 


37 


தராதல விரக்ஷணை சமைக்குந் தன்மைய 
புராதன சுருதிநன் குணர்ந்த புந்தியோய் 
இராவுண வியையுமட் டாக யாங்குழீஇ 
விராயுரை யாடுதும் விழைவெ னென்றனர் 


38 


ஆசறு மனத்தின ரன்பி னாற்சொலும் 
வாசகங் கேட்டுள மகிழ்ந்து வேதியன் 
பூசனை மொழிசில புகன்றெ னன்னைமீர் 
பேசுது மெனக்கது பெரிய நன்றென்றான் 


39 


163 


சம்பாஷணைப் படலம் 


அத்திற மறிந்தரு கமர்ந்த வான்றமெய்ப் 
பத்தியாம் பவித்திரை பவள வாய்திறந் 
தெத்திற வெண்ணமற் றுன்னை யிவ்வழி 
உய்த்தது புலப்பட வுரைத்தி யாலென்றாள் 


40 


முருந்துறழ் மூரலாண் மொழிய முற்றுளந் 
திருந்திய மறையவன் செவ்வி தாமென 
அருந்தவத் தோய்பிறப் பவித்தை யேகுடி 
இருந்ததே சம்மெமக் கிறைவன் பாரிடம் 


41 


ஈசன்கோ பாக்கினி யெரிக்கும் யானுறு 
நாசதே சத்தையென் றெழுந்த நல்லுரை 
ஓசைகேட் டஞ்சியுள் ளுடைந்து யங்கினேன் 
பாசவெவ் வினைமிகு பார மாயிற்றால் 


42 


வழியறிந் தோடல னாயின் மாண்டுயிர் 
அழிவனென் றோருணர் வகத்து ளூன்றலாற் 
கழிவினுக் கிரங்கிநாட் கழிய விவ்வழி 
மொழிசுவி சேஷகன் முடுக்கி னானென்றான் 


43 


வேறு 


நன்று வேதிய மறைவியாக் கியானிநன் மனையில் 
நின்ற துண்டெனி னிகழ்ந்ததென் னிகழ்த்தென நீர்மை 
குன்று றாதபூங் கொம்பனாள் வினவலுங் குறித்த 
மன்றில் யான்கண்டு கேட்டவை மறப்பரி தம்ம 


44 


ஜென்ம சத்துரு வாயெமைக் கெடுப்பது தீரா 
வன்ம முற்றபேய் மற்றதை யடர்க்கநம் மாட்டுத் 
தன்ம ரக்ஷகர் கிருபைதந் தருள்வரித் தகைமை 
என்ம னத்துற வூன்றிய தங்ஙன மெம்மோய் 


45 


நரம னாலயத் திடம்பெறு பாவமே நாளும் 
பரம நாயன்கை மாறின்றிப் பாலிக்குங் கிருபை 
உரமு றாவகை துரந்திடு மென்பது முணர்ந்தேன் 
வரம னோகர நுனித்துணர் மதிவலோய் மனத்துள் 


46 


164 


குமார பருவம் 


மற்று மேலைநாள் வருநடுத் தீர்வையின் மரபைச் 
சொற்ற னன்னொரு சொப்பனி கேட்டுளந் துளக் 

பக்கம் 
உற்ற தென்னினு முடையவன் றிருவுளச் செயலான் 
முற்றுமெற்கது பெரும்பய னீந்தது முதியோய் 


47 


நித்தி யானந்த மாடத்து நிலவர மியத்திற் 
பத்த ரோர்சிலர் வெள்ளுடை பரித்துல வுவதுஞ் 
சுத்த வீரனோர் தூயவன் வாயிலிற் றுன்னி 
முத்தி வீட்டினுட் புகுந்ததுங் கண்டவா முதிர்ந்தே 


48 


உள்ளு றப்புக விரைந்தனெ னுத்தம குரவன் 
வள்ள லுத்தர மின்றென மறுத்தெனை விடுத்தான் 
எள்ள ரும்பல காட்சியிற் றெருட்டியென் றிசைத்தான் 
கள்ள மின்மறை வேதியன் கனங்குழை யுரைப்பாள் 


49 


உலங்கொ டோளினா யுன்னுளத் துள்ளதுன் னுரையாந் 
துலங்கு கண்ணடி மயலறக் காட்டிடத் துணிந்தேம் 
நலங்கொண் மார்க்கத்து மற்றெதை யெதிர்ந்தனை நம்பி 
புலங்கொ ளத்தெரித் துரையென வாரியன் புகல்வான் 


50 


குருதி சிந்தியோர் குன்றிடைக் குரிசினம் மிளங்கோ 
பரிதி போலொளி கான்றுயிர் விடுத்திடும் பரிசைக் 
கருதி நோக்கின னோக்கலுங் கழிந்தது சும்மை 
சுருதி நூல்வலாய் தோன்றினர் மூவரச் சூழல் 


51 


ஆய காலையிற் பாவமன்னிப்பெனக் கருளி 
ஏய பேரடை யாளங்க ளிவையெனக் கீந்து 
மீயு யர்ந்தவா னகத்திடைக் கரந்தனர் விரைந்து 
கூய மெய்யடி யாருளங் குடிகொண்ட கோமான் 


52 


கொள்ள ருந்துயில் கொண்டவர்க் கறிவினைக் கொளுத்த 
எள்ளி மூவருந் துயின்றன ரெழுந்தில ரொருசார் 
கள்ள மார்க்கத்த ரிருவர்வந் திடையிலே கலந்து 
நள்ளி ருட்படு கவர்வழி பிடித்தனர் நயந்து 


53 


அடர்ப்ப தன்றுநீ யஞ்சிடே லாளரி யேறு 
தொடர்ப்ப டுத்தவை யென்றுகா வலன்சொன்ன சொல்லால் 
இடர்ப்ப டாதிவ ணிறுத்தன னன்றெனி லிருவர் 
பிடர்ப்பு றம்பிடித் தோடுவல் பெறுங்கதி பிறவே 


54 


சம்பாஷணைப் படலம் 


165 


பெண்ண ருங்கலத் தாயர்மீர் பிணிபிழைத் தோடி . 
உண்ணு நீர்நசை யாற்றிரிந் துலைந்தவோ ருழைக்குத் 
தண்ண றும்புனற் றடாகமொன் றெதிர்ந்தபோற் றமியேற் 
--கெண்ண ருங்குணத் திவ்வுழை லபித்ததிவ் விரவில் 


55 


சாவ தானிபே ருதவியின் றகைமையுந் தழைத்த 
ஆவ லோடெனக் காதரம் புரியும் தன்பும் 
நாவி னாலன்றென் னுளத்திடை நன்றிபா ராட்டித் 
தேவ தேவனைத் துதிப்பலென் றிசைத்தனன் செய்யோன் 


56 


இனிது வேதியன் வாய்மைகேட் டகங்களித் தெல்லாம் 
புனித வாவியி னருட்செய லாமெனப் போற்றிக் 
கனித னீர்மையிற் கண்ணுளங் கசிந்தனள் பத்தி 
வனிதை யவ்வயின் விவேகிமற் றிவ்வுரை வகுக்கும் 


57 


மக்க ளைத்துணை மனைவியை மருவுசம் பத்தைத் 
தொக்க ளைந்தவுன் கிளைஞரைத் துறந்துவான் வழியிற் 
புக்கு வந்தனை மற்றவற் றிடைக்கிடை புகுந்து 
சிக்கு கின்றவோ சிந்தனை செப்புதி யென்றாள் 


58 


புந்தி மாதிது புகறலும் புறத்தொடர் பெல்லாம் 
முந்து வர்த்துப்பின் வேட்டுழல் கின்றவோர் மூடச் 
சிந்தை யின்றெனி னும்பழ வாசனை சிறிது 
வந்து வந்துபோம் விடுபட்ட வூசலின் வடம்போல் 


59 


மாலை 


கண்டர வாமென மயங்கிப்பின் வாங்கும் 
சீல மாயொரு தீங்குறிற் றிகைத்துளந் திரும்பிப் 
போலி வாழ்க்கையிற் புகவரு மாயினும் புகழோய் 
மேலை நாணடுத் தீர்வையை நினைத்துடன் மீளும் 


60 


நேர்ந்த தாற்பல சமயங்க ணிருவிசா ரத்தைச் 
சார்ந்தி டற்குளஞ் சாய்ந்திடி லெத்தனை தவறும் 
ஆர்ந்த நிந்தையு மாமொரு முறையரு வருத்துத் 
தீர்ந்த பின்னதை விழைவது வோநர ஜென்மம் 


61 


அநித்தம் பாவசந் தோடங்க ளனைத்தும் தன்றித் 
துனித்தி றஞ்சதோ தயந்தரு மென்றருட் டுணையால் 
நுனித்து ணர்ந்துபே ரின்பலோ கத்தையே நுதலித் 
தனித்து நூல்வழி வரவொருப் பட்டனன் றக்கோய் 


62 


166 


குமார பருவம் 


இனைய யாவுமற் றொருபக்ஷ மெம்பிரா னன்புந் 
தனையன் றண்ணளி யும்புனி தாவியின் றயையும் 
நினையுங் காலிந்த நீணிலத் துறவினை நினைக்கும் 
வினைய மென்னவா மீதென்றன் முக்கிய விநயம் 


63 


என்று வேதியன் றன்னுளத் தியற்கையை யியம்பத் 
துன்றி ருங்குழற் சுமதியென் றுரைபெறுந் தோகை 
நன்று நின்கரு விழியென நயந்தவை சிலவீங் 
கொன்றி வந்தவோ வுன்னொடு முரையென வுரைப்பான் 


64 ) 


பச்சைப் பூகநின் றெழுகுலக் குயின்மொழிப் பாவாய் 
கொச்பை பாமரக் குடிமையிற் பழகிய கொடி 
இச்சைப் பாடுகள் சிற்சில வென்னொடு மிசைந்தே 
அச்சப் பாடுக டருவன யாண்டுமென் னகத்துள் 


65 


விதிவி லக்கிகந் துஞற்றுதல் விருப்பமின் றேனும் 
விதிவி லக்கிகந் துஞற்றுவ லோரொரு வேளை 
விதிவி லக்கிகந் திடுவன்யா னாயினும் விதித்த 
விதிவி லக்கெலா நன்றென விருப்புடன் ரமிப்பேன் 


66 


என்ற மாத்திரத் தையவுன் னியற்சுபா வேச்சை 
துன்று நன்மனோ தத்துவ விரோதமாய்த் துளங்கி 
நின்ற தென்னிலவ் விச்சையை நிலவுறா தடக்கி 
வென்றி யெவ்வகை விளைத்தனை விளம்புதி யெனலும் 


67 


தாக்கி டப்படுஞ் சிற்சில வேளையிற் றமியேன் 
தீக்கு ணங்களவ் வமைதியை மயலறத் தெருண்டு 
நோக்கி லோர்பதி னாயிரங் கோடிபொன் னொடியில் 
ஆக்கல் போலுமெய்ம் மகிழ்ச்சியுண் டாமகத் தணங்கே 


68 


சுபாவ விச்சையைக் கெடுத்துவே ரெடுத்தறத் துடைக்கும் 
உபாய மைம்பொறி வாய்வழி புலனுறா தொருங்கே 
கபாட பந்தனஞ் செய்வதென் பாரது கருதில் 
அபாவம் வாய்ப்பழக் கன்றியோர் பயனிலை யம்ம 


69 


குருதி காட்டிய சிலுவையை நினைப்பதுங் கோதில் 
சுருதி நூலையுய்த் துணர்வதுந் துகிலையுன் னுவதும் 
வருதி றத்தமா மகிமையை மதிப்பதுஞ் சுபாவந் 
தருது ரிச்சையைக் களையுமெய்ச் சாதன சதுஷ்கம் 


70 


சம்பாஷணைப் படலம் 


167 


தீய சிந்தையைச் செகுப்பதுஞ் செம்மையிற் றிறம்பா 
மாய மற்றநற் கிரியையை வளர்ப்பது மயங்கி 
மேய சோதனைக் கெதிருற விறல்தரு வதுமெற் 
கேய வத்தகு சாதன சதுஷ்கமே யென்றான் 


71 


ஆரி யன்சொலக் கேட்டலு மாரண விவேகி 
சீரி தாமெனச் சிந்தையுள் வியந்துநீ சீயோன் 
மேரு மாமலை யாத்திரை விளைந்ததென் விருப்பங் 
கூரி யோயெது குறித்துள கூறுதி யென்றாள் 


72 


இலகு வாண்மதி முகத்தினா யென்னுயிர்த் தோழர் 
உலகெ லாமுயக் கொண்டவர் வினைச்சுமை யொழித்தோர் 
அலகி லாமகிமைப்பிர தாபமோ டாங்கு 
குலவி வீற்றிருத் தலைக்கண்டு களிப்பதோர் குறிப்பால் 


73 


இம்மை யேயெனை யீடழித் திடுபல விடுக்கண் 
வெம்மை மிக்கபல் வேதனை விடயங்க ளெதுவும் 
அம்மை யிற்புகா தழிமர ணமுமிலை யாங்கு 
செம்மை சேர்மதி மற்றிதோர் சிந்தனை தெரிநீ 


74 


பிணங்கு றாமனப் பெருந்தகை யவரொடும் பிரியா 
திணங்கி வாழ்வது மெம்பிரா னடி சிரத் தேந்திக் 
குணங்க ளைப்புகழ்ந் தேத்தியின் னிசையொலி கூட்டி 
வணங்கி நிற்பது மெனக்குள மற்றொரு வாஞ்சை 


75 


இத்த கைப்படு திடவிசு வாசத்தை யெனக்குள் 
உய்த்திம் மட்டுமா தரித்துநின் றுறுதுணை யாகி 
எத்தி றத்தினும் பாதுகாத் தளிப்பதெம் மிறைவன் 
வித்த கப்புனி தாவியின் செயலென விண்டான் 


76 


சீர்மை யுற்றமெய்க் கிறிஸ்தவன் றிடவிசு வாச 
நீர்மை யுற்றறிந் தாமிது நிண்ணய மென்னாக் 
கூர்மை யுற்றநல் விவேகியுட் குதுகலித் திருப்ப 
நேர்மை யுற்றசி நேகிமற் றின்னன நிகழ்த்தும் 


77 


ஐய மின்றற வோயுனக் காத்தும் வாழ்வு 
கைய தாயதெம் மாண்டகை கருணையி னழைப்பும் 
வைய ரக்ஷகன் மலரடி யாட்கொண்ட மாண்புந் 
துய்ய வாவிநல் காரருட் பெற்றியுந் துணியில் 


78 


14 


168 


குமார பருவம் 


மண்பி சைந்தருத் தாரஞர் மலிந்தபோ தத்துங் 
கண்பி சைந்தழு சேய்க்குளங் கசியுமோர் தாயின் 
பண்பி சைந்தநம் பரம்பரன் பத்தபா லனத்தை 
நண்பி சைந்தினி தாற்றுமா றறிந்தன நல்லோய் 


79 


அரிய மித்திர விங்கிது நிற்கநின் னன்புக் 
குரிய காதலி மக்கண்மற் றுளர்கொலோ வுளரேற் 
பிரிய விட்டுனைப் பிரிந்தவண் டரிப்பதென் பிரமை 
தெரிய விள்ளுதி யென்றனள் சிநேகியாந் தெரிவை 


80 


வினவு வாசகங் கேட்டலும் விம்மிநெட் டுயிர்த்துக் 
கனவு போன்றதெங் காமிய வாழ்வெனக் கருதி 
வனவி ழித்துணை நீர்முத்த முகுத்திட மறைதேர் 
பனவ னுள்ளுடைந் துருகிமற் றிவ்வுரை பகர்வான் 


87 


குணங்கு லாவிய குயிற்குரற் கோமள வல்லி 
மணங்கு லாவிய மனைவியோ டீரிரு மைந்தர் 
நிணங்கு லாமுடற் குயிரென வெனக்குளர் நிகழ்த்தில் 
கணங்கு லாவிய கிளைஞரும் பலருண்டு கண்டாய் 


82 


புலைநி ரம்பிய நிருவிசா ரத்தொடு புணர்ந்த 
அலைநி ரம்பிய கடற்புவி முழுவது மவிக்கும் 
உலைநி ரம்பிய கனலின்வா னுகுதழ லென்னாக் 
கலைநி ரம்பிய கட்டுரை தெரித்தனென் கவன்று 


83 


உலக வாழ்க்கையை யுறவினை யூர்ப்பழக் கத்தை 
அலகை மார்க்கத்தை யழல்விட வரவென வஞ்சி 
விலகி யென்னொடுந் திருமியிம் மெய்வழி பிடித்தற் 
கிலகு நன்மதி படைத்தில ளென்மனைக் கிழத்தி 


84 


மறுவி லாமதி முகத்தினாய் மைந்தரோர் நால்வர் 
சிறுவர் சொன்மதி தெருண்டிடார் நன்மையிற் றிறம்பி 
உறுவ தாயசிற் றின்பவுல் லாசமே யுவப்பர் 
நறுவி தெள்ளிவெங் கடுத்தழை நயக்குமாப் போலும் 


85 


பொறுமைத் தெய்வவேந் தாணையைப் பேணலர் புகுதும் 
மறுமைச் சிந்தையோர் சற்றில ரிகத்துறு வாணாள் 
குறுமைத் தென்பதுங் கொள்ளலர் குவலய வாழ்வின் 
சிறுமைப் போகம்வேட் டுழல்வரெம் மூர்வரு சிதடர் 


86 


சம்பாஷணைப் படலம் 


169 


பாபத் தைப்பர னீதியைப் பகர்நடுத் தீர்ப்பின் 
ஆபத் தைக்குறித் தறிவுறுத் தாவிநல் லருளாந் 
தீபத் தைக்கெடுத் திருட்படு தீவினை யீட்டிச் 
சாபத் தைப்பெறச் சதோதய முயல்வரச் சழக்கர் 


87 


தெள்ளி தென்மனை மக்களைத் தெருட்டிய செஞ்சொல் 
உள்ளி லங்கணத் துக்கதீம் பாலினை யொத்த 
வள்ளி யோயெமர்க் குரைத்தசொல் வல்லுளி மதியா 
தெள்ளி யிட்டநித் திலத்தையொத் துளதுகா ணிசைக்கில் 


88 


சொற்ற தோர்ந்திலர் வடித்தகண் ணீரொடு சும்மை 
உற்ற டைந்தமெய் வருத்தமும் விடுத்தநெட் டுயிர்ப்புஞ் 
சற்று நோக்கல ரிகழ்ந்தன ராதலிற் றமியேன் 
முற்று நீத்துவந் திவ்வழி பிடித்தனன் முதியோய் 


89 


கறுத்த சிந்தையர் மடமையாற் கனன்றுவர்த் தெள்ளி 
வெறுத்தெ னைப்புறக் கணித்தன ராயினும் விமலன் 
ஒறுத்தி டாதவர்க் குண்மையைத் தெரித்தறி வுறுத்திப் 
பொறுத்தி ரக்ஷணை நல்கமன் றாடுவல் புகழோய் 


90 


ஆக்கு தீவினை யருவருத் தஞ்சுமென் மனமும் 
வாக்குஞ் செய்கையு மாறுகொண் டனமனை மக்கள் 
போக்கி னுக்கெனை யாதலிற் பொருந்தல ராகி 
நீக்கு மாறொருப் பட்டனர் நிகழ்ந்ததீ தென்றான் 


91 


கனித னீர்மையன் வாய்மையிற் கனன்மெழு கென்ன 
வனிதை யுள்ளநெக் குருகினண் மறைமொழி யாய 
புனித வித்தவன் புந்திநன் புலத்திடைப் பொருந்தி 
இனிதி னுய்த்தவான் போகத்தை வியந்தன ளியம்பும் 


92 


பன்னு வேதபா ராயண பரனொரு மைந்தன் 
என்னி மித்தமே தினியுமைப் பகைத்திடு மேனும் 
பின்னி டாதுசான் றாகுதிர் பேதுறீ ரென்னாச் 
சொன்ன வாசக முண்டதற் குண்டுகொல் சோர்வு 


93 


அன்று வேதநன் னூனெறி கடைப்பிடித் தாபேல் 
மன்று ளேபுரி நற்கரு மத்தினால் மனது 
கன்றி வெஞ்சினங் கதுவியங் கவன்றனைக் காயீன் 
கொன்று தீர்த்தன னிதுவன்றோ குவலயக் கொள்கை 


94 


170 


குமார பருவம் 


திகழு நூன்மதிச் செவ்வியோய் செவ்விய ரென்னப் 
புகழு வார்க்கன்று நந்தமைப் புறக்கணித் தெள்ளி 
இகழு வார்க்குநன் றியற்றலே நங்கட னென்றும் 
அகழு வார்க்குநன் றாற்றுமாற் றாரணி யைய , 


95 


தாயைத் தந்தையைத் தாரத்தைத் தன்றுணைத் தமரைச் 
சேயைச் செல்வத்தை வெறுத்துயர் ஜீவனை விரும்பி 
மாயைக் கீடழி யாதுநல் வழிப்படு மாண்பே 
பேயைத் தாக்கிய பெருந்தகைக் காட்படும் பெற்றி 


96 


காவ லன்பெருங் கருணையிற் கரையில்பே ரின்ப 
ஜீவ நன்மையைத் தெரிந்தனை மற்றிதிற் சீரி 
தாவ தென்கொலோ வின்னுமவ் வாண்டகை யருளால் 
வீவி லானந்த பதவியும் பெறுகுவை மேலோய் 


97 


தேசு மல்கிய சிற்குணா லயதிரி யேகர் 
ஆசி மல்குக வனவர தமுமுனக் கென்னாப் 
பேசி யன்பினாற் பிறங்குமெய்ப் பத்தியை நோக்கி 
ஆசி லாமனத் தணங்கனா ளஞ்சலித் துரைப்பாள் 


98 


வேறு 


அருந்த வத்தெழில் பெற்றமெய் யாரணி 
திருந்த வாரியன் செப்பிய தோர்ந்தனம் 
பொருந்து மன்பரைக் காக்கின்ற புண்ணியப் 
பெருந்த கையருட் பெற்றியைக் கண்டனம் 


99 


அன்னை யுண்டுசின் னேரம முதுணற் 
கின்னு மாவிக்கி னியசம் பாஷணை 
பன்னு துங்கிறிஸ் தன்புப ழுத்தவா 
றுன்னு துங்கருத் தென்னென வோதினாள் 


100 


இதுசி நேகியி யம்பலு மேந்திழை 
மதிம டந்தையென் வாஞ்சையு மீதென்றாள் 
புதுவி ருந்தின னும்மகிழ் பூத்துடன் 
அதிந லமடி யேற்கம்மன் மீரெனா 


101 


ஒன்று வேண்டுவ லுன்னத கோமகன் 
மன்றி ரக்ஷைமு டித்தவ ரம்பினில் 


சம்பாஷணைப் படலம் 


171 


அன்ற டைந்தவ ரும்பெரும் பாட்டினை 
இன்றி சைக்கமன் றாடுகின் றேனென்றான் 


102 


பத்தி யென்னும்ப வித்திரை பாங்குளார் 
சித்த மும்மவர் செப்பிய சீர்மையும் 
உய்த்து ணர்ந்துள்ளு வப்பொடு மொள்ளிய 
வித்த கக்கனி வாய்மலர் விண்டனள் 


103 


எம்மு யிர்த்துணை யீரிறை வன்னொரு 
செம்மல் மேயசி லுவையின் பாடுகள் 
மம்மர் நீங்கிய வானவர்க் காயினும் 
அம்ம சொல்லிய ளவிடற் காவதோ 


104 


தரையில் யாவரும் பாவிகள் தண்டனை 
நிரைய நித்திய மாநடு நின்றவர் 
ஒருவ ரேயொருங் குத்தரித் தார்சிறு 
வரையில் யாவரந் நோவைவ குப்பரே 


105 


பாரை வானப்ப ரப்பைப்ப ரவையை 
வீரை வாலுகத் தையள விட்டிடுஞ் 
சீர ராயினும் ஜேசுத்த ரித்தவக் 
கோர வாதைகு ணித்திடற் பாலரோ 


106 


வாக்கொன் றிற்குளிவ் வையம டக்கிய 
கோக்கு மாரனல் லாலிக்கு வலயந் 
தீக்க நின்றசி னக்கொடுந் தீத்திரள் 
ஆக்கை மீதுத்த ரிக்கவல் லாரெவர் 


107 


பாழி யம்புவி யுய்யப்ப ரன்சுதன் 
வாழி மேனிவ தைப்புண்ட நீர்மையை 
ஊழி யூழிநி னைத்தழு தொண்கணீர் 
ஆழி யாகவு குப்பினு மாற்றுமோ 


108 


வையம் விண்டிடும் வான்கதிர் மாய்ந்திடுஞ் 
சைய முந்தக ருந்தலை சாய்ந்தெனில் 
ஐயன் மேயவ வஸ்தையை யாய்ந்துரை 
செய்ய யானொரு சின்மதி யோதரம் 


109 


172 


குமார பருவம் 


நாய கன்புனி தாத்துமம் நைந்ததும் 
மீயி ரத்தவெ யர்த்துளி வீழ்த்ததும் 
ஏய தின்னண மென்றெடுத் தோதவாய் 
ஆயி ரம்மிலை யாயுவு மற்பமால் 


110 


பெருகு மன்பிற்பி ணித்தவப் பெற்றியை 
உருகு முள்ளத்திர் யானுரை செய்வதற் 
கருகி யல்லென்மற் றாயின மாவியின் 
திருவ ருட்கொட றிந்தன செப்புகேன் 


111 


என்று பன்னியி கபர சாதனம் 
நன்று ணர்ந்தந லங்கிளர் பத்தியாந் 
துன்றி ருங்குணத் தோகைதன் சிந்தனை 
ஒன்றி யீசன ருட்டுணை யுன்னுவாள் 


112 


சமாபாஷணைப் படலம் முற்றிற்று 


ரக்ஷணிய சரிதப் படலம் 


( ஸ்தோத்திரம் ) 


அகில லோகம்ப டைத்தளித் தன்பினாற் 
சகல மன்னுயி ருங்கதி சார்ந்துய 
மகவை நல்கிய மாண்புறு தாதையாம் 
பகவ னுக்கித யாஞ்சலி பண்ணுவாம் 


1 


வேறு 


உலகமகிழ்ந் தீடேறப் பரலோக வாசிகளுக் குவகை யேற 
அலகையுளந் திகிலேற வகண்டபரி பூரணனா ரருண்மெய் வாக்கு 
விலகிலதாய் நிறைவேறத் துதியேற நரவுருவாய் விளங்கி யன்பாற் 
சிலுவைமிசை யேறியமெய்ஞ் ஞானசூ ரியனடியைச் சிந்தை 

செய்வாம் 


2 


வேறு 


துனிதரு வினைமுனி தூய சிந்தனை 
கனிதர நன்னெறி கடைப்பி டித்திட 
இனிதுவந் தடியவ ரிதயத் தென்றும் வாழ் 
புனிதநல் லாவியைப் போற்று வாமரோ 


3 


இரக்ஷணிய சரிதப் படலம் 


173 


வேறு 


காவ னத்திலே நிசியிடைத் தனியிருந் துலகெலாங் கதிசேர 
ஜீவ னைக்கொடுத் திடவரு திறநினைந் திரத்தவேர்த் துளிசிந்தி 
ஆவி யிற்கொடுந் துயரமுற் றையருக் கபயமிட் டதுமந்நாள் 
தேவ மைந்தனார் சகித்தவே தனையுமென் சிந்தைவிட் டகலாவே 


4 


மூசு முண்முடி முடித்திட முனிவுறா முகசரோ ருகப்போதும் 
நேச மோடுபே துருமனங் கசந்தழ நோக்கிய நெடுங்கண்ணுந் 
தேசு குன்றிவெங் குருதிநீர் பொழிதரு செய்யமே னியுமெம்மான் 
ஏசு நாயகன் றிருவடித் துணையுமென் னிதயம்விட் டகலாவே 


5 


பாவி யென்றெனக் குணர்த்திய கருணையும் பாவநா சரைக்காட்டி 
ஏவி யென்னையங் கவர்வயி னடடத்திடு மிருந்திற மையுமெற்காய் 
ஓய்வி லாதுபி தாவைமன் றாடலி லுற்றெழு பெருமூச்சுத் 
தேவ ஆவியின் புனிதமாச் செயலுமென் சிந்தைவிட் டகலாவே 


6 


வேறு ( திருவிருந்து ) 


மாக வேந்தற்கு மானத பூசனை 
ஓகை யோடளித் தொண்பொன்வள் ளத்துறு 
பாகு குத்தட ரிசெனப் பத்தியாந் 
தோகை யின்னன சொல்லுதன் மேயினாள் 


7 


கோட்ட மின்மனத் தீரிளங் கோமகன் 
தீட்டு மானிடம் யாவையுந் தீச்சிறை 
மீட்டு மேக்குயர் வீட்டுல கத்தினைக் 
கூட்டு வானுற்ற வாதைகு றிக்கொளில் 


8 


மற்றை நாண்மனு மக்களி ரக்ஷணை 
முற்று மென்றுமு னிவின்றி முற்படும் 
அற்றை நாளிர வில்லடி யாரொடும் 
உற்ற ருந்தினர் நல்விருந் தோர்மனை 


9 


மருந்தெனத்தகு மந்திர வற்புத 
விருந்த ருந்துமவ் வேளையில் வித்தகந் 
திருந்து சிற்சில திவ்விய போதனை 
பொருந்து மாறுபு கன்றனர் புண்ணியர் 


10 


174 


குமார பருவம் 


உந்து தண்ணளி யாலுல கத்திடைத் 
தந்தை தன்னைவி டுத்ததுந் தாம் வரு 
விந்தை யுந்திரு வுள்ளம்வி ழைந்திடும் 
அந்த ரங்கம் வனிக்க ளித்ததும் 


71 


விதிவி லக்கின்சு டரைவி சும்பு தோய் 
மதிவி ளக்கிற்பொ ருத்திய மாட்சியுங் 
கதிபு குத்துமெய் யன்பின்க னிதரூஉ 
முதிரு மெய்விசு வாசத்தின் மொய்ம்பதும் 


12 


கால முற்றுங்க டவுள்க ருத்தினுக் 
கேலு நற்கரு மங்களி யற்றிய 
சீல மும்பரி விற்றெரி யச்சொலி 
மேலும் விள்ளுவர் ஞானவி ரோசனன் 


13 


சருவ வல்லதி ரித்துவ தற்பரத் 
தொருவன் யானொரு மூவரொன் றாயுள 
நிருவி கற்பநி லையைவி சுவசித் 
தொருவு கிற்கிலி ரேலெமக் குள்ளுளீர் 


14 


தொள்ளை மாநில மெங்குந்து ருவிநீர் 
விள்ளு மின்சுவி சேஷத்தின் மெய்ம்மையக் 
கொள்ளு மாலுல கம்பகை கொள்ளினும் 
வள்ள லாரருள் வாய்க்கும் லங்கலீர் 


15 


சொற்ற வென்னுரை யுட்கொடு தூநெறி 
பற்றி மெய்ம்மைப கர்ந்திடு சான்றிராய் 
நிற்றி ரென்னிலந் நின்மல வீடடைந் 
துற்றெ னோடரு காசனத் தோங்குவீர் 


16 


எண்ட ரும்பர லோகவி ராஜ்ஜியத் 
துண்டு பற்பல தானமங்க குற்றியான் 
ஒண்ட லந்தெரிந் தும்பொருட் டன்பினீர் 
கண்டு மீள்குவ னெஞ்சங்க லங்கன்மின் 


17 


அழிவி லின்பவு லகத்தை யாக்குமெய் 
வழியு மாசறு சத்திய மாண்பதும் 
ஒழிவி னித்திய ஜீவனு முண்மையா 
மொழியின் யானல தின்றிதை முன்னுமின் 


18 


இரக்ஷணிய சரிதப் படலம் 


175 


என்னில் வேறல ரெந்தையு மெந்தையார் 
தன்னில் வேறலன் யானுமித் தன்மையின் 
மன்னு மென்னைம யலறக் பாண்டலே 
உன்ன தேசனைக் காண்டலென் றுன்னுமின் 


19 


பிரிவை யுள்ளிக்க லங்குதல் பெற்றியன் 
றுரிமை யோடென்னு ரைபிடித் தொண்டவம் 
புரிமின் யான்புனி தாவியைப் புக்கிவண் 
வரவி டுப்பலு மக்கருண் மல்கவே 


20 


எந்தை யாவியி ருநிலத் தெய்திடிற் 
பந்த நீதிப கர்நடுத் தீர்வையென் 
றிந்த ஞேயமெளிதிற்பு லப்பட 
விந்தை யாகமெய்ஞ் ஞானம்வி ளங்குமால் 


21 


ஏது கேட்பினு மென்னொரு நாமத்திற் 
றாதை வேண்டுவ தந்துச தோதயம் 
ஆத ரிப்பரென் றின்னன வாண்டகை 
ஏத மில்லுரை யாடிடு மெல்வையில் 


22 


ஆத்து மத்தின ளவிலு பாதிகண் 
மீத்தி ரண்டொரு மித்துவி ழுங்கனல் 
நீத்த மென்னநெருங்குபு கைவரத் 
தீர்த்த னாவிக லங்கித்தி கைத்ததே 


23 


வேறு 


புரையிலாப் புண்ணிய புருஷ வுத்தமர் 
தரையில்வாழ் நரருயக் கலக்கத் தாங்கியே 
கரையிலாப் பவக்கடல் கடத்தி லாரெனில் 
நிரையநித் தியந்தரு கலக்க நீங்குமோ 


24 


இறைவரவ் விருந்தினுக் கிசைபஸ் காவெனும் 
மறியுணு மடியரின் வதன நோக்கியீண் 
டுறைதரு முங்களி லொருவ னேயெனைச் 
செறுநர்கைப் படுத்துவ னென்றுஞ் செப்பினார் 


25 


ஆங்கது கேட்டமெய் யடியர் யாவனித் 
தீங்கினை நினைத்தன னென்னத் தேர்கிலார் 


176 


குமார பருவம் 


தாங்கருந் துக்கமுந் திகலுந் தம்முளே 
வீங்கிடத் தனித்தனி வினவி னாரரோ 


26 


ஈண்டுறுந் துரோகியா ரெனக்கொ திப்புடன் 
ஆண்டகை மடியரு கணைந்த வன்பனைத் 
தூண்டினன் பேதுரு சமிக்கை தோன்றுற 
வேண்டின னவனும்யார் விள்ளு கென்னவே 


27 


அன்பருக் காரமு தனைய வஞ்சொலார் 
இன்புறுந் துணிக்கையொன் றெடுத்துத் தங்கையால் 
வன்புறு மனத்தனுக் களித்து மற்றவன் 
என்பதை நண்பனுக் கிசைத்துப் பின்னரும் 


28 


என்னொடுங் கலத்திற்கை யிடுகின் றோனெவன் 
அன்னவ னேயெனை யளிப்பன் றெவ்வர்க்கு 
முன்னவை மொழிந்தவா றெனக்கு மூள்வன 
பின்னவற் குறுதுயர் பேசற் பாலதோ 


29 


பிறந்திடா திருப்பனேற் பெரிய நன்மையென் 
றறைந்தனர் பேதுரு வாதி யன்பர்க்கு 
மறைந்துபுட் சிமிழ்க்கும்வேட் டுவனில் வஞ்சகம் 
நிறைந்தவன் மற்றிவை நிகழுங் காலையில் 


30 


அகத்தெழு சாக்ஷியை யடக்கி மானத்தை 
உகுத்துநன் மதியினை யொழித்து நன்றியைச் 
செகுத்துவன் னெஞ்சொடு தியங்கி யான்கொனீர் 
வகுத்துரைத் தவனென வாயிற் கேட்டனன் 


31 


உள்ளுவா ருள்ளுவ துடனு ணர்ந்திடும் 
வள்ளலார் திருமுன மிரும னத்தனாய் 
விள்ளுவான் றுணிந்தமை யறிந்த மெய்ப்பரன் 
கொள்ளுநீ யுரைத்தவை யென்னக் கூறலும் 


32 


நஞ்செனக் கொடியவ னுளத்து நாடிய 
வஞ்சகம் வெளிப்பட வைரக் கல்லினும் 
நெஞ்சகங் கடினமாய் நிறுவ நேர்பழிக் 
கஞ்சிடா னமலனை யகன்றிட் டானந்தோ 


33 


இரக்ஷணிய சரிதப் படலம் 


177 


எறிந்தவேன் மெய் நுழைந் திருக்க வாண்டையென் 
றறிந்துவால் குழைத்துவந் தணுகுங் குக்கலுஞ் 
சிறந்தபே ரருளொடுஞ் செய்த நன்றியை 
அறிந்திடா தகன்றனன் யார்கொ லாமிவன் 


34 


பத்தநல் லாவியைக் கடிந்து கண்டகச் 
சாத்தனுக் கிதயத்தைத் தானஞ் செய்பவர் 
கூத்தர்கைக் குரங்கிலக் குணுங்க ராட்டிடத் 
தீத்தொழின் முயன்றழிந் தொழித றிண்ணமே 


35 


அடுத்து நான் கெடுப்பனென் றறைந்த சூழ்வினை 
முடித்திடுந் தருணமீ தென்ன முன்பணங் 
கொடுத்தவப் பதிதரைக் குறுகி னான்கொலுங் 
கடுத்துறு மனத்துயூ தாசென் கள்வனே 


36 


துன்மதி போயபின் சூழ்ந்த தொண்டர்க்கு 
நன்மதி சிற்சில நவிற்ற நாயகன் 
தன்மனத் தெண்ணிமேற் றதும்பு மன்பினாற் 
கன்மனங் கரைந்திடக் கழறு வாரரோ 


37 


மனுமக னாற்பிதா மகிமை யோங்கலால் 
நனிவிரைந் தவனுக்கு மகிமை நல்குவார் 
இனியொரு சிறுபொழு திருப்ப னும்முடன் 
கனிவொடும் பின்னெனைக் கருதித் தேடுவீர் 


38 


மக்களே யான்செலு மிடத்து வந்துநீர் 
புக்கிடக் கூடிய தன்றிப் போழ்திலே 
மிக்கவன் புடையராய் விளங்கு வீரெனிற் 
றக்கவென் சீடரென் றறியுந் தாரணி 


39 


ஆதலா லொருவரி லொருவ ரன்புகூர்ந் 
தேதமில் குணத்தரா யிருமி னீண்டுநும் 
மீதுநா னேசத்தை விளைத்த வாறுபோல் 
ஈதொரு கற்பனை யியம்பி னேனென 


40 


மூண்டெழு துயரினான் முடுகிப் பேதுரு 
ஆண்டவ வெங்குநீ ரணைகின் றீரென 
வேண்டிட வின்றலை மேவிச் சில்பகல் 
மாண்ட பின் பற்றுவை மனக்கொள் வாயென்றார் 


41 


178 


குமார பருவம் 


ஏனுமைத் தொடர்ந்திடெ னின்றென் ஜீவனை 
நானுமக் காகவே நல்கு வேனெனத் 
தானுடைப் பலத்தையே சார்ந்து பேசலும் 
வானவர் கோமகன் மறுத்துங் கூறுவார் 


42 


நின்னுடை ஜீவனை நீக்கு வாய்கொலோ 
என்னுடை நிமித்தமா யிடங்கொ டாமல்யான் 
துன்னிய பசாசினைத் துரந்தென் றந்தையை 
உன்விசு வாசநன் றுரக்க வேண்டினேன் 


43 


உரப்படும் பின்னர்நீ யுன்ச கோதரர் 
திரப்படு மாறுசிந் தனைசெய் வாயென 
நிரப்பினர் பேதுரு நிலைக்கப் பூமிசைப் 
புரப்பது கருதிவந் தணைந்த புண்ணியர் 


44 


கேட்டவன் றன்பலக் கேடு ணர்ந்திடான் 
மீட்டுமும் முடன்சிறை மேவு வேன்றலை 
நீட்டுவன் சாவிலு மெனத்தன் னேசத்தைக் 
காட்டினன் வருவது கருது வாரெவர் 


45 


ஆவது கருதிய வமலன் பேதுரு 
சேவலின் றிரவிலே தெருளக் கூவுமுன் 
மூவிசை யெனைமறு தலிப்பை முற்றுநீ 
மேவுற மெய்ம்மையை விளம்பி னேனென்றார் 


46 


இன்னண நிகழ்வுழி யிருந்த சீடருந் 
தன்னிக ராயதற் பரனுந் தம்முனம் 
மன்னுபஸ் காவெனு மறியைத் துய்த்துமே 
முன்னிய மப்படி முடித்திட் டாரரோ 


47 


வேறு 


பொங்குபர மானந்த நமக்கருள வந்தமனுப் புதல்வர் தாமே 
செங்கரத்தா லப்பமெடுத் ததைப்பிட்டுத் தோத்திரித்துச் சீடர்க்கீந்தீ 
துங்களுக்காய் மரணத்துக் கொப்புவிக்கு மெனதுடலீ தென்னை 

யுன்னித் 
தங்கிடுநீ ரிந்தவகை யியற்றியெனக் கருணையொடு சாற்றிப் பின்னும் 48 


இரக்ஷணிய சரிதப் படலம் 


179 


இனிமைதரு பழரசபாத் திரமேந்தி ஸ்துதிசெலுத்தி யிதிலே நீங்கள் 
அனைவீரும் பருகுமின்மற் றிதுபுதிய வுடம்படிக்கைக் கமையச் சிந்தும் 
எனதிரத்தம் பாவமன்னிப் பிதனாலே யுண்டாகு மினியிப் பானந் 
தனை நுகரே னென்பரம் தந்தையிராஜ் ஜியந்தனினீர் சாரு மட்டும் 

49 


என்று திரு வாய்மலர்ந்தன் புருவாக வெழுந்தருளி யேசு நாதர் 
ஒன்றியதம் மடியரொடும் பாவிகளுக் காயிரங்கி யொருபே றான 
தன்றிருமைந் தனைக்கொடுத்திவ் வளவாக வுலகிலன்பு சார்ந்த தேவை 
நன்றுநினைத் தேத்தியொரு தோத்திரகீ தமுமிசையாய் நவிற்றி 

னாரால் 

50 


பரசமய விருளகலச் சுவிசேஷ விரிகிரணம் பரப்பி நின்ற 
இரவியெனுந் திருச்சபையி னிலையாக வழங்கிவரு மிரண்டு ஞான 
வரமிகுசாக் கிரமெந்தின் முன்னுதுஞா னஸ்நானம் மற்றொன்றிந்தப் 
பரமவிருந் தாநமது பரமகுரு வேயிவையேற் படுத்தி னரே 


51 


முந்துறஞா னஸ்நான மடைவர்திருச் சபைபுகுவோர் முறையினின்று 
பந்தமணு காதபரா பரன்மதலை யெம்முடைய பாவந் தாங்கிச் 
சிந்தினர்செங் குருதியுயிர் விடுத்தனரென் றுளநினைந்து 

சிந்தையன்பால் 
நைந்துருகி விசுவாசத் தூன்றிநிற்பர் நற்கருணை நயந்துட் கொள்ளில் 52 


வேறு ( பிரார்த்தனை ) 


ஒலிகட லுலக மெல்லா முயர்பர கதியிற் சேர 
மலிதரு கருணை யாலே மானிட வுருவந் தாங்கி 
மெலியராய் வந்த மேசி யாவிவை விளம்பிப் பின்னர் 
நலிவுறு மடியர்க் காகச் செபத்திலே நாட்டம் வைத்தார் 


53 


வேறு 


ஆதிமத் யாந்த ரகிதநிஷ் களங்க 

வநாதியை யருட்பெருங் கடலை 
ஓதுதற் கரிய மூலதத் துவத்தை 

யொப்பற வுயர்பரஞ் சுடரை 
வேதநா யகனைத் தமினிரு விகற்பாய் 

விளங்கிய விபுதர்தம் பிரானைக் 
காதன்மீ தூரச் சிந்தையு ணினைந்து 

முதுமறை கனிந்தவாய் திறந்தார் 


54 


180 


குமார பருவம் 


தந்தையே நேரம் வந்தது நீர் நுந் 

தனையனுக் களித்தவ ரெவரும் 
உய்ந்திட நித்ய ஜீவனை நல்கு 

முரிமையை யருளினீ ருமையும் 
மைந்தனா மெனையு மறிந்துகொள் வதுவே 

மாசறு நித்திய ஜீவன் 
எந்தையே முன்ன முமிலெனக் கிருந்த 

மகிமையை யீந்திட வேண்டும் 


55 


எனக்குள யாவு முமக்குமற் றுமக்குள் 

ளனவெனக் காதலி னிவர்தாம் 
எனக்குநீ ரளித்தோ ராயினு முமக்கே 

யுரியவ ரிவரையிவ் வுலகிற் 
றனிக்கவிட் டும்பால் வருகின்றேன் பரம 

தந்தையே யீங்கிவர் நமைப்போல் 
இனிக்கலந் திருக்கத் திருவருட் டுணைநீ 

ரீந்திடப் பழிச்சுகின் றேனே 


56 


சொற்றமெய் வசனம் பிழையுறா வண்ணந் 

துன்மதி படைத்துளா னன்றி 
மற்றிவர் தம்முள் ளொருவரு மிதய 

மருண்டுகே டடைந்திடா ராக 
இற்றைஞான் றளவு முமதுநா மத்திற் 

காத்தனன் யான்பிரி தருணம் 
உற்றதா லென்னி லிவர்மனத் துவகை 

யுதித்திட விவற்றையீண் டுரைத்தேன் 


57 


நலனுறு முமது திவ்விய வசன 

மிவர்க்கியா னல்கலி னெனைப்போல் 
உலகிய லிகந்து நீத்தன ரதனா 

லுவரிநீர்க் கடல்புடை சூழும் 
நிலவிய லுடையார் மிகப்பகைக் கின்றார் 

நெருங்குபொல் லாங்கினின் றென்றும் 
விலகிமெய் நெறியில் வழுவுறா திவரைக் 

காத்தருண் மிகத்தர வேண்டும் 


58 


முன்னமிவ் வுலகி லென்னைநீர் விடுத்த 

முறைமை போல் யானுமீங் கிவரை 


இரக்ஷணிய சரிதப் படலம் 


181 


இந்நிலத் தனுப்பு கின்றன னதனா 

லிவர்க்கும் தரியமெய்ப் பொருள்கள் 
மன்னுதெய் வீக முறும்பர மார்த்த 

வசனத்தாற் பரிசுத்தம் வழங்க 
என்னையே யுமக்குச் சமர்ப்பணஞ் செய்தே 

னிரங்கியாண் டருளுக வெந்தாய் 


59 


பேதமற் றொன்றாய் நாமிருத் தலைப்போற் 

பேசுமித் தொண்டர்வாய் மொழியாற் 
பூதல மாந்த ரென்னைநீர் விடுத்த 

புதுமையைப் புகரற வுணர்ந்து 
போதமுற் றென்னின் மெய்விசு வாசம் 

பொருந்திநம் முட்கலந் திருக்கத் 
தாதையே யுமது கிருபையீந் திடற்காய்த் 

தமியன்மன் றாடுகின் றேனே 


60 


அகிலலோ கங்க ளமைக்குமுன் னென்னி 

லன்புகூர்ந் தையநீ ரளித்த 
மகிமையை நீரெற் குதவிய விவர்கண் 

மயக்கறக் கண்டுகண் களிப்புற் 
றகமகிழ் வெய்தற் கியானினி திருக்கு 

மத்தலத் தென்னொடு மமர்ந்து 
தகவுட னிருக்க வேண்டுமிவ் வருத்தி 

தரித்திருக் கின்றதென் னுளத்தே 


61 


வையக மறியா தும்மையா னறிவன் 

மற்றிவர் தாமுமீங் கென்னை 
ஐயநீர் வரவிட் டதையுநன் கறிந்தா 

ராதலி னரியவும் மன்பு 
மெய்யுற வென்னில் விளங்குதல் போல 

விவருளும் விளங்குக வென்று 
தெய்வமாக் குமரன் வெளிப்படை யாக 

ஜெபித்தனர் சிந்தனை யுருகி 


62 


வேறு 


தாதை யார்திருமு னம்ப ணிந்துசுத னின்ன வாறுபல தண்ணறும் 
போத விழ்ந்துமது வார்ந்தெ னப்புனித வாய்தி றந்தினிய புத்துரை 
ஓதி மானிடவு யிர்க்க ணங்கடிரி யேக நாதரையு ளத்துனி 
ஆத ரத்தொடு ஜெபிக்கு மாறிதனை மாதி ரிக்கருள்செய் தாரரோ 


63 


182 


குமார பருவம் 


துருவ மீனின் வழி துருவி நண்ணுவர்தி ரைக்க டற்றுறைம ரக்கலத் 
தருவி னைஞரருண் மூர்த்தி சிந்தனையை யமுத வாக்கையவர் 

செயலையுட் 
கருதி நீக்கமற முன்னர் வைத்துவில காது நன்னெறிக டைப்பிடித் 
துரிமை சேர்பரம பதம டைந்துநனி யுய்வ ருத்தமகி றிஸ்தவர் 


64 


தணிந்தி டாதுபரி சுத்த வாவியன றங்கு பத்தர்கள் தோதயம் 
பணிந்தி டும்மிதய கார்மு கத்தைநனி பற்றி யன்புநெடு நாணியும் 
அணிந்த ருஞ்செபமொ ழிக்கணைக்குநம் தாண்டை செங்குருதி 

யாட்டியுட் 
டுணிந்து பக்திவிசு வாச மாம்பெரிய தோட்ட லங்கொடுதொ 

டுத்துமே 


65 


நெட்டு யிர்ப்புவிசை மூட்டி யுன்னதநி லத்து லாவுபரி சுத்தருஞ் 
சிட்ட ருந்தொழுபி ரானி ருஞ்செவிதொ ளைத்த ருட்டிருவு ளக்கடத் 
துட்ட தும்பிநிறை கருணை மாநறவு குக்க வெய்துமகி ழோங்கவம் 
மட்ட ருந்தியன வரத வின்பமெனு மாண்க ளிப்பினிடை வைகுவார் 66 


அழிம்ப னேவுகன லஸ்தி ரங்களைய கற்று கேடகமெவ் வுலகமுந் 
தொழும்ப ராபரன்வி ரும்பு கின்றபலி துய்ய ஜீவநதி நீர்தருஞ் 
செழுங்கு டம்பரம நாய கன்றிருமு னஞ்செல் தூதுசெய்ப வங்களால் 
அழுங்கு கின்றவித யத்துணின் றெழுநல்லாவி தந்தஜெப மாமரோ 


67 


ஆன்ம ரக்ஷைதனை நீவி ழைந்தனைகொல் கேள்பி தாவொடரு 

ளாளரிம் 
மானு வேலரையு மறிதி யென்றுநசி யாத ஜீவநிலை மருவுவாய் 
ஞான தேசிகன வின்ற வாய்மையிஃ தன்றி வேறுவழி நாடுதல் 
கான லம்புனலெ னத்துணிந்தடவி யோடி யெய்ப்பதுக டுக்குமால் 


68 


முத்தி வீடுபெற நித்த மானவொரு முத்த னைப்பரவு முத்தம 
பத்தி யொன்றமையு மென்ப ரண்ணல்பரி சுத்த நீதியது பான்மையை 
உய்த்து ணர்ந்தறிவு றாத மாந்தரில் தென்னை யாழிநடு வுற்றுழன் 
றெய்த்த வந்தகன டுத்த நற்புணைவி டுத்தி ருங்கரையி றுப்பனோ 69 


நாச மேதருபொ லாத பாதகந யந்தி யற்றியப சாசன்யான் 
ஈச னோபவந ராத்து மங்களையெ ரிக்கு மங்கியினி யென்செய்கேன் 
ஏசு வேயெனது பாவ நாசருயி ரீந்த வள்ளலிவ ரென்றறிந் 
தாசை யோடுவிசு வாசி யாரைநர காக்கி னிப்புழுவ யின்றிடும் 70 


இரக்ஷணிய சரிதப் படலம் 


183 


எவன்ற னைக்கொடிய பாவி யென்றுளமி கக்க சந்துதுய ரெய்துவான் 
எவன்ற னக்குவரு தேவ கோபவழ லஞ்சி யோடவகை யெண்ணுவான் 
எவன்ற னக்கழிவி லாத முத்திநல மெய்து மிச்சையதி யைந்துளான் 
அவன்கி றிஸ்துவில்மெய் யன்பு கூர்ந்துவிசு வாசம் வைத்திடில 

டுக்குமே 

71 


நாயி னுங்கடைய பாவி யேனையெரி நரக வாயிலுந டுக்குறும் 
பேய்கொ டுங்கையிலு நின்றி ழுத்தழிவில் பேற ளித்தபெரு மானருள் 
தாயி னுஞ்சதம டங்கு நேயமுறு தற்ப ரன்சரண மன்றியென் 
வாய்ம றந்துதுதி யாது சென்னியும்வ ணங்கி டாதிறுதி வரினுமே 72 


வேறு ( ஒலிவமலை ) 
மன்ப தைக்கொரு மருந்துமாய் மருந்தென வருந்தும் 
அன்ப ருக்கழி யாதபே ரின்பமு மாகி 
என்பு ருக்கிடுங் கருணையா னேகநா யகனார் 
முன்பி ரார்த்தனை செய்தபி னிகழ்ந்ததை மொழிவாம் 


73 


கத்து ருத்துவக் கடவுளின் கற்பனை கடந்து 
சத்து ருத்துவ மாகிய தாரணி யோர்க்கு 
மித்து ருத்துவம் பூண்டுள மேசியா தமது 
மத்தி யத்தொழி லால்வருந் துயரெலா மதித்தே 


74 


புனித நீதியும் பரமகா ருணியமும் பூத்த 
முனைவ னின்னருள் வேண்டுவான் முழுதுண ரகத்தில் 
நினைவு கொண்டொலி வாசலச் சாரலி னின்ற 
புனைம லர்த்தடஞ் சோலையை நோக்கினர் போனார் 


75 


ஊசி நூலென வுடனிழ லெனப்பிரி வின்றி 
ஆசை யோடுபின் டொடர்ந்திடு மடியரோ டமுத 

கம்பல பேசியிம் மானுவேல் மலினக் 
காசு றும்புனற் கீதரோ னாற்றையுங் கடந்தார் 


வாச 


76 


மும்மை யாயவோர் முதலுக்கு நடுநின்ற மூர்த்தி 
செம்மை சேருளங் கவன்றிடத் திருவுரு வடைந்த 
வெம்மை யைச்சிறி தாற்றுவ லெனவிரைந் தெழல்போல் 
விம்மு தண்சுடர் வீசிமே லெழுந்தவெண் டிங்கள் 


77 


எண்ண ருங்குணத் தெம்பிரான் மனுவுரு வெடுத்திம் 
மண்ணு ளோர்வினை தொலைத்தல்போன் மையிரு டொலைத்து 


15 


184 


குமார பருவம் 


விண்ணி னோங்கிய வெண்மதி வியன்கதி கூட்டும் 
புண்ணி யம்மெனத் தண்ணிலாத் தாரைகள் பொழிந்த 


78 


இரவி பாலொளி பெற்றிரு நிலமிசை யெங்கும் 
விரிநி லாக்கதிர் வீசிய மதியமெய்ஞ் ஞானம் 
பரம் சூரியன் பாலடைந் துலகெலாம் பரப்புங் 
குரவ ராமெனத் திகழ்ந்தது விசும்பிடைக் குலவி 


79 


படைத்து நித்தமும் பாலனம் புரிகின்ற பரமன் 
எடுத்த கோலமும் படுந்துய ரமுநினைந் தெறிநீர் 
உடுத்த வையகத் துறுபொரு ளனைத்துமுள் ளுடைந்து 
சடைத்து மேல்வெளுத் தெனநிலாத் தயங்கின வெங்கும் 


80 


ஆற்று நீரெலாம் பாலென லாயதவ் வாற்றை 
ஏற்ற வாரிதி நீரெலாம் படிகமொத் தியைந்த 
ஊற்ற மிக்குயர் கிரியெலாம் வைரமே யொத்த 
தோற்றி ருங்கலை நிரம்பிய மதிச்சுடர் தோய்ந்தே 


81 


வேதம் வேதியர் விட்புலத் தவர்விழைந் தேத்தும் 
நாதன் சேவடி நடுக்குறு கல்லதர் நடத்தல் 
தீது றும்பவ வினையெலாந் தேய்க்கவும் ஜெகத்தை 
ஆதி நல்லற நிலையினி னிறுத்தவு மன்றோ 


82 


எய்துந் துன்பத்தைப் பெருமையைச் சிறுமையை யெண்ணாத் 
துய்ய வன்பினைப் பிறர்துயர் மேற்கொண்டு தோன்றித் 
தெய்வ மாணடி சிவப்புறக் கானிடைச் சேறும் 
ஐயன் பாலன்றி நமரங்காள் யாரிடத் தறிவீர் 


83 


இல்லை யில்லையோ ரிளக்கமும் பாவத்தா லிறுகி 
வல்லு ருக்கினும் வைரத்தும் வலுத்தவென் னெஞ்சக் 
கல்ல ரக்கிய திருப்பதங் கான்வழிப் பட்ட 
புல்லி தாம்பரற் கொல்குமென் றெங்ஙனம் புகல்கேன் 


84 


வேறு 


மண்டலம் புரிபவஞ் சுமந்த மாட்சியால் 
அண்டர்நா யகனுளத் தாத்து மத்துயர் 
கொண்டுபா டுகள் படக் குறித்துச் செல்லுமத் 
தண்டகா ரணியத்தின் றன்மை யுன்னுவாம் 


85 


இரக்ஷணிய சரிதப் படலம் 


185 


இருளெலாங் கதிரவற் கீட ழிந்துபோய் 
ஒருவழித் தொக்குறைந் தென்ன வோங்கிய 
தருநிழல் கதுவிய தண்ணந் தாதுகு 
விரிமலர்ப் பரிமளம் வீசுங் காவனம் 


86 


தண்ணறுந் தடங்களாற் றடத்து லாங்கொழு 
வண்ணவான் மீன்களான் மலர்ந்த கொம்பரால் 
விண்ணுற நிவந்தெழு வியன்பொ தும்பராற் 
கண்ணிணை களிப்புறுங் கடிகொள் காவனம் 


87 


விரும்புநற் குழலியா ழிசையும் வீழ்வுறச் 
சுரும்பின முரலுமின் னிசையுந் துன்னரும் 
மரம்பயில் புட்குலம் வழங்கு மோசையும் 
நிரம்பலாற் செவிக்கின்ப நிறைக்கும் பூம்பொழில் 


88 


குளிர்தடந் தோய்ந்தலர் குலவு வாசனை 
அளவிநன் னிழற்படிந் தசையுந் தென்றலால் 
இளமரக் காவினின்றெறியுஞ் சாரலாற் 
புளகுற மெய்விடாய் தணிக்கும் பூம்பொழில் 


89 


தெளிபுனற் றரங்கமுஞ் செறிந்த மேகமும் 
வளர்தருக் குலங்களும் வசந்த வாடையும் 
உளைபரி யாதியா யுவந்திச் சோலைவாய்க் 
குளிரர சிருத்தலாற் கோடை நாடலா 


90 


தினகரன் கதிரொளி சேர்கி லாமையாற் 
கனவிரு ணிறைந்தவிக் காமர் சோலைதான் 
புனிதநல் லாவியின் கதிர்பு குந்திடா 
மனமென லாயபொய் மதமும் போன்றது 


91 


உள்ளன வறியவர்க் குவந்து நல்குமவ் 
வள்ளுலுக் கிருநிதி வளஞ்சு ரத்தல்போற் 
றெள்ளுதீங் கனிமுத லாய செம்பொருள் 
கொள்ளினும் வண்பயன் குன்றி டாதது 


92 


வண்டுகண் மலர்குடைந் தினிய மாநற 
வுண்டிசை முரன்றுதா லாட்ட வொண்பொழிற் 
றண்டலை சினைக்கர மசைத்துத் தாங்குறக் 
கொண்டலங் குழவிவந் துறங்குங் கொள்கைத்த 


93 


186 


குமார பருவம் 


ஓடையுங் கோடையு மோடுங் கான்மலர் 
வாடையும் வாடையு மலியும் புட்பரி 
பாடையும் பாடையும் மயங்கும் பைம்புயல் 
ஆடையும் மேடையு மணியுந் தாருவே 


94 


பனிமகன் மழைமுழ 

வொலிக்கப் பாட்டளி 
இனியதே னமுதமுண் டிசைக்கக் கற்பக 
நனைவிரி நறுந்தொடை சூட்டி நல்லெழில் 
வனமடந் தையைமணம் புரிவன் வைகலும் 


95 


அனவர த முந்திரு மொழியை யன்பினால் 
நினைவினி லுன்னியந் நிலையி னிற்பவர் 
நனிசெழித் திடுதல்போ னறுந்தெண் ணீர்க்கரைப் 
பனிமலர்த் தருக்குலம் பயன்கொண் டோங்குமே 


96 


படருமுந் திரிகொழு கொம்பு பற்றியே 
கெடலரு நறுங்கனி கிடைத்த தோற்றமெய்த் 
திடவிசு வாசமோ டையன் சேவடி 
அடைபவர் நடையினை யடுத்துக் காட்டுமால் 


97 


சந்தத முடங்குதா டரைக்க ணூன்றிநின் 
றந்தர நோக்கியே யலர்க்கண் ணீர்சொரி 
கந்தமல் லிகையுளக் கசிவோ டண்ணறாள் 
வந்தனை புரிபவர் செயலை மானுமால் 


98 


வேறு ( ஆத்தும் வேதனை ) 
இனையன வளங்கொண் டோங்கி யிறும்புசூழ் கிடந்த வந்தப் 
புனைமரக் காவின் பாங்கர் பொலன்கெழு கெதுசே மென்னும் 
நனிசிறந் தொப்பி கந்த நறுமலர்ச் சோலை கண்ணுற் 
றனகனு மன்பின் மிக்க வடியரு மாண்டு புக்கார் 


99 


சோலைவாய் விளைந்த பாவச் சுமைசுமந் ததனா லிந்தச் 
சோலைவா யணைந்து தேவ சுதன்றம தாத்து மத்தில் 
மூலகா ரணமாய் நிற்கு முழுமுதன் முனிவு தாங்கிச் 
சாலநோ வடைந்து தீர்த்தல் தகுதியென் றடைந்தார் போலும் 


100 


காரிருண் மலிந்த வந்தக் கடிபொழிற் சுருங்கை தோறுந் 
தாரகா பதியின் கற்றை தவழ்ந்தொளி தயங்க வாங்கே 


இரக்ஷணிய சரிதப் படலம் 


187 


ஆரருட் டரும மூர்த்தி யடுத்தமை யண்ண லாவி 
சீருறத் திகழு மன்பர் சிந்தையுட் சேறல் போலும் 


107 


செழுமலர்ச் சோலை யோங்கு சினைதொறு நிறையப் பூத்த 
கொழுமுகை யவிழ்ந்து செந்தேன் குளிர்நறுந் துளிவார் காட்சி 
அழகிய மணவா ளன்ற னகத்துவந் தடையு மான்மக் 
கழிதுயர்க் கிரங்கிச் சிந்துங் கண்ணினீர்த் தாரை போலும் 


102 


பொழிலுறு பறவை யாவும் புண்ணிய மூர்த்தி வந்து 
கழிதுய ரடைவ ரென்று கருதின கொல்லோ கங்குல் 
வழிவரு மியற்கை தானோ வாய்விடா தொழிந்த 

வண்பூந் 
தழையெலாங் குழைந்து சாம்பித் தருக்களுஞ் சடைத்த மாதோ 


103 


முத்தமி ழாதி பாடை முழுதுணர் கவிஞ ரேனும் 
வித்தக னடைந்த வான்ம வேதனை யினைய வென்று 
வித்தரித் துரைக்க வல்லா ரல்லரிம் மெய்மை தேர்ந்தும் 
பித்தரிற் பிதற்று கின்றேன் பேதைபே ராசை கொண்டே 


104 


எங்கணா யகன்பூந் தோட்டத் திறுத்தபின் கருணை பூத்த 
பங்கஜ விலோச னத்தாற் பாங்குறுஞ் சீட ரெண்மர் 
தங்களை நோக்கி யான்போய்த் தனிஜெபம் புரிந்து மீள்வல் 
இங்கிரு மென்னச் செவ்வா யிதழ்திறந் தியம்பிப் பின்னர் 


105 


கிரிமிசை முன்னர்த் தம்மைக் கேழ்கிளர் மகிமை யோடு 
தரிசனஞ் செய்த மூன்று தாஸரை யுடன்கொண் டேகி 
ஒருசிறை யுற்றுத் துன்ப முறுவதற் குரிய தான 
நரசுபா வத்திற் பாடு நயந்தனு பவிக்க லுற்றார் 


106 


வாக்கினுக் கதீத மான மகிமையை யிழந்துங் கன்னி 
பாக்கிய வயிற்றிற் கர்ப்பப் பையுளே பழங்க ணுற்றும் 
ஆக்கமற் றேழை யாகி யலைந்துஞ்சற் றவியா தோங்கி 
மீக்கிளர் தேவ நீதி வெந்தழல் குளிப்ப தானார் 


107 


மட்டறு கருணைத் தாதை மகத்துவ புனித நீதிப் 
பட்டய மெழும்பி யாவி பதைக்கவூ டுருவிப் போக 
முட்டிய தேவ கோப முழங்கனன் முடுகிப் பொங்கிச் 
சுட்டிடத் தூய வுள்ளந் துடிதுடித் ததுதுண் ணென்றே 


108 


188 


குமார பருவம் 


தடித்திடு கரிய மேக சாலங்கள் ககன கோளத் 
திடித்தெழுந் துகாந்த காலத் திரவியைப் புதைத்தா லென்ன 
மடித்திடு மகோர பாவ வாதனை யொருங்கு கூடிப் 
பிடித்திட நீதா தித்தன் பேரொளி யிழந்த தம்மா 


109 


பாபத்தின் கூலி நித்ய பயங்கர மெனத்தே ராது 
மாபத்து விதியை மாந்தர் வரைந்திட வெழுந்த தேவ 
கோபத்தின் மிகுதி யாலே கூடிய குரூர மான 
சாபத்தின் றிரள்க ளெம்மான் றலைமிசை விழுந்த வன்றே 


110 


மண்ணுல கனைத்துந் தீக்க வானிடைக் குமுறி நின்ற 
அண்ணலா ருக்கிர தண்ட மாகிய வசனிக் கூட்டந் 
தண்ணளி சுரக்கும் ஜீவ தாரக மாம்ர க்ஷண்ய 
புண்ணியப் பொருப்பின் மீது பொருக்கென வுரறி வீழ்ந்த 


111 


வெந்துய ரென்னுந் தாப மிகுகனன் மூள மூளச் 
சுந்தரக் குமர னாவி துடித்துள முடைந்து சோர்ந்து 
நைந்தனன் மெழுகு போல வுருகியே குடரி னாப்பண் 
சிந்திய தென்னே யேது பாவியேந் தீமை யன்றோ 


112 


அன்றொரு சிமயத் துச்சி யலர்கதிர் ஞாயி றென்னத் 
துன்றொளி விரித்த ஜோதிச் சுடர்த்திரு முகங்கு றாவி 
நன்றிலா மாந்த ரீட்டும் லஜ்ஜையா னாண முற்றுப் 
பொன்றிய வதனம் போலப் பொலிவிழந் திருந்த தின்றே 


113 


அருண்மகோ ததியிற் பூத்த வரவிந்த மமுத தாரை 
சொரிதர நித்ய ஜீவ சுருதித்தேன் றுளித்த தெய்வ 
மருமலி குமுதப் போது வாயறப் புலர்ந்த தாலும் 
உரைதர வரிதாய் மீயுற் றொடுங்கிய துரைக்கற் பாற்றோ 


114 


அன்புரு வான நம்பிக் கருந்துமா கார மான்ம 
துன்பமே பருகும் பானஞ் சொரிகணீ ராத லாலே 
என்பெலாங் கட்டு விட்ட தெழிற்றிரு மேனி வாடித் 
தன்பல மோடு போலக் காய்ந்தறச் சலித்த தம்மா 


115 


கெந்தக நாறிச் சாவாக் கிருமிகள் கெழுமி நித்ய 
வெந்துயர்க் குறையு ளாகி மிகக்கொதித் தெழும்புங் கும்பிச் 
செந்தழற் கொழுந்து வீசி ஜெகதலம் புரக்க வந்த 
சுந்தரன் றுய்ய மேனி துவண்டதோ வறிகி லேமால் 


116 


இரக்ஷணிய சரிதப் படலம் 


189 


தாங்கரும் பாவ பாரஞ் சமழ்த்திடு மொருபா னீதி 
ஓங்கிய கட்க நெஞ்சை யுருவிநின் றுடற்று மோர்பால் 
வீங்கிய தேவ கோப வெங்கனல் வெதுப்பு மோர்பால் 
நீங்கரு மரணங் கிட்டி நெடுந்திகில் விளைக்கு மோர்பால் 


117 


பயங்கர மரண பாசம் பிணித்தலாற் படருண் மூழ்கி 
இயங்குறு புலன்க ளெல்லா மொடுங்கின விந்தி யங்கள் 
மயங்கின மனாதி யந்தக் கரணங்கள் மருண்டு மாழாந் 
துயங்கின வவய வங்கள் மற்றினி யுரைப்ப தென்னே 


118 


முழங்கெரி நடுவ ணுய்த்த முருகுலா மலங்கல் போலுந் 
தழங்குவெண் டிரைவா யுற்றுத் தளர்ந்துழல் திரணம் போலும் 
பழங்கணுக் குடைந்து தேம்பிப் பரிவுறீஇப் பாருக் கின்பம் 
வழங்குவான் றுணிந்து வந்த மானுவேல் வருந்தி னாரால் 


119 


கணந்தொறு மினைய துன்பங் கதித்திடக் கருணை யென்னுங் 
குணங்குடி யிருந்த சிந்தைக் குரிசிலுட் கோட்ட மின்றி 
இணங்கின ரலமந் தேங்கி யிடர்க்கடற் கெல்லை காணா 
துணங்கிவெய் துயிர்த்தார் மாந்த ருயிர்க்குயி ராகி நின்றார் 


120 


ஒருசிறு பவத்தா னித்ய வூழித்தீக் கடற்குண் மூழ்கிப் 
பரிபவ மடையும் ஜீவன் பாருல காதி யந்தம் 
புரிபவ வாதை யெல்லாம் புனிதனிப் பொழுதி னுக்குள் 
ஒருதனி யடைய வென்றா லதன்றிற முரைப்பார் யாரே 


127 


பாருண்ட பாவக் கொண்டல் படர்ந்துவே தனையா மாழி 
நீருண்டு பொழிந்த நீத்த நீடிய மரண வாற்றிற் 
சீருண்ட பெருமா னெண்ணில் ஜீவரை யிடுக்கி நீந்தி 
ஈருண்டு தவித்துங் கைவிட் டிலர்தனி யிடர்ப்பட் டாரால் 


122 


நலனுறு நித்ய செல்வ நல்குர வதனி னின்றும் 
அலகிலா நித்யா னந்த மரியவே தனையி னின்றும் 
இலகுறு நித்ய ஜீவ னிழிமர ணத்தி னின்றுங் 
குலவிவந் துதித்த தன்றேற் கும்பிநங் குடியா மன்றோ 


123 


சொல்லரு மரணோ பாதிச் சுடுகனற் சுவாலை மீக்கொள் 
எல்லையி றுன்ப மென்னு மெறிதிரைக் கடலுண் மூழ்கி 
அல்லுற் றழுங்கி யந்தோ வருட்கும ரேசன் றாதை 
தொல்லையன் பிதயத் துள்ளித் தனித்தொரு சூழல் புக்கு 


124 


190 


குமார பருவம் 


காலிணை முடக்கி யந்தக் கரணத்தை யொடுக்கி யன்பின் 
சீலமே திகழுங் கஞ்சத் திருமுக நிலத்திற் சேர்த்திக் 
கோலமார் தடக்கை கூப்பிக் கும்பிட்டு விழிநீர் சோரச் 
சாலவும் பணிந்து தீன தயாளரின் னருளை நாடி 


125 


அப்பனே யெல்லா மும்மா லாகுமிவ் வவஸ்தை யார்ந்த 
கைப்புறு பாத்தி ரத்தைக் கழித்திடக் கருத்துண் டாயின் 
அப்படி யாக வன்றே லையவென் சித்த மன்று 
மெய்ப்படு முமது சித்தம் விழைந்ததே யாக வென்றார் 


126 


இம்முறை யாக மேனி யிரத்தவே ரொழுகு மாறு 
செம்முறை திறம்பாத் தூய சிந்தையுள் ளுடைந்து தேம்பி 
மும்முறை பிதாவைக் கிட்டி ஜெபித்தனர் முனிவொன் றின்றி 
எம்முறை பாட்டுக் குள்ள மிரங்கியா தரிக்கு மீசன் 


127 


அத்தனைக் கருதிக் கூவு மளவையி லடுத்தோர் தூதன் 
சித்தசஞ் சலத்தை யாற்றித் தேற்றினன் சென்றா னாக 
இத்தரா தலத்து மாந்த ரெவரையும் புரக்க வந்த 
வித்தகப் புனித மூர்த்தி யெழுந்தனர் விமலற் போற்றி 


128 


உலகினுக் கிரக்ஷை நல்கு மொருதனி நடுவ ராவிக் 
கலகறு துன்ப மாய கடுவிட மருத்தி யின்னும் 
விலகில தாகி மேன்மேல் வேதனைப் பகழி சிந்தி 
இலகரு ளுருவ மாய்க்க வெதிர்ந்தது கடவு aaF 


129 


வேறு 


பேசரிய பெருந்துன்பப் பிரளயவெங் கனல்கொளுத்தப் பேதுற் றந்தோ 
ஆசகன்ற புனிதமனத் தலக்கணுறுந் திருக்குமரன் னன்பை யாய்ந்தும் 
நேசவொரு மகவென்றுங் கருதாது தகித்தபரன் நீதி கண்டும் 
பாசவினைக் காளாகி நாசமுறத் துணிவதறப் பாவம் பாவம் 

130 


வேறு ( கட்டுண்டேகல் ) 


ஆத்துமவ வஸ்தைசிறி தாறியரு ணாதன் 
மாத்தகைய நம்பனைவ ழுத்திவறி தேகி 
ஆத்தரையு ணர்த்தியிவ ணின்றகறு மென்னாத் 
தீத்தொழிலர் வந்துபுரி தீவினைதெ ரித்தார் 


137 


இரக்ஷணிய சரிதப் படலம் 


191 


அந்தவமை யத்த சட ராயவர்வி டுப்பப் 
பந்தமொடு பல்வகைய வேதிகள்ப ரித்து 
வெந்தறுக ணாளர்பலர் வல்லிதின்வி ரைந்து 
வந்தனர்யு தாசொடும ருங்குறநெருங்கி 


132 


நஞ்சமனை யான்கடுகி நம்பனொரு பேறாம் 
மஞ்சனைய டுத்திரபி வாழ்கவென முத்தி 
வஞ்சரையு ணர்த்தலும் காகருணை வள்ளல் 
விஞ்சியது ரோகிமுக நோக்கியிது விள்ளும் 


133 


அடுக்கவரு மித்திரவ கத்துளதென் னீண்டு 
கடுக்கிவரு வஞ்சநெறி யாளர்கையிற் காட்டிக் 
கொடுக்கவெனை முத்தமிடு கிற்றிகொல்கு றித்தென் 
றடுக்குநவெ லாமறியு மாண்டகைமொ ழிந்தே 


134 


வேடுவரெ னாவுரறும் வெய்யவரை நோக்கித் 
தேடுவதி யாரையென லோடுநெறி தீயர் 
நாடுவமி யேசுநச ரேயனையெ னாநான் 
தேடலிர்வே றாருமல னென்றிறைதெ ரித்தார் 


135 


நானவரெ னாவிறைந விற்றிமுடி யாமுன் 
ஆனவரொ ருங்குயிர விந்தனர்கொ லாமென் 
நூனிவரு டற்பொறைநி லத்துற வுருண்டார் 
ஏனவர யிர்த்திதுவெ னென்றுதிகி லுற்றார் 


136 


பூரியர்வி ழுந்தழிபு ணர்ப்புநடு நின்ற 
காரியமு டிக்கவரு கன்னலின ணித்துஞ் 
சீரியம றைப்பொருள்தெ ரித்திடுக ருத்தும் 
ஆரியனி னைத்தனர ருட்டிருவு ளத்தே 


137 ) 


அய்யரிஃ துள்ளலும நுக்கிரக சத்தி 
ஒய்யெனவு லாய்த்துயிலொ ழித்தெனவு ணர்த்த 
வெய்யவரெ ழுந்தழல்வி ழிக்கடைசி வக்க 
மெய்யுயிரை வாதைபுரி வாமெனவெ குண்டார் 


138 


ஜீவாதி பன்கருணை மல்கியதி றத்திற் 
சாவாதெ ழுந்தமையு ணர்ந்திலர்ச ழக்கர் 
கூவாவ கந்தைமொழி சிற்சிலகு ரைத்துத் 
தேவாதி பன்றனைநெருக்கினர்செ ருக்கி 


139 


192 


குமார பருவம் 


உருத்தெதிர்பி ணிக்கவரு மொன்னலரை யுங்கள் 
கருத்தெனைய டர்ப்பதெனி லிங்கிவர்க லங்க 
வருத்தலிர்வி டுத்திடுமி னென்றுமறை வாய்மை 
பொருத்தமுறு மாறுநம் தாண்டகைபு கன்றார் 


140 


வேதமுத லின்னணம்வி ளம்புமமை யத்தே 
பாதகர்பி டித்துடல்பி ணிக்கும்வகை பாராப் 
பேதுருசி னந்தெரிபி றங்குகதிர் வாளாற் 
காதறவெ றிந்தனனோர் காதகனை வெம்பி 


141 


ஆங்கதைய றிந்துதம தன்பன்முக நோக்கி 
ஈங்கிதுகொ லோவறவி யற்கையெவ ரேனும் 
ஓங்குசுரி கைத்தொழிலு வப்பினத னாலே 
நீங்குவர்தம் மின்னுயிரு மன்றிநெறி யின்றால் 


142 


ஆண்டகையை வேண்டிடுவ னாயினரு ளார்கொல் 
ஈண்டொருக ணத்திலோரி லக்கமுறு தூதர் 
வேண்டுகிலன் யானதுவி ழைந்தியலு வேனேற் 
காண்டகைய வேதமொழி மெய்ம்மைகவி னுங்கொல் 


143 


மாத்தகைய தந்தைதரு வன்றுயர்ம லிந்த 
பாத்திரமி திற்பருகு பான்மைதக வேயென் 
றேத்தரிய புண்ணியமி ழைக்குமரு ணாதன் 
ஆத்தமுறு தொண்டரைய மைத்திவைவி ளம்பும் 


144 


மாண்டநக ரூர்மனைம டங்கள் பொது மன்றம் 
நீண்டமறு காலயமி டங்கடொறு நின்றே 
காண்டகைய போதனைக ருத்துறவி சைத்தேன் 
ஆண்டெனைவி டுத்தனிரி தென்கொலும தச்சம் 


145 


நள்ளிரவி லேகுழுமி நாந்தகம்வி திர்த்துக் 
கொள்ளிதிக ழத்துருவி வந்தனிர்கு றிப்பென் 
கள்ளுநர்க ரந்துறைதல் கண்டுபிடிக் கின்ற 
உள்ளமுடை யீர்கொலென வுள்ளவரு மாலோ 


146 


ஞாலமிசை யேகருவி யாகவுமை நாடிச் 
சாலமிகு தீயலகை தன்னெணமு டிக்குங் 
காலமிது வாதலின டர்ந்தனிர்க டுத்து 
மேலினிவி ரும்பியவி தம்புரிமி னென்னா 


147 


இரக்ஷணிய சரிதப் படலம் 


193 


வேதமு னாதனனி வேதனையு ழக்குங் 
காதறைதி றத்தருள்க னிந்துமட லொட்டி 
ஆதரவளித்தனர்கி றிஸ்தவவ டர்க்கும் 
பாதகரெ னாதுபுரி பூததயை பாராய் 


148 


முத்தருமை பன்றியறி யுங்கொன்முறை தேராப் 
பித்தரது போலறிய கிற்கிலர்பி ரானங் 
குய்த்தவுத வித்திறனை யொல்லைகொடு போனார் 
வித்தகவி வேசனவி யோமரைவி சித்தே 


149 


வல்லியம்வெ ரீஇயிரிம டங்கலரி யேற்றைக் 
கொல்லியவ ளைந்துபல குக்கல்கள்கு ரைத்துச் 
செல்லியவெ னப்புடைசெ ருக்கிநர தேவைப் 
புல்லியரி கழ்ந்துபல பேசிநெறி போனார் 


150 


மெய்ப்படுத வச்சுருதி வித்தககி றிஸ்து 
பொய்ப்படும னக்கொடிய புல்லியர்பி ணிப்பிற் 
கைப்படுத லும்பரவு தொண்டர்கள்க லங்கி 
மைப்படுபொ ழிற்கிடைநுழைந்தனர்ம றைந்தார் 


157 


தெள்ளமுத வாய்மொழிச்செ விப்புலனு கர்ந்துங் 
கள்ளமில்ப லற்புதம்வி ழித்துணைகள் கண்டும் 
உள்ளுறநன் மாதிரியு றைத்துமடி யார்பாற் 
பிள்ளைமைபி றங்கல்பிற விக்குணபி ராந்தி 


152 - 


திருவுளம்வெ தும்பினோர்க ணத்தினிடை தீயுஞ் 
சருவவுல கங்களுமெ னுந்தகைமை சான்ற 
ஒருவருரை யாடிலர்மற் றொன்றும்விளை வுன்னித் 
திருவடிவ ருந்தவிட ரோடுநெறி சென்றார் 


153 


பிணித்தவித மாநமபெ ருந்தகையை வெய்யோர் 
அணித்துறவ ளைந்தொலிவ வாரணிய நீத்து 
மணித்தவள மாடநிரை மல்கெருச லைக்குள் 
குணித்தமனை நாடிமறு கூடுகொடு போனார் 


154 


( காய்பா முன்னிலை ) 


வாசால கன்றினமு மாலயம் ரீஇச்செய் 
பூசா கைங்கிரிய போதனது போழ்துக் 


194 


குமார பருவம் 


காசாட பூதிமறை யந்தணரின் முந்தும் 
மாசாத கன்காயி பாசெனுமோர் வன்மி 


155 


மூர்க்கரைமு கப்பர்பல மூர்க்கரெனல் போலுந் 
தீர்க்கருரை நாடியறி யார்பலர்தி ரண்டு 
சீர்க்குணமி லானுறையுள் சேர்ந்துதிரை யாழி 
தூர்க்கமுயல் வாரின்வறி தியோசனைது ணிந்தார் 


156 


இங்கிவர்பொ லாங்குபுரி யெண்ணமிடு மெல்வை 
நங்களரு ணாதனைந ராந்தகர்கொ ணர்ந்தே 
சங்கமற வோரெதிர்நிறுத்தவொரு தானாந் 
துங்கவுல காதிபரு நின்றனர்சு சீல 


157 


எல்லையில்பல் கோடியுல கங்களையி மைப்பிற் 
கல்லியெறி வார்மறிக ழங்கெனநி லாவ 
நில்லெனநிறுத்துவரி யக்கிடுவர் நீறா 
ஒல்லையெரி யுண்டொழியு மோரிவரு ருப்பின் 


158 


கோடிரவி போலொளிகு லாவுசமு கத்தில் 
நீடுபுவி மாந்தரனை வோரையுநி றுத்திப் 
பீடுபெறு நீதிமுறை பேசுகும ரேசன் 
பாடுறவி நீசர்முன நிற்குநிலை பார்மின் 


159 


மன்பதைக ளுக்குருகி வான்பதம்வ ரைந்து 
துன்புமிடி நிந்தைசுடு சொற்சுடவி ழுத்தி 
வன்புலையர் முன்பதம்வ ருந்தும்வகை விட்ட 
தன்பிதில றக்கொடிதி யாதுபிறி தம்மா 


160 


அன்பிலர்த மக்குரிய ரன்புடைய ராக்கை 
என்புமுரி யார்பிறருக் கென்னுமுரை யெம்மான் 
தன்புடைய லாதெவரிற் சான்றுபடு மாயின் 
முன்புமிலை பின்புமிலை மூதுலகின் மாதோ 


161 


பாசமென வுன்னலிர்பி ணித்தமைப கைத்த 
நீசமனு மக்களைநி னைத்துருகு மன்பின் 
நேசமெனும் வல்லியதை நீக்கவச மின்றி 
ஈசன்மக னின்றனரோ ரேழையென வோர்மின் 


162 


இரக்ஷணிய சரிதப் படலம் 


195 


வேறு 


விண்ணிழி மதிய மென்ன வேதவே தாந்த மூலப் 
புண்ணிய மூர்த்தி யந்தப் புல்லிய குழுவி னாப்பண் 
நண்ணிய பரிசை யோர்ந்து நலமிலாக் காய்பா சென்னுங் 
கண்ணிலான் கருதி நோக்கிக் கனன்றிது கழறு கின்றான் 


163 


எண்டகு வேத நூலின் முறைமையை யிகந்த நேகர் 
தொண்டுனக் காகு மாறு துணிந்துசில் லுபதே சங்கள் 
விண்டநீ யவற்றை யீண்டு விள்ளுதி தெரிய வென்று 
கண்டகன் வினவக் கேட்டுக்கருணையெம் பெருமான் கூறும் 


164 


புனிதவா லயத்தும் வீதிப் புறத்தினும் பொதுமன் றத்தும் 
மனிதஜீ வனுக்கீ டேற்றம் வழங்குமெய்ச் சுருதி வாய்மை 
நனிதிக ழுபதே சத்தை நவின்றனென் னெவர்க்கு நாடி 
இனிதுகேட் டுய்ய வேதும் ரகசியத் திசைத்த தின்றால் 


165 


மேவர வென்பா னீவிர் வினவுவ தென்னே யான் சொல் 
ஜீவவாக் கதனைக் கேட்டோர் செப்புவர் கேண்மி னென்னாத் 
தாவில்சீ ரமலன் சாற்று மளவையிற் றலைவன் கூற்றுக் 
காவதிவ் விடையோ வென்ன வழன்றங்கோ ரசடன் சீறி 


166 


யாதென வியம்பு கிற்கே னேழைநா வெழும்பி யீசன் 
மாதயா ரூப மான மானுவேல் வடிவஞ் சேப்ப 
நோதக வறைந்தா னந்தோ நோன்பிலே மிழைத்த பொல்லாப் 
பாதகத் துருவம் வாய்ந்த பனைநெடுந் தடக்கை யோச்சி 


167 


ஆங்கவன் றுணிந்து கண்ணின் றநீதியாய்ப் போத மின்றி 
ஓங்கியுள் ளகங்கா ரத்தா லடித்தலு முலப்பில் பெம்மான் 
தீங்கணு காத தூய திருப்படி வத்து நோவு 
தாங்கிநின் றருளி நோக்கிச் சமித்துமற் றிதனைச் சாற்றும் 


168 


உள்ளதை யுள்ள வாறே யுரைத்தன னதினி யாயக் 
கள்ளவா சகமுண் டேனீ காட்டிடல் வேண்டு மன்றி 
எள்ளியிங் கெனைய டித்த னடுநிலைக் கிசையத் தக்க 
ஒள்ளிய செயலோ வென்றா ருலகெலா முய்ய நின்றார் 


169 


நடுப்புரி நம்ப னீது நவிற்றலு நாச வஞ்சக் 
கடுப்பயில் மனத்த ரெல்லாங் கவன்றினிக் குற்றஞ் சாட்டி 


196 


குமார பருவம் 


வடுப்படுத் திவனைக் கோறும் வகையெது வென்று தம்மைக் 
கெடுப்பதே கரும் மாகப் புறம்பு போய்க் கேடு சூழ்ந்தார் 


170 


கொலைக்களப் படுத்த வல்ல குற்றங்க ளிவன்பா லுண்டென் 
றுலைக்கருஞ் சான்று சொல்வா ரெவரென வுசாவுங் காலை 
புலைக்குணப் பதிதர் சில்லோர் பலபடப் புகன்ற பொய்ச்சான் 
றலைக்கலை யழியு மாபோ லொன்றையொன் றழித்த தன்றே 


177 


அந்தவோ ரையிலே பொல்லாங் கறிதுமென் றிருவர் பொங்கி 
இந்தவா லயத்தை யானே யிடித்தொரு மூன்று நாளில் 
விந்தையாய்ச் சமைப்ப னென்ன விளம்பிடக் கேட்டோ மென்றார் 
தந்திரத் தவர்கொ லைக்குத் தக்கசான் றிதுவன் றென்றார் 


172 


பற்பல வுபதே சத்தைப் பலபடப் பழுது கூறி 
அற்புத கிரியை யாவு மபத்தமென் றழிம்பு பேசும் 
கற்பித மாய கட்டுக் கரியெலாங் கரிந்த வம்மா 
எற்படு பகலைச் சில்லோ ரிரவென்றா லியையுங் கொல்லோ 


173 


சான்றுவே றில்லை யென்னத் தம்முளே கவன்று சங்கத் 
தான்றவர் மறுத்து முந்தை யரங்கணைந் தமர வம்மான் 
தோன்றலைக் காய்பா சென்னுந் துர்ஜனத் தலைவன் கண்கள் 
ஊன்றிநின் றுருத்து நோக்கி யிவையிவை யுரைப்ப தானான் 


174 


வேதியர் பலரு னக்கு விரோதமா யுரைத்த சான்றுங் 
கோதற விருவர் வந்து கூறிய வாய்மைக் கூற்றும் 
ஈதிது வாக நீசொல் லெதிர்மொழி யேது மின்றோ 
ஓதுதி யுளவே லென்றா னுரைத்தில ரமல னொன்றும் 


175 


பின்னருஞ் சினந்து மேலாம் பெருந்தகை யாய பெம்மான் 
தன்னொரு நாமத் தாணை சாற்றுதி யுண்மை நீயப் 
பன்னரும் ஜீவ னுள்ள பராபரன் புதல்வ னான 
உன்னருங் கிறிஸ்து வோவென் றுசாவினன் கபட மாக 


176 


தூயநல் லுரையுந் தேவ தோற்றமுஞ் சுகிர்த மாண்பும் 
நாயினுங் கடைப்பட் டேமை நயந்துபா ராட்டு மன்பின் 
நேயமு மெதிரி னின்று நிகழ்த்துசான் றமையா தென்ன 
மீயுய ராணை கூறி விசாரிக்கு முறைமை யென்னோ 


177 


இரக்ஷணிய சரிதப் படலம் 


197 


கண்ணுளார் கண்டுங் காணார் காதுளார் கேட்டுங் கேளார் 
எண்ணிரு தயத்தி னாலு முணர்ந்திடா ரிவர்மற் றென்ற 
புண்ணிய வசனம் யாண்டும் பொய்க்குமோ வருளொன் றின்றேன் 
மண்ணுளார் பொறியு மந்தக் கரணமு மண்ணே யன்றோ 


178 


பொறிபுல னொருங்க நோற்றுப் புதுமைசெய் புலவ ரேனும் 
வெறுமையிற் றிகழ்வ ராயில் வெறுத்தவ மதிக்கு மொல்லை 
சிறுமைதீர்ந் துயர்வு காணிற் சேவடித் தொழும்பு செய்யும் 
எறிதிரைப் பரவை ஞால மேழைமை யுடைத்து மாதோ 


179 


இறைவன்மே லாணை மற்றீ தியம்புகென் றிசைத்த மாற்றம் 
மறை முதல் கேட்டுத் தெய்வ மைந்தனாங் கிறிஸ்து நானே 
தறையிலித் தகைய னேனுந் தாதையின் வலப்பா கத்தும் 
முறைபுரி நாடுநாட் கொண்மூ முற்றத்தும் விளங்கக் காண்பீர் 


180 


ஒளிப்பற நியாய முங்கட் குணர்த்தினு முண்ரீர் யாவும் 
வெளிப்படை யாய போதும் விசுவாசித் திடுவீ ரல்லீர் 
அளிப்படா மனத்தீ ரென்னா வறத்துறை யமுது மல்கித் 
துளிப்படு குமுதச் செவ்வாய்த் துவரிதழ் விண்டு சொன்னார் 


181 


வன்மனக் காய்பா சோடு சூழுற்று மருங்கு தொக்க 
கன்மனத் தவரு மையன் கழறிய செஞ்சொற் றேரார் 
துன்மதி யாகத் தேவ தூஷணஞ் சொன்னா யென்னாப் 
புன்மொழி பலவா றாகப் புகன்றனர் வெகுளி பொங்கி 


182 


எம்பிரா னுரைச்சஞ் சீவி யிருந்தவப் பதிதர்க் கெல்லாம் 
வெம்புதீ , விடம்போ லாகச் செவித்தொளை வெதும்பிற் றென்னில் 
நம்பினோர்க் கெல்லாம் ஜீவ வாசனை நல்கு நம்பா 
வம்பருக் கென்று நீங்கா மரணவா சனையா மன்றோ 


183 


காயிபா சென்னும் பொல்லாக் கடினவன் னெஞ்சன் வஞ்ச 
மாயமூ டியமே லங்கி வல்லையிற் கிழித்துத் துக்கம் 
மேயவன் போல நின்று வேறுசான் றினிவேண் டுங்கொல் 
நீயிரே யிவன்வாய் சொற்ற நிமலதூ ஷணங்கேட் டீரால் 


184 


மற்றினி யுரைப்ப தென்னே மதிவலீ ரிதனை யொத்த 
குற்றம்வே றுளது கொல்லோ குறித்திடிற் கூறிற் றெல்லாம் 
எற்றெனக் கருது கின்றீ ரேற்றதண் டனைதான் யாது 
தெற்றெனப் பகர்மி னென்றான் தீவினை திருத்த நின்றான் 


185 


198 


குமார பருவம் 


நன்றிலா னுரைத்த மாற்ற நடுவிலாச் சங்க மேய 
புன்றொழில் யூதர் கேட்டுப் பொருக்கென விவனை யின்னே 
கொன்றுயிர் களைவ தல்லாற் குறிப்பிடு தண்டம் வேறொன் 
றின்றென வுரக்கக் கூவி யிரைந்தன ரிகலி மாதோ 


186 


உலப்பிலா வாதி மூலத் தொருபரம் பொருளென் றுன்னாப் 
புலைப்படு மனத்த ரேனும் புரையிலா வொருவற் பற்றிக் 
கொலைப்படுத் துகவென் றிட்ட கூக்குரல் குறித்து நோக்கில் 
அலப்புநீ ருடுத்த வையத் தழிம்பினுக் கவதி யுண்டோ 


187 


எண்ணிய வெண்ணம் வாய்த்த தென்பதோ ரேம்பல் விஞ்சிக் 
கண்ணிலாத் தலைவ னேகக் காவல்செய் திருந்த கள்வர் 
புண்ணிய மூர்த்தி தன்னைப் புறக்கணித் தகந்தை யோடும் 
நண்ணியா கடியஞ் செய்ய நாடினர் நிந்தை பேசி 


188 


பாதகர் குழுமிச் சொற்ற பழிப்புரை யென்னுங் கொள்ளி 
ஏதமில் கருணைப் பெம்மா னிருதயத் தூன்ற வூன்ற 
வேதனை யுழந்து சிந்தை வெந்துபுண் பட்டா ரல்லால் 
நோதகச் சினந்தோர் மாற்ற நுவன்றிலர் கரும நோக்கி 


189 


மறுமையு 

மிம்மை தானு நோக்கிலா மடமை பூண்ட 
குறுமையோ ரமலன் றூய குணத்தையெட் டுணையெண் ணாது 
வெறுமையை நினைத்துத் துன்பம் விளைத்தனர் மேன்மே லாகப் 
பொறுமைகண் டெள்ள லிந்தப் பூதலத் தியற்கை யன்றோ 


190 


கறுத்தி லுலக மெல்லாங் கவிழ்ந்தழிந் தொழியு மேனும் 
பொறுத்தன ரிருந்தார் தாஞ்சொல் புத்துரைக் கொருசான் றாக 
ஒறுத்திடு மதுகை மிக்க வுரனுடை யாள னுள்ளம் 
பொறுத்திடும் பொறையை யன்றோ பொறையென்பர் புலமை 

மிக்கோர் 


197 


திருந்திய செவ்வி வாய்ந்த திருமுகத் துமிழ்ந்தார் சில்லோர் 
வருந்துற படித்தார் சில்லோர் மலர்த்திரு வதனஞ் சேப்பக் 
கருந்தடங் கண்ணைப் பொத்திக் குட்டினர் சிலர்கை யோங்கிப் 
பெருந்தகாய் யாவ ரென்னப் பேசுகென் றிகழ்ந்தார் சில்லோர் 


192 


( பேதுரு மறுதலித்தல் ) 


விடியுமட் டிறைவன் நூய மேனிநொந் தலசி யுள்ளந் 
துடிதுடித் திவ்வா றாகத் துயருழந் திடையுங் காலை 


இரக்ஷணிய சரிதப் படலம் 


199 


கடிமனை முன்றி னின்று கன்மலை யெனப்பேர் பெற்ற 
அடியவன் குளிருக் காற்றா தனன்முகத் தமர்ந்தா னிப்பால் 


193 


ஆங்கவன் றன்னைக் காணா வயலுளார் யாவ னீயத் 
தேங்கமழ் சோலை வாயிற் சேசுவோ டிருந்தா யன்னோன் 
பாங்குறுஞ் சீட ருக்குள் ளொருவனீ போலும் பார்க்கில் 
ஈங்குநின் னுரையே சாக்ஷி யியம்புகின் றதுமற் றென்றார் 


194 


ஒருமுறை போல முக்கா லுசாவலு மச்சத் தாலே 
திருமுறை யறிந்த சீடன் சிந்தனை கலங்கி யந்தோ 
குருமுறை நிறுத்த தூய குமரனை யறியே னென்னா 
வருமுறை தேரான் முக்கான் மறுத்தனன் மருண்டு மன்னோ 


195 


வேறு 


மன்னுங் கருணைப் பெருநிதிய வைப்பை யறியே னெனமறுத்துக் 
கொன்னே மறங்கூர் பொய்யாணை கூறிக் கடிய கொடுமொழியால் 
அன்னோ தன்னைச் சபித்திடவு மமைந்தா னென்னில் யாவரினித் 
துன்னு மிடருக் கலசாமே யுண்மை மொழியுந் துணிவுள்ளார் 


196 


முக்காற் கலங்கி மறுதலித்து முடிய விரண்டா முறை சேவல் 
தக்கோ யிதுவோ விசுவாசச் சமைவு மன்புந் தைரியமும் 
எக்கா னீங்கு மிவ்வசையென் றிழித்து விளிக்கு மியல்பேபோற் 
கொக்கோ வென்னக் கொக்கரித்துக் கூவிற் றமலன் கூறியபோல் 


197 


ஜீவ நெறியை யறமயக்கி ஜெகத்தை யகத்துப் புடைவளைந்த 
பாவ நிசியை யிருஞ்சிறகாற் பறக்க வடித்துப் பகைத்தோட்டிப் 
பூவ லயத்துக் கிரக்ஷணியம் பொலிய வருபுண் ணியப்பகலை 
வாவென் றுரக்க விளிப்பதுபோன் றெழுந்த மதவா ரணத்துழனி 


198 


வேறு 


கோழி கூவிய கூக்குரல் செவிகுறு குதலுந் 
தாழி மத்துறு தயிரென வுடைந்துளந் தளர்வுற் 
றூழி நாயக னுரைத்தமை யுள்ளுளே யுள்ளிப் 
பாழி னீத்தனன் ஜீவநன் மையையெனப் பரிந்தான் 


199 


அயில்கொள் வேலென வுளத்திடைக் குளித்ததெம் மையன் 
துயிலி லாதெமைப் புரந்திடும் விழிக்கடை தொண்டன் 


16 


200 


குமார பருவம் 


பயிலு ளக்கரி கடிந்து புண் படுத்தது பதைத்து 
வெயிலி டைப்படு கிருமியிற் றுடித்தனன் வெதும்பி 


200 


இனைய தன்மைய னாகியீட் டியபிழை யெண்ணித் 
தனைவெ றுத்துரை யிடற்கரு மெய்மனத் தாபம் 
நினைவி லோங்கவு நிருமல னருட்டிற நினைந்தம் 
மனையி னோர்சிறை வறிதுபோய் மனங்கசந் தழுதான் 


201 


தேவ வாவியி னருட்செயல் சிறக்கின்ற செய்ய 
ஜீவன் முத்தரே திறம்பிய பிழையினைத் தேறித் 
தாவ முற்றுளந் திரும்பிவை திகந்தலைப் படுவர் 
பாவ காரியர் லௌகிக வளற்றிலே பதிவார் 


202 


அவல மேயதம் மன்பர்கா லடிநிலை பிசகித் 
தவறிப் பாவவெஞ் சேற்றிடை வீழினுந் தாங்கிக் 
கவலை யோடெடுத் தாதரம் புரிவர்தாய் கடுப்பப் 
புவன ரக்ஷணை சமைத்தநம் புண்ணிய மூர்த்தி 


203 


அழுது நைந்துபே துருதிரு வருட்டுணை யடைந்து 
தொழுத வாறிது சுருதிமா முதல்வனைத் துணிந்து 
முழுதுங் கொல்வமென் றொருப்படு மனத்தராய் முடுகிப் 
பழுது மல்கிய சூழ்ச்சியி னமைந்தனர் பதிதர் 


204 


(பிலாத்து முன்னிலை ) 


எண்ண மிட்டவர் பொந்தியுப் பிலாத்தெனு மிறைமுன் 
அண்ண லைத்தனி நிறுவவு மாக்கினைத் தீர்ப்புப் 
பண்ண வும்மென நிண்ணயம் பண்ணினர் பகைகொண் 
டொண்ணு மோவறுங் கூவலுக் குததியை யொடுக்க 


205 


முடிந்த தன்றிரா முன்னவன் முகமறைத் தோங்கிப் 
படிந்த பாவமா நடுச்சுவ ரடியொடு பாழ்பட் 
டிடிந்து போகந ராத்தும ஜீவருக் கிரக்ஷை 
விடிந்த தாமென விடிந்தது நலந்தரு வெள்ளி 


206 


துரிய மாமுதல் ஜீவருக் கிரக்ஷணை தொகுத்து 
விரிய வைத்தபுண் ணியம்பொலி தசும்பென விளங்கிப் 
பெரிய வெள்ளியென் றொருபெய ருலகெலாம் பிறங்கற் 
குரிய தாயவப் பகற்பொழு தோங்கிய துவரி 


207 


இரக்ஷணிய சரிதப் படலம் 


201 


மதலை யாகிய திரித்துவத் தொருத்துவர் மநுவாய் 
முதுத ராதலத்திக் கிரக்ஷணை சமைத்திடு முறைமை 
புதுமை யீண்டது காண்டுமென் றாவலிற் போந்து 
கதுமெ னக்குணக் குன்றின்மீ திவர்ந்தனன் கதிரோன் 


208 


துதித்து யாவருந் தொழத்தகு நீதசூ ரியனை 
மதித்தி டாதபுன் மாக்கண்மேல் வஞ்சினந் திருகி 
விதிர்த்து மெய்யெலாஞ் சிவப்புற நெடுங்கைவாள் வீசிக் 
கதித்தெ ழுந்தன னாமெனக் கதிர்கனன் றெழுந்தான் 


209 


அருட்ப டுங்கிறிஸ் தகச்சம யத்தொளி யலர 
இருட்ப டும்பல புறச்சம யங்களு மிடையே 
தெருட்ப டுஞ்சில கொள்கையுஞ் சிதைந்தொழிந் திடல்போல் 
மருட்ப டும்நிசி யோடுவான் மீன்கண மறைந்த 


210 


விஞ்சொ லித்திரள் விளைந்தன விழிக்கத வடைத்துத் 
துஞ்சி யோருணர்ந் தெழுந்தனர் முதல்வனைத் தொழுது 
வஞ்ச மின்மனை மக்களோ டளவளாய் மகிழ்ந்து 
செஞ்செ வேதொழில் தொடங்கின ரறநெறி திறம்பார் 


217 


ஜீவ நாசமின் றாகமெய்த் திருவுளந் தெரித்த 
பாவ நாசரைப் பிணித்ததும் படுகொலைத் தீர்ப்பு 
மேவ நாசயோ சனைசிலர் விளைத்ததும் வெளுக்கச் 
சாவ நாசம்வந் துற்றதென் றணிநகர் சலித்த 


212 


ஆய காலையிற் பாதகந் திரண்டுரு வமைந்த 
பேய ரோர்சிலர் நம்பனை யிறுகுறப் பிணித்து 
நாயெ னாக்குரைத் தணிநகர் வீதியி னடத்திப் 
போயி னார்பதைத் தெவருங்கண் புதைத்தழு திரங்க 


213 


ஐய னைக்கொடு பிலாத்துமுன் னடுத்திவன் கிறிஸ்தாம் 
வைய வேந்தொரு மன்னர்க்கும் வரியொலா தென்ன 
மெய்யு றப்பல கலகங்கள் விளைத்தன னிவற்கு 
வெய்ய வாக்கினைத் தீர்ப்பிடு கென்றனர் வெகுண்டு 


214 


செற்ற மில்கிறிஸ் தியேசுவின் றிருமுகக் குறிப்புஞ் 
சொற்ற குற்றமெய்ப் படாமையும் யூதர்தந் துணிவுந் 
தெற்றெ னப்பிலாத் தறிந்தன னாயினுந் திகைத்தீங் 
குற்றி டும்பெருங் கலகமென் றஞ்சியுள் ளுடைந்தே 


215 


202 


குமார பருவம் 


வேத பாரகீர் யூதமார்க் கத்திலே விதித்த 
நீத வாக்கினை செய்துகொண் மின்னென நிகழ்த்த 

த காதெமக் கரசனே கோறலாக் கினைக்கா 
நாத னென்றுநின் பாற்கொணர்ந் தனமென நவின்றார் 


216 


மூர்க்க ருள்ளமும் வாய்மொழி மூர்க்கமு முணர்ந்து 
பார்க்க ணின்றநம் பரம்பொருள் திருமுகம் பார்த்துத் 
தீர்க்க மாயெலாந் தெரிந்தனை நீயினிச் செப்பும் 
மார்க்கம் யாதுநின் பொருட்டென வுசாவினன் மன்னன் 


217 


ஒன்றும் பேசல ருத்தமர் மற்றதை யுணர்ந்து 
மன்று ளேயொரு தனிச்சிறை வரதனை நோக்கி 
வென்றி சேரர சன்கொலா நீயென வினவ 
என்று மாறிலா விறைமக னெதிருரை யியம்பும் 


218 


அரசன் யானென தரசிய லுலகர சியல்போல் 
உரைசெ யுந்தர மன்றது வாயினென் னுழையர் 
விரசி நின்றுபோ ராடுவ திலையதால் வேந்தென் 
அரசி யல்லுல கரசிய லன்றென வறிதி 


219 


இத்த ராதலத் திறுத்தன னென்றென்று மூலவாச் 
சத்தி யந்திகழ்த் துதற்கொரு சான்றென வதனாற் 
சித்த சுத்தமுள் ளவனெவன் யான்சொலும் ஜீவ 
சத்தி யந்தனைக் கடைப்பிடித் துய்குவன் சரதம் 


220 


என்று நம்பனீ துரைத்தலும் யூதரை யெதிர்ந்து 
கொன்று நீக்குதற் காவதோர் குற்றமு மிவன்பால் 
இன்று தண்டனை யெங்ஙன மியற்றுவ லென்றான் 
நன்று செய்வதற் கஞ்சிய நகரதி பதியே 


221 


ஆக்கி னைக்கரு கன்னல னிவனென வரசன் 
மீக்கி ளந்தசொல் லிருசெவி வெதுப்பிட வெகுண்டு 
போக்கின் றாகநின் றொருவருக் கொருவர்முன் போந்து 
கூக்கு ரற்படுத் தாரந்தக் கொடுமன யூதர் 


222 


பொங்கு பேரொலி யவித்தவ ரிற்சிலர் போற்றி 
இங்கி வன்கலி லேயநா டாதியிம் மட்டும் 
நங்கு லஜனங் களுக்குப் தேசத்தை நவிற்றி 
வெங்கொ டுங்கல கத்தினை விளைத்தனன் மெய்ம்மை 


223 


203 


இரக்ஷணிய சரிதப் படலம் 


தன்னை யேவரு கிறிஸ்துவாந் தராபதி யென்றும் 
பின்னை மன்னிறை செலுத்துதல் பெரும்பிழை யென்றும் 
முன்னை யேசொலி யரசற்கு முழுப்பகை யானான் 
என்னை யேதடை மரணதண் டனைக்கென விசைத்தார் 


224 


சொற்ற யாவையுங் கேட்டுடன் பிலாத்தெனுந் தோன்றல் 
இற்றி வன்கலி லேயனா மதற்கிறை யெரோதென் 
கொற்ற வன்னவ னிந்நக ரத்துளன் குறுகி 
மற்றி வன்பிழை வகுக்கவென் றேவினன் வரைந்து 


225 


( எரோது முன்னிலை ) 


கறுத்த சிந்தையர் நன்றுநன் றெனக்கடி தேகி 
இறுத்தெ ரோதெனு மிறைமுன மீசனை நிறுவி 
வெறுத்தி ராயனைப் பகைத்தவன் வேதநூல் விரோதி 
ஒறுத்தி டற்குரி யானிவ னென்றன ருரத்து 


226 


அண்ண லைக்கண்டு பேசவு மற்புதச் செயலைக் 
கண்ணி னாற்கண்டு களிக்கவுங் கருத்துடை யெரோதென் 
எண்ண முற்றுமென் றேம்பலிற் பிணித்தெதிர் நின்ற 
புண்ணி யன்றனை யுசாவினன் புதுமையை விரும்பி 


227 


ஆவ லுற்றரு கணைந்துநின் றாத்திரத் தோடு 
காவ லன்பல முறைபுகன் றிடவுநங் கருணை 
ஜீவ தாரகர் செய்யவாய்த் துவரிதழ் திறந்து 
நாவ சைத்தொரு மாற்றமு நவின்றிலர் நண்ப 


228 


மோன மித்தனை யோவென முறையிலா மன்னன் 
வான நாயகன் றனையவ மதித்துநிந் தனைசெய் 
தீன மாயொரு மினுக்குவத் திரமுடுத் தெழில்கூர் 
மேனி யிற்றரிப் பித்துநின் றித்திறம் விரிப்பான் 


229 


கோற லுக்குரி யானல னிவன்வயிற் குற்றந் 
தேறு கிற்கிலன் யாதுமோர் திறத்தினுந் தெரியின் 
மாறி யிங்கிவற் கொடுபிலாத் துறையுளை மருவிக் 
கூறு மின்னென விடுத்தன னெரோதெனுங் கோழை 


230 


204 


குமார பருவம் 


வேறு ( மரணத்தீர்ப்பு ) 
அவ்வயி னரசவை யகன்றம் மானொடு 
வெவ்வழற் புகையென வுயிர்ப்பு வீங்கிட 
எவ்வகை யினுமிவற் கிறுதி யின்றெனத் 
தெவ்வர்தத் தமிலுளஞ் செருக்கி யேகினார் 


231 


வன்றிறற் பிலாத்தெனு மன்னன் மன்றணி 
முன்றிலைக் குறுகிநம் பகவை முன்னுறீஇப் 
பின்றைநின் றரசிடம் பெயர்ந்து மீண்டமை 
கன்றிய மனத்தினார் கழறி னாரரோ 


232 


அதிபனங்க கவர்சொலை யமையக் கேட்டுடன் 
சதிபுரி குரவரை ஜனத்தின் மூப்பரை 
முதியரை வருகென முறையிற் கூட்டிவைத் 
தெதிரழீஇ யினையன வியம்பன் மேயினான் 


233 


உலகர க்ஷகனென வுரைக்கும் பேர்நனி 
இலகிய மற்றிவ னியூத மார்க்கத்தின் 
விலகிய போதனை விரித்திந் நாட்டினும் 
அலகறு கலகமுண் டாக்கி னானெனா 


234 


கைப்படுத் திவ்வயிற் கட்டி வந்தனிர் 
மொய்ப்படு நும்முன முறையிற் றேர்ந்தனன் 
மெய்ப்படு கிற்கில விரித்த குற்றங்கள் 
மைப்படு மிருளொளி மருவத் தேய்தல் போல் 


235 


ஆண்டகை யெரோதெனு மரச னாய்ந்துயிர் 
மாண்டுபோம் வகைபுரி மரண தண்டனைக் 
கீண்டிய பிழையிவ னிடத்துக் காண்கிலேன் 
மீண்டுபோ மின்னென விடுத்த தோருதிர் 


236 


ஏதமொன் றிலாவுயிர்க் கிறுதி காட்டுதல் 
வேதநூல் விதிக்கெதிர் விரோதம் வேந்தர்க்கு 
நீதமு மன்றுல கருக்கு நேர்ப்படு 
போதமு மன்றெனப் புரிவிற் கூறிமேல் 


237 


நடுவிது வெனினுமிங் கிவனை நம்முனம் 
வடுவுற வடித்திவண் வரைந்து 

போகென 


205 


இரக்ஷணிய சரிதப் படலம் 


விடுவது துணிந்தன னெனவி ளம்பினான் 
அடுவதே துணிவென வசடர் பொங்கினார் 


238 


பின்னரு முறைமுறை பிலாத்தெ னுந்துரை 
நன்னய மொழிகளாற் றிருத்த நாடினான் 
முன்னுறு நன்மையைச் சிதைக்கு மூடர்க்குப் 
பன்னுநன் மதிபயன் பயக்கு மேகொலாம் 


239 


ஆங்கமைந் திருமினென் றவரை யேவிப்போய்த் 
தாங்குநீ தாசனத் திருந்து தன்னுளே 
வீங்கிய வுயிர்ப்பொடு கவன்று வேந்தனும் 
ஈங்கினிச் செயலெனென் றெண்ணுங் காலையில் 


240 


இல்லவள் விடுத்ததூ தெதிர்ந்து வைகறை 
புல்லிய கனாநிலை புகன்றப் புண்ணியற் 
கல்லலே துஞ்செய லாவ தன்றெனச் 
சொல்லின ளம்மனை யென்னச் சொற்றனன் 


247 


கேட்டுளக் கலக்கமோ டெழுந்து கேதமில் 
நாட்டமொன் றுடையனாய் நடுப்பு ரிந்திடு 
கோட்டியை யகன்று போய்க் குழீஇய யூதரை 
மீட்டுநல் விநயமாய் விளித்து விள்ளுவான் 


242 


மருவுபண் டிகைதொறும் வழக்க மாயுமக் 
கொருவனைச் சிறைவிடுத் துதவு மாறுபோல் 
பருவர லடையுமிப் பார மார்த்திக 
திருவனை விடுதலை செய்து மென்றனன் 


243 


என்றசொல் லிசைமுடி வெய்தி டாமுனம் 
கொன்றுயிர் களைகவெங் குருசி லேற்றியிந் 
நின்றவன் றனைப்பர பாசை நீக்குக 
வன்றொடர்ப் படுசிறை மறங்கொள் வேலினாய் 


244 


மன்னர்மன் னனுக்கிறை வரியொ லாதெனச் 
சொன்னவன் சொல்லருந் தேவ தூஷணம் 
பன்னியோ னிவனைநீ பார மார்த்திகன் 
என்னநீ விடுதலை யிசைப்ப தென்கொலாம் 


245 


206 


குமார பருவம் 


மற்றிவன் றனைவிடின் மன்னர் மன்னனுக் 
குற்றநண் பினனெனு முரிமைப் பாடிலாய் 
செற்றமோ டிவனுயிர் சிதைத்தி செய்பழி 
பற்றுக வழிவழி யெம்மிற் பார்த்திவ 


246 


அஞ்சிடேல் சிலுவையி லறைந்து கொல்கெனச் 
செஞ்செவே பலமுறை செவிடு பட்டிட 
விஞ்சிய கூக்குரல் விளைத்திட் டாரரோ 
நஞ்சினுங் கொடியநெஞ் சுடைய நாஸ்திகர் 


247 


புரவலன் யூதர்செய் புரளி போர்த்தலில் 
உரமிலா தஞ்சியாங் கொருபு றஞ்செலீஇ 
வரமனோ கரரையெவ் வயினின் றுற்றனை 
பரமனோ தெரியெனப் பரிவிற் கேட்டனன் 


248 


உம்பர்நா யகனெதி ருரைகொ டாமையால் 
வெம்பியா னுனைக்கொல விடுக்க வாயினும் 
இம்பருண் டெனக்கதி கார மென்று நீ 
நம்புதி யேகொலா நவிற்று கென்றலும் 


249 


உன்னத நியமமா யுமக்கி ராவிடில் 
என்னவோர் விரோதமு மியற்றோ ணாதெனக் 
கன்னதா கலினுமக் கெனைய ளித்தவர்க் 
குன்னரும் பாவமுண் டென்ன ஓதினார் 


250 


இத்தகு திருமொழி யெம்மை யாளுடை 
வித்தகன் விளம்பலும் வேந்தன் விட்டிடற் 
கெத்தனை முயன்றுமெட் டுணைநன் றின்றியே 
பித்தரிற் றிகைத்துளம் பேதுற் றானரோ 


257 


சிலுவையி லறையறை யென்னுந் தீச்சொலாம் 
வலுவயிற் செவியிரு மருங்குந் தைத்தலாற் 
கொலுவயி னாசனங் குறுகிக் கூறினான் 
உலவையிற் சருகென வுழலு முள்ளத்தான் 


252 


குழுமியீர் நும்முரை குறிக்கொண் டியாதுமோர் 
வழுவிலாற் கீந்தனன் மரண தண்டனை 
பழியிதென் பாலல வென்று பாவர்முன் 
கழுவினான் கரகநீர் கவிழ்த்துக் கைகளை 


253 


207 


இரக்ஷணிய சரிதப் படலம் 


ஏவமி லொருவருக் கிறுதி காட்டியே 
தாவரும் பெரும்பழி சமைப்பன் றானுறு 
ஜீவனுக் காயினும் ஜெகத்துக் காயினும் 
ஆவது கந்திலா னார்கொ லாமிவன் 


254 


புறத்துறு களையினைப் போற்றிப் புண்ணியத் 
திறத்தையே விளைக்கின்ற பயிரைத் தேய்த்திகன் 
மறத்தையே யுலகிடை வளர்த்து மன்னிய 
அறத்தைவே ரறுப்பவ னார்கொ லாமிவன் 


255 


பங்கமில் பரமசற் குருப வித்திர 
அங்கநோ வக்குரு சறைந்து கொல்கென 
வெங்கொலை நாவினால் விளம்பு வான்விரைந் 
தங்கையைக் கழுவுவா னார்கொ லாமிவன் 


256 


விஞ்சிய வுணர்வினை வீட்டி நீதிசெய் 
நெஞ்சிய லூரத்தையு நீத்துத் தன்மனை 
வஞ்சிசொல் கனாத்திற மறந்து வஞ்சருக் 
கஞ்சிநஞ் சருந்துவா னார்கொ லாமிவன் 


257 


உலகர க்ஷணியமுண் டாக வுன்னதர் 
இலகுகைக் கருவியா யிருந்தி யற்றியோன் 
அலகறு முன்குறித் தலின மைந்திடா 
விலகிய பிலாத்தெனும் வேந்தன் காண்டியால் 


258 


இத்திற முன்குறிப் பியைந்தி டாதவுன் 
மத்தரே கருவியாய் வாய்ந்தி ருந்தனர் 
உத்தம னாக்கையுத் தரித்த பாடுகள் 
அத்தனைக் கும்மென வறிதி மைந்தநீ 


259 


நெய்விளக் கிடிலிரு ணீங்கு மாறுபோல் 
மெய்விளக் கிடில்வினை வீயு மல்லது 
பொய்வளிக் கிடுபுறச் சமய போதத்தாற் 
கைவிளக் கிடில்வினை கழியு மேகொலாம் 


260 


உக்கிர தீவினை யுஞற்றி யொண்பழிச் 
சிக்கறக் கைகழூஉ மதியின் றீக்ஷணஞ் 
செக்கினை விழுங்கிப்பின் சீர ணித்திடச் 
சுக்குநீ ரருந்துமச் சூழ்ச்சி யொக்குமால் 


261 


208 


குமார பருவம் 


கள்ளனா கியபர பாசைக் காவல்விட் 
டெள்ளரு மேசுநா யகனை யீனமாய் 
விள்ளரு மாக்கினை விதித்தல் கேட்டுடன் 
துள்ளினர் களித்தனர் துட்ட யூதரே 


262 


வேந்தனாக் கினைகொடு வெய்ய மள்ளர்தாம் 
போந்துபுண் ணியன்றனைப் புடைவ ளைந்தனர் 
பாந்தளிற் சீறினர் பற்றி யீர்த்தனர் 
காந்துபுன் மனத்தருங் கைக லந்தனர் 


263 


புக்கனர் மாளிகைப் புறத்தங் கோர்சிறை 
மக்களுட் பதடிக ளாய வன்கணார் 
தொக்கனர் பலர்பல தூஷ ணஞ்சொலிக் 
கொக்கரித் திகழ்ந்தனர் குழுமி யோரெலாம் 


264 


முன்னுடை களைந்தொரு முருக்க லர்ந்தெனச் 
செந்நிற வங்கிமேற் றிகழச் சேர்த்தினர் 
கொன்னுனை யழுந்திவெங் குருதி பீறிடப் 
பின்னிய முண்முடி சிரத்துப் பெய்தனர் 


265 


கோலெனக் கையிலொரு கோலை நல்கினார் 
காலிணை முடக்கிமுன் னின்று காவல 
மாலுறு மரசநீ வாழ்க வாழ்கவென் 
றோலிடூஉப் பரிகசித் துரறி னார்பலர் 


266 


கைதுறுங் கோலினைக் கவர்ந்து கண்டகர் 
வெய்துறத் தலைமிசை யடித்து வேதனை 
செய்தன ருமிழ்ந்தனர் திருமு கத்தினே 
வைதனர் பழித்தனர் மறங்கொ ணீசரே 


367 


மலர்ந்தசெந் தாமரை யனைய வாண்முகம் 
புலர்ந்து செங் குருதியாற் பூசுண் டெஞ்சிய 
துலர்ந்தது தாலுவுங் கருணை யூற்றிருந் 
தலர்ந்தநேத் திரங்களுங் குழிபட் டாழ்ந்தவே 


268 


நிந்தனை மொழிதிருச் செவிநி றைந்தன 
நொந்தபுண் ணிடையெரி நுழைந்த தாமெனப் 
பந்தனை மேனியிற் படிந்த செம்புணீர் 
சிந்தின புண்ணியத் திவலை போன்மென 


269 


இரக்ஷணிய சரிதப் படலம் 


209 


குன்றிய துடற்பலங் குருதி கோத்துயிர் 
பொன்றிய தெனமுகம் பொலிவி ழந்ததால் 
கன்றிநொந் துலைந்தது கனக காத்திரம் 
ஒன்றிய வெழினல மொருவிப் போயதால் 


270 


ஓதரும் வேதனை யுழந்து மொன்னலார் 
நோதக வொருமொழி நுவலு வாரலர் 
ஏதில ரோபொறைக் கிரங்கு வாருமில் 
பாதகம் பாதகம் பரம பாதகம் 


271 


மாரணத் தீர்ப்பிடு மன்ன னோவலன் 
கோரணிப் படுத்துமக் கொடிய ரோவலர் 
ஆரணன் பாடுக ளனைத்தி னுக்குமுற் 
காரண நமதுதீக் கருமங் காண்டியால் 


272 


வாவென வந்ததிவ் வுலகம் வந்தபோற் 
போவென வொல்லையிற் புவன கோசரம் 
ஆவன யாவுமே யகலு நீறியத் 
தேவிவை சகிப்பதென் சிந்தை தேர்திநீ 


273 


வேறு 


வரிசை தப்பிய மன்னன நீதியும் வம்பர் 
குரிசி லைக்குரு சேற்றியு யிர்ப்பழி கொள்ளும் 
பரிசு மோடிப்ப ரந்தது பற்றுசெந் தீயில் 
புரிசை மாநக ருள்ளமெ ரிந்துபு கைந்த 


274 


புகரி லாதநம் புண்ணியர்க் குற்றமை மேன்மேல் 
நகர மாந்தர்செ விசுடக் கேட்டலு நைந்தே 
நிகரி லாக்கொடும் பாதக நேர்ந்ததிங் கென்னாப் 
பகரு வாரங்க வரவர்க் கொல்வன பன்னி 


275 


நாசம் நங்குலத் துற்றதின் றோடென நைவார் 
ஈசன் மைந்தனை யோகொலை செய்வது மென்பார் 
தேசி கன்வயி னெப்பிழை கண்டிது செய்தார் 
நீச ரென்றுநெடிதுயிர்த் தேங்கினர் நிற்பார் 


276 


மின்ன லின்றிவி ழுந்ததி வெள்ளிடி யென்பார் 
கன்ன லொன்றிலித் தொன்னக ரஞ்சுடு காடாய் 


210 


குமார பருவம் 


மன்னு மென்பர்சி லர்சிலர் வானிருண் மல்கித் 
துன்னு ஜோதிக ளுந்தொலை யும்மெனச் சொல்வார் 


277 


தலைக விழ்ந்துல கந்தடு மாறலிற் றண்ணீர் 
நிலைய மேலிடு மென்பர்சி லர்சிலர் நீண்ட 
மலையு மண்டல முந்துக ளாகிடும் வானுங் 
குலையு மண்டமுங் குப்புறு மென்பர்கொ தித்தே 


278 


கண்ணி ருண்டுக லங்குவ ரோர்சிலர் காந்தும் 
புண்ணு ளத்தோட ழுங்குவ ரோர்சிலர் பொங்கித் 
துண்ணென் றுட்கித்து டிப்பவ ரோர்சிலர் சூழ்ந்த 
தெண்ணி யெண்ணியி ரங்குவ ரோர்சில ரேங்கி 


279 


கரவிற் காட்டிக்கொ டுத்தவக் கள்வனிற் கள்ளக் 
குரவ ரேகொடி யாரென்ப ரோர்சிலர் கூறில் 
உரவு நீருல கத்திதை யொத்தநி யாயம் 
விரவிற் றுண்டுகொ லோவென்ப ரோர்சிலர் வெம்பி 


280 


என்கொல் மேதினி கீண்டுவெ டித்தில தென்பார் 
என்கொல் வானமி டிந்துவி ழுந்தில தென்பார் 
என்கொல் வாரிதி நீர்சுவ றாதது மென்பார் 
என்கொ லோமுடி வித்துணை தாழ்த்தது மென்பார் 


287 


கண்ப டைத்தில் மேலிது காண்கில மென்பார் 
மண்ப டைத்தபி ணிக்கினி மாற்றிலை யென்பார் 
புண்ப டைத்தநெஞ் சோடுயிர் போகல வென்னா 
எண்ப டைத்தவ ரின்னன பன்னிடு மெல்வை 


282 


( ஸ்காரியோத்து தற்கொலை ) 


மோச மாயருண் மூர்த்தியை முப்பது வெள்ளிக் 
காசை நச்சியொன் னார்கையிற் காட்டிய கள்வன் 
மாசி லானைவ தைத்துயிர் மாய்க்கெனும் வன்சொல் 
நீச நெஞ்சினிற் றைத்தது நெட்டிலை வேல்போல் 


283 


இதயத் துள்ளும் வூன்றலு மின்றென லாகிப் 
புதைய லுற்றவ கக்கரி மெல்லெனப் போந்து 
வதைபு ரிந்தருள் வள்ளலை மாய்க்கவ குத்தாய் 
எதைவி ழைந்துயிர் வாழுதி கேளென்றி டிக்கும் 


284 


இரக்ஷணிய சரிதப் படலம் 


211 


பணம்வி 

டங்கொள்ப ணாமுடி யென்பது மற்றக் 
குணம்வி ளக்குவ தாட்கொலி யென்பதுங் கொள்ளாய் 
மணம்வி ழைந்திறும் வண்டென லாயினை மாளாப் 
பிணமெ னத்திரிந் தாரஞ ருற்றனை பேதாய் 


285 


களவி னாற்பொரு ளைக்கவர் வானசை தூண்டும் 
அளவி லுன்னைய தட்டின னாவது கொள்ளாய் 
உளவ றிந்துனக் குற்றுழி யுண்மையு ரைக்கும் 

னாமெனை யற்பமு மெண்ணலை மாற்றோய் 


வளவ 


286 


பொருளை நச்சினை போதமி லாய்புரை யில்லா 
அருளின் வாழ்வினை யாக்கினைத் தீர்ப்பினுள் ளாக்கி 
மருளு றும்புலை மக்களொ டோயெரி வாய்ந்த 
இருளு றுங்கொடும் பாதலத் தெய்துவை யின்றே 


287 


பழிக்குப் பாவத்துக் கஞ்சலை பல்லவர் தூற்றும் 
மொழிக்கு நாணலை முன்பினுற் றாய்ந்திலை முற்றும் 
அழிக்கு நீசப்ப சாசுக்க டித்தொழும் பாய்நேர் 
வழிக்கு வாரலின் றாயினை யான்மதி மாண்டோய் 


288 


விதிவி லக்கையி கந்தவன் மெய்ந்நெறி விட்ட 
பதித ரிற்பதி தன்கொலை பாதகன் நட்பிற் 
சதிபு ரிந்தசண் டாளன்ற னைத்தெரி கிற்பின் 
மதியி லீயுனை யன்றியிம் மாநிலத் தியார்கொல் 


289 


அறந்தி றம்பிய வாயுள்ப டைத்தலில் யாக்கை 
இறந்து பாழ்பட லீனமன் றாலிவ்வி கத்திற் 
பிறந்தி ராயெனி னன்றெனப் பேசிய மாற்றம் 
மறந்து விட்டனை யாங்கொன்ம றந்திறம் பில்லாய் 


290 


நன்றி கொன்றனை நல்லுணர் வற்றனை நாசந் 
துன்றி நின்றனை தொன்னெறி தூர்த்தனை தூர்த்த 
பொன்றி னும்வசை போவதின் றாற்புவி மீதே 
பின்றி நின்றுநின் றென்னினிச் செய்குவை பேதாய் 


291 


காவ 


" 


மேவ லாரையு வந்தனை முப்பது வெள்ளிக் 

லாயரு ளாளனை விற்றனை யந்தோ 
ஜீவ நல்லமு தத்தையு குத்தனை தீராத் 
தீவி டத்தைய ருந்தினை யுய்வினித் தீர்ந்தாய் 


292 


212 


குமார பருவம் 


குற்ற மற்றகு ருதிநி லத்துகக் கொண்டு 
விற்ற காசெனும் வெந்தழ லுன்மடி மேவப் 
பற்ற வைத்தனை யேகொடும் பாழ்மதி யின்னும் 
உற்ற வோர்துணை காசென வுன்னுதி போலாம் 


293 


என்ற கத்துறு சாக்ஷியி டித்திடித் தின்ன 
வன்றி றற்கொடு றுத்தம றுத்தொரு மாற்றம் 
நன்றி கெட்டயு தாசு விற்றில னாடில் 
என்று முண்மைக்கெ திருரை யின்றென லாமால் 


294 


கடிந்து புண்படுத் தும்மனச் சாக்ஷியைக் காய்ந்து 
நொடிந்தி டானெனி னும்புகன் முட்டின னொந்தான் 
மடிந்து போயில னாயினிவ் வாதையை மாற்ற 
முடிந்தி டாதென வுள்ளம்வ லித்தனன் மூண்டான் 


295 


வள்ள லார்திருக் கோயிலை வல்விரைந் துற்றான் 
கள்ள வேடக்கு ரவரைக் கண்டெதிர் காட்டி 
எள்ள ருங்குணத் தியேசுவை நுங்கையி லீந்தேன் 
வெள்ளி யிற்படு முப்பது காசிதை வெஃகி 


296 


பேச ருங்கொடும் பாதகம் பேணிய பித்தேன் 
மாசி லாதவி ரத்தம்வ டிந்துக வாங்கிக் 
காசு கொண்மினெ னாவவர் கொள்ளலர் காசை 
வீசி யேகினன் பேய்பிட ருந்திட வெம்பி 


297 


எப்பெ ருங்கொடும் பாவிக ளுங்கரை யேற 
இப்பு விக்கணு தித்தரு ளுங்கும் ரேசன் 
துப்பு றழ்ந்தசெஞ் சேவடிச் சூழலைத் துன்னான் 
வெப்பு றழ்ந்தநி ரையக்கி டடங்கிடை வீழ்வான் 


298 


பனித்த சிந்தைய பாமரன் சென்றொரு பாங்கர் 
தனித்த சூழலில் நாண்கொடு தற்கொலை செய்தே 
அநித்த தேகத்தை வீழ்த்தின னாருயி ரந்தோ 
இனித்தி ரும்பரி தாகிய துர்க்கதி யெய்த 


299 


நன்மை தீமையை நாடிந விற்றுந லங்கூர் 
தன்ம சாக்ஷியை மெய்த்துணை யாக்கிய தக்கோர் 
ஜென்ம சாபல்லி யம்மடை வாரதைச் செற்ற 
கன்மி கள்ளெவ ருங்கடைத் தேறலர் காண்டி 


300 


இரக்ஷணிய - சரிதப் படலம் 


213 


சுடுக னற்சுடர் நச்சுப தங்கமுந் தூண்டில் 
இடுமி றைச்சிநு கர்ந்திடு மீனமு மென்னா 
நடுவி கந்தபொ ருளெனு நஞ்சைந யப்போர் 
கெடுவ ராருயி ரையுற லேபெருங் கேதம் 


301 


பழியும் பாவமுந் தன்னொடு பற்றவும் பாரில் 
ஒழிவி லாவசை யும்மவ கீர்த்தியு மோங்கி 
வழிவ ழிக்குநிலவவும் வைத்துயிர் மாண்டு 
கழிவி லாவிருட் கங்குலுட் புக்கனன் காரி 


302 


காரி வீசியெறிந்தவக் காசுகைப் பற்றி 
சோரி தோய்ந்தன வென்றொரு துண்டுநிலத்தைப் 
பூரி யர்விலை கொண்டுபு தைத்திடு மீமச் 
சேரி யாக்கினர் தீர்க்கர்முன் செப்பிய சீர்போல் 


303 


வேறு (சிலுவைப்பாடு ) 


தன்னுயிர் போயாக்கை தலைகீழு றவிழுந்து 
சென்னித கர்ந்துகு டர்சிதறிச் செத்தொழிந்த 
துன்னரிய சாமித்து ரோகிசெய லிற்றாகப் 
பன்னருநம் மான்சிலுவைப் பாடுகளை யுன்னுவாம் 


304 


பொல்லாத யூதர்களும் போர்ச்சேவ கர்குழுவும் 
வல்லானை யெள்ளிப்பு றக்கணித்து வாய்மதமாய்ச் 
சொல்லாத நிந்தைமொழி சொல்லித்து ணிந்தியற்றும் 
பொல்லாங் கையெல்லாநம் மீசன்பொ றுத்திருந்தார் 


305 


புற்றரவிற் சீறிப்பு டைவளைந்து புல்லியர்தாந் 
துற்றிவி ளைத்தகொடுந் துன்பந்த னியுழந்து 
முற்றுங்கி ரகணத்தின் மூழ்குதி னகரன்போல் 
செற்றமிலாத் தேவமைந்தன் றேசிழந்து தேம்பினார் 


306 


செவ்வங்கி யைக்களைந்து தேவர்பிரான் முன்றரித்த 
அவ்வங்கி யைத்தரித்தே யாகடியம் பல்பேசித் 
தெவ்வர்கு ழுமிச்சி லுவைத னைச்சுமத்திக் 
கவ்வைந் கர்கலுழக் கட்டிக்கொ டுபோனார் 


307 


நோக்கிலணு வொவ்வொன்று நூறாயி ரங்கோடி 
மாக்கயத்தின் சும்மைம லிந்தபா வந்திரட்டி 


214 


குமார பருவம் 


ஆக்குசி லுவைய மலன்சி ரத்தேந்திக் 
காக்கைக டனாகக் கல்வாரி நோக்கினார் 


308 


வள்ளல்கு ருராயன் மன்னுயிர்க்காய்த் தன்னுயிரை 
எள்ளிய வதரித்த வெம்மான்ச ருவேசன் 
கொள்ளைபு ரிந்துகொ லைத்தீர்ப்புப் பெற்றுவரு 
கள்ளரி ருவரொடுங் கல்வாரி நோக்கினார் 


309 


மாரணத்தின் கூரொடிய வன் பேய்த லைநசுங்க 
ஆரணஞ் சொல்லுண்மை யவனிமி சைவிளங்கப் 
பூரணமா ரக்ஷணிய புண்ணியங்கை கூடுதற்குக் 
காரணமாஞ் செய்கைமுற்றக் கல்வாரி நோக்கினார் 


310 


ஈசன்சி னநோக்கி யீனநர ரைப்பிணித்த 
பாசவினை நோக்கிப்ப ரிந்துநடு நின்றுவரும் 
பேசரிய துன்பப்பி ரளயத்தை நோக்கியிந்தக் 
காசினியை நோக்கினார் கல்வாரி நோக்கினார் 


317 


அற்புத மும்வானத் தசரீரி யும்புனிதச் 
சொற்பயில் வுமெல்லாச் சுகுணங்க ளுமிவரே 
தற்பரனென் றோலமிடச் சண்டாளர் தாமிதனை 
அற்பமு மெண்ணாத தறவும் நியாயம் 


312 


தத்துநீர் வேலித்த ராதலத்தோர் செய்தவினை 
அத்தனை யுந்தாங்கி யலமந்து மாங்கமைந்து 
சத்தமி டாதேகுந் தகனப லிமறியாம் 
உத்தமருஞ் சாந்தமா யூரூடு செல்கின்றார் 


313 


கையயர்ந்து வாய்புலர்ந்து கண்ணிருண்டு காதடைத்து 
வெய்யசி லுவைசு மந்தலசி மெய்வருந்தித் 
துய்யதி ருவடிகள் சோர்ந்துநடை தள்ளாடி 
அய்யன்ம றுகூடு வரக்கண்டா ரணிநகரார் 


314 


கல்லியல்வன் னெஞ்சவஞ்சக் கண்ணிலாப் பாதகராம் 
புல்லியரே யன்றியிந்தப் பொல்லாங்கு போந்தமைகண் 
டெல்லவ ருந்தத்த முயிர்க்கிறுதி யேய்ந்தனபோல் 
அல்லலு ழந்தல மந்தாக்கை நிலைதளர்ந்தார் 


315 


இரக்ஷணிய சரிதப் படலம் 


215 


மாதருக்கு ளாசிபெற்ற மங்கலையா மன்னைமரி 
காதலுனுக் கோவிக்க திநேர்ந்த தென்றுமன 
வேதனைப்பட் டாற்றாது மெல்லியலார் தாங்குழுமி 
வீதியி ருமருங்கு மொய்த்தார்வாய் விட்டழுது 


316 


காந்தண்ம லர்செங்க மலமல ரைப்புடைப்பப் 
பூந்தண்க ருங்குவளைப் போதுநீர் முத்துகுப்பத் 
தேந்தளவு தொக்கநறுஞ் சேதாம்ப லையலர்த்தி 
மாந்தண்ட லைக்குயிலின் மென்மொழியார் மாழ்கினார் 


317 


தீயடைந்த வல்லியெனத் தேம்பிச்செ யலழிந்தும் 
மாயும் வகை யின்றாய்ம றுகுற்று யிர்பதைப்பப் 
போயடைந்த தெம்மருங்கும் பொற்பெருச லேநகரத் 
தாயிழையார் வாய்விட்ட 

ழுதகு ரலோன 


சை 


318 


கண்டார்ப தைத்தார்க லுழந்தார்க ரைந்தழுதார் 
கொண்டார்து ணுக்கங்கொ தித்தார்க டுவிடத்தை 
உண்டார்போ லேங்கியு யங்கிநெ டிதுயிர்த்துத் 
திண்டாடி நின்றினைய செப்புவா ராயினார் 


319 


ஆவாவி தென்னவ றவுமதி யாயமென்பார் 
தாவாவ றமோத லைசாய்ந்தி றுவதென்பார் 
மூவாமு தல்வன்மு னியாத தென்னென்பார் 
ஓவாது ழலெம்மு யிர்க்கொழிவின் றோவென்பார் 


320 


இம்மைந்த னாவிக்கி றுதிவரக் கண்டுமரி 
அம்மையு யிர்வாழா ளவனிமி சையென்பார் 
செம்மைதிறம் பாத்தய தேவசி னந்திருகி 
மும்மையு லகும்மு டியுங்க ணத்தென்பார் 


321 


மாண்டாரு யிரளிக்கு மாமருந்தை வேரோடு 
கீண்டெறி வாரிந்தக் கெடுதோஷி களென்பார் 
கீண்டெறி வாரிந்தக் கெடுதோஷி களெனினும் 
மீண்டுமு ளைக்கவொரு வேளைவரா தோவென்பார் 


322 


புன்றொழிலர்க் கஞ்சிநடுப் போற்றாதூர் பொங்கியழ 
மன்றோரஞ் சொல்லியுயிர் வாழ்வதுவோ வாழ்வென்பார் 
மன்றோரஞ் சொன்னோன்ம னைபாழாய் வன்குடியும் 
பொன்றியெ ருக்கலரும் பொய்யாதி துவென்பார் 


323 


17 


216 


குமார பருவம் 


நள்ளிநர ஜீவரக்ஷை நல்கவரு ஞானகுரு 
வள்ளலுக்கு வன் கொலையும் மாபாத கம்புரிந்த 
கள்ளனுக்குக் காவல்வி டுதலையுங் கட்டுரைத்க 
விள்ளுவதோ நீதிபுரி வேந்தருக்குச் சீலமென்பார் 


324 


கொல்லாது விட்டுவிடக் கொற்றவன்பல் கான் முயன்றும் 
பொல்லாருக் கஞ்சிப்பு கன்றான்கொ லையென்பார் 
பொல்லாருக் கஞ்சிப்பொ துநீதி யைப்புரட்டி 
அல்லாத செய்வார்க்க றங்கூற்றே யாமென்பார் 


325 


காட்டிக்கொ டுத்தோன்க ழுத்திலொரு கயிற்றைப் 
பூட்டிமன வாதையினாற் பொன்றினனாம் பொல்லாங்கு 
சாட்டிக்கொலை புரிசண்டா ளர்மனச் சாக்ஷியுந்தம் 
பாட்டிற்கி டப்பதென்ன பாவமதி பாவமென்பார் 


327 


நிந்தனையாஞ் செந்நெருப்பு நெஞ்சைக்கொ ளுத்திடவும் 
நொந்தொருசொற் சொல்லாத நோன்மைநுனித்துணரின் 
மைந்தருக்கிச் சாந்தம்வ ருமோம் கேசனெனுஞ் 
சிந்தைசெ றுநருக்குச் சேராத தென்னென்பார் 


327 


செந்தாம ரைபோற்றி கழுந்தி ருவதனம் 
அந்தோவ தங்கிய ழகுகுடி போயதென்பார் 
நந்தாக்க ருணைந றாத்துளிக்குங் கண்மலர்கள் 
சிந்தாகு லம்பொதிந்து தேசிழந்து விட்டதென்பார் 


328 


உன்னதமெய்ஞ் ஞானமு வந்துகுடி கொண்ட திருச் 
சென்னிபுடை யுண்டிரத்தஞ் சிந்துவதோ செவ்விதென்பார் 
மன்னுதிரு மேனிமுற்றும் வாரடியாற் கன்றிநைந்து 
சின்னமுற லாவதுவோ தெய்வமே யோவென்பார் 


329 


பெண்ணீர்மை குன்றாத பெய்வளையா ரிவ்வண்ணம் 
புண்ணீருந் தீயிற்பு கைந்தாரு யிர்பொடிப்பக் 
கண்ணீரின் றுன்பக்க டற்கெல்லை காணாராய் 
எண்ணீர ராய்ச்செல்லு மெம்பெருமான் பின்சென்றார் 


330 


மைத்தடங்கண் ணீர்சொரிய வாய்விட்ட ழுதாற்றிச் 
சித்தமு டைந்துதொ டர்ந்துவரு சேயிழையார் 
பத்திமையுஞ் சிந்தைப்ப ருவரலுங் கண்டிரங்கி 
உத்தமசற் போதவு பசாந்த ரீதுரைப்பார் 


331 


இரக்ஷணிய சரிதப் படலம் 


217 


எருசலேம் புத்திரிகா ளென்பொருட்டுக் கலுழாதே 
துரிசறமற் றும்பொருட்டுஞ் சுதர்பொருட்டுங் கலுழ்ந்திடுமின் 
வரிசைபெறு மகப்பெறாம லடிகள் பாக் கியரென்னா 
உரைசெறியத் தகுநாளிங் குளதாமென் பதையுணர்ந்தே 


332 


அன்றுபுக லிடமரிதா யவரவரே துயர்விஞ்சிக் 
குன்றுகளே மலைக்குலமே யெமைமூடிக் கொள்ளுதிரால் 
என்றுரைப்பர் பசுமரத்துக் கிது செய்வா ரெனிலந்தோ 
தொன்றுலர்ந்து படுமரத்துக் கெதுசெய்யார் துணிவொன்றி 


333 


என்றுதுய ருறுமடவார்க் கிரங்கியிருந் துயரோடு 
நன்றுமொழிந் தடர்சுமையா னலிவெய்தித் தளர்ந்தேகத் 
துன்றுசிலு வையையாங்கோர் வழிப்போக்கன் றொடுத்தேந்தி 
ஒன்றிவரு கெனக்கொலைஞ ருத்தமரைக் கொடுபோனார் 


334 


பெண்டிரெலா மழுதரற்றப் பிள்ளைகளெ லாங்கதறக் 
கண்டுகேட்ட டவரிரங்கிக் கரைந்துருகிக் கருத்தழிய 
மண்டுதுய ரெனுந்தீயால் வயிறெரியக் கடிநகரம் 
பண்டெரிவீழ்ந் தழிசோதோம் பதிபோலப் பதைத்தேங்க 


335 


பொருவரிய பரலோகப் புத்தேளிர் புதுமையிதின் 
மருவுவதெம் முடிவோவென் றையுற்று மறுக்கமுறப் 
பருவரல்கொண் டைம்பூத பௌதிகமாத் திரையாய 
சருவசிருட் டியுந்திகைத்துத் தமைமறந்து நிலைகுலைய 


336 


குழனூலிற் பிரியாத குருத்துவமா ரருட்சீடர் 
அழலனைய துயர்நலிய வழுதுகரந் துடன்செல்லப் 
பழுதறுமெய்ப் பரம்பொருளை மகவாக்கொள் பசுந்தோகை 
தழலிடுபூங் கொடியேபோற் சாம்பியுயிர் தளர்ந்தேக 


337 


எண்ணிலா மறவோர்தம் மிகனெஞ்சு பறையறைய 
உண்ணிலவு விசுவாசத் துரவோர்நெஞ் சுள்ளழியப் 
புண்ணியருக் குறுங்கொலையின் புணர்ப்புன்னிப் பொருமியழு 
கண்ணீரும் பெருமூச்சுங் ககன துருத் தியிலடைய 


338 


இப்பரிசு பெருந்துக்கக் குறிமல்கி யெவ்வுயிருஞ் 
செப்பரிய துயருழப்பச் செருசலையைப் புறம்போக்கி 
ஒப்பரிய முதுமூலத் தொருபொருளைக் கொண்டுய்த்தார் 
மைப்படுவன் மனக்கொலைஞர் வதைபுரிவான் கொலைக்களத்தில் 339 


218 


குமார பருவம் 


ஈண்டினியான் புகல்வதெவ னெம்பெருமான் றிருமேனி 
தீண்டினார் சிலுவையொடு சேர்த்தினார் செங்கையிலுங் 
காண்டகுசே வடியிலும்வெவ் விருப்பாணி டாவினார் 
நீண்டசிலு வையையெடுத்து நிறுத்தினார் நலங்கீண்டு 


340 


மற்றிரண்டு திருடரையும் வலப்புறத்து மிடப்புறத்துஞ் 
செற்றமொடு குருசேற்றிக் கொலைமாக்கள் செயலொழிய 
சொற்றமறைத் திருவசனந் துலக்கமுறச் சுருதிமுதல் 
குற்றவா ளிகளோடு நடுநின்றார் குருசுமிசை 


341 


தன்னரிய திருமேனி சதைப்புண்டு தவிப்பெய்திப் 
பன்னரிய பலபாடு படும்போதும் பரிந்தெந்தாய் 
இன்னதென வறிகில்லார் தாஞ்செய்வ திவர்பிழையை 
மன்னியுமென் றெழிற்கனிவாய் மலர்ந்தார் நம் மருள்வள்ளல் 


342 


இத்தகைய வரும்பொறையும் மனநலமு மியைந்தவரே 
வித்தகனுக் கடித்தொழும்ப ரெனத்தகுமெய்க் கிறிஸ்தவர்மற் 
றித்தகைய குணமிலருங் கிறிஸ்தவரென் றிசைபெறுதல் 
செத்தவரைத் துஞ்சினவ ரெனவுரைக்குஞ் சீர்மைத்தால் 


343 


கீண்டிருப்பு முளையுடலைக் கிழித்துருவி வதைப்புண்டு 
மாண்டுபடும் போதிவர்க்கு மன்னியுமென் றுரைத்தமொழி 
ஈண்டிவரே யுலகினுக்கோ ரிரக்ஷகரென் றெடுத்துரைக்கும் 
வேண்டுமோ யினிச்சான்று மிதைவிடுத்து வேறொன்றே 


344 


மன்றாடு மருட்சீவ வசனத்தை வன்மறவோர் 
ஒன்றாகப் பொருள்செய்யா ருடைகளைந்து பங்கிட்டார் 
குன்றாத நசரேயன் யூதருக்குக் குலவேந்தன் 
என்றாக டியமான வெழுத்திட்டார் சிலுவைமிசை 


345 


கேடணவு தலைவரொடு கெழுமியபல் யூதர்களும் 
மாடணவிக் 

பக்குநரும் வழிவருபுன் மனத்தவரும் 
பாடணவி வருந்துநம பரமசுத னைப்பழித்துத் 
தூடணங்கள் பலபேசித் துணிந்துபுறக் கணித்திகழ்ந்தார் 


346 


வணங்காத முரண்கழுத்தர் வல்லுருக்கிற் கடினமுறீஇக் 
குணங்காணாக் கொடுமனத்தர் கூறியதீ மொழியொன்றோ 
அணங்காருங் குருசுமரத் தறையுண்ட வொருதிருட்டுப் 
பிணங்காணா யிகழ்ந்ததுவும் பிதற்றியது பெருமானை 


347 


இரக்ஷணிய சரிதப் படலம் 


219 


அடுங்கொலைஞர் பொருட்டமல னகங்கனிந்த வருட்டிறமுங் 
கெடுங்கொடிய ருணர்வின்றிக் கிளந்தபழி மொழிச்செருக்கும் 
நடுங்கியுயிர் நலிசோர னச்சுமனத் தியற்கையுமோர்ந் 
தொடுங்குயிர்மற் றொரு சோர னுளம்பொறுக்கா துரைக்கின்றான் 


348 


எஞ்சுறாம் ரணத்தீர்ப்பி யைந்துழந்து மேழைநீ 
அஞ்சுவா யலையேயிவ் வமையத்து மமலனுக்கு 
நஞ்சனைய நமக்கீது நேர்ந்தது மெய் நடுநிலைமை 
விஞ்சியாம்வி ளைத்தகொடு வினைப்பயனை யடைகின்றேம் 


349 


மற்றிதனை யுணராது வன்னெஞ்சோய் மாசணுகா 
நற்றவனை யிகழுவது , நன்மையோ நன்மையலாற் 
குற்றமிவ ரிடத்துளதேற் கூறுதியென் றறக்கடிந்து 
தெற்றெனவுட் குழைந்துரைத்தான் ஜீவவழித் தலைநின்றான் 


350 


உள்ளநாண்மு ழுதுமற முஞற்றியாக் கினையுழக்குங் 
கள்ளனிவ னெனினுமனங் கண்டறிந்த சத்தியத்தைத் 
தெள்ளிதுடன் வெளிப்படுத்திச் சிந்தையுடைந் துளந்திரும்பிக் 
கொள்ளையிடத் துணிந்தானித் தியவாழ்வைக் குறிக்கோடி 


351 


சாக்குறிக ளடுக்காமுன் றனுகரணந் தளராமுன் 
மீக்கிளரு நெடுமூச்சு விரவாமுன் விழிமயங்கி 
நாக்குழறி வீழாமுன் நல்லுணர்வுற் றருட்கள்ளன் 
நோக்கினான் றலைதிருமி நுவலரும்புண் ணியப்பொலிவை 


352 


காண்டகைய பெருங்கருணைக் கற்பகத்தை யெதிர்கண்டு 
மாண்டகைய வன்பினொடு மானதாஞ் சலிவழங்கி 
ஆண்டகைநும் மரசியலி லடியேனை நினைந்தருள 
வேண்டினே னெனவிரந்து வேண்டினான் மிகவிரும்பி 


353 


கள்ளமிலா வருட்கள்ளன் கசிந்துகரு ணையைநம்பி 
உள்ளுணர்வோ டினிதுரைத்த வொருமன்றாட் டுயிர்நல்கும் 
வள்ளல்திரு வுளத்தழுந்த மலங்காய்நீ பரதீசில் 
உள்ளபடி யின்றேயென் னுடனிருப்பா யெனவுரைத்தார் 


354 


எம்மாதிர மும்படு பாவியென் றெள்ளு கள்ளன் 
அம்மாவுயிர் போமள விற்கதி யாக்க நச்சிப் 
பெம்மானரு ளுக்கிலக் காகிமெய்ப் பேறு பெற்றான் 
கைம்மாறின்ம காகிரு பைத்திறங் காண்டி மைந்த 


355 


220 


குமார பருவம் 


தன்னேரினின் றேங்கிய ழுந்தனித் தாயை யன்பின் 
முன்னாகவ ழுங்கொரு சீடனை முற்று நோக்கி 
அன்னாயிவ னுன்மகன் மற்றுனக் கன்னை நண்ப 
என்னாவரு ளின்னுரை தந்தன ரென்று முள்ளார் 


356 


ஆயிற்சிறந் தவற மாவதிவ் வாழி வைப்பிற் 
தாயிற்சிறந் ததம ரின்றெனத் தக்க வன்பாஞ் 
சேயிற்சிறந் தவரு ணாயகன் சிந்தை யார 
வாயிற்சிறந் தமொழி காட்டுமிம் மாண்பை யோர்தி 


357 


அன்பின்றலை நின்றருள் பெற்றவத் தொண்ட னையன் 
துன்பின்றலை நின்றுக ருத்தொடு சொற்ற வாய்மை 
என்பிங்குகு மட்டித யத்திலி ருத்தி யன்னை 
தன்பங்கின ளாவவள் சொற்றலை தாங்கி நின்றான் 


358 


வாழிப்பெரு மானைவ தைத்துயிர் மாய்க்க மல்கும் 
பாழித்துய ரின்பட லம்மெனப் பாரை மூடி 
ஊழிக்கரு மாலைவ ளைந்தென வொல்லை யும்பர் 
ஆழிக்கதி ரைப்புதைத் தோங்கிய தந்த காரம் 


359 


எல்லாவுல கத்தவர் பாவமு மேற்ற தேவ 
நல்லாடுயர் வேதிகை மேவலு நம்ப னீதிச் 
செல்லாடி றீத்திட வப்பலி தீந்தெ ழுந்த 
அல்லார் புகை யாமென வோங்கிய தந்த காரம் 


360 


வாதிக்கும் நீதவஞ் ஞானம காந்த காரம் 
நீதிக்கதி ரோனைம றைத்திடு நீர்மை கண்டு 
சாதிக்கமாட் டாதுல குக்கொளி தந்து நின்ற 
ஜோதிக்கதிர் குன்றிட மையிருள் தொக்க தெங்கும் 


361 


காராழிபொங் கிக்கக னம்புதை பட்ட தென்கோ 
பாராதியந் தம்புரி தீமைப்ப டாமி தென்கோ 
தீராவனர்த் தத்திரள் கூடிச்செ றிந்த தென்கோ 
பேராதொரியா மம்வரை துற்றிருட் பெற்றி தன்னை 


362 


மெய்யானதீ பங்கிறிஸ் தியேசெனு மெய்ம்மை கண்டாம் 
உய்யாவுயி ருக்குயி ராமுயி ரோயு . மெல்லை 
மையார்கணி ருண்டிட - வானொளி யாவு மட்கி 
வெய்யோனொளி யுங்கரந் தாரிருண் மேய வாற்றால் 


363 


இரக்ஷணிய சரிதப் படலம் 


221 


மெய்யுற்றதெய் வம்பசு பாசம்வி ளக்கி நாளுங் 
கையுற்றநெல் லிக்கனி யின்மறை காட்ட வின்னும் 
ஐயுற்றலை யும்புலை மார்க்கர கத்தி னஞ்சில் 
மையுற்றகூட் டிலிரு டொக்கது மண்ணும் விண்ணும் 


364 


ஊறுற்றிடு காரிருண் மூடியு டற்ற வஞ்சிப் 
பீறுற்றுள முட்கிய யர்ந்துபி தற்றி யாதுந் 
தேறுற்றில வாய்ச்செய லற்றஜெ கத்து லாம்பல் 
கூறுற்றஜீ வவருக் கங்குலை வுற்ற மாதோ 


365 


பெருந்தீப்பிழம் பும்பிறங் காதொளிர் பெற்றி குன்றிக் 
கருந்தீயென லாயின கண்ணொளி யற்றி மைத்தல் 
பொருந்தாதுமு ழுக்குரு டாயின பொன்றி னாலொத் 
திருந்தாரெவ ருமெவை யுஞ்சரித் தில்ல காண்டி 


366 


ஈர்த்தங்கல கையிருட் கும்பியி லிட்ட பூவை 
ஆர்த்தன்புவ டங்கொடி ழுக்குநம் மைய னாற்றல் 
பார்த்தும்பரூ டுபல தேவக ணங்கள் பையுள் 
போர்த்தங்கிடைந் தார்நர கத்திருள் போர்த்த தென்னா 


367 


நளியுண்டமுந் நீருல கத்துந லம்பெய் கொண்மூத் 
துளியுண்டுண வுண்டுபல் போகசு காயு வும்முண் 
டளியுண்டரு ளுண்டற முண்டிவை 

வெல்லாம் 
ஒளியுண்டெனி லுண்டில தேலிலை யொன்று மன்னோ 


368 


இற்றாகவுச் சிதொடுத் தேழரை யென்னு நாழி 
முற்றாமு யங்கிய வல்லிருண் முற்று மெல்வை 
எற்றோகைவி டுத்தனி ரென்னையென் றேவ னேயென் 
றுற்றாரருட் டாதையை நோக்கியோ ரோல மிட்டார் 


369 


எவ்வாறு நம் மான்றிரு வுள்ளமி னைந்த தேயோ 
எவ்வாறுதூ யதிரு மேனியி னைந்த தேயோ 
எவ்வாறுதந் தையித யஞ்சகித் திட்ட தேயோ 
எவ்வாறென வுள்ளுவல் விள்ளுவ லேழை யானே 


370 


செற்றாரெலி யாவைவி ளித்தனன் ஜீவ ரக்ஷை 
பெற்றார்வது காண்டுது மென்றுபி தற்றி , நிற்க 
வற்றாவருள் வாரிதி தாகம் ரீஇய தென்னச் 
சொற்றார் சுரு திமொழி முன்னுறச் சொற்ற வாறே 


371 


222 


குமார பருவம் 


எல்லாவுல குமுடை யார்பொருள் யாவு முள்ளார் 
தொல்லாதிமூ லப்பரஞ் சோதியர் தோற்ற நாசம் 
இல்லாரொரு தாகம நாதிதொட் டெய்த லாலே 
கொல்லாதுவி டாதவோர் தாகமுங் கொண்டி ரந்தார் 


372 


காதுற்றொரு வன்கட லாம்பியைக் காடி தோய்த்தே 
ஒதுற்றவீ சோப்பெனுங் கோல்கொடு யர்த்தி நீட்டிக் 
கோதுற்றிலா தகும ரேசனுக் குக்கொ டுத்தான் 
மாதுக்கதுக் கம்ஜலப் பஞ்சமும் வந்தி வற்கே 


373 


பல்லாயிர கோடிய ஜீவரைப் பாவ பந்தத் 
தல்லார்சிறை மீட்டவர்க் கோர்மிட றார வுண்ணீர் 
இலலாதிறுங் காற்புளிங் காடியி யைந்த தந்தோ 
எல்லேமுக்கா கமடி வார்க்குல கீயு நன்றே 


374 


மருவாரளித் தபுளிங் காடியை வாங்கி யன்பின் 
உருவாய்ந்தவர் யாவுமு டிந்தவென் றுய்த்தி யம்பி 
ஒருவாதவெந் தாயுயிர் நல்கின னுங்கை யென்னாத் 
திருவாய்மலர்ந் துதலை சாய்த்தனர் ஜீவன் விட்டார் 


375 


வேறு 
ஜீவாதி பதியேக திரித்துவத்தி லொன்றான தேவ மைந்தன் 
தாவாத காணையினாற் பேரன்பு மயமான தனுக்கொண் டீண்டி 
மூவாத முதனீதி யிரக்கசம ரசம்புரிவான் முதுநீர் வையஞ் 
சாவாத படிதானே பலியாகி ஜீவன்விட்ட தகைமை பாராய் 


376 


சந்ததங்கற் பனைமீறிச் சண்டாள ராகிநன்றி தனையெண் ணாமற் 
புந்தியற்றுக் கொடுங்கூளிக் கடித்தொழும்பு புரிந்தொழுகும் பொல்லா 

ருக்காய் 
அந்தரியா மிப்பொருளா யகிலாண்ட கோடிகளை யாட்டு விக்கும் 
விந்தையுளார் மனுவாகி யுயிர்விடுத்த விந்தையைப்போல் விந்தை 

யுண்டோ 377 


தனக்குலவாப் பெரும்பேறு தரவந்து விழிக்கெதிரே சான்று காட்டி 
மனக்கினிய வுபதேசம் வகுத்தசரு வேசனொரு மைந்தன் றன்னைப் 
பனிக்கவதைத் துயிர்கவர்ந்த பாருலகைத் தகிக்காமற் பரம தாதை 
சினக்கனலை யவித்தெழுந்த ஜீவகா ருணியநிலை தேறற் பாற்றோ 378 


இரக்ஷணிய சரிதப் படலம் 


223 


அலகிலாப் பரம் நீதி யாயதென் னெண்ண மென்னா 
இலகுவா ளுறையிற் சேர்த்தி யெரிந்தெழு கோப மாறி 
உலகினுக் கொருவ ராகி யுத்தரித் ததனை யுள்ளிக் 
குலவியே தாதை பக்கற் குதுகலித் திருந்த தம்மா 


379 


பரமகா ருணியம் பொங்கிப் பலித்ததென் னெண்ண மென்னா 
வரமனோ கரரை வாழ்த்தி வாழ்த்திநாத் தழுத ழுப்ப 
உரமிலா வான்ம கோடி யுய்ந்தமை யுள்ளி யுள்ளித் 
தரமிலா துவகை யோங்கத் தாதைபாற் சிறந்த தன்றே 


380 


வேறு 


ஜீவனை யிழந்தவிச் செகத்துக் கீறிலா 
ஜீவன்வந் தியையவுஞ் செறித்த நித்திய 
ஜீவவா யிலுக்கொரு திறப்புண் டாக்கவும் 
ஜீவனி னதிபதி ஜீவன் விட்டனர் 


387 


கோழையிப் பியைமணி குறித்துக் கூட்டுதற் 
காழிநீர் குளித்துமூச் சடக்கு மாக்கள் போல் 
ஏழைந ரான்மகோ டிகளை யீட்டுதற் 
கூழியான் மரணத்துள் ளொடுங்கி னாரரோ 


382 


கண்ணிய வன்பினாற் கட்டுண் டோங்கிய 
தண்ணளிச் சலதியின் முழுகித் தாழ்வுறீஇ 
உண்ணிகழ் பொறையினா லுயிர்ப்பொ டுங்கினார் 
புண்ணிய முலகெலாம் பொலியத் தோன்றினார் 


383 


முடிந்தது சஞ்சல முடிந்த பாடுகள் 
முடிந்தது வறுமைநோய் முடிந்த சிந்தனை 
முடிந்தது தீர்க்கர்சொன் முடிந்த முன்குறி 
முடிந்தது கருதிய கரும் முற்றுமே 


384 


முடிந்தது பாவவி மோச னப்பலி 
முடிந்தது பழமறைச் சடங்கு முற்றிலும் 
முடிந்தது குவலயத் திரக்ஷை மொய்ம்புற 
முடிந்தது ஜீவிய முழுது மென்பவே 


385 


இத்தகு வனவெலாம் பொருந்த வீறிலா 
முத்தனார் முடித்தலின் முடிந்த தென்றொரு 


224 


குமார பருவம் 


வித்தக வாய்மொழி விளம்பித் தாமுடை 
அத்தனுக் காவியை யளித்த வொல்லையே 


386 


கிழிந்ததா லயத்திரை யிரண்டு கீற்றவாய்க் 
கிழிந்ததா சாரியர் கேடு சூழுளங் 
கிழிந்தது முதுமறைக் கிரியைச் சாஸனங் 
கிழிந்தது தூடணங் கிளந்த வாயெலாம் 


387 


அதிர்ந்தது கிடுகிடென் றாழி சூழ்புவி 
அதிர்ந்தது பாதலத் தரச னாளுகை 
அதிர்ந்தது கிறுகிறுத் தநீத மன்றலை 
அதிர்ந்தது புறமதத் தஸ்தி வாரமே 


388 


பிளந்தது வயின்றொறும் பெரும் லைக்குலம் 
பிளந்தது வஞ்சகப் பிசாச னெஞ்சுரம் 
பிளந்தது சந்நிதி மறைத்த பித்திகை 
பிளந்தது தீவிடம் பிறங்கு பைத்தலை 


389 


திறந்தது தூயவர் சேம் வைப்பிடந் 
திறந்தது கதிக்குறு ஜீவ வாயிலுந் 
திறந்தது கருணையின் றிருவி ழிக்கடை 
திறந்தது செறுத்துள ஜீவ வூற்றரோ 


390 


நற்சுதந் தரநமக் கருள நாயகன் 
தற்சுதந் தரவுயிர் விடுத்த தன்மையைக் 
கற்சுதந் தரமுறு கடின நெஞ்சுடை 
அற்சுதந் தரரறிந் தகங்க லங்கினார் 


391 


நிகழ்ந்தசம் பவங்கள்காக் குநர்த நெஞ்சினை 
அகழ்ந்திட வஞ்சிமெய் யாக மற்றிவர் 
இகழ்ந்திடற் பாலரோ வீச னோர்சுதன் 
புகழ்ந்து போற் றிடத்தகும் புனித ராமென்றார் 


392 


தொக்குநின் றவரெலாந் துயரக் காட்சியோ 
டக்கணத் தசம்பவ மாய யாவையுஞ் 
சிக்கறத் தெரிந்து நெட் டுயிர்த்துத் தேம்பியே 
துக்கமுற் றழுதுளந் துளங்கி யேகினார் 


393 


இரக்ஷணிய சரிதப் படலம் 


225 


கிழிபடு மிதயத்துக் கெழீஇய நண்பினர் 
வழிபடு கலிலெய மாதர் மற்றுளார் 
விழிவுனல் சொரிதர வெதும்பிச் சேய்மையிற் 
கழிதுய ரொடுமனங் கவன்று நின்றனர் 


394 ) 


ஞானமா கியவொரு நாதன் றாங்கிய 
மானவ தேகத்தை வரைந்திட் டாவியை 
வானநா யகன்கரம் வழங்கக் கண்ணுறீஇத் 
தானமும் வானமுந் தழங்கும் வேலைவாய் 


395 


கொற்றவ னுத்தரங் கொண்டு யூதர்கள் 
சொற்றவா றாயவண் துதைந்த சேவகர் 
குற்றுயிர்ச் சோரரைக் குறுகித் தொன்முறை 
தெற்றெனக் கான் முறித் துயிரைச் சிந்தினார் 


396 


அன்பினோர் படிவத்தை யாவி நீத்தலில் 
என்பினை முறித்தில ரெனினு மீட்டியால் 
வன்புறத் திருவிலா மருங்கு குத்தினான் 
கொன்பயி லொருமறக் கொடுங்க ணாளனே 


397 


அனந்தர முலகினுக் கருளி யாண்டகை 
தினந்தரு மான்மசஞ் சீவி யேயென 
வனந்தரு திருவுடல் வடுப்பட் டவ்வழிக் 
கனந்தரு குருதியு நீருங் கான்றதால் , 


398 


பாவவெங் கோடையிற் பாடுண் டெஞ்சிய 
தாவரு மாத்துமப் பயிர்த ழைத்திட.. 
பூவரு புண்ணியப் பொருப்பி னோர்புடை 
ஜீவநீ ரூற்றுக்கண் டிறந்த தென்பவே 


399 


ஓர்ந்திடாப் பத்தனோ ரடியி லொண்சிலை 
ஆர்ந்தநன் னீர்சுரந் தளித்த வாறுபோல் 
கூர்ந்தவீட் டியின்வழி குருதி கோத்தநீர் 
ஆர்ந்ததில் வாக்கைநின் றவனி யுய்யவே 


400 


முடிவன யாவையு முடிய நோக்குறா 
நெடிதுயிர்த் திரங்கியுள் ளழிந்து நின்றவோர் 
அடியன்யோ சேப்புநம் மாண்டை யாளுகை 
படிமிசை வரவெதிர் பார்த்தி ருப்பவன் 


401 


226 


குமார பருவம் 


மிக்கசம் பத்துளான் யூத வேதியர் 
தொக்கசங் கத்தினோர் தலைமைச் சூழ்ச்சியான் 
புக்கன னரசிடம் புனித யாக்கையென் 
பக்கலிற் றருகெனப் பரிந்து வேண்டினான் 


402 


திகிலுடை மன்னவன் றீரத் தேர்ந்துபின் 
அகிலலோ கேஸ்வர னருளி யாக்கையை 
கலில்யோ சேப்பினுக் கீந்து நீயினித் 
தகுமுறை யியற்றுதி சமாதி போயென்றான் 


403 


உத்தரங் கிடைத்தமை வினவி யுள்ளுளே 
பத்திசெய் நிக்கதே மெனப்ப கர்ந்திடும் 
உத்தமன் பரிமள வுசித வர்க்கங்கள் 
வித்தக வுடற்கெனக் கொண்டு மேவினான் 


404 


கொலைக்களத் திருவருங் குறுகி யொல்லையிற் 
றொலைக்கரும் பாவநோய் தொலைத்த யாக்கையை 
நிலைக்குரு சகற்றிமே னிலவச் சாத்தினார் 
விலைக்கரும் பூந்துகில் விரித்து மூடியே 


405 


விந்தைசே ரெழிற்றிரு மேனி மீதெலாங் 
கந்தநற் றிரவியம் புனைந்து கண்கணீர் 
சிந்திமெய் யன்புடை ஜீவன் முத்தர்தாந் 
தந்தம சென்னியிற் றாங்கிச் சென்றனர் 


406 


வனக்குறும் பரம்பினோர் மருங்கு மட்டவிழ் 
நனைக்குறு முகைவிரி நந்த னத்திது 
வினைக்குரித் தாயயோ சேப்பு வேதியன் 
தனக்கெனச் சமைத்தவச் சமாதி நண்ணினார் 


407 


கன்முறை யகழ்ந்தவக் காமர் வைப்பினில் 
தொன் முறை விதிப்படி தூய யாக்கையைப் 
பொன்முறை போற்றிடும் புலமைத் தாமென 
நன்முறை வளர்த்தினார் நலங்கொண் மொய்ம்பினார் 


408 


ஆர்வமிக் குடையமெய் யடியர் மொய்ம்பினால் 
வார்விழி புனலுக வாரிப் பெய்தனர் 
தீர்வரும் பரிமள திரவி யங்களை 
சேர்வுறு கபாடக்கற் செறித்திட் டாரரோ 


409 


இரக்ஷணிய சரிதப் படலம் 


227 


உலகெலாம் புரிந்ததீ வினையை யுத்தரித் 
தலகிலாப் புண்ணிய மமைத்த வாண்டகை 
இலகுபே ரெழிற்றிரு மேனி யீண்டொரு 
சிலைகெழு சமாதியுஞ் செறிந்த தேயந்தோ 


410 


தைவிக மானிட தனுவெடுத்தநந் 
தைவிக ரக்ஷகர் தணந்த மானிட 
மெய்வசுந் தரையிடை விரவி மீண்டெழுந் 
துய்வதின் றேற்புவிக் குய்வின் றாகுமால் 


411 


நேசயோ சேப்பென நிக்க தேமெனப் 
பேசிய தொண்டரும் பிறரு நம்பிரான் 
பூசமா திக்குறு புணர்ப்பெ லாம்புரிந் 
தீசனை மதிக்குள்வைத் தேத்திப் போயினார் 


412 


அத்தனுக் கடித்தொழும் பமைந்த வன்புடைப் 
பத்திமை வடிவெடுத் தனைய பாவைமார் 
சித்தசஞ் சலத்தொடு கலுழ்ந்து தேம்பியே 
தத்தம் துறையுள் போய்ச் சடைத்தி ருந்தனர் 


413 


அஞ்சுறு காட்சிகண் டலமந் தாவிநைந் 
தெஞ்சிய பாதக ரியல்மு றைப்படி 
செஞ்செவே யுலகமைந் தொழுகுஞ் சீர்மைகண் 
டுஞ்சமென் றுளம்வலித் துரங்கொண் டாரரோ 


414 


வேறு 


பொங்கரு ணாதன் பூதல ரக்ஷை புரிவான்வந் 
தங்கம்வ ருந்தி யாருயிர் நல்கி யவனிக்குள் 
மங்கிய டங்கக் கண்டு கிக்க மாட்டான் போல் 
வெங்கதி ருட்கிக் குடகட லிற்குப் புறவீழ்ந்தான் 


415 


பாயொளி மட்கிப் போயது வெள்ளிப் பகலேனும் 
மீயொளி மல்கி மேற்றிசை துற்றி விரிசெக்கர் 
நேயமி குத்தோர் காயமு குத்த நிறைசோரி 
தூயசி னத்தீ மாயவ டர்த்துத் தொகல்போலும் 


416 


நன்றிம றந்து நட்பிடை நாளு நயவஞ்சந் 
துன்றிய கள்வர் நன்றியில் செல்வந் தொலைவெய்த 


228 


குமார பருவம் 


ஒன்றிவ ருத்தும் வன்மிடி போல வொளிர் செவ்வான் 
நின்றில் தாக வந்தது மாலை நிமிர்கங்குல் 


417 


பூவணை யாகக் கண்படை கொள்ளும் புனிதற்கோர் 
மேவுவி தான மென்னவி ரிந்த மேல்வான்மீன் 
ஓவற வெங்கும் பாயிரு ணக்கி யொளிகாலுந் 
தீவம தாகவு தித்தது கீழத் திசைதிங்கள் 


418 


சித்திர மாகச் செல்வனு றங்குஞ் செயல்கண்டு 
நித்திரை பங்கமு றாதமை வுற்றிடு நெறிபோலும் 
எத்திசை யும்முள வெப்பொரு ளும்முல கெல்லாமும் 
அத்தின ராவினி சத்தம் தாய வருங்காட்சி 


419 


காலமி தாக வன்மன யூதர் கதித்தோடிச் 
சீலமில் மன்னன் பாலணை வுற்றுத் திருட்டாகக் 
கோலியு யிர்த்தா னென்றவ னாக்கை கொடுபோகிச் 
சாலம் ருட்டிச் சீடர்பல் கேடு சமைப்பாரால் 


420 


ஈண்டொரு மூன்றுதி னத்துயிர் பெற்றெழு வேனென்ன 
மாண்டவ னோதிய துண்டுச மாதியை மற்றின்னே 
காண்டகு காவல மைக்கென வொப்புரை கைக்கொண்டு 
வேண்டிய வாறுபல் வீரரை வைத்தனர் வெங்காவல் 


421 


இட்டனர் முத்திரை யேமமு றத்தனி யீமத்தின் 
முட்டிய டைத்தவோர் கற்கத வத்தினை முற்றாக 
அட்டதி காந்தமு மம்பர மும்மிதோ ரங்கைக்குள் 
ட்டன முய்விலை யென்பவர் போன்மதி யில்லாரே 


422 


கோலிய காவல ரேதிக ளோடுகு ழீஇச்சேம 
வாலிய வைப்பைவ ளைத்தனர் நின்றிட வாராந்தக் 
காலைக டும்பக லெற்படு காலைக டந்தந்தி 
மாலைக ழிந்ததி யாமமும் வந்தும் ரீஇயிற்றால் 


423 


கைவரு லௌகிக வேலையொ ழிந்துக ருத்தொன்றித் 
தைவிக நாளனு சாரிக ளாயுயர் சற்போதர் 
உய்வரு ணாதனு யிர்த்தெழு வேனென வுய்த்திட்ட 
மெய்வச னத்திற முள்ளியி ருந்தனர் விழிதுஞ்சார் 


424 


229 


ரக்ஷணிய சரிதப் படலம் 


மாசில்ம டந்தை மார்சிலர் கந்த வருக்கங்கள் 
ஆசற வீட்டி யாதிதி னத்தி னதிகாலை 
ஈசனு டற்குப் பூஜிதை செய்வா மெனவெண்ணி 
நேசம்வ டிக்குங் கண்ணொடி ருந்தார் நிசிமுற்றும் 


425 


வேறு ( உயிர்த்தெழுதல் ) 


இருநில முய்யக் கொண்ட வெம்பிரா னாக்கை யீமம் 
மருவிய வாறீ தாக மறுத்துயிர்த் தெழுந்த வுண்மை 
திருமுறை கிளக்கும் வண்ணந் தெரிப்பலென் றமலற் போற்றிப் 
பொருவரும் பத்தி யென்னும் புனிதைமேற் புகல்வ தானாள் 


426 


மைந்தகே ணம்பி ரானிம் மாநிலத் துயிர்த்தெ ழுந்த 
விந்தையைத் தரிசித் தேத்தும் விழைவினால் விபுத ராவார் 
அந்தரத் தீண்டிப் பல்லாண் டணியிசை யலர்த்து மாபோல் 
சிந்துநீர்ச் சுனையுங் காவும் புள்ளொலி சிறந்த மாதோ 


427 


விண்ணுற நிவந்த நானா வியன்சினைப் பொதும்பர் மென்பூஞ் 
சுண்ணமு மலருந் தீந்தேன் றொகுதியும் வானந் தூய 
ஒண்ணிறப் பனிநீ ரோடு கலந்துமென் கால்கொண் டோச்சல் 
புண்ணிய னெழுச்சிக் கோலம் புனைந்தெனப் பொலிந்த தன்றே 


428 


மருப்படி கமல வாவி மறிதிரை முழவ மார்ப்ப 
அருப்புநாண் மலர்வாய் கிண்டி யழிபசுந் தேறன் மாந்திச் 
சுருப்பிசை சுருதி காட்டப் புள்ளொலி யிசையிற் றுன்னத் 
திருப்பள்ளி யெழுச்சி கூடுஞ் செவ்வியை யொத்த தம்மா 


429 


கோதிலாப் புனித வன்பு குலவுநீ ரகத்து நம்மான் 
பாதபங் கஜம லர்ந்த பரிசெனப் பளிங்கிற் றோன்றுஞ் 
சீதநீர்ப் பொய்கை யெங்குஞ் செழுங்கடி கமழுந் தூய 
மாதர்மென் கமலப் போது வள்ளவாய் மலர்ந்த மாதோ 


430 


வையகம் புதைத்த கங்குல் வாருணி யற்ற நோக்கித் 
துய்யதண் மதிய மென்னுந் துயல்வரு சுறவத் தோடு 
மையற விளங்கும் வான மீனொளி மழுங்கி மாய 
வெய்யவ வலைஞன் றோன்றான் விடிவலை வீசி னானால் 


431 


230 


குமார பருவம் 


மெய்கண்ட விடத்துப் பொய்மை வெளுத்தென வெளுத்த திந்து 
கைகண்ட களவி னாக்கங் கரந்தெனக் கரந்த விண்மீன் 
பொய்கண்டு மருண்ட வுள்ளம் போலொளி யிழந்த தீபம் 
மைகண்ட கங்குல் வாட்டும் வைகறை கண்டு கண்டே 


432 


இன்னதோ ரமையந் தன்னி லிருநில வுலகுக் கெல்லாம் 
பன்னரு நலத்த வாய பரகதிப் பயனை யீட்டித் 
துன்னிய ஜடவி யோகத் துயிலுணர் சூழ்ச்சி யேபோல் 
உன்னத தேவ மைந்த னுயிர்த்தெழுந் தருளிப் போந்தார் 


433 


வார்த்தையாய் நடுவ ராகி மன்னுயிர்க் கிரக்ஷை நல்க 
மூர்த்தியாய்ச் சமாதி கூடி முறைவழா துயிர்த்தெ ழுந்த 
தீர்த்தனைத் தரிசித் தேத்தி ஜெயஜெய வென்று போற்றிக் 
கீர்த்தன நறும்பூ மாரி பெய்தனர் கெழுமி விண்ணோர் 


434 


தன்மமுந் தவமு மோங்கித் தழைத்தன வருள்மெய் வேத 
கன்மமு மொழுக்கும் வல்லே கதித்தன கருணை பூத்த 
நன்மையு மெய்மை தானு நடநவின் றுலக மெங்கும் 
வன்மமும் பகையுந் தேய வளர்ந்தன மருவி மாதோ 


435 


அறந்தலை யெடுத்த தொல்லை யாரணத் துழனி யோங்கிச் 
சிறந்தது ஜென்ம தோடத் தீக்கரு மத்தின் மூழ்கி 
இறந்து பாழ் பட்டோ ராவிக் கீறிலா ஜீவன் வந்து 
பிறந்தது சுகிர்த போதம் பிறங்கிய தவனி யெங்கும் 


436 


ஆயபே ரன்பு மல்கு மாழியி னுதித்து மாந்தர் 
மீயுயர் விண்ணோ ராக விளங்குபுண் ணியவே தாந்த 
ஆயிரங் கரங்க ளோச்சி யலர்பரஞ் சுடரைக் காண்பான் 
சேயொளி பரப்பிக் கீழ்பாற் றினகர னுதயஞ் செய்தான் 


437 


நிருமல மூர்த்தி யேவ நிரையபா தலம்பு குத்தி 
வரும்மிக் குரத்த பேயை வன்சிறைப் படுத்தி மீண்டும் 
கருமபூ மியிலே தம்மான் கழனிழல் கருதி வந்த 
தருமசக் கரமே யென்னத் தயங்கினன் றபனன் மாதோ 


438 


ஜெகமெலாங் கெடுத்த பேயைச் சிதைத்தழற் சிறைக்குள் ளாக்கிச் 
சகலமு மடிப்ப டுத்த தன்னொரு குமரே சற்குப் 
பகவனாம் பரம் தாதை பரிவுடன் றரித்த வெற்றி 
மகிமையொண் மௌலி போலுந் திகழ்ந்தனன் வயங்கு வெய்யோன் 439 


இரக்ஷணிய சரிதப் படலம் 


231 


அலகிலா வுயிர்க ளெல்லா மரும்பெறன் மகிழ்ச்சி பூத்த 
குலவுகோ டாதி யாய கொழுங்கடி மலர்கள் பூத்த 
விலகரு மவித்தை நீங்கி மெய்யொளி யுளந்தி கழ்ந்த 
துலகுசூழ் கங்கு னீங்கி யுதயமுந் திகழ்ந்த தெங்கும் 


440 


வண்டுண விரிந்த செந்தா மரைமுக மலர்ச்சி காட்டித் 
தண்டலை தாழ்த்தி மென்பூத் தடஞ்சினைக் கரத்தா னல்கி 
எண்டகு புள்ளி னாய வின்னிசை யெடுத்துப் போற்றி 
மண்டல மடந்தை யீசன் மைந்தனை வணக்கஞ் செய்தாள் 


441 


மயலுறும் பாவ தோட மருங்கறக் கெடுத்து மாந்தர் 
உயருவ நலங்கொண் டைய னுயிர்த்தெழ வூர்த்த நன்மை 
வியனிலத் தெங்கு மோடிப் பரந்துடன் விழாக்கொண் டென்ன 
துயிலுணர்ந் தெழுந்து ஜீவத் தொகுதிகள் களித்த மாதோ 


442 


கண்ணிய நிசிக்குள் ளாய கழிபெருந் துயிலை வீசி 
எண்ணிலா வுயிர்கள் காலை யேம்பலோ டெழுந்த காட்சி 
மண்ணியல் வினையின் மாய்ந்த மன்பதை யுயிர்த்தெழுந்த 
புண்ணியர் தமக்குள் ளாகப் புத்துயி ரடைந்தாற் போலும் 


443 


எந்தவா றடையு நம்மி லீறிலா ஜீவ னென்னாச் 
சிந்தனை மருளே னம்மான் புண்ணியம் ஜீவர்க் கெல்லாஞ் 
சொந்தமாம் விசுவ சித்தோர் சுவர்க்கபே ரின்பந் துய்ப்பர் 
அந்தரி யாமி யேசு வென்பதை யயரே லைய 


444 


வரைவின்றிக் கிருபை யார்க்கும் பொதுவென வழுத்தி னாலும் 
பரமன் முன் குறித்தோ னுள்ள மொன்றிலே பழுக்கும் பத்தி 
தரணிவான் கிரண மெந்தத் தலத்தினுந் தங்கு மேனும் 
இரவிகாந் தத்தி னன்றோ விருங்கனல் பிறக்கு மம்மா 


445 


ஒருநரன் வழியே பாவ முலகத்தை யுடற்றா நிற்ப 
ஒருநர தேவ னீட்டும் புண்ணிய முலகுக் கந்தப் 
பருவரல் துடைத்து நித்ய பரகதிப் பயனை நல்கல் 
திருவருண் மாட்சிக் கேற்ற திவ்விய முறையென் றோர்தி 


446 


நம்பிரா னுயிர்த்தெழுந்த நலம்பெறு முகூர்த்தந் தன்னில் 
அம்புவி யதிர வஞ்சிக் காவல ரயர்ந்து வீழ 
உம்பர்நின் றிழிந்த தேவ தூதரோ ரிருவ ரொல்லை 
இம்பரிற் சேம் வைப்பை யெதிர்ந்தனர் பகைவ ரெஞ்ச 


447 


18 


232 


குமார பருவம் 


இருள்புலர் காலை கண்ட வேந்திழை மாரோர் மூவர் 
தெருளுறீஇ யெழுந்தெம் மையன் சேமவைப் பதனை யண்மி 
மருளறச் சமாதி வாயில் திறவுண்ட மரபை நோக்கி 
வெருளுறீஇக் கலங்கி நின்றார் வெய்துளந் திகைத்து மாதோ 


448 


ஆயிடை யருகர் நின்று மவிரொளி மின்னி னார்ந்த 
தூயுடை பரித்த தேவ தூதரோ ரிருவர் தோன்றி 
நீயிரிச் சேம வைப்பி னேடுவ தெவன்கொல் ஜீவ 
நாயகன் றன்னை முன்ன நவின்றவா சகத்தை யோர்மின் 


449 


ஈண்டுளா ரல்லர் ஜீவ னியைந்தெழுந் தருளி னாரக் 
காண்டகு நம்பி நும்முன் கலிலெய நாடு சேர்வர் 
பூண்டமெய் யன்ப ருக்குப் புகலுமிப் புதுமை யென்னாச் 
சேண்டலத் தெழுந்து போனார் நிகழ்ந்தவை தெரியச் செப்பி 


450 


உன்ன தேசனு யிர்த்தெழுந் தாரெனச் 
சொன்ன சொல்லமு தஞ்செவி தோய்தலும் 
மன்னு நித்திய வாழ்வுகை வந்தெனப் 
பொன்ன னார்க்குட்சி றந்தது புத்துயிர் 


451 


வள்ளல் சொற்றவ சனமும் வைகறைப் 
பள்ளி நின்றெழு பான்மையுந் தம்முளே 
உள்ளி யுள்ளத்து வட்டெழு மோகையுந் 
தெள்ளி தச்சமுங் கொண்டுதி யங்கினார் 


452 


உரையி றந்தவு வகைப்பெருங்கடல் 
கரைபு ரண்டுக தித்ததுக் காக்கினி 
விரைவின் மாய்ந்திட மெல்லிய லாரெழுந் 
துரைசெய் வாந்திருத் தொண்டர்க்கென் றோடினார் 


453 


தூதர் சொற்றசு மங்கல வார்த்தைகொண் 
டேத மில்லவ ரேகுழி யெம்முயிர் 
நாதன் கண்ணெதிர் தோன்றி லங்கிளர் 
மாத ரீர்நன்கு வாழ்கென வாழ்த்தினார் 


454 


அருளின் வாழ்வைய றங்கிள ராரணப் 
பொருளை யன்பின்பு ணரியைப் புங்கவர் 
தெருளுஞ் சின்மய தேசிக மூர்த்தத்தை 
மருளொன் றின்றிம டந்தையர் நோக்கியே 


455 


இரக்ஷணிய சரிதப் படலம் 


233 


உழுவ லன்பொடு ளங்கனிந் தொல்லெனக் 
கழுதின் வன்றலை யைத்தெறு காற்றுணை 
தொழுது வீழ்ந்தனர் பன்முறை தோத்திரித் 
தெழுது பாவையன் னாரினி தேத்தினார் 


456 


நன்று யாவுந் லிவுறு சீடருக் 
கின்றி யம்பியெ னைக்கலி லேயநாட் 
டொன்ற விள்ளுமி னுள்ளங்க லங்கன்மின் 
என்று ரைத்துக்க ரந்தன ரெம்பிரான் 


457 


ஓகை மாநற வுண்டுக ளித்தவத் 
தோகை மார்பனொ ருதிருத் தொண்டர்பால் 
ஏகி யீசனெ ழுச்சியும் யாவையுஞ் 
சோக நீங்கவ குத்தனர் சொல்லினார் 


458 


அணங்க னாருரை கேட்டுமெய் யாரணக் 
குணங்கள் பூத்தகு ருத்துவ ராருயிர் 
உணங்கி மீண்டிங்கு யிர்த்தெழ லொல்வதோ 
இணங்கு றாதென வெய்தின ரையமே 


459 


முற்ற றிந்தமு ழுமுதன் முன்னுறச் 
சொற்ற வாய்மையு முள்ளிலர் தொக்குடன் 
இற்றி துண்மையின் னேதனி யீமத்தின் 
உற்ற றிந்திடு வாமென வோடினார் 


460 


ஒன்று மன்பனு லம்பெரு பேதுரு 
என்ற சீடரி ருவரு மீமத்திற் 
சென்ற கத்துறத் தேடினர் காண்கிலர் 
மன்றல் யாக்கையைச் சிந்தைவ ருந்தியே 


461 


திருமி யேகினர் சீடர்ம கதலேன் 
ஒரும டந்தைநம் முன்னத ஜீவனைக் 
கரும் பூமியிற் கண்டருள் பெற்றுடன் 
தரும் சீலரைச் சார்ந்தனள் சாற்றினாள் 


462 


தாயை நாடிய கன்றெனத் தற்பரன் 
சேயை நாடித்த விக்கின்ற சீடனாந் 
தூயன் மூழ்குது யர்க்கட னீத்துய 
நாய கன்றிருச் சேவையை நல்கினார் 


463 


234 


குமார பருவம் 


எம்ம வூருக்கன் றேகிய சீடரின் 
மம்மர் நீங்கம திவிளக் கேற்றியும் 
அம்ம வங்கவ ரோடுண வாற்றியுஞ் 
செம்மல் சிந்தைதெரு ருட்டினர் செவ்விதின் 


464 


ஈண்டு காட்சியெ திர்ந்தவ ரெய்தியாம் 
மீண்டெ ழுந்தருள் வித்தகன் றன்னைநேர் 
காண்டல் செய்துட னுண்டுக ளித்தனம் 
மாண்ட போதன ரீரென்று வாழ்த்தினார் 


465 


தக்க சான்றிது வென்னினுந் தம்முளே 
புக்க வையம்பொ திந்துபு றஞ்செலா 
தொக்க வாங்கொரு றையுளி னுள்ளுறத் 
தொக்கி ருந்தனர் பன்னொரு தூயரும் 


466 


ஆன போழ்தத்த டியவர் நாப்பணே 
தூன லந்திகழ் மேனியிற் றோன்றி நந் 
தீன ரக்ஷக தெய்வத மெய்ச்சமா 
தான மல்கித்த ழைக்கவென் றாரரோ 


467 


அண்டர் நாயகன் றோன்றிய லரிதழ் 
விண்ட வாய்மொழி கேட்டும்வி ழிக்கெதிர் 
கண்டு மின்னுங்க லங்கின தன்றிமெய்த் 
தொண்ட ருள்ளந்து றந்தில தையமே 


468 


ஐய முந்திகி லுங்கலந் தம்புவி 
உய்ய வந்திங்கு யிர்த்தெழுந் துன்னத 
தெய்வி கந்திகழ் மேனியைத் தேர்கிலார் 
வெய்ய வாவியி தென்றுவெ ருண்டனர் 


469 


சிந்தை தேருந்தி ருத்தகு தெய்விக 
மைந்த னோர்ந்தும் னங்கலங் காதிர்நீர் 
எந்த வாவியும் யானுறு மானவ 
விந்தை யாக்கைப டைத்தில் மெய்ம்மையால் 


470 


பாரு மின்பரி சித்தென்ப தாதியை 
ஒரு முன்னுரை யானன்றி யுண்மைவே 
றாரு மில்லர்மற் றையுற லீரெனாத் 
தேரு மாறுதெ ருட்டினர் சிந்தனை 


471 


இரக்ஷணிய சரிதப் படலம் 


235 


மேலு மேலும்ப லமுறை வித்தகக் 
கோலங் காட்டிக்கு ரவர்க்குக் கோதறு 
சீல மல்கத்தெரித்தனர் செம்பொருள் 
ஞால மீதொரு மண்டல நாடியே 


472 


ஆதி மெய்யடி யார்திறத் தன்றியும் 
பாதி யாயிர வர்க்கொரு பக்கலிற் 
பூத லத்திலு யிர்த்தெழு புண்ணிய 
நாதன் சேவைய ளித்தனர் நன்குற 


473 


இத்தி றங்கிறிஸ் தியேசுவி னீறிலா 
மெய்த்த வத்திரு மேனிவி ளங்கலிற் 
சித்த சஞ்சல நீங்கித்தி கழ்ந்தனர் 
சுத்த மெய்விசு வாசத்திற் றோமிலார் 


474 


அஞ்சி நெஞ்சம ழுங்கிய யர்ந்துவீழ்ந் 
துஞ்ச காவல ரோடியு லப்பிலான் 
எஞ்சு றாதவெ ழுச்சியும் யாவையும் 
வஞ்ச கக்குர வர்க்குவ குத்தனர் 


475 


பங்க முற்றப திதர்ப லர்குழீ இச் 
சங்க முற்றுநந் தாபத ரேகரந் 
தங்கம் வௌவிய கன்றன ரென்னவவ் 
வெங்க ணார்க்குவெ றுக்கையை வீசினார் 


476 


களியர் பொய்ப்படு கட்டுரை யோபுவி 
தெளியுந் தெய்விக மெய்ம்மைசி தைத்திடும் 
அளிய புன்மதி யாதித ருக்கனார் 
ஒளிபு தைந்திடு மோவிர லொன்றிலே 


477 


மன்ன னஞ்சிவ றிதுள மாழ்கினன் 
ஒன்ன லார்நெஞ்சு ரங்கிழி பட்டனர் 
பன்ன லாந்தர மன்றுவெம் பாழ்மதி 
துன்னி யோரெவ ருந்துணுக் குற்றனர் 


478 


பத்தர் யாரும்ப வித்திர சிந்தையின் 
உத்த மவிசு வாசத்து ரத்தலின் 
மத்தர் வாயடை பட்டும் றங்கிளர் 
சித்த மாழ்கிய டங்கிய செவ்விவாய் 


479 


236 


குமார பருவம் 


வேறு 


உம்பர் நாயக னுயிர்த்தெழுந் தருளிய வுண்மை 
இம்பர் மெய்ப்படுத் தீரிரு பதுதினத் திறுதி 
கொம்பி றாலிழிந் தொழுகொலி வாசலங் குறுகி 
நம்பு தொண்டர்க்கு வேதியர்க் கிவையிவை நவிலும் 


480 


நண்பு ளீருல கெங்கணு நரசமூ ஹங்கட் 
கெண்பெ றுஞ்சுவி சேஷத்தை யியம்புமி னிதயக் 
கண்ப டைத்தவன் கதிநலம் பெறுகுவன் காணும் 
பண்பிலாதவ னாக்கினைத் தீர்ப்பினுட் படுவான் 


481 


கண்டு கேட்டமெய்ச் சான்றுநீர் கருதிலென் றந்தை 
விண்ட வாறினி யருட்பலம் விண்டலத் திழிந்து 
மண்ட லத்துமை மருவுமட் டெருசலே மருவித் 
தொண்ட ரீர்மலங் காதவண் டரித்திருந் துன்னி 


482 


ஒன்றி நும்முட னிருப்பன்யா னுலகமுள் ளளவும் 
என்று வாய்மையி னிலகுசெவ் வாய்மலர்ந் தியம்பி 
நின்றெ ழிற்றிருக் கரங்களை வானுற நிமிர்த்தி 
நன்று மங்கல விடையரு ளாசியு நவின்றார் 


483 


ஆசி மங்கள சாதன மருளிய வமையம் 
மாசி லாவருண் முகிலையோர் மழைமுகில் வளைப்பத் 
தேசு மல்கிய திருவுருக் காண்கிலார் சீடர் 
மூசு பைம்புயல் விசும்புற முடுகுதல் கண்டார் 


484 


மிக்க பேரதி சயத்தொடு மேலுற நோக்கித் 
தொக்கு நின்றவே தியர்மருங் கோரிரு தூதர் 
புக்கில் வாண்டகை யேகிய புதுமையே போல 
மைக்க ரும்புயன் மீதுற மீண்டினி வருவார் 


485 


என்கொல் வானுற நோக்கிநீர் நிற்பதிங் கென்னா 
மின்கு லாவிய வுடையினர் வெள்ளிடை கரப்பப் 
புன்க ணோட்டி யவரெலாம் பொருப்பைவிட் டகன்று 
நன்கொ ருப்படு மனத்தராய் நகரியின் மேவி 


486 


நம்பி ரான்றிரு வாக்கினி னலந்திக ழாவி 
இம்ப ருற்றிடு காறுமா லயந்தரித் திருந்து 


இரக்ஷணிய சரிதப் படலம் 


237 


பைம்பு யற்றிர ணோக்குவான் பயிரெனக் குரவர் 
உம்பர் நோக்கிய சிந்தைய ரொருங்குதொக் கிருந்தார் 


487 


மேக வாகனா ரூடாரய் விட்புலத் துருவி 
மாக மீதுமீ துயர்பதம் யாவையும் வரைந்து 
சோக நீங்கிய சுரகணந் தொழுதுவாழ்த் தெடுப்ப 
ஏக நாயகன் சந்நிதி யடைந்தன ரெம்மான் 


488 


ஒரும கன்பர திரித்துவத் தொருத்துவ ருரிமைத் 
திரும கன்றம தாணையி னொழுகிய செல்வன் 
கரும பூமியிற் பிரிந்துபோய்க் கடுந்துய ரடைந்து 
வரும் கன்னெனிற் றாதையி னுவகையார் வகுப்பார் 


489 


புனித மாயுயர் போதமாய் விளங்கிய புத்தேள் 
கனித னீர்மையிற் காதலற் குவந்துகை யளித்த 
தனித மாரருள் பொழிகிரு பாசனந் தன்னில் 
இனிது வீற்றிருந் தருளினர் கிறிஸ்துவா மீசன் 


490 


சந்த தம்நர ஜீவருக் கிரக்ஷணை சமையச் 
சுந்த ரத்திரு மேனியிற் றுலங்குமைங் காயந் 
தந்தை யார்திரு விழிப்படுத் தின்னருள் தழைப்ப 
விந்தை யாகமன் றாடலே நம்பிரான் வேலை 


491 


மூன்றொன் றாகிய முழுமுதன் முந்துநிண் ணயம்போல் 
தோன்றல் வேண்டலிற் றாதையார் தூயநல் லாவி 
ஆன்ற ஜீவகோ டிகளுய மெய்யறி வளிப்பான் 
ஏன்று வந்தரு ளுருக்கொடு மகிதலத் திறுத்தார் 


492 


கோதி லாத்தவம் புரிந்துதே வாலயங் குழீ இய 
ஆதி தேசிக ரிடத்தனல் வடிவமா யமர்ந்து 
பூத லத்தினங் கிறிஸ்துவின் புண்ணியம் பொலியக் 
காத லாய்வர மளித்தனர் கதிவழி காட்டி 


493 


அன்று தொட்டருட் குருபரம் பரைநிய மத்தால் 
இன்று காறுநின் றவித்தையை யிகலற நூறி 
ஒன்றி யாலம்வித் தீண்டல்போ லுலகெலாம் பரம்பிக் 
குன்று றாதுமெய் திருச்சபை குலவுகின் றதுகாண் 


494 


238 


குமார பருவம் 


அனந்தர் நீக்கிமெய் யறிவினைக் கொளுத்தியாண் டகைபான் 
மனந்தி ருப்பிர க்ஷணைவிசு வாசத்தை வளர்த்துத் 
தினந்தி னம்புதி தாக்கியான் மாக்களைத் தெருட்டல் 
அனந்த மங்கள வாவியி னருட்செய லறிதி 


495 


இரக்ஷணிய சரிதப் படலம் முற்றிற்று 


விசிராந்திப் படலம் 


இத்திறந ராத்துமவி ரக்ஷணைமு டித்த 
வித்தகச ரித்திரம்வி ரித்தினிது ரைக்க 
உத்தமகி றிஸ்தவனு ணர்ச்சியொடு கேட்டே 
பத்திமுக நோக்கிவிந யத்தொடிவை பன்னும் 


1 


ஆசறும னத்தியென தன்னையரு ளாளன் 
பேசரிய பாடுகள்பி றங்குசரி தத்தை 
மாசில்விசு வாசநனி மல்கியுர மாக 
நேசமொடு ணர்த்தினையெ னெஞ்சிடைய ழுந்த 


2 


பூவலய முய்யவரு புண்ணியமு நித்ய 
ஜீவநிலை யும்மினிது சித்திபெறு மாறும் 
ஓவறவி ளக்கினையி தோர்ந்தளிய னாற்ற 
ஆவதுகொ னிற்கொருகைம் மாறுபிறி தம்மா 


3 


பண்டைமறை பன்முறைப டித்துமுள னேனும் 
ஒண்டொடிநின் வாய்மொழிக ளுட்பொருளு ணர்த்தும் 
எண்டகுவி ளக்கமித யத்தொளிர வைத்தாய் 
அண்டருல கெய்துவரை யும்மவிவ தின்றால் 


4 


நன்மையளி யேமுறந லந்திகழு நம்பன் 
கொன்மலித ருங்குருசி லேகுருதி சிந்தித் 
தன்மனமு வந்துதலை சாய்த்ததிருக் கோலம் 
என்மனவி ழிக்கெதிரி லென்றுமுள தெம்மோய் 


5 


நொந்துவதை யுண்டதிரு மேனியுநொ றுங்கிச் 
சிந்துதிர மும்புனித ஜீவவுண வாகும் 
சந்ததநு கர்ந்துவரு சாதகம்வி ளைக்கும் 
விந்தையுறு சிற்சுகமி தேயென்விசு வாசம் 


6 


239 


விசிராந்திப் படலம் 


இற்றையிர வும்மிடமி றுத்தரிய போதம் 
உற்றதும் கேசனரு ளுற்றுதவு பேறாம் 
நற்றவந லத்தியென நன்றியறி தக்க 
பெற்றியன்வ ணக்கமொடு பேசினன்வ ழுத்தி 


7 


ஏனையரு நன்றி தெரி யின்னுரையி யம்ப 
ஆனனம லர்ந்தனைவ ரும்மமுத மன்ன 
போனகம மைந்துவர வுண்டுபுது மைத்த 
தூனறிய சிற்கவைய பானநறை துய்த்தார் 


8 


மருந்தனைய தைவிகம் காகருணை மல்கும் 
விருந்தினித ருந்தியபின் மெய்யுணர்வி னுள்ளந் 
திருந்தடியர் நன்றியொடு செம்மலையி றைஞ்சிப் 
பொருந்துதி தோத்திரமு றைப்படிபு கன்றார் 


மற்றிவைநி கழ்ந்தபின மாண்பினர்ம கிழ்ச்சி 
உற்றொருவ ருக்கொருவ ரன்பின்விடை யுய்ப்ப 
நற்றவனு மங்கவர்ந் யந்தினித ளித்த 
விற்றவழு மாளிகையின் மேனிலைபு குந்தான் 


10 


ஜீவவச னத்திருவி ளக்கொளிதி கழ்ந்து 
மேவகவி ருட்டறவி ளக்கவிசு வாசத் 
தாவலொடு மாண்டவரு ளாசனம டுத்துப் 
பாவலர டைக்கலவி யற்றமிழ்ப டிப்பான் 


11 


தேவாரம் , கையடைப்பதிகம் ( பண் , தக்கராகம் ) 


1 


ஓதியே சுருதி தினந்தினம் படித்து முணர்விலா துலகொழுக் 

குவந்து 
தீதிலே பயின்று செந்நெறி யிகந்த தீயனே னுய்யுமா றறியேன் 
கோதிலா நீதிக் கொழுங்கதிர்ப் பிழம்பே குணிப்பருங் கருணைவா 

ரிதியே 
ஆதியே யடியே னின்சர ணடைந்தே னஞ்சலென் றடைக்கல 

மருளே 


2 . 


பத்தனாய்ப் பாடேன் சுத்தனா யொழுகேன் பகலெலாம் பாவமே 

பழகி 
எத்தனாய்க் கழித்தே னின்றுளே னாளை யிலனென வெண்ணவும் 

படுவேன் 


240 


குமார பருவம் 


பித்தனேற் குனது பேரரு ளல்லாற் பிழைக்குமா றில்லையா 

தலினால் 
அத்தனே யடியே னின்சரணடைந்தே னஞ்சலென் றடைக்கல 

மருளே 


3. கலைக்கணுக் கரிய காட்சியே சிரத்தைக் கண்ணினுக் கெளியகண் 

மணியே 
புலைக்குடி லோம்பும் புன்மதி யதனாற் பொருவரும் பொழுதை 

வீண் போக்கி 
உலைக்கம டம்போ லுலகமா யத்தை யுவந்தநின் மூடனென் 

றுளச்சான் 
றலைக்க நொந்தடியேனின் சரணடைந்தே னஞ்சலென் றடைக் 

கலமருளே 


4 


மண்டலத் தெனைப்போற் பாவியுமில்லை மற்றுனைப் பொருவதோர் 

தெய்வம் 
உண்டொருக் காலென் றுணர்வுளா ரெவரு முரைத்திடா 

ருண்மையா தலினால் 
தொண்டருக் கிரங்கி மநுவுரு வெடுத்த தொல்லைமூ லப்பரஞ் 

சுடரே 
அண்டருக் கரசே நின்சர ணடைந்தே னஞ்சலென் றடைக்கல 

மருளே 


5 . 


வெப்புறு பாவ விடத்தினைப் பருகி மெய்யறி விழந்துனை 

மறந்தேன் 
அப்புற வுலக மடுக்கிலென் செய்கே னாண்டெனக் காதர வியாரே 
ஒப்புற வுயர்ந்த வொருதனி முதலே யுணர்வுடை யோலத்துக் 

குருகும் 
அப்பனே யடியே னின்சர ணடைந்தே னஞ்சலென் றடைக்கல 

மருளே 


6. 


எனாதியானென்னு முடல்பொரு ளாவி யிவையொரு மூன்றையு 

மின்னே 
உனாதென வுனக்கே கையளித் தெளியே னுன்னருட் பற்றையே 

யுவந்து 
மனாதிதத் துவங்கட்ட கதீதமா யன்பர் மனத்தவி சுகந்துவீற் றிருக்கும் 
அநாதர க்ஷகனே நின்சர ணடைந்தே னஞ்சலென் றடைக்கல 

மருளே 


விசிராந்திப் படலம் 


24 ] 


7 


படித்தொழும் பாகிப் பதைத் துழல் வேனைப் பரிந்துன தருள்விழி 

பரப்பிக் 
குடித்தொழும் பாக்கிக் கொண்ட கோமானே குன்றிடா விழுநிதிக் 

குவையே 
மிடித்தொழும் பினையு மகற்றிடா தென்னோ விநயமே தும்பிறி 

துளதோ 
அடித்தொழும் பலனோவப்ப னேயடியேற் கஞ்சலென் றடைக்கல 

மருளே 


8 . 


உருளுறு சகடம் போலவென் மனமு மொருவழி நிலையிலா 

துழலும் 
மருளுறு முலகோ டலகையுங் கொடிய மாயமாம் வலையிடைப் 

படுத்துந் 
தெருளுறு பொருளே நின்னடிக் கன்பு செய்துநா னுய்யுமா 

றெங்ஙன் 
அருளுறு மெந்தாய் நின்சர ணடைந்தே னன்ஞ்சலென் றடைக்கல 

மருளே 


9. என்புதோல் போர்த்த யாக்கையைச் சதமென் றெண்ணியாத் 

துமத்தை யெட் 
டுணையும் 
முன்பினெண்ணாது புரிந்ததீ வினையென் முன்புநின் றுடற்றலான் 

முதிர் பேர் 
இன்பநாட் டரசே புண்ணியப் பொருப்பே யிருநிலம் புதைத்தெழுந் 

தோங்கும் 
அன்பினார் கலியே நின்சர ணடைந்தே னஞ்சலென் றடைக்கல 

மருளே 


10. புறத்தொரு புகலு மிலையுனை யல்லாற் பொய்யுறு மலகையின் 

புணர்ப்பாம் 
முறத்தினிற் புடையுண் டயருவேன் கருணை முளரியை மூடுதன் 

முறையோ 
மறத்தியோ மாறா மெய்த்திரு வாக்கை வரதனே யபயனே வண்மை 
அறத்தனி முதலே நின்சரணடைந்தே னஞ்சலென் றடைக்கல 

மருளே 


11 


மருண்மனோ வாஞ்சைச் சுழலிலே யுழலும் வறிய புன் றிரணமென் 

னாவி 
இருண்மலோ ததிபுக் கழுந்திடி லந்தோ வென்செய்கே னேழை 

நின்னடிமை 


242 


குமார பருவம் 


தெருண்மனோ கரமே ஜீவதா ரகமே திகழ்குண மேருவே சீர்சால் 
அருண்மகோ ததியே நின்சரணடைந்தே னஞ்சலென் றடைக்கல 

மருளே 


12. வேதமே வேத விளக்கமே விளக்கின் விழுத்தகு ஜோதியே விமல 
போதமே போதங் கடந்தமெய்ப் பொருளே பொருள் புலப் 

படவெளிவந்த 
நாதமே யூத குலநரா திபனே நன்னெறி பிழைத்துல குழலும் 
ஆதனா னடியே னின்சர ணடைந்தே னஞ்சலென் றடைக்கல 

மருளே 


13. வாழியா ரண நூல் வரம்பெலா மிகந்து மதியிலாப் பேதையான் 

மயங்கிக் 
கீழியானன் பிழைத்த பிழையெலாம் பொறுத்துன் கிருபைதந் 

தருளெனக் கெஞ்சி 
ஊழியா யூழிக் குறையுளா யெவையு முலப்பினு முலப்பிலாத் தரும் 
ஆழியா யடியே னின்சர ணடைந்தே னஞ்சலென் றடைக்கல 

மருளே 


தேவரம் முற்றிற்று 


கையடையெ னப்புனைக வின்கொள்பதி கத்தை 
மெய்யுணர்வோ டுள்ளுருகி விண்டுமறை வாணன் 
மையறவி ளக்குவிசு வாசவணை மேவிச் 
செய்யகண்மு கிழ்த்தமைதி யோடுதுயில் செய்தான் 


12 


கண்டுயிலி லாதுலகு காவல்புரி கின்ற 
அண்டர்பெரு மான்சரண டைக்கலம மைந்து 
தண்டரள வெண்ணகையர் தத்தமத ரங்கிற் 
கண்டுயில்வ திந்தனரக் கங்குல்கழி காறும் 


13 


எண்ணில்பல கோடியபி ராணிகளு மெல்லாங் 
கண்ணிமைய டைத்தனவ டைத்தனக பாடம் 
அண்ணலரு ளாணையின ருங்கடிய மைந்த 
விண்ணிலவு தூதர்கண மெங்கணும்வி ராய 


14 


பின்னுறுவ தோர்கிலர்பெ ருந்தனமி டுக்கர் 
முன்னுறவி யற்றுவர்பல் தீங்குமுறை பேணார் 


243 


விசிராந்திப் படலம் 


துன்னிருளு மப்பரிசு தொல்கவின ழித்த 
மன்னுலகை யென்றெதிரு மாறுணர்கி லாதே 


15 


அற்புணரி சுண்டியகி லந்திகழும் வண்ணம் 
பிற்புணரும் வைகறைபி றங்கியது வஞ்சர் 
சற்பனையின் வெவ்விடர்ச திக்கவரு மேனுந் 
தற்பரன ருட்கெதிர்த ரித்தியல்வ தேயோ 


16 


சூழிகலி ருட்பகைது மித்தறவெ றிந்து 
பாழியுல கத்தினைவி ளக்குமோர்ப தங்க 
ஆழியர சற்குரிய கட்டியம டுத்துக் 
கோழிமுத லாயினவி ளித்தனகு லாவி 


17 


சஞ்சலமு டித்தலைத ரிக்கவச மின்றி 
எஞ்சியவி ருஞ்சுடரெ ழுந்ததுகு ணக்கில் 
நஞ்சிருளி லேதனிந டந்தமறை வாணன் 
அஞ்சரிதம் யாதெனவ டுத்தறிகு வான்போல் 


18 


வலிந்தொளிகி ளம்பியுத யந்திகழ வல்லே 
மெலிந்திருளி ரிந்தனது யின்றனவி ழித்த 
மலிந்தனவ யின்றொறும்வ ழங்குபல வேலை 
பொலிந்தனத ராதலமோர் புத்துலக மேபோல் 


19 


பத்திமதி யூகிவிசு வாசிபர மார்த்தி 
வித்தகிசி நேகிதயை வேதவதி யாதி 
உத்திமிக ளுன்னதம கீபதியை யுள்ளிச் 
சித்தமொடு நித்திரைதெ ளிந்தனரெ ழுந்தார் 


20 


காலையெழு முன்னிரவு கண்டுயில்பொ ருந்திச் 
சாலவரு டந்துசம ரக்ஷணைச மைத்த 
சீலமிகு ஜீவபதி சேவடிப ழிச்சிக் 
கோலமறை யோனுணர்வு கூடினனெ ழுந்தான் 


27 


தேவாரம் , காலைத்துதி ( பண், காந்தாரம் ) 


1 


எந்தையே ஸ்தோத்திர மிகலின் மன்பொதுத் 
தந்தையே ஸ்தோத்திரஞ் சருவ லோகமும் 
விந்தையாய்ப் படைத்தருள் விமல ஸ்தோத்திரம் 
அந்தணா ஸ்தோத்திர மனந்த ஸ்தோத்திரம் 


244 


குமார பருவம் 


2 . 


பொருட்படு பொறிபுல னொடுங்கிப் பொன்றல்போன் 
மருட்படு துயில் கொளீஇ மறந்திக் கங்குல்வாய் 
இருட்பெருங் கடல்குளித் தேனைக் காத்தனை 
அருட்பெருங் கடலனா யனந்த ஸ்தோத்திரம் 


3 


எத்தனை யோவிபத் திரவிற் றேர்கிலேன் 
அத்தனை யுந்துரந் தருள்வி ழிக்கடை 
வைத்தெனக் காருயிர் வழங்கிக் காத்தனை 
அத்தனே நின்னடிக் கனந்த ஸ்தோத்திரம் 


4 . 


எண்ணவெம் மாத்திர மேழை யானுன 
புண்யிய விழித்துணை பொருந்து றாதெனைக் 
கண்ணிய துயிலிடைக் காத்த ளித்தனை 
அண்ணலே நின்னடிக் கனந்த ஸ்தோத்திரம் 


5 . 


கனவிரு ளகற்றியிக் காலை யுய்த்தல் போன் 
மனவிரு ளதனையு மாற்றி நீதியின் 
தினகர னருள்வழி செலுத்தி யென்னையாள் 
அனகனே நின்னடிக் கனந்த ஸ்தோத்திரம் 


6 


கண்டுயி னீத்ததுங் கருணை மைந்தனைக் 
கொண்டெனை மீட்ட துங் குறிக்கொண் டன்பொடு 
தொண்டுனக் கியற்றமெய்த் துணிவு தந்தருள் 
அண்டர்நா யகவுனக் கனந்த ஸ்தோத்திரம் 


7 


மாதிரம் யாவையும் வளைந்த வல்லிருட் 
போதிலே பலர்புந ருலகம் போகவும் 
பேதையேற் கெமரொடும் பிழைப்பை யூட்டினை 
ஆதியாய் நின்னடிக் கனந்த ஸ்தோத்திரம் 


8 


ஐயமே லிடமர ணாந்த காரம்வந் 
தொய்யென மூடிநின் றுடற்று மாயினுந் 
துய்யபங் கயமுக ஜோதி காட்டியாள் 
அய்யனே நின்னடிக் கனந்த ஸ்தோத்திரம் 


9 


மைப்படு கங்குலைக் கடந்துன் வண்மையால் 
இப்பகல் கண்டுனை யேத்த நின்றனன் 


காட்சிப் படலம் 


245 


எப்பரிசி யான்கைமா றியற்று கேனென 
தப்பனே நின்னடிக் கனந்த ஸ்தோத்திரம் 


10. திகிலுலாம் பவவிருள் சிதையத் திவ்விய 

சுகிர்தமார் தருமொழிச் சுருதி வான்சுடர் 
மகிதல மெங்கணு மலிய நல்குவாய் 
அகிலலோ கேஸ்வர வனந்த ஸ்தோத்திரம் 


விசிராந்திப் படலம் முற்றிற்று 


காட்சிப் படலம் 


காத்தருள்பு ரிந்தகரு ணைக்கடவுள் வேந்தன் 
ஏத்தரிய சேவடியி றைஞ்சியித யத்துப் 
பூத்தவுணர் வோடுரிய பொற்புறுத வத்து 
மாத்தகைய ரோடளவ ளாவினன்ம கிழ்ந்தே 


1 


தம்மகவு கண்டுருகு தாயரென வன்பின் 
அம்மனைய ருங்கசிய கத்துவகை பொங்கிச் 
செம்மொழிப கர்ந்துமறை யோய்சிறிது போழ்து 
மம்மரக லிம்மனைவ திந்தகறி யென்றார் 


2 


மாதவவ ழிப்படுகை வல்யவயி ராக்ய 
வேதினு நன்றெனவி ருப்புடன்வி ளம்ப 
மேதகைய சிற்சுகம்வி சித்தெனவி ளங்கும் 
போதமுறு புத்தகவ ரங்குழைபு குந்தார் 


3 


வரங்குலவு புத்தகம லிந்துமதி தோயும் 
அரங்குலௌஉ கீகவச டற்றெழில மைந்த 
உரங்குலவி நின்றதையு ணர்ந்து மறை வாணன் 
பரங்குலவு ஞானமுறை பள்ளியறை யென்றான் 


4 


அருந்தவம டந்தையர றப்புறம மைத்த 
பெருந்தகைகு ணாதிசய மாதியபி றங்கித் 
திருந்து முறை சிற்சிலதி றந்தினிய செஞ்சொல் 
விருந்தினனு ளங்கொளவி ரித்திடுவ தானார் 


5 


246 


குமார பருவம் 


அலகில் புவ னங்களைய மைத்தியல றத்தை 
நிலையுறநி றுத்தியரு ணீதிபுரி சீயோன் 
மலையரச னோர்குமரன் வந்தவ ரித்த 
குலவரிசை யீதெனவி ளக்கினளோர் கோதை 


6 


ஆக்கரிய சத்திரமி தாக்கியவ நாதி 
கோக்குமர னீண்டுபுரி கோதில்கிரி யாதி 
மீக்கருணை மீட்டவர்பெ யர்த்திறம்வி ளங்க 
வாக்கியமெ டுத்தினிது ரைத்தனளோர் மங்கை 


7 


மீட்சியுறு மன்பதைகள் வீட்டுலக மேவி 
ஆட்சியுறு மாளிகைய னந்தமழி வில்லா 
நீட்சியுறு சிற்சுகநி றைக்கநிறை வெய்தி 
மாட்சியுறு மென்பதைவ குத்தனளோர் மாது 


8 


சத்துருபு றக்கொடைத் ரச்சமரில் வென்று 
பத்தர்சிலர் ராஜ்யபரி பாலனந டத்தி 
முத்திநக ரத்திறைமொ ழிந்ததிரு வாக்குத் 
தத்தவர முற்றபடி சாற்றினளோர் தையல் 


9 


அண்டருல கத்தரச னாணையின மைந்த 
தொண்டர்சில ரங்கியெரி சூளையுளு லாவிச் 
சண்டவரி மாவொடுத ரித்ததையெ டுத்து 
விண்டனள்ம னங்கரைய மெல்லியலொ ருத்தி 


10 


நண்ணலர டர்ந்துயிர்ந டுங்கியுட னைய 
எண்ணரிய வாதைகளி யற்றியடு போழ்தும் 
அண்ணலடி யார்பலர றத்திறமி ழுக்கா 
வண்ணமிதி தென்றுரைவ குத்தனளோர் வல்லி 


17 


வானமொடு பூமிநிலை மாறுகினு மாறா 
மேனிகழ்வ தென்றுரைசெய் சம்பவ விதங்கள் 
தானமிசை முற்றிமுறை சான்றுபடு மென்னா 
ஞானமிகு தீர்க்கமொழி காட்டினளோர் நாரி 


12 


கொன்புலையர் பைப்பயவ ளர்த்தெரிகொளுத்த 
என்புகரு கித்தனுவெ ரிந்துபடு போழ்தும் 
மன்புதல்வ னன்பையுண்ம தித்திருவர் மாய்ந்த 
அன்பின் வலி நன்குறவி ளக்கினளோ ரம்மை 


13 


காட்சிப் படலம் 


247 


தற்பரகு மாரனதி சற்குணவி காசம் 
அற்புதவி தங்கள்பர மாச்சரிய ஞானம் 
பற்பலசு கிர்த்தியப் லங்களிவை யெல்லாம் 
பொற்புறவி ளக்கினர்பல் பூவையர்கள் மாதோ 


14 


இத்திறம தங்கியரி யம்பு மொழி கேட்டும் 
உத்தமமொ ழித்திறமு ணர்ந்துமறை வாணன் 
வித்தகம றைப்பொருள்வி ளக்குமிதி காச 
சத்தியம றிந்துமகிழ் வோடுதரி கொண்டான் 


15 


போயதொரு நாண்மறுப கற்பொழுது போந்து 
மேயதென மாதவிகள் வேதியனோ டேகித் 
தூயதிரு மந்திரசு யம்பிரபை தோய்ந்த 
ஆயுதவ ருக்கநிறை சாலையைய ணைந்தார் 


16 


வேறு 


கண்வருங் கவினார்ந்த கனகமணி மண்டபத்துப் 
பண்கவரு மொழிமாதர் பலர்குழுமிப் பணிந்தேவ 
விண்கவர மிளிர்பத்தி வேதியன்றன் முகநோக்கி 
எண்கவரும் படைக்கலங்க ளியன் முறைமை யெடுத்துரைப்பாள் 


17 


பேராழி கரைபுரண்டு பிறழாமற் பவஞ்சத்தை 
ஓராழி யெனவுருட்டி யுதித்தொடுங்கித் தினஞ்செய்வான் 
ஏராழிக் கதிர்நிறுவி யியற்கைமுறை புரிதருமச் 
சீராழிப் படையீண்டு திகழ்கின்ற திறநோக்காய் 


18 


சலங்காட்டி யழிக்காது தயைகாட்டி யரசர்பிரான் 
புலங்காட்டிப் புறச்சமயப் புரைகாட்டி யிரக்ஷணிய 
நலங்காட்டிக் குணங்காட்டி நயங்காட்டிப் பகைப்புலத்தை 
விலங்காட்டி யிழுக்கின்ற மணிப்பாச மிவைகாணாய் 


19 


பாருதித்த விளவரசன் பகைப்புலத்துக் கொடுங்கூளி 
காருதித்த தெனவெதிர்ந்து கைகலப்பக் கொழுங்குருதி 
வேருதிக்கப் பொருதழித்து விறல்புனைந்த மேனாளிக் 
கூருதித்த படைக்கலங்கள் குறிக்கொண்ட படிகாணாய் 


20 


ஒருகானம் பெருமானிங் குபவாசம் புரிகாலை 
அருகாக வெதிரூன்றி யடரலகை பெருங்காற்றிற் 


19 


குமார பருவம் 


248 


சருகாகப் பறந்தோடிச் சமர்தொலையத் தனிவழங்கும் 
இருகூர்ப்பட் டயங்களிவை யெந்துணைவ வெதிர்நோக்காய் 


27 


உத்தமர்கை யெடுத்துந்தி யொருபுயங்கப் பஃறலையும் 
பித்தளைந்த கொடுங்காமப் பேய்த்தலையும் பிரபஞ்சச் 
சத்தருவின் பெருந்தலையுந் தகர்ந்துசித றிடப்புடைத்த 
பத்திவயி ராக்யமெனும் பருந்தண்ட மிவைபாராய் 


22 


வலிந்திழுக்க விழுக்கவளை மானதகோ தண்டமொடும் 
நலிந்தனற்கு மிடையாத நார்க்கயிற்று நாணியொடும் 
மலிந்துதவு நல்லிதய மந்திராத் திரப்புட்டில் 
பொலிந்திலங்கு வனவேத புங்கவவிங் கிவைகாணாய் 


23 


குத்திரமித் தியமாதி கொடும்படைகள் பலவீசி 
நித்தியசத் துருவாய நீசப்பேய் மகார்குழுமி 
எத்திசையு மலைந்தாலு மிகலழிக்கும் விறலளிக்குஞ் 
சத்தியமா மரைக்கச்சை தயங்குவன தனிநோக்காய் 


24 


ஏவாளை வசப்படுத்தி யிகங்கெடுக்குங் கெடுதோஷி 
ஓவாது படைசிதறி யோச்சியெறிந் துடற்றுகினுஞ் 
சாவாமற் செய்தருமந் தலைகாக்கு மெனக்காக்குந் 
தாவாத விரக்ஷை யெனுந் தலைச்சீரா விவைகாணாய் 


25 


கரையிகந்த பெருந்துன்பக் கடுங்கூர்முட் கணையானுங் 
குரைபழிபொய் நிந்தையெனுங் கொடுஞ்சிலீ முகத்தானும் 
வரையினையுந் தரையாக்கும் வறுமைச்சா யகத்தானும் 
புரைபடா நீதியெனும் பொற்கவசம் பலபாராய் 


26 


குருசுயர்த்த பெருமானைக் குறிக்கொண்டு மனந்திரும்பி 
விரசுமினோ சுவிசேஷ விபுலத்தென் றோலிடுமோர் 
அரசர்பிரா னூழியத்துக் கனவரதா யத்தமென 
உரைசெறியும் பாதரக்ஷை யுலப்பிலமற் றிவைநோக்காய் 


27 


பெரியபூ தரங்களையும் பெயர்த்தெறியும் பித்தளைந்து 
திரிபுவன கோசரத்தைத் திரணமா யவமதிக்குந் 
துரியபூ மியைத்துருவிச் சுலவிவரு மன்பினொடு 
கிரியைசெயும் விசுவாசக் கேடகங்க ளிவைநோக்காய் 


28 


காட்சிப் படலம் 


249 


நீசனர சியறொலைத்து நிமலாவி கிறிஸ்துவெனும் 
ஈசனர சியனிறுவ வெதிரூன்றும் ரணகளத்துப் 
பாசறையிற் படைவீரர் படைக்கலமந் திரஞ்செபித்துப் 
பூசைபுரி யுபகரணம் பொலிந்திலங்கு வனபாராய் 


29 


விண்ணுடுவிற் குணிப்பரிய படைவீரர் மிகுத்திடினும் 
எண்ணிறந்த படைக்கலங்க ளேற்றமுறு மிழுக்காவால் 
கண்ணியகூர் மழுங்காமற் கருதுகுறி விலகாமற் 
புண்ணியம்போற் பொருதுவிறல் புனைவனமற் றிவைநோக்காய் 


30 


வித்தகமெய்ச் சுவிசேஷ விசுவாசி யிவையெல்லாம் 
பத்தருக்குப் பொதுவாய படைக்கலங்கள் பரஜீவன் 
முத்தருக்கு விறல்வாகை முடிபுனைந்து முனைமுகத்திற் 
சத்துருவைப் புறங்கண்ட தனிப்படைக ளிவைபாராய் 


31 


பங்கமுற வெகிப்திலொரு பதுவாதை விடுத்ததுவுஞ் 
செங்கடலிற் பார்வோனைச் சேனையொடு கவிழ்த்ததுவுங் 
கங்கைபெருக் கெடுத்தோடக் கருமலையைப் புடைத்ததுவும் 
நங்குரவன் விதிக்கிழவன் நடுக்கைக்கோ லிதுகாணாய் 


32 


மண்டலமெல் லாந்திகைக்க வலஞ்சூழ்ந்து சூழ்ந்துலவிப் 
பண்டெரிகோ மதிலிடிந்து பாழாகும் படிபருவக் 
கொண்டலிடி முழக்கமெனக் கோத்தபே ரொலிகிளப்பி 
எண்டிசையும் புகழ்படைத்த வெக்காள மிதுநோக்காய் 


33 


வசையாக வறுநூறு மறவோரைச் சம்கார்முன் 
இசையாகப் பொருதழித்த தாற்றுக்கோ லிதுகாணாய் 
பிசகாது கறுவோடு பெண்ணொருத்தி பிடித்துந்திச் 
சிசராவை யுயிர்கவர்ந்த ஜெயமுளைமற் றிதுகாணாய் 


34 


தொகைகண்டு சொலவரிய பெருஞ்சேனைத் தொகுதியெலாம் 
புகைகண்டு மறைவதுபோற் பொருகளத்துத் தொலைவெய்தும் 
வகைகண்டு கீதேயோன் வன்கையின் வயப்படையாப் 
பகைகண்ட திலையென்னப் பிடிபந்தம் பலகாணாய் 


35 


நமராய விஸரேற்கு நடுவனாய்ப் பகையிருட்குத் 
திமிராரி யாயுலவி யொருதனியே திறள்காட்டி 
அமராரைச் செயங்கொண்ட வந்நாளிற் சிம்ஸோற்குச் 
சமராடுங் கைக்கருவித் தாடையெலும் பிதுபாராய் 


36 


இதங்கொண்ட வருட்டாவீ தெனுஞ்சிறுவ னெதிரூன்றி 
விதங்கொண்ட பெருஞ்சேனைப் பெலிஸ்தியர்வெந் நிட்டோட 
மதங்கொண்ட பெருங்காய வல்லரக்கன் மடிந்துவிழக் 
கதங்கொண்டு வீசியெறி கவண்கற்க ளிவைகாணாய் 


37 


மங்கலத்தின் னிசைமலிந்த வானுலகத் திளவரசன் 
அங்கரத்தங் கொடுமீட்ட வடிமைகளைச் சூறையிட 
உங்கரித்துப் பாவநர னுக்கிரத்தோ டெழுநாளிற் 
சங்கரிக்க வினியெடுக்குந் தழனிறப்பட் டயங்காணாய் 


38 


செய்விரவிப் பயிர்வளர்க்குந் தெண்ணீர்போற் படைவீரர் 
கைவிரவி யறம்வளர்த்துத் தற்காக்குங் கருணையொடு 
மெய்விரவி மிளிர்ஞான வியன் படைகள் வேந்தனவாற் 
பொய்விரவா வருள்வேத புங்கவவிங் குளவென்றாள் 


39 


என்றினைய பத்தியெனு மேதமறு தவக்கிழத்தி 
மன்றிலங்கு வயப்படையின் வரன் முறையும் விவரணமும் 
வென்றிபுனை தருமாண்பும் விரித்துரைப்ப வியப்பினொடு 
நன்றுகேட் டினிதுவந்து வேதியன்மற் றிவைநவில்வான் 


40 


அன்னாயிப் பிரபஞ்சத் தாரணியத் தருள்வழியின் 
முன்னாகத் துணிந்துசெல முழுதுமெனைத் தெருட்டினவால் 
பொன்னாடு புரந்தருளும் பூபதிபுண் ணியத்தமைந்த 
மின்னாரும் படைக்கலம் போல் விளங்குநின தருண்மொழியே 


41 


அவ்வியமே முதலாய வகத்திருளை யறத்தொலைக்குஞ் 
செவ்வியவிம் மணியரங்கிற் செறிந்திலங்கித் திகழ்கின்ற 
திவ்வியசர் வாயுதமா வருக்கத்திற் சிறிதொன்றே 
வெவ்வியதெம் முனைமுருக்கி விறல்வாதை புனைந்திடுமால் 


42 


கீர்த்திமலி யிளவரசன் கிறிஸ்துவின் போர்ச் சேவகர்கள் 
ஆர்த்தியுடன் றரித்துலவு மாயுதங்க ளிவையென்னிற் 
கூர்த்திகைகை விடுத்திறைஞ்சித் தொழும்புகூ டுவதல்லாற் 
பார்த்திசையி னெதிர்நிற்கப் படுபகையு முளவாங்கொல் 


43 


இருண்மேவு பகை தெறவென் றினிதமைத்த விவ்வெல்லாம் 
பொருண்மேவு படைக்கலங்க ளொவ்வொன்றும் புநருலகத் 
தெருண்மேவு துணைபுரிந்து ஜீவரக்ஷை யளிப்பனவால் 
அருண்மேவு பரலோகத் தரசன்சீர் வாழியவே 


44 


காட்சிப் படலம் 


251 


என்றின்ன பரிசுவியந் தெடுத்தியம்பும் வேதியற்கு 
முன்றுன்னு மலைக்காட்சி முறைநாளை மொழிதுமெனாப் 
பொன்றுன்னு மெழின்மாத ரவரவர்தம் முழைபோக 
நன்றுன்னி விசுவாசி தன்னுறையு ணாடினனால் 


45 


வேதியனு மன்றிரவு விழிதுயின்று விடிகாலை 
மாதவப்பள் ளியைக்குறுகி வரன்முறையஞ் சலிபுரிய 
மேதகுநற் றவத்தியரவ் விருந்தினனைக் கொடு சென்று 
மீதுயர்ந்த வணிமாட மேனிலைமண் டபத்தணைந்தார் 


46 


பண்ணாடு மொழிச்சியர்தாம் வேதாந்தப் பளிங்குநிலைக் 
கண்ணாடி வழியாக விசுவாசக் கண் கொண்டு 
விண்ணாடு புகுஞ்சிகர வியன்கிரியை வேதியநீ 
உண்ணாடுங் கருத்தொன்றி நோக்குகவென் றினிதுரைத்தார் 


47 


வேறு 


சகல கேவல மாதிய தத்துவார்த் தத்தைப் 
பகரு நூனெறி பற்றிய பவித்திர னோக்கப் 
புகரி லானந்த மால்வரை யியல்பெலாம் பொருந்த 
நிகரில் பத்தியா நேரிழை நிகழ்த்துவ தானாள் 


48 


விண்ணெறிப்படும் வேதிய மாநுவேல் விளைத்த 
புண்ணி யம்புவி போர்த்தும் தோங்கிய புரைய 
மண்ணின் மன்னுயிர் வளம்பெற வழங்குமிம் மலையங் 
கண்ண கன்விசும் பணவிநின் றிடுநிலை காணாய் 


49 


நோன்மை மிக்குயர் வேதிய நுவலரு மரசன் 
ஆன்ம கோடிகட் காக்கிய வானந்த மனைத்தும் 
வான்மு யங்குமிம் மலையெனத் திரண்டுரு வமைந்த 
பான்மை போலுள காட்சியே தெரிப்பன பாராய் 


50 


கெடுத்து முப்பகை தொலைத்தமெய்க் கிறிஸ்தவ முத்தி 
அடுத்த தொண்டர்க்கென் றாக்கிய வானந்த போகம் 
மடுத்த நித்திய பேரின்ப மாடமா ளிகைகள் 
கடுத்தி லங்குபொற் சிகரங்கள் கணிப்பில காணாய் 


51 


அனகன் சேவடிக் கன்புசெய் யாரண வமலன் 
சினக ரந்திகழ் புயற்றறி நிழலிடு செயல்போல் 


252 


குமார பருவம் 


வனக ராசல நிரைபொரூஉங் கருமுகில் வளைந்து 
கனக மால்வரைச் சாரலிற் கவிவன காணாய் 


52 


தொக்க பேரிடர் மலைமிதித் தேறிய தோன்றால் 
துக்க மாயவெங் கோடையைத் திசைதிசை துரந்து 
பக்க மெங்கணு நல்லறப் பயிர்வளஞ் சுரப்புக் 
கக்கு தண்ணருண் மழைமுகில் கஞலுவ காணாய் 


53 


அறங்கு லாமனத் தந்தண வந்தரத் தமரர் 
இறங்கி யேறவென் றாக்கிய வேணியீ தென்னப் 
பிறங்கு வான் முகட் டிழிந்துநின் றிம்பரிற் பிறழ்ந்து 
கறங்கு வெள்ளரு வித்திரள் பொலிவன காணாய் 


54 


பொருண யந்தெரிந் தவித்தையைப் போக்கிய புலவோய் 
அருண யந்தமெய்ஞ் ஞானிய ரகமெனத் தெளிந்து 
தெருண றும்புனற் றீர்த்திகை ஜீவரைப் புரக்குங் 
கருணை வெள்ளமொத் தலர்வன வயின்றொறுங் காணாய் 


55 


ஊன ளாவுதுர்க் குணங்கடிந் தொதுக்கிய வுரவோய் 
தேன ளாவிய கொழுமலர்ச் செழும்பயன் செருமி 
வான ளாவிய ஜீவதா ருவினிழல் வயங்குங் 
கான ளாவுதண் ணறுஞ்சுனை மிளிர்வன காணாய் 


56 


ஞான நாயகன் றிருவடிக் கன்பு செய் நண்ப 
மானும் வேங்கையு மொருதுறை நீருண்டு மகிழ்வ 
தேனி றாலிழி மதுவொடும் பழநறை தேக்கிக் 
கான வேழமுஞ் சிங்கமுங் களிப்பன காணாய் 


57 


பிள்ளை நீர்மையிற் குணநிலை பிறங்கிய பெரியோய் 
கொள்ளை யாடுகோ ணாய்த்திரள் குலப்பகை யின்றித் 
துள்ளு செம்மறித் திரளொடு தொடர்புகொண் டுலவிக் 
கள்ளு லாமலர்ப் பொதும்பரிற் றுயில்வன காணாய் 


58 


உச்சி தற்கித யாசன நல்கிய வுரவோய் 
செச்சை யாளரி யூனிரை தேர்கில தெருண்டு 
கொச்சை யாட்டொடுங் கோக்குலத் திரளொடுங் குழுமிப் 
பச்சை நாகிளம் புற்றழை கறிப்பன பாராய் 


59 


காட்சிப் படலம் 


253 


மேம்ப டும்பர சிற்சுகம் விழைந்திடு மேலோய் 
தீம்ப யன்கடை வாயிழி யாயர்தஞ் சிறுவர் 
தூம்பு றழ்ந்தபுற் றரவொடுந் தொகுகடு விரியன் 
பாம்பொ டும்விளை யாட்டயர் பரிசினைப் பாராய் 


60 


தொல்லை யாரண துருவையா னிரைதுரூஉந் தொறுவர் 
முல்லை யங்குழ லிசைக்குறி முறைவழா தொழுகி 
மல்ல லோங்குபுல் லாரவுண் டணிநிழன் மறிந்து 
கல்ல ளைச்சுனை நீருண்டு வருவன காணாய் 


61 


மன்னு நித்திய ஜீவனை விழைந்தநன் மதியோய் 
சென்னி வான்றொடு மாதவப் பள்ளியுஞ் செறிந்த 
அந்ந லார்துற வாச்சிர மங்களு மறவோர் 
பன்ன சாலையு முறைமுறை திகழுவ பாராய் 


62 


எண்ட போதன விமக்கரு முதிர்ந்தசூ லெழிலி 
விண்டு குத்தநித் திலம்புரை வெண்பனித் திவலை 
அண்டர் கோன்படை வீரருக் காருண வாகப் 
பண்டு பெய்தமன் னாவினை நிகர்ப்பன பாராய் 


63 


புன்மை சீத்துமெய்ப் பொருள்கடைப் பிடித்தவண் புலவோய் 
நன்மை யேயலாற் றீமையெங் கணுமிலா நலத்தில் 
தன்ம மாயசெஞ் சாலிநீர் வளத்தினாற் றந்த 
பன்ம ணிக்குவை வயின்றொறும் பொலிவன பாராய் 


64 


சிலுவை தாங்கிநம் ஜேசுவைப் பின்றொடர் செல்வ 
சுலவி வானரத் தொகுதிகள் சோலையிற் றுவன்றிக் 
குலவு முட்புறக் கொழுங்கனிச் சுளையுண்டு குதட்டிப் 
பலவி னீள்சினை துயல்வரப் பாய்வன பாராய் 


65 


மடியி லாதுஞல் வேதிய வானராஜ் ஜியத்தின் 
குடிகள் செய்கையிற் கொற்றவ னரும்பெருங் குணத்திற் 
படியும் வானமும் பரிமளம் பரப்பிடப் பரம்புங் 
கடிகொ ணந்தன வனத்தெழில் கவினுவ காணாய் 


66 


தீங்க கன்ற மெய்க் கிறிஸ்தவ செழித்தபூங் காவில் 
மாங்கு யிற்குலத் தின்னிசை திசைதொறு மடுத்தல் 
ஓங்கு பேரின்ப சிற்சுக முண்டிவண் வம்மின் 
பாங்கு ளீரென விளிப்பது போன்றன பாராய் 


67 


254 


குமார பருவம் 


இடர்சு டச்சுட விலங்குபொன் னெனமிளி ரெழிலோய் 
அடரு மின் சுவை தருவவா ரோக்கிய மமைவ 
கெடல ரும்நறும் பாகன கெழுமிய கிளைய 
படரு முந்திரிச் செழுங்கொடித் தாறுகள் பாராய் 


68 


கரவி லாதுளம் பழுத்தமெய்ப் பத்தியிற் கனிந்தோய் 
உரவு மால்வரை யோங்கிய தருக்குல முதவும் 
விரவு தீஞ்சுவை விழுத்தகு கனிவருக் கங்கள் 
பரவு தொண்டர்நற் கருமங்கள் புரைவன பாராய் 


69 


பைம்பொ னாட்டவர் பரவுமோர் பவித்திர புரியின் 
செம்பொ னிஞ்சிமீ துயரிய செழுமணிக் கொடிகள் 
உம்ப ரோங்குபைங் கழையர வுரிப்படா முறழ்ந்து 
பம்பு கார்மழைப் படலத்தைப் பொதுப்பன பாராய் 


70 


உத்த மக்கலை ஞானமெய் யுணர்வுநல் லொழுக்கஞ் 
சத்தி யந்தவஞ் சாந்தநற் றருமமே தயாளம் 
நித்த மங்கள மாகிய குணங்களா னிமிர்ந்து 
பத்தி யிற்றிகழ் மாடங்க ளளப்பில் பாராய் 


71 


பன்னு வேதபா ராயண பரக்கநீ பார்க்கும் 
மன்னு மானந்த மலைப்பிர தேசமற் றிதனைத் 
துன்ன ரும்பரி சுத்தசேத் திரமெனுஞ் சுருதி 
பொன்னி லத்திள வரசனே சதோதயம் புரப்பர் 


72 


காவ லன்றிருக் கருணையைக் கடைப்பிடித் துள்ள 
ஜீவன் முத்தரே குடிகளங் கியல்வது செங்கோல் 
பாவ தோடங்கள் யாதுமின் றாதலிற் பரம 
ஜீவ நன்மையே கதிக்குமத் தேயத்துச் செய்யோய் 


73 


சுமையைப் போக்கிய தூயவ வானந்தந் துதைந்த 
சிமையத் தேநின்று தென்றிசை நோக்கிடிற் சீயோன் 
இமையத் தாரெழின் முத்திமா நகரத்தை யெதிரில் 
அமையக் காண்குவை கரதலா மலகமா யருகில் 


74 


என்று பத்தியா மாதவக் கிழத்திகண் ணெதிரில் 
தென்றி சைப்படு காட்சியைத் தெள்ளிதிற் றெரிக்க 
மன்றல் வேதியன் மலைநிலை மயலறத் தெருண்டு 
நின்று பேரதி சயத்தொடு மற்றிவை நிகழ்த்தும் 


75 


காட்சிப் படலம் 


255 


கண்ட காட்சியிற் கதித்தவாச் சரியமுங் கருத்தை 
உண்டெ ழுந்தபே ருவகையு முண்மையை வடித்து 
விண்ட நின்னுரை விசேடமு மிவ்வென விதக்க 
ஒண்டொ டீ இயெனக் குணர்ச்சிமட் டுரையுத வின்றால் 


76 


சக்க ராதிப னருட்புணை யாலன்றித் தமியேன் 
துக்க சாகரத் தலறிய வெறிதிரைச் சுழியுட் 
புக்கு நீந்தியிவ் வானந்தப் பொருப்பினைக் குறிக்கொண் 
டக்க ரைத்துறை பிடித்திட லாவதோ வம்மா 


77 


வழிதெ ரிப்பதும் வழித்துணை யாவதுங் குறித்த 
வழிந டத்தியா தரிப்பதும் வழியைவிட் டயலோர் 
வழிபு காவகை மறிப்பது முடிவுமட் டாக 
வழியின் மேவிடர் களைவதுந் திருவருண் மாட்சி 


78 


துற்று பேரிடர் யாவையு மொருங்கறத் துடைத்துக் 
கொற்ற வன்கிரு பாஸ்தமே குறிக்கொண்டு காத்த 
திற்றை நாள்வரை யின்னுமென் வழித்துணை யாகி 
முற்றுங் காக்குமென் றொருப்படீஇ வழிக்கொள முயன்றான் 


79 


உருகு காதலி னருந்தவக் கிழத்திய ருவந்து 
வருக வென்றுசென் றாயுத சாலையை மருவி 
இருக ருக்குள பட்டய மாதிய வேதி 
திருகி லாமறை வாணனுக் களித்தனர் தெரிந்து 


80 


எள்ள ருங்கும் ரேசன்யாத் திரிகருக் கென்ன 
உள்ளி யாக்கிய வப்பமு முசிதமுந் திரிகைத் 
தெள்ளு தீங்கனி வற்றலுங் கைக்கொடு செல்க 
கொள்ளு கையவென் றுதவின ரமைவன கொணர்ந்து 


81 


மந்தி ராயுத வருக்கமு மருந்தன வுணவும் 
அந்த ணன்றனக் கின்றமை யாப்பொரு ளாகப் 
புந்தி யாலுற மதித்துநன் றறிமொழி புகன்று 
சிந்தை யாலுறப் புனைந்தனன் றிவ்ய போர்க் கோலம் 


82 


மேவும் யுத்தசன் னத்தனாய் விளங்கிய திறலோன் 
பூவை யர்க்கெலா மஞ்சலி வரன்முறை புதுக்கி 
ஆவி யிற்பிரி யாவிடை யாசியும் பெற்று 
ஜீவ பாதையைக் கடைப்பிடித் தேகினன் செய்யோன் 


83 


256 


குமார பருவம் 


காவ 


லாளனை வினவியக் கதிவழி நிதானி 
போவ தாகிய செயலறிந் துளமகிழ் பூப்ப 
ஆவ லாயுப சரித்துவந் தனமினி தாற்றிச் 
சாவ தானநன் விடைகொடு போயினன் சதுரன் 


84 


காத லாய்நெடுந் தூரமெய்ப் பத்தியங் கனையே 
ஆதி மாதருன் னாவியிற் பிரிகலம் யாமென் 
றோதி மங்கள சாஸன விடையினை யுதவிப் 
போது வாயென விடுத்தனர் தாயரே போல்வார் 


85 


இந்த மாதவக் கிழத்தியர் குணஞ்செய லெலாமென் 
சிந்தை யுள்ளுறத் திகழ்ந்தன நனவுறு செயல்போல் 
விந்தை யங்கனா வின்னமு நிகழ்வுழி விரும்பி 
அந்த ணன்றனைத் தொடர்ந்தனன் மேல்விளை வறிவான் 


86 


காட்சிப் படலம் முற்றிற்று 


குமாரபருவம் கவி 774 + 37 


மூன்றாவது : நிதான பருவம் 


வனம்புகு படலம் 


வித்தக யூகி யுய்த்தமெய் யுணர்ச்சி 

விவேகிமா துரைத்தநற் புத்தி 
மித்திரை வளர்த்த சிரத்தைமெய்ப் பத்தி 

விளங்கிழை புகட்டிய மேலாம் 
உத்தம தேவ பத்தியென் றினைய 

வுசிதநற் குணங்களே துணையா 
முத்தி மார்க் கத்து நெறிபிச காமே 

முன்னுற முடுகின னிவிர்த்தன் 


1 


நெறிசெலச் செல்ல நெருக்கமும் வழுக்கு 

நேரிய விறக்கமு நெறியின் 
குறிமருண் டயலோர் சற்றடி பிசகிற் 

குணிப்பரு மோசமு முளவென் 
றறிவனுள் ளழுங்கி யவசமுற் றனன்மற் 

றாயினு மகவயி ராக்யப் 
பொறிவரி வைரத் தண்டுகொண் டூன்றிப் 

போகவுங் கூடுமென் றுரத்தான் 


மிடுக்குறும் பரிய கோல்பிடித் தூன்றி 

மிதித்துநின் றுரத்தடி பெயர்த்தும் 
நடுக்குறு மமையத் தருளுறப் பலத்து 

நன்மையை நனிகடைப் பிடித்தும் 
இடுக்குறும் ஜீவ பாதையி னிறக்கத் 

தினைவொடு மென்மெல விறங்கி 
அடுக்கலி னடிவா ரத்துவந் தணைந்தா 

னறவருக் கரிதியா வதுவே 


சஞ்சல மலையைத் தாண்டிவந் திப்பாற் 

சாரலிற் றாழ்மையென் றொருபேர் 
விஞ்சிய பள்ளத் தாக்கினை யெதிர்ந்தான் 

மேதகு கிறிஸ்தவ னெவர்க்குஞ் 
செஞ்செவே நெடுநாட் பல்பெருந் துன்ப 

நுகர்ந்து பின் சிந்தனை திருந்தி 
வஞ்சமில் தாழ்மை வரப்பெறு மிதுவே 

வாரிசூழ் வையகத் தியற்கை 


258 


நிதான பருவம் 


வேறு 


சீரிய தாழ்மையென் றுரைக்குஞ் செவ்விய 
பேரியற் படுகரின் பெற்றி நோக்குறின் 
ஆரிய ராயமெய் யறிஞ ரேயலாற் 
பூரியர் யாவரும் புகப்பெ றாதது 


5 


அண்ணலார் கருணையாற் றணிகொ டீரத்துத் 
தண்ணளி நறுநிழல் படர்ந்த சார்பது 
புண்ணியப் போனக மமைந்த பொற்பது 
நண்ணரு மிகபர நலம்ப யப்பது 


6 


கன்மனத் தூறுநீர்க் கான்சு னைத்தது 
பொன்முக மரைமலர் பொலியும் பொற்பது 
நன்மொழி நறைகமழ் நந்த னத்தது 
தன்மமாக் கனிதருந் தருக்கள் சான்றது 


7 


கோதறு குணவளங் குலவு மாயினும் 
மாதரை மானிடம் வரையத் தக்கது 
மேதகு நற்பயன் விளைக்கு மாயினுஞ் 
சாதக மாவதற் கருமை சான்றது 


8 ) 


இத்தகு வழிப்படு மெம்ம னோர்க்கெலாஞ் 
சத்துரு பயங்கரந் தவிர்க்குங் கோட்பது 
வித்தக கிறிஸ்துவின் விமலச் சேவடி 
உத்தம் சுவடுநன் கொளிரப் பெற்றது 


9 


வலமிட மறிகிலா வச்சை மானிடம் 
நலமிலா திகழ்புகழ் நாடு கில்லது 
குலநறுங் குணமலர் குழுமி யெண்டிசைப் 
புலமெலாம் பரிமளம் பொலியும் பொற்பது 


10 


மேதகு மெய்மனத் தாழ்மை மேவிய 
சாதுமார்க் கத்தவர் தடங்கு லாயது 
பேதையர் பலபடப் பிதற்றுநிந்தையாம் 
வேதனை கூர்த்தமுள் விரவுங் கோட்பது 


11 


மின்னெனப் புகையென வீயுந் தேகருக் 
கென்னொரு பெருமையென் றெறியு நீரது 


அழிம்பன் றோல்விப் படலம் 


259 


பன்னருந் தாழ்வுறு படுக ராயினும் 
உன்னத பதவிபுக் கொடுங்கு மீட்டது 


12 


பலந்திக ழினையதோர் படுகர் வைப்பினை 
வலந்திகழ் வேதிய னடைந்து வான்படர் 
நலந்திகழ் கருத்தொடு நயந்து மெய்ம்மறைப் 
புலந்திகழ் நெறிக்கொடு போயி னானரோ 


13 


வனம்புகு படலம் முற்றிற்று 


அழிம்பன் றோல்விப் படலம் 


முற்படச் செலுநெறி முறையை நன்கறி 
விற்பன நிதானியைச் சேரும் வேட்கையாற் 
பற்பல யோசனை படுகர் வைப்பினிற் 
பிற்பட விரைந்தனன் பின்றொ டர்ந்தரோ 


1 


ஆயிடைத் தமியனா யருள்வ ழிச்செலுந் 
தூயவ னெஞ்சகந் துணுக்குற் றேங்கிடக் 
காயுரு மிடித்தெனக் கதித்தொர் பேரொலி 
ஏயெனு மாத்திரத் தெழுந்த தெஞ்சவே 


2 


பேரொலி முழக்கினாற் பேதுற் றுள்ளுடைந் 
தாரிய னடிபிச காது நின்றிவண் 
மாரியின் றாகவச் சுறுத்த வந்தவிக் 
காரியம் யாதெனக் கருதுங் காலையில் 


3 


நஞ்சமு மவித்தையு மிருளு நாசமும் 
வஞ்சமுங் கொடுமையு மறமுந் தீமையுஞ் 
செஞ்செவே திரண்டுருத் தெரிய நின்றிடும் 
அஞ்சனக் கருநிறத் தவுண யாக்கையன் 


4 


பேயுமஞ் சுறுபெரும் பேய்மு கத்தினன் 
காயெரி பங்கியன் கடுத்து றுங்கொடு 
வாயினன் வக்கிர தந்தன் வன்கணன் 
தீயெழு புகையென வுயிர்க்குந் தீயவன் 


5 


260 


நிதான பருவம் 


உருக்கிய லுலம்பொரூஉ முரங்கொ டோளினன் 
வெருக்கொடுங் காத்தட மார்பன் றிண்ணியன் 
செருக்கொளத் தடித்தெழு மெய்யன் வெவ்விய 
தருக்குறு மிருசிறை தழைத்த சார்பினன் 


6 


முடங்குளை யரியின்மும் மடங்கு மொய்ம்புளான் 
கடங்கலுழ் கறையடிக் காலன் காழ்படும் 
இடங்களிற் செதிளுறு மிருப்பு மேனியன் 
விடங்கவி ழரவெனச் சீற்ற மிக்குளான் 


7 


பின்னிடு பார்ப்பனப் பிணங்க னின்குறி 
மன்னுவெண் டலைப்புழை மலிந்த மாலையன் 
பன்னரு மவகுணப் படைக்க லத்தினான் 
உன்னிய வுருவெடுத் துழலுங் கூற்றனான் 


8 


பாபத்தை மணந்தவன் பழியைப் பெற்றவன் 
சாபத்தைப் படைத்தவன் றரும் நாயகன் 
கோபத்தை யடைந்தவன் குவல யத்தினுக் 
காபத்தை விளைப்பவ னறத்தைத் தின்பவன் 


9 


உயக்கொளு நெறிவரு வோரை யொண்மதி 
மயக்கிவன் சிறையிடைப் படுத்தும் வஞ்சகன் 
வயக்குரு சுயர்த்தவிம் மானு வேல்பதம் 
நயக்குநர் யாவர்க்கு நாச கண்டகன் 


10 


இப்படு பாதக னழிம்ப னென்பவன் 
மெய்ப்படு கிறிஸ்தவன் விழிக்கு நேரெதிர் 
கைப்படக் காண்டலுங் கலங்கி யுள்ளழிந் 
தெப்படி யெனக்கினி யுய்வென் றெண்ணுவான் 


11 


முன்னெதி ரூன்றிட முரணின் றென்னயான் 
பின்னிடு வேனெனிற் பிழைப்பின் றாலிவன் 
வெந்நிடைர் சுடுசரந் துரந்து வீட்டுவன் 
மன்னர்கோ னன்றியை மறந்த கேடுமாம் 


12 


போர்த்தொழிற் சேவகம் புரிவன் யானெனத் 
தீர்த்தனுக் குடம்படி செய்திந் நாள்வரை 
ஆர்த்தியிற் றருமுண வருந்தி வந்திவண் 
பேர்த்தடி பிறழ்வது பெருந்து ரோகமால் 


13 


அழிம்பன் றோல்விப் படலம் 


261 


எனைப்பகைத் தானல னிவன்மற் றெம்பிரான் 
தனைப்பகைத் தானெனச் சான்றுண் டாதலின் 
முனைப்பகை முருக்கிட முரண்டந் தேழையேன் 
வினைப்பகை தொலைப்பதும் வேந்தன் பாலதால் 


14 


அஞ்சியான் பின்னிட லழகன் றாருயிர் 
துஞ்சினு மரசற்குத் துரோகி யாகலன் 
நெஞ்சுற வெதிர்த்துமுன் னிற்ப தேநலன் 
எஞ்சுறே னெனவுரத் தெதிரிட் டானரோ 


15 


உங்கரித் தழிம்பன்வந் துருத்து நோக்கிநின் 
றெங்குளை யெங்குசெல் கிற்றி யாரைநீ 
நுங்குமுன் புலப்பட நுவறி நொய்தென்றான் 
கங்குலும் பகல்படக் கருகு நெஞ்சினான் 


16 


விளக்கொளி வரவிருள் விலகு மாறுபோல் 
இளக்கநெஞ் சேழைமை யபல மென்றின 
துளக்கற வருட்பலந் துன்னி வேதியன் 
உளக்களிப் பொடுதுணிந் துரைத்தன் மேயினான் 


17 


நாசதே சத்துளே னாச தேசத்தில் 
நீசவெவ் வினைகுடி . நிலவிற் றாதலின் 
மோசமு நாசமு முடுகு மென்றமெய் 
வாசகங் கேட்டதை வரைந்து வீசினேன் 


18 


வீவினை விரும்பிடா விட்பு லத்துயர் 
கோவினுக் கேயடித் தொழும்பு கூடினேன் 
சாவினை விளக்கவென் முதுகிற் றங்கிய 
தீவினைச் சும்மையுந் தெறித்து வீழ்ந்ததால் 


19 


நித்திய மங்கள நிகழ்சு கானந்த 
முத்திமா நகர்செல முடுகு கின்றனன் 
எத்திற நுங்கருத் திராஜ பாதையின் 
மத்தியில் யானுளன் மனக்கொ ணீயென்றான் 


20 


நன்றுநன் றுன்னிலை நாச தேசமுந் 
துன்றிய குடி.களுஞ் சொந்த மாமெனக் 
கென்றறி நீயுமென் றொழும்ப னின்றெனிற் 
கொன்றுயிர் குடிப்பனீ துளத்துக் கோடியால் 


27 


262 


நிதான பருவம் 


கரைசெயற் கரியவென் காமி யச்சுவை 
திரை செய்தெண் கடற்புவிக் கருத்து தெய்வமும் 
அரசனு மாமெனை யறிய கிற்கிலாய் 
விரசுவ தென்னிவண் மீளு வாயென்றான் 


22 


கொல்வது முருத்துளங் கொதித்துப் பொங்கிமேல் 
வெல்வது மிருக்கவோர் பக்கம் வேறுநீ 
சொல்வது மெய்யெனைத் தொழும்பு கொண்டனை 
செல்வதோ விளந்தையிற் றீட்டு சாசனம் 


23 


உள்ளநாண் முழுவது மொழிவின் றூழியங் 
கொள்ளுவை நல்குபுன் கூலி கொண்டெவன் 
பள்ளநீ ருலகினின் றுய்வன் பாவத்துக் 
கெள்ளரு நித்திய மரண மேயுமால் 


24 


தீமையிற் றிருந்துமுன் றேச வாழ்க்கையின் 
காமியச் சுவைநலங் காட்டு மேகொலாம் 
வேமெரிக் கிடையிடை விறகிட் டென்னவே 
மீமகீ பதிசினம் விளைப்ப தேயலால் 


25 


செப்பருந் தனிமுதல் திருவ டிக்கியான் 
ஒப்படை யாய்த்தொழும் புஞற்ற நேர்ந்தனன் 
எப்பெரு மிடரெனக் கிறுதி சூழினுந் 
தப்புமார்க் கத்தடி சறுக்கி வீழ்கிலேன் 


26 


வீழினும் பிடித்தகை விடுக்கி லார்பகை 
சூழினு முன்னின்று துணிப்பர் ஸ்வர்க்கத்து 
வாழிய நலந்தரு வள்ள லாருக்கே 
பழியஞ் செய்துய வொருப்பட் டேனென்றான் 


தள 


27 


நிண்ணயம் வேதிய னிகழ்த்தக் கேட்டலுங் 
கண்ணழல் கதுவிடக் கனன்று காரிருள் 
வண்ணனு மெனையொரு மசக மாகவும் 
எண்ணலை போலுநீ யெனவி யம்புவான் 


28 


வாழுநன் மதியுனக் கில்லை வாழ்வொடு 
சூழுமிவ் வுடற்சுகந் துய்க்க நச்சிலை 
ஊழிவெந் தீவிழுந் துடற்று மென்ற சொற் 
கேழைநீ யிடைந்திடர்க் கடற்குள் ளெய்தினாய் 


29 


அழிம்பன் றோல்விப் படலம் 


263 


செய்தவ றணுத்துணை சிமையத் தண்டனை 
செய்திடு நலமெலாஞ் சிறிது மின்றெனச் 
செய்தருள் வசத்தினால் ஜீவ ரக்ஷைவந் 
தெய்துமென் றிசைப்பதே யீசு ராதிக்கம் 


30 


உன்னத புனிதமா மொண்ணெ ருப்பினைப் 
புன்னர கீடங்கள் பொருந்த லாவதோ 
முன்னமெத் தனையவர் முரணி முற்றும்விட் 
டென்னர சியன்முறை யுவந்திங் கெய்தினார் 


31 


மருண்டுமற் கடப்பிடி வாத மாய்ச்சிலர் 
தெருண்டில ரென்மொழி செகுக்கப் பட்டனர் 
உருண்டநே மியினர சுய்க்கு மாண்டகை 
இருண்டபுன் மனத்தரை யிர V யாததென் 


32 


பொய்வழி யுழன்றுநீ புரிந்த போகவிம் 
மெய்வழி பிடித்தபின் னொதியில் வீழ்ந்தனை 
உய்வழி பிறிதெனு முரைகொண் டேகினை 
மைவழி வெருண்டுபின் வாங்க வெண்ணினை 


33 


மற்றுநின் புகழ்ச்சியை விரும்பி வந்தனை 
இற்றைமட் டெண்ணினீ யியற்று தீமைகள் 
முற்றறி டவுளின் முறைமைக் கேற்பவோ 
எற்றவா மிரக்ஷணை விழைத லேழைநீ 


34 


தஞ்சமென் றெனையடைந் தவர்க்குச் சாவுமட் 
டெஞ்சுறாத் துன்பம்வந் தியையு மாயினும் 
வஞ்சனை யானும்பொய் வாய்மை யானுமிங் 
குஞ்சிடப் பலவகை யுறுதி சூழ்வனால் 


35 


ஈட்டிய நன்றுதீ தெதையு நாடலேன் 
கோட்டமி லென்னுரை குறித்து நின்றிடின் 
வேட்டவர் வேட்சிற் றின்பம் வேண்டுமட் 
டூட்டலென் னரசியன் முறையென் றோர்தியால் 


36 


பொற்புறு நாசதே சத்துப் போந்து நீ 
அற்புத வள நுகர்ந் தாயு ணாளெலாம் 
முற்படு காமிய முழுதுந் துய்த்திரு 
பிற்படு கதிநினைந் திரங்கிப் பேதுறேல் 


37 


20 


264 


நிதான பருவம் 


இணங்குவா யெனிலிக சுகத்தை யீகுவல் 
பிணங்குவா யெனிலுயிர் பிழிந்து தேக்குவல் 
உணங்கியோ யெதுதுணி புரைத்தி யென்றனன் 
நிணங்கெழு குருதிவே னிசாச ரேசனே 


38 


நஞ்சினிற் றீயினி னடுக்கங் காட்டிய 
வஞ்சகப் பேய்மகன் பிதற்றும் வாய்மொழி 
அஞ்செவி புகப்புக வகத்தி னுள்ளுற 
விஞ்சிய தருட்பலம் வேதி யற்கரோ 


39 


வேறு 


தைவிகவ நுக்கிரக சத்தியினு ரங்கொண் 
டுய்வழியொ ழுக்கம்வில காதெதிரி லூன்றி 
மைவருநி சாசரம னக்கொளிது வென்னா 
மெய்வருத வச்சுருதி வித்தகன்வி ரிப்பான் 


40 


சித்தமுற நன்கறிவ னீயெனது ஜென்ம 
சத்துருவெ னக்குதவு சார்புரிமை வாழ்வென் 
றத்தனையு நித்தியவ னர்த்தமெனு மாற்றால் 
இத்தகைய நூனெறிபி டித்திவணி றுத்தேன் 


41 


மாயமுறு மின்பநலம் வாழ்வுசுக மாதி 
ஆயவைத ரத்துணிதி யம்மவழ கிற்றால் 
மேயமனை தோறுமெறி மிச்சில்விழை நாய்கொல் 
சீயமுடி பெற்றரசு செய்யும் வகை செய்யும் 


42 


கொடுமதிப டைத்துலவு கோழைநர மல்லால் 
நடுமதிப டைத்தவருன் னச்சுமதி கொள்ளார் 
அடுமதிப் படைத்திழிய ழிம்பவழி வெய்துங் 
கெடுமதிப டைத்தனைகெ டாப்பழிய டைத்தோய் 


43 


விள்ளரிய பாதகவி னைச்சுமைவி ழுத்த 
வள்ளலருள் சிற்சுருதி வாய்மைமதி யொன்றே 
கொள்ளுவல்பு றத்துமதி கொள்ளமன முள்ளேன் 
தெள்ளமுது குத்துவிட முண்பதுகொல் சீர்மை 


44 


மேதகைய தொண்டரைவி ரோதிகள் செ குக்கும் 
போதிறைகை விட்டனரெ னாப்புகறி பொங்குங் 


அழிம்பன் றோல்விப் படலம் 


265 


காதலினி கத்திடர்க ளைந்துகதி யுய்க்கும் 
மாதயையின் மாட்சியென வெண்ணுகிலை மாற்றோய் 


45 


மார்க்கவயி ராகருடல் வார்குருதி யென்றும் 
பார்க்கணுல வாக்கரிப கர்ந்திடலின் மேலாஞ் 
சீர்க்கதியின் மேயபர சிற்சுகம்வி ளங்கித் 
தீர்க்கமுறு மென்பதும் கேசபதி சித்தம் 


46 


பாவநர ஜீவதிர ணம்பரம் ராஜன் 
கோவவனல் பற்றியெரி யாவகை குறித்தே 
ஆவிவளி வீசியரு ளாழியின்ம டுக்கும் 
ஜீவந்தி யுய்க்கவினை தீர்ந்துகதி சேரும் 


47 


கேட்டியுன நாட்டிடைகெ ழீஇயபல வீனக் 
கோட்டிமக வாயெனைவ ளர்த்தனள்கு யப்பால் 
ஊட்டிநனி யாதலினு ஞற்றுபல தீமை 
ஏட்டினில் டங்குகில வெண்ணிமுடி யாவால் 


48 


எண்ணரிய தீவினையி யற்றியுள னேனும் 
நண்ணியம னத்துயரு நாடுபெரு மூச்சுங் 
கண்ணருவி நீர்சொரிக ருத்துநனி கண்டு 
புண்ணியர் பொறுத்தருள ளிக்க மகிழ் பூத்தேன் 


49 


இம்மகிழ்வ ளித்தெனையீ டேற்றுசரு வேசன் 
செம்மலொரு நட்பிடைதி ரிக்கமுயல் கிற்றி 
அம்மகெடு வாய்முடிவ தாங்கொலிஃ துன்னால் 
மும்மையுல குக்கெனினு மொய்ம்பிலது காண்டி 


50 


மற்றினியு ரைட்பதெவன் வந்தவழி யின்னே 
பற்றுதிய ணுத்துணைப ணன்படுத லில்லாச் 
செற்றமொடெ திர்ந்தமர்செ யத்துணிதி யாயின் 
வெற்றிபெறு வாயலைவி ரைந்திடுதி யென்றான் 


51 


செய்யமறை யோனுரைசெ விப்படவ ழிம்பன் 
நெய்யுறும ழற்சிகையெ னாச்சினநி மிர்ந்து 
கையொடுகை யெற்றியிரு கண்குருதி காட்ட 
வெய்யவுரு மேறெனவெ டித்தநகை செய்தே 


52 


266 


நிதான பருவம் 


முத்தியர சற்குமவர் மொய்ம்பின்மகி மைக்கும் 
நித்தவர சாட்சிமுறை மைக்குநெறி நிற்கும் 
பத்தஜன ருக்குமதி கேடுகள்ப டுக்குஞ் 
சத்துருவெ னக்கெதிர்த ருக்குளைகொ லாநீ 


53 


நீதியர சன் கொலைநி னைத்துமில வாயிப் 
பூதலமெ லாமெமது புத்துரையி னிற்ப 
ஆதிமுத லாயுலக டக்கியர சாள்வேம் 
பேதையொரு நீதனிபி ணங்கிலட ரேங்கொல் 


54 


அடாசிறிய பையல்மச கத்துணையு மல்லாய் 
கெடாமுதல ருட்டுணைகி டைக்குமென நம்பிக் 
கடாசலமொ டேயமர்க லக்கவரு கின்றாய் 
படாது படு வாயொருக ணத்திலது பார்த்தி 


55 


என்றெயிற துக்கியட வெங்ககறி யென்னாக் 
கொன்றுயிர்கு டிக்கவரு கூற்றெனம றித்துக் 
குன்றெனநி மிர்ந்ததிர டோண்முருடு கொட்டி 
வன்றிறல்கொள் வெங்கதம டங்கலென வார்த்தான் 


56 


ஆர்த்துரறி நின்றனன டித்துணைகண் மாறிப் 
போர்த்தனன்வி ரைந்துபல சாரிபெயர் பெட்பிற் 
பார்த்திடர்பி திர்ந்தனப ரந்தபடு தூளி 
போர்த்தனவி சும்பிரவி பொங்குகதிர் நுங்கி 


57 


மறங்கிளரும் வன்சிறக டித்துயர வாவிக் 
கறங்கெனவு ழன்றுகக னத்திடைக ரப்பன் 
இறங்குவனி லங்கிழிய வெட்டியடி கிட்டி 
அறங்கிளரு நெஞ்சனைய டுப்பனறை கூவி 


58 


வாவெனவி ளிப்பன்முழை வாய்மிடறு காறித் 
தூவெனவு மிழ்ந்துபழி தூற்றியிகழ் வன்மெய்த் 
தேவெனநி னைக்கவொரு ஜெந்துமில வென்னாப் 
பூவுலகை யின்றொடுபு துக்கிடுவ னென்பான் 


59 


செத்தபிண நுங்குகழு கிற்சிதட மார்க்கப் 
பித்துறுபி ணங்களைநு கர்ந்துழல்பி சாசன் 
இத்திறம நேகவித கோரணியி யற்றி 
வித்தகனொ டேயமர்வி ளைத்திடுவ தானான் 


60 


அழிம்பன் றோல்விப் படலம் 


267 


ஆத்துமவி சாரியும ருட்கடவுள் வேந்தன் 
மார்த்தகைய சேவடிம னத்திடையி ருத்தித் 
தீத்தொழில் ரக்கனுயிர் சிந்தவதிர் தும்பைப் 
பூத்தொடைபு னைந்தமர்பு ரிந்திடுவ தானான் 


61 


நன்மைபர ஞானமொளி நல்லறமி வற்றைத் 
தின்மையறி யாமையிருள் தீமறம டர்த்து 
வன்மைமிகு வெஞ்சமம லைத்திடுதல் போலாந் 
தொன்மறைவ லானொடு சாசமர்தொ டுத்தல் 


62 


ஆயிடைநி சாசரன றக்கொடுமை பூண்ட 
மாயமுறு வெஞ்சிலைவ ளைத்துமற மல்குங் 
காயெரிமு கத்தனக டுத்துறுநுனித்த 
சாயகச தம்பலத ருக்கொடுவி டுத்தான் 


63 


மற்றிணித டம்புயம றைக்கிழவன் வல்லே 
செற்றமொட ரக்கன்விடு தீப்பகழி தீந்து 
முற்றுமவை யிற்றுகமு ரண்கொள்விசு வாசப் 
பற்றெனுமி ரும்பரிசை யாற்பொடிப டுத்தான் 


64 


தாக்கியவ ழற்பகழி சாம்பருறல் கண்டே 
மீக்கிளர்சி னத்தவுணன் வெய்யவசை யென்னுந் 
தீக்கிளர்ச கத்திரசி லீமுகம்வி டுத்தான் 
காக்குதிகொ லோவறிவ லென்றொருக ணத்தில் 


65 


அங்கவைவி சைத்தணுகி யாத்துமவி சாரன் 
செங்கையுறு கேடகம றிந்திடைசி தைந்து 
பங்கமுற லாயினப ழிப்பிலற வோர்பால் 
வெங்கணவர் சூழ்வினைவி ளிந்தொழியு மாபோல் 


66 


நன்முறையொ ரீஇயகெடு தோஷிநனி பொங்கித் 
தொன்முறைவ டிக்கணைக ணிப்பிலது ரப்பப் 
பன்முறையு நுண்டுகள்ப டப்பரிசை கொண்டே 
சொன்முறைய றிந்தவனெ திர்ந்தவைதொ லைத்தான் 


67 


வேறு 


விஞ்சவி டுத்த நஞ்சுகு வெங்கோல் விறலின்றி 
எஞ்சுதல் கண்டே நெஞ்சழி வுற்றங் கிகல்வெய்யோன் 


268 


நிதான பருவம் 


பஞ்சைமு னிற்காய் செஞ்சிலை பற்றாய் பரிசைக்குள் 
அஞ்சியொ ளிப்பாய் வெஞ்சம ருக்கீ தறமேயோ 


68 


முந்தெதி ரிக்கொத் தேதிவ ழங்கன் முகமாறா 
வெந்திற லாண்மை நிராயுத னோடமர் வெஃகாமை 
நொந்தவ ருக்குத வுந்திறன் மற்றின நூலோதும் 
விந்தையு றும்புய வீரவி லக்கண விதியாமால் 


69 


விற்றொழி லாதிப டைக்கல வித்தைகள் வேறொன்றுங் 
கற்றிலை யுத்தக ளத்திலும் வந்தெதிர் கால்வைத்தாய் 
மற்றெது செய்குதி மற்கட வன்பிடி மானக்கை 
பற்றிய கேடக மொன்றிறில் வளிபடு பஞ்சாவாய் 


70 


என்றிவை வஞ்சனை யாகவ ழிம்பனெ டுத்தோத 
ஒன்றிய கேடக நெஞ்சுள டக்கியு ரத்தொல்லை 
வென்றிகொண் மானத வெஞ்சிலை வாகைமி லைந்தேற்றி 
நன்றறி வேதிய னாணொலி காட்டின னவையெஞ்ச 


71 


நாணொலி விஞ்சலு நெஞ்சுது ணுக்கென நரஜீவர் 
நீணிரை யச்சிறை யூடடை யச்செயு நீசப்பேய் 
பேணிய கார்முக வெஞ்சர மாமழை பெய்தார்த்தான் 
மாணொளி மங்கிம றைந்தது தாழ்மையின் வைப்பெங்கும் 


72 


அக்கணம் வேதிய னாரண மந்திர வழறோய்ந்த 
செக்கர்பொ ரும்பக ழித்திர ளெய்துசெ றுத்தொல்லை 
மைக்கரு வண்ணன்வி டுத்தச ரக்குவை மாய்வித்தான் 
கக்கும ழைத்திரள் சிந்தம டுத்தெறி கால்போலே 


73 


நச்சர விற்சின மீறிந் ராந்தக னன்றென்னாக் 
குச்சித மாயகொ டுஞ்சொன்மு கக்கணை கோத்தெய்யச் 
சிச்சியெ னப்பொறி வாயில்செ றித்தொரு செயலின்றி 
வச்சையி லானெதிர் நிற்கம றைந்தன வானோடி 


74 


நீசனி னைந்துபல் சாபவ டிக்கணை நின்றேவ 
ஆசியெ னுங்கணை வீசிய ழித்தன னறவோனும் 
மூசிய பாசமு கக்கணை மூடன்மு னிந்தெய்ய 
ஈசுர நேசச ரங்கொட றுத்தன னெதிரில்லான் 


75 


அழிம்பன் றோல்விப் படலம் 


269 


பன்முக மாகவி ரிந்தடு கோல்பல பைசாசன் 
வின்முக நின்றுது ரந்திட வங்கவை வேதாந்த 
உன்முக ஞானிவி டுத்தசி னக்குறி யூடாடிச் 
சென்முக வெங்கணை யிற்சிதை வுற்றன தீந்தெல்லாம் 


76 


எய்தகொடுங்கணை யெத்தனை கோடிக ளெல்லாமும் 
வைதுகு றைத்தன னென்பதை யல்லது வரிவில்லாற் 
கொய்துகு றைத்தன னென்பதெ னென்றுகொ டும்பேயன் 
செய்திறம் யாதினி யென்றுதி கைத்தொரு தெளிவுற்றான் 


77 


சாத்திர மாப்படை கொண்டிவ னோடே சமராடுஞ் 
சித்திரம் வெற்றித ரும்பரி சன்றது சீர்கேடாம் 
அத்திர மாயவ ரும்படை கொண்டிங் கமராடிக் 
குத்திர வாகைமி லைச்சுவ லென்று குறிக்கொண்டான் 


78 


சுமையுறு பொய்மைத் தூணியுன் மண்டித் தொகுமாறு 
சமையமு கங்கொள் ளத்திரம் வாங்கித் தனுநாணிட் 
டிமயமு தற்றக் கணம்வரை வென்ற திதுகாணென் 
றமையவி டுத்தான் வஞ்சவ ழிம்ப வசுரேசன் 


79 


வேறு 


விடுத்த வெம்படை முகந்தொறும் பேய்க்குறி மிளிர்வ 
கடுத்து றும்புழை விழிதொறுஞ் சினக்கனல் கஞல்வ 
மடுத்த வாய்தொறும் புலைப்படு மொழிப்புகை மலிவ 
வடுத்த ழைந்தமெய் மயிர்தொறுங் கூளிகள் வதிவ 


80 


மதங்கொ டுன் முகந் தனித்தனி மாறுகொண் டடர்த்துக் 
கதங்கொள் சீற்றமிக் கிகலுவ தத்தமிற் கறுவி 
விதங்கொண் மாந்தரைச் சிற்றின்பப் படுகரில் விழுத்தி 
வதங்கொ ளும்பழங் கதையெடுத் துயிர்கொளும் வலத்த 


81 


எண்டி சாமுகத் தெமக்கெதி ரின்றெனச் செருக்குக் 
கொண்டு நிந்தனைக் கொடுந்தழ லிறைப்பவீண் குதர்க்கம் 
விண்டு மெய்ப்படு விளக்கொளி விளங்கில தாக 
மண்டு பேரிரு டொடுப்பமன் பதைக்குல மருள 


82 


270 


நிதான பருவம் 


ஆய விக்கொடும் படைக்கல மகங்கரித் துலம்பித் 
தூய வேதிய னெஞ்சினுக் கெதிர்செலத் துளங்கான் 
நாய காத்திரந் தொடுத்திது --நாசமுற் றேக 
மாய விப்படை சிதைத்திடு வேனென மதித்தான் 


83 


ஏயெ னும்பொழு தீசுரப் படைதொழு தெடுத்தான் 
மாய மில்லதோர் மானத பூசனை வகுத்தான் 
தீய விப்படை செகுத்தியென் றுள்ளுறை தெரித்தான் 
மேய தூவரி விற்றொடை யாக்கினன் விட்டான் 


84 


தொண்டன் விற்றொடை யாக்கிய சுருதியாத் திரமிவ் 
வண்ட கோளகை யடுக்கழிந் தொழியினு மவியா 
தெண்டி சைப்புவி யகத்திரு ளிரிதர விரவி 
மண்டி லம்மெனப் பொலிந்தது வானுற வயங்கி 


85 


திவ்வி யாத்திரந் தேசொடு செறுத்தெதிர் வரக்கண் 
டவ்வி யச்சம யாசுகம் வாய்மத மடங்கி 
எவ்வ யிற்கரந் துறைதுமென் றேங்கியுள் ளுடைந்து 
கௌவை யுற்றறு முகங்களுங் கவிழ்ந்தன கருகி 


86 


புடைப ரந்தமெய் யொளியினாற் புகலிடம் பெறாதங் 
கிடையு மாசுரப் பகழியை யெறுழ்வலிக் கலுழன் 
அடையும் வெவ்விட நாகத்தை யாருயிர் குடித்தாங் 
குடைய வன்படை யொருங்குயிர் குடித்ததவ் வொல்லை 


87 


மித்தை யாயதுன் முகப்படை விளிந்துநீ றாக 
உத்த மாத்திரம் வேதியன் றூணிபுக் கொடுங்கி 
வித்த கச்சுடர் விரித்தினி தமர்ந்தமெய் வேத 
சத்தி யத்தெதிர் நிற்குமோ புலைப்படு சமயம் 


88 


அலகை வீசிய வறுசம் யச்சிலீ முகத்தை 
இலகு திவ்வியாத் திரமென்ப ரியன்மதி யில்லார் 

மாயவை யொன்றையொன் றடர்ப்பது கண்டும் 
உலக சிற்றின்ப போகத்தை யூட்டுவ துணர்ந்தும் 


கலக 


89 


காசு ரம்பெறு காப்பியக் கவிஞர்கள் தீட்டும் 
பாசு ரத்தெழுந் துலகிடைப் படுபுறச் சமய 
ஆசு ரப்படை கோடிக ளடுப்பினு மவையெம் 
ஈசு ரப்படை யாதித்தற் கெதிருமின் மினியாம் 


90 


271 


அழிம்பன் றோல்விப் படலம் 


குத்தி ரச்சம யாசுகந் தொலைந்தமை குறிக்கொண் 
டெத்தி றம்மினி வாகைகொள் ளுவலென வெண்ணித் 
தத்து வம்மசிப் பொருளெடுத் தகந்தையிற் சமைத்த 
அத்து வைதமாம் படைதொடுத் தார்த்தன னழிம்பன் 


97 


சொல்ல ரும்பசும் பொன்னணிக் கிடையிடை துதைந்து 
வில்லி டும்பல விதம்படு வெறுந்திருட் டாந்தக் 
கல்ல ழுத்திய கலனிரை கவினுறப் புனைந்த 
தல்லை யும்பக லாமருட் டுவதத்து வைதம் 


92 


சித்த விர்த்தியைக் கெடுப்பது தீநெறி யொழுகப் 
புத்தி யைமயக் கிடுவது புவனகோ சரத்தை 
மித்தை மித்தையென் றேய்ப்பது மெய்யுணர் விலாரைச் 
சுத்த சூனிய கதியிடைக் கவிழ்ப்பதத் துவைதம் 


93 


இனைய தீப்படை யறவன்முன் செருக்கிவந் தெதிர 
முனைவ னின்னருட் பலத்தினான் முனைமுகத் தூன்றி 
வினைய மாகமெய் விதண்டவா தத்தொடை மிலைச்சிப் 
புனையு மோர்வயி ராகதண் டங்கொடு புடைத்தான் 


94 


தண்ட வெள்ளிடி வீழ்தலுந் தலைமண்டை சிதறிக் 
கொண்ட கொள்கையு மதவகங் காரமுங் குலைந்து 
கண்ட கன்படை கரந்தது கானகந் துருவி 
மண்டெ ரிக்குமுன் றருக்குமோ வறியபுன் பதரே 


95 


நாத்தி கப்படை தொடுத்தனன் நராந்தக னலங்கொள் 
ஆத்தி கப்படை தொடுத்துட னழித்தன னறவோன் 
தீத்தி ரட்படு செங்கணான் பிடித்தவெஞ் சிலையிற் 
கோத்த வத்திரம் யாவையும் வேதியன் குறைத்தான் 


96 


சால மார்தரு படைக்கலத் தொகுதிகள் சாம்பிப் 
போலி யாயின யாதினிப் புரிகுவ லெனவிற் 

வெஞ்சினக் கொடுந்தழற் பகழிகோத் தெய்தான் 
நீலமே கஞ்செந் தழன்மழை பொழிந்தென நிருதன் 


97 


செக்கர் வானெனத் தீக்கணை வயின்றொறுஞ் செருமிப் 
பக்க மெங்கணுந் தீந்துகப் படர்தலும் பனவன் 
அக்க ரத்திரு மந்திரப் படதொடுத் தவித்துந் 
தொக்கு மேனியிற் சிற்சில சுடுகணை துதைந்த 


98 


272 


நிதான பருவம் 


கொள்ளி யாரழற் சுடுகணை யாக்கையிற் குளிப்ப 
ஒள்ளி யோன் சிறி தலமர லுற்றமை யோர்ந்து 
துள்ளி யோடிவந் தெதிருறீஇ மல்லமர் தொடுத்துத் 
தள்ளி வீழ்த்தின னிலுனுற வழிம்பனாஞ் சழக்கன் 


99 


ஆரி யன்றளர்ந்த தவனியிற் படிந்துமூச் சயர்ந்து 
போரி யன்றில னாகவின் னேதலை புரட்டி 
வீரி யம்பெறு வேன்வெற்றி யெனதென விளித்துப் 
பூரி யன்கெடு புணர்ப்பினா லருகுறப் போந்தான் 


100 


விளித்த கூக்குரல் செவிபுக விட்புலத் தரசன் 
அளித்த மெய்ப்பல மகம்புக வயதியி னெகிழ்ந்த 
ஒளித்த பட்டயங் கரம்புக வுணர்வுவந் தூன்றிக் 
களித்த சிந்தையோ டெழுந்தனன் வேதியன் கடுகி 


101 


அணித்த ழிம்பனைக் கண்டுநன் றாமென வகத்திற் 
குணித்து வல்விரைந் தொருகையிற் கேடகங் கொளுவிப் 
பணித்த மந்திரப் பட்டய மொருகையிற் பற்றித் 
துணித்து வஞ்சநெஞ் சுழக்குவல் காவெனச் சொல்லி 


102 


மந்தி ரத்தனி வாட்படை யோங்கிவன் கண்ணன் 
தந்தி ரத்தட மார்புறப் புகுத்தலுந் தலைசாய்ந் 
தந்த ரம்பட வலறின னழிபெருங் குருதி 
சிந்தி யங்கவன் வெஞ்சினத் தீத்தழல் சிதைத்த 


103 


நெஞ்சு ரங்கிழிந் தழிம்பனீ ணிலத்துறீஇ நெடிது 
சஞ்ச லம்படத் தடஞ்சிறை யிரண்டையுந் தடிவான் 
செஞ்சொ லாரணன் மந்திர வாள்கரந் திகழ்த்த 
அஞ்சி வாய்வெரீஇ மீக்கிளர்ந் ததோகதி யடைந்தான் 


104 


திரும் லிந்தவி ஜெகமெலாந் திரளினும் ஜெயித்தற் 
கருமை யாயவெவ் வழிம்பனை யாரணக் கிழவன் 
ஒருமை யாய்ப்பொரு தோட்டினன் வெற்றிபெற் றுய்ந்தான் 
தரும மேஜெயந் தருமெனல் சதோதய சரதம் 


105 


மன்னு திவ்யசர் வாயுத வருக்கத்தின் வலியும் 
பொன்னி லத்தர சன்றரு திருவருட் பொலிவுந் 
தன்னி ருந்துணை யாக்கலி னழிம்பனைச் சமரில் 
வெந்நி டத்துரந் தான்றிட மெய்விசு வாசி 


106 


மரணச்சூழ லிறுத்த படலம் 


273 


வம்பர் நிந்தனை வசைமொழி வறுமைநோ யிடுக்கண் 
இம்பர் நேரினும் பகைத்திற மெதிரினு மெல்லாம் 
உம்ப ரேசெல வொப்படைத் தொருமன மாக 
நம்பி னோரைக்கை விடுவரோ நலம்புரி நம்பன் 


107 


முற்றுந் தன்றுணை யாயசு ரேசனை முருக்கச் 
செற்ற நல்கிய திருவருட் செயலினைத் தேறிக் 
கொற்ற வன்சுதன் றிருவடிக் கோகன கத்தில் 
வெற்றி மாலையைப் புனைந்தனன் வேதியர் திலகன் 


108 


கழுதின் வன்றலை நசுக்கிய கழற்றுணை கருதித் 
தொழுது பன்முறை தோத்திர கீதமும் பாடி 
எழுது சீர்த்தியான் ஜெபித்தன னாகமற் றெனக்குள் 
முழுதுங் காணிய வாசைவந் தீர்த்தது முடுகி 


109 


அழிம்பன் றோல்விப் படலம் முற்றிற்று 


மரணச்சூழ லிறுத்த படலம் 


கானகத் தெதிர்ந்த நீசக் கள்வனைப் புறங்கண் டூர்த்த 
வானகத் தரசற் போற்றி வண்டழை கொண்டு வாளி 
ஊனகத் துடன்ற காய மொருங்கற வகற்றி ஜீவ 
போனக ஞான பானந் துய்த்தனன் புலமை மிக்கான் 


1 


உண்டிளைப் பாறி யொல்லை யொளி கொள்பட் டயத்தை யேந்திக் 
கண்டக வழிம்ப னின்னுங் கைகலந் திடுவ னேனும் 
அண்டர்நா யகனுண் டென்னா வவலமின் றாக வன்பிற் 
றெண்டனிட் டிறைஞ்சி வாழ்த்தி ஜீவபா தையிலே சென்றான் 


2 


முன்னுறக் கருதி நோக்கி முடுகுவ னெறியைப் பற்றிப் 
பின்னுறத் திருமி நோக்கிப் பேருயிர்ப் பெறிவன் பேதுற் 
றென்னுறப் படுவ தேயோ வின்னுமென் றிடைவன் கானிற் 
பொன்னுறப் பொதிந்து செல்லுந் தனிவழிப் போக்கன் போல்வான் 


3 


ஓடுவ னோடி யெய்ப்புற் றுலவுவன் விரைந்து முன்பின் 
நாடுவன் வெருண்டு நின்று நலிகுவ னம்பன் சீர்த்தி 


274 


நிதான பருவம் 


பாடுவன் றுதிப்பன் கிட்டிப் பதாம்புஜம் பணிந்து சென்னி 
சூடுவன் றுணிந்து செல்வன் சுருதி நூ னெறிவி டாதே 


4 


இப்பரி சாகச் சின்னா ளேதமின் மறைவ லாளன் 
ஒப்பருந் தாழ்மை வைப்பை யூடறுத் துருவி யேகிச் 
செப்பரு மரண வாதைப் படுகரைச் சென்று சேர்ந்தான் 
குப்புறீஇ விழுந்தான் வெய்யோன் குடதிசைக் குன்றி லேறி 


5 


அஞ்சுறு மரண வைப்பை யடுத்தலு மலறி யேங்கி 
எஞ்சியோ ரிருவ ரோடி யெதிர்வரக் கண்டு நீரிச் 
சஞ்சல மடைதற் கென்னோ சம்பவ மெதிர்ந்த தென்றான் 
உஞ்சிடு மாறெம் மோடு திருமுகென் றுரைப்ப தானார் 


6 


பரமசீ யோனை நாடிப் படர்ந்தனம் பதைப்பொன் றின்றிச் 
சரமர ணத்தைக் கிட்டிச் சார்ந்தனஞ் சாரச் சார 
உரமுட னாச மோச மொருங்குடன் குழுமக் கண்டேந் 
திரமிலேம் வெருவி யோடித் திருமினேஞ் சிந்தை மாழ்கி 


7 


சீரிய சீயோ னென்னுந் திவ்விய கிரியின் சாரல் 
காரிருட் பிழம்பொன் றேயோ கடுவிடப் பாந்தள் துற்றி 
மாரணப் படுக ரெங்கும் வரம்பில் பேய்க் கணங்கண் மல்கிப் 
பேரிடி முழக்க மெஞ்சப் பிளிறிநின் றுரறு மாதோ 


8 


அதரிரு மருங்குங் கிட்டி யாழ்படுங் குழிக்குண் மேய 
சிதடர்வல் விலங்கு பூண்டு திகிலுறீஇக் கலங்கி மாழ்கிப் 
பதறிநெட் டுயிர்ப்பு வீங்கிப் பதைபதைத் தலறி யேங்கிக் 
கதறியங் குழலுங் காட்சி யாதெனக் கழறு கிற்போம் 


9 


மன்றலங் கிரியின் சாரன் மழைமுகி றுவன்றி யெங்குந் 
துன்றிருள் பரத்த லாலே விழிப்புலந் துருவி டாதால் 
கொன்றுழன் மரணம் பொங்கிக் 
மரணம் பொங்கிக் கொடுஞ்சிறை 

கொடுஞ்சிறை விரித்துப் போர்த்துச் 
சென்றுநின் றகவு மாங்கே யாரதை ஜெயிக்கு மீட்டார் 

10 


முன்னையோ ரடிபெயர்ப்பின் மோசத்தின் முழுகிப் போவேம் 
பின்னையே திருமி யாவி பிழைத்திங்ஙன் வருவே மல்லேம் 
நின்னையுங் காணுகில்லே நிகழ்பரி சுணர்த்து கில்லேம் 
என்னையே நிற்றி தாழா தெம்மொடு திருமு கென்றார் 


17 


மரணச்சூழ லிறுத்த படலம் 


275 


என்றலு மறைவ லாள னெம்பிரா னகர்சென் மார்க்கம் 
ஒன்றிதை யொருவு வோருக் குய்விலை யுண்மை தேரின் 
இன்றொடு முடிவ தாய விடரினுக் கலசி யோடித் 
துன்றிரு ணிரையத் தென்றுந் துடிப்பதோ சூழ்ச்சி யென்றான் 


12 


நன்றுநன் றுனது சிந்தை நாடிய படிசெ யாங்கள் 
பொன்றிடத் துணியே நின்சொற் புத்தியு நீயு மாமுன் 
சென்றறிந் திடுக வெங்கள் தெருளுரை யென்றுநெஞ்சங் 
கன்றிய விருவ ரோடிக் கலந்தன ரழிம்ப னாட்டில் 


13 


வெருவியோர் வெந்நிட் டேக வித்தகன் முன்னிட் டேகி 
மருவினன் றமிய னாக மாதுளத் தெழுந்த பாவக் 
கருவினின் றோங்கி மாயக் கருந்தழைக் காடு மல்கிப் 
பருவரல் பழுத்துத் தூங்கும் மாரணப் படுகர் வைப்பை 


14 


செற்றமில் குணத்தா னந்திச் செக்கர்வான் மருண்டு கங்குல் 
உற்றுழி யடுத்தானாக வுள்ளுளே கவன்று நோக்கி 
மற்றிதே போலுங் கேட்ட மாரணப் படுக ரென்று 
சற்றுளந் திகைத்து நின்று தன்னுளே கவல்வ தானான் 


15 


பாபத்தின் றிரளோ வந்த காரத்தின் பரப்போ தேவ 
சாபத்தின் செறிவோ மாய சாலத்தின் சமைவோ நித்ய 
கோபத்தின் மலிவோ ஞான நாசத்தின் குவிவோ மோச 
ஆபத்தின் குகையோ வந்தத் தாரிருட் படல மம்மா 


16 


பூருவந் தொடங்கி யூழி புடைபெயர் காலங் காறும் 
பாரகங் கெழுமு ஜீவப் பகுதிக டம்மை யெல்லாம் 
வாரிவாய் மடுக்கு மீண்டோர் மாரணப் படுக ருண்டென் 
றூரவ ருரைக்கக் கேட்ட துண்டியான் கண்ட தின்றால் 


17 


பொறியெலா மருளு மாலைம் புலனெலாம் புதையு மானன் 
னெறியெலாம் பிசத மாலென் னினைவெலாம் புரளு மால்விண் 
குறியெலாங் குழம்பு மாலென் குணனெலா மழுங்கு மான்மெய் 
அறிவெலா மடங்கு மாலென் னாருயி ரகலுங் கொல்லோ 


18 


ஆவியே யகலு மேனு மாரருட் கிறிஸ்து வேயென் 
ஜீவனாந் தேக பந்தந் தீர்ப்பதற் கியல்வ தாய 
சாவுமூ தியமா மென்னச் சமைந்துள விசுவா சத்தின் 
மேவரு தைரி யந்தா னுடலொடு விளிவ தேயோ 


19 


276 


நிதான பருவம் 


கொந்தழ லனைய துன்பங் குவைகுவை யாக வென்மேல் 
வந்துவந் தடர்க்கு மேனு மகத்துவ கருணை வெள்ளம் 
உந்திமே லிடுமற் றென்னா வுள்ளுளே யூக்கந் தோன்றி 
மந்திர வாள்கைக் கொண்டு மரணவைப் பூடு செல்வான் 


20 


பட்டய வொளியிற் பக்கம் பார்த்தருட் பாதை பற்றி 
உட்டெளி வொடுகா லூன்றி யுரத்தடி பெயர்த்து நின்று 
துட்டவல் விலங்கு காளி கூளிக டொகுமக் காட்டுள் 
சிட்டனோர் தமிய னாக மென்மெலச் செல்லுங் காலை 


21 


பூவல யத்து நீசப் புலையநு போகந் துய்த்து 
ஜீவநாட் கழித்துச் சிந்தை திருகியே சிதட ராகித் 
தாவரு நொதிக்குள் வீழ்ந்து தத்தளித் துயிர்ப்பு முட்டி 
ஆவலங் கொட்டி வாய்விட் டழுதழு தவலிப் பாரை 


22 


மாதரை யுலகைப் பொன்னை மதித்தற நெறிகை விட்ட 
பாதகந் திரண்டு சாவின் படுகுழி கவிழ்ப்ப மாழ்கிப் 
பூதலம் வெடித்த வாயிற் பொதுளிய நிரையச் செந்தீ 
மீதெழுஞ் சுவாலை தாக்க வெந்துளங் கருகு வாரை 


23 


சாற்றுநன் மதியைத் தள்ளித் தன்மனம் போன போக்கில் 
வீற்றுவீற் றாகிச் சென்று விளைத்ததீ வினையைச் சுட்டிக் 
கூற்றம்வந் துடற்றி நெஞ்சிற் கொடுந்தழ லிறைப்ப வாதை 
ஆற்றரி தாகி யாவி யழுங்கிநின் றலறு வாரை 


24 


மெய்வழி தெரிந்தார் போல விழுத்தவ வேடம் பூண்டு 
பொய்வழி யலைந்து தீமை புரிந்தபே தமைவந் தூன்றச் 
செய்வழி வகைகிட் டாது தெருமர லுழந்து தேம்பி 
உய்வழி யினியின் றென்னா வுயிர்ப்பெறிந் துயங்கு வாரை 


25 


விக்கிர கத்துக் கந்தோ மெய்த்தெய்வ வழிபா டாற்றும் 
அக்கிர மத்தை யுள்ளி யாருயிர் பதைப்பத் தேவ 
உக்கிர கோபத் தீயி னொள்ளழற் கிடங்கர் வீழ்ந்து 
கொக்கரித் தலறி யேங்கிக் கூக்குர லெழுப்பு வாரை 


26 


இக்கொடு மரணச் சூழ லெண்ணில ரெய்தக் கண்டும் 
மக்களை மனையைப் பேணி வரும்பொரு ளீட்டி மாயச் 
சிக்குளே சிக்கி வாளாச் சிதைத்தனம் வாணா ளென்னாத் 
தொக்கபே ரிடர்க்குண் மூழ்கித் துடிதுடித் தயரு வாரை 


27 


மரணச்சூழ லிறுத்த படலம் 


277 


உய்திற நாடு வார்போ லுவப்புரை பேசி யொண்பூக் 
கொய்திறம் போல மற்றோர் கொழுநிதி கவர நாளுஞ் 
செய்தவஞ் சனைகளாய தீமுகத் தயில்வேல் தாக்கி 
நொய்துளங் கிழிய மாழ்கி நொறுங்கிநொந் துலம்பு வாரை 


28 


ஆத்தும சுகத்தைப் பேணா தனவர தமுநன் றூட்டிக் 
காத்துடுத் தணிந்து பேணிக் கதித்தபா ழுடலை யந்தோ 
தீத்தொழி லுருவு வாய்ந்து செறிந்தவன் கிருமிக் கூட்டம் 
பாத்துண்டு களிப்ப மாழ்கிப் பதைபதைத் துழல்கின் றாரை 


29 


கண்ணொளி மழுங்க லாகிக் காதடை பட்டுக் கைகால் 
தண்ணெனக் குளிர்ந்து நாடி தளர்ந்துபுண் பட்டு நெஞ்சந் 
துண்ணெனக் கலங்கி யாவி துடித்து மூச் சொடுங்கு காலை 
பண்ணிய வினைக்கு நேர்ந்த பயனெனப் பதைகின் றாரை 


30 


உள்ளநாண் முழுது மொல்கா துலகின்ப நுகர்ந்து கூற்றங் 
கொள்ளுநாண் முத்தி வேட்டுக் குரைப்பதென் பயன் கொண்டென்னா 
எள்ளரும் ஜீவ சாக்ஷி யிடித்திடத் துடற்ற நொந்து 
விள்ளரும் பிராண தாப வேதனை யுழக்கின் றாரை 


37 


. 


நித்திய ஜீவ மார்க்க நிண்ணயந் தெரிந்தோர் தம்மைப் 
பித்தரென் றிகழ்ந்து தேவ தூஷணம் பிதற்றி வேத 
சத்திய விரோதி யாகிச் சமைத்ததீ வினையை யுள்ளி 
மத்திடு தயிரே போல மறுகியுள் ளுடைகின் றாரை 


32 


தந்தைதாய் பெண்டு பிள்ளை தமர்பரி ஜனரெல் லாரும் 
இந்தனச் சடங்குக் காவ தியற்றுவா ரீசன் கோபஞ் 
செந்தழ லிறைக்கும் யாண்டும் புகழிலை ஜீவ னேயென் 
றந்தர நோக்கி நோக்கி யகங்குலைந் தயர்கின் றாரை 


33 


நோக்கரு மவநம் பிக்கை நொதிப்படு கிடங்கர் வீழ்ந்து 
சாக்கிடை யாகிக் கூளி தலையெடா தமிழ்த்த வாற்றா 
தேக்கமுற் றூழி யூழி யிருட்சிறைத் துயரை யெண்ணி 
ஆக்கையி னிலைதள் ளாடி யலமர லுறுகின் றாரை 


34 


கள்ளுண்டு களித்துங் காமக் கடுவிட நுகர்ந்தும் வாயால் 
எள்ளுண்ட பிணியுண் டாகி யிடருண்டு தவிப்புண் டியாக்கை 
துள்ளுண்டு துடித்து வாணா டொலையுண்டு மலங்கி யாவி 
அள்ளுண்டே மள்ளுண் டேமென் றாருயிர்ப் படங்கு வாரை 


35 


278 


நிதான பருவம் 


சலங்கொடு பிசாச வர்க்கந் தனித்தனி வெருட்டிச் சார 
விலங்கினம் வெகுண்டு பீறும் வேட்கையி னெதிர நாகக் 
குலங்கள்வந் தடர்ந்து சீறிக் கொத்துவான் வளைந்து கொள்ளக் 
கலங்கிநெஞ் சழிந்து சோர்ந்து கதழெரிக் கவிழ்கின் றாரை 


36 


கண்டுகண் டுருகிக் கண்ணீர் களகள வடிப்ப னச்சங் 
கொண்டுள நடுங்கி யாவி குலைகுவன் குமார வள்ளல் 
உண்டெனக் கென்று நீங்கா வொருதுணை யென்ன வுன்னித் 
தெண்டனிட் டிறைஞ்சி நிற்பன் றேறுவன் றெளிவு தோன்ற 


37 


காலடி பெயர்க்கும் போது கலங்குவன் கலங்கிப் பாதை 
மேலடி யூன்றும் போது விமலனைத் துதிப்பன் மீண்டும் 
மாலிடைப் படுவ னீண்டோர் மயிர்க்கிடை விலகு மேனுங் 
கோலிய படுகரூடு குப்புற வருங்கொ லென்னா 


38 


இத்திற மாவி சாரி யிருட்சிறைப் படுகர் துற்றிக் 
கத்துகூக் குரலுந் துன்பக் காட்சியுங் கண்டு கேட்டுச் 
சித்தசஞ் சலிய னாகத் தெய்விக சகாயத் தாலே 
முத்திநூ னெறியைப் பற்றி முறைபிச காது சென்றான் 


39 


அங்கொரு சிறையினூடே யக்கினிக் கடன்மே லோங்கிப் 
பொங்கிய தென்னச் சீறிப் புகைந்துகந் தகத்தீ மண்டி 
எங்கணு நடுங்கி யேங்க வெரிகொடு மலபா தால 
வெங்கொடு நரகங் காந்து விரித்தபேழ் வாயைக் கண்டான் 


40 


கொந்தழல் பருகி யோங்கு கொடும்புகை யாய கொண்மூ 
அந்தரத் தெழுந்து மூடி யவிரொளி யார மின்னி 
உந்திய விரைச்சன் மேய வுருமிடி யேறு தாக்கிக் 
கந்தகப் புலிங்க மாய கனன்மழை பொழியக் கண்டான் 


41 


கையுறு விளக்கைப் போக்கிக் கடுங்குழி கவிழ்வார் போல 
மெய்யுறத் திகழ்த்தும் வேத விற்பன நெறிகை விட்டு 
மையிருள் படர்ந்து தொக்க மாரணப் படுகர் வீழ்வுற் 
றையகோ வைய கோவென் றலறுபே ரொலியுங் கேட்டான் 


42 


கண்டுகேட் டுளமுங் கண்ணுங் கருகின துணுக்குற் றேங்கிக் 
கொண்டபே ரச்சத்தாவி குலைந்தறி வழிந்தி யாக்கை 
தண்டென விறைத்து நின்ற தலத்திலே தரித்து நின்ற 
துண்டுகொ லுயிர்மற் றென்னாத் திகைத்தன னுணங்கி யானும் 


43 


மரணச்சூழ லிறுத்த படலம் 


279 


ஆயிடை யருகர்க் கிட்டி யழிபடு நரகக் கோட்டை 
வாயின் மேற் கொள்ளா தென்ற மகாதிரு மந்தி ரத்தைச் 
சேயவன் காதி லூதித் தெருட்டிய செஞ்சொற் கேட்டேன் 
தூயச ரீரி தானோ பிறிதொன்றோ சொலத்தேர் கில்லேன் 


44 


மருண்டறி வழிந்து நின்ற மறைவலா னுணர்வு தோன்றித் 
தெருண்டன னாகி யொல்லை திவ்விய செயலைப் போற்றி 
வெருண்டபோ துரந்தந் துய்க்கும் விறல்கொள்கே டகத்தைப் பற்றி 
இருண்டகா னகத்து முன்னிட் டேகினான் சிறிது தூரம் 


45 


அமையச்சே தீபந் தூண்டி யலர்த்துவார் போலோர் வாக்குக் 
கமையுற்ற தொண்டர்க் காவி காட்டிய தகைமை யோரின் 
இமயத்தை நிகர்த்த துன்ப மிடுக்கண்வந் துறினு மேற்ற 
சமயத்தே யுதவு மன்றோ தற்பரன் கிருபை யென்றும் 


46 


நித்திய ஜீவா னந்த நின்மல போகந் துய்க்கும் 
முத்திவீட் டாசை பற்றி முன்னர்நின் றிழுக்க மூண்ட 
உத்தம பத்தி பின்னின் றுந்திட வொளிகொள் வேத 
சத்திய நெறிதி கழ்த்தத் தடம்பிற ழாது செல்வான் . 


47 


காரிரு ணிறைந்த கானிற் கங்குலி னள்ளி ராவிற் 
பாரிட நிறைந்த சாவின் பயங்கரப் படுகர் வைப்பில் 
ஓரடித் தடத்தை நாடி யொருதனி யேக வென்னின் 
ஆரிதற் கருக ராவா ரருட்பல முடையா ரன்றி 


48 


துருவிநூ னெறியிற் செல்லும் வேதியன் றுணுக்குற் றேங்க 
மருவிவெங் கான மெங்கு மெதிரொலி மடுத்து மல்கக் 
கருவிளை மகளிர் கர்ப்பங் கலங்கிட வலகைக் கூட்டம் 
பெருவலித் திரபோள் கொட்டி யார்த்தன பிலத்துப் போந்து 


49 


மீயுயர் மூக்குங் கண்ணும் வியன்பகு வாயு மண்டிக் 
காயெரி தழுவிச் சுற்றக் கதழ்ந்துபேய்க் கணங்க டொக்குப் 
பாயிரம் பலவுங் கூறிப் பகைச்சினந் திருகி வல்லே 
ஆயிர முகங்க ளாகச் செருக்கிவந் தடர்ந்த மாதோ 


50 


மிடுக்குறு பைசா சங்கள் வெருட்டுபு வெகுண்டு கிட்டிக் 
கடுக்கிவந் தடையக் கண்டுங் கதித்தபே ரிரைச்சல் கேட்டுங் 
கெடுக்குமுப் பகையை வென்று கேவல நாடிப் போகுந் 
தடுக்கரும் வலத்தா னின்று தன்னுளே கவல்வ தானான் 


51 


21 


280 


நிதான பருவம் 


நீசனே னாச தேச நீறுபட் டிடுமென் றஞ்சி 
ஈசனார் நகரம் வேட்டீண் டெய்தினே னழிம்பன் மட்டில் 
மூசிய விடுக்கண் டுன்ப முழுதுமோ ரணுவா மிந்த 
நாசவைப் பெதிரு மோச நாசங்கள் பிறங்க லாமால் 


52 


விரவிய விவித மான விக்கினங் களைமேற் கொண்டு 
புரவு நூ னெறியிற் பாதி போக்கினேன் புதுமை யாகக் 
கரவுறு மரண வைப்பைக் கலந்திது காறும் வந்தேன் 
இரவுழல் கிருத்தி மங்கட் கிரையமை வதற்கென் றேயோ 


53 


வெய்யபேய்க் கணத்துக் கஞ்சி வெந்நிடி னோன்பு வீணாம் 
வையக நகைக்குந் தூய மனக்கரி வதைக்குங் கேடு 
கையதா முன்னிட் டேகி யாருயிர் கழியு மேனும் 
மெய்யதா நித்ய ஜீவ வீட்டின்பம் யாவு நன்றாம் 


54 


ஆதலிற் றுணிந்து முன்னின் றாற்றலே தரும மென்னாச் 
சாதகத் திரளை நோக்கித் தற்பர னாமே கோவா 
மேதகு திருநா மத்தின் விறல்கொண்டு வேத நுண்ணூற் 
பாதையிற் படர்வே னென்று பன்னினா னுரத்துப் பலகால் 


55 


கோளரி முழுக்கங் கேட்ட குஞ்சரத் தொகுதி போலுங் 
காளரி முழக்கங் கேட்ட கட்செவிக் குலமே போலும் 
வாளரி மறையோன் சொற்ற வாய்மைகேட் டஞ்சி யொல்லை 
மூளரி யலகைப் பொம்மன் முன்னிலா திரிந்த மாதோ 


56 


பகைத்திற மிரிந்த போதும் பயங்கர மிரியா தாகித் 
திகைத்தல மந்து சிந்தை தியங்கினான் சிறிது செவ்வி 
உகைத்தெழு மூக்கத் தோடுள் ளுணர்வுவந் துவகை யோங்கிச் 
சிகைத்தலஞ் செங்கை சேர்த்தித் திருவருள் பழிச்சிச் சென்றான் 


57 


இன்னணம் புனிதத் தொண்ட னேகுழி யெதிரோர் சார்பில் 
துன்னரு மரண பள்ளச் சூழலைத் துருவும் போதும் 
என்னொடுந் தேவ ரீரே யிருக்கின்றீ ரெதற்கு நாயேன் 
பின்னிடைந் தஞ்சே னென்று பேசிய மாற்றங் கேட்டான் 


58 


இத்தகு வனப்பு வாய்ந்த விசைமொழி மிழற்ற வல்ல 
உத்தம் பக்தர் சில்லோ ருளர்கொலா மரண வைப்பில் 
எத்தனை மோச நாச மெதிரினு மிடையூ றின்றி 
வித்தக விமலன் காக்கும் விதமிதென் றுவகை பூத்தான் 


59 


மரணச்சூழ லிறுத்த படலம் 


281 


தீங்கின்றி யுயிர்பெற் றேகுந் திவ்விய திருக்கூட் டத்தின் 
பாங்குறி லடியார்க் கெல்லாம் பரிந்தருள் புரியும் பெம்மான் 
ஆங்கென தாவிக் கேற்ற வாதரம் புரியா ரோவென் 
றோங்கிய காதலீர்க்க விரைந்தன னுற்று நோக்கி 


60 


துன்னரு முத்தி வேட்ட தூயயாத் திரிகர்க் கிட்டி 
என்னொரு தனிமை நீங்கப் பெறுமெனி னிகலொன் றின்றி 
நன்னய மொழிகள் பேசி நடப்பதெத் தனைக்கு நன்றென 
றுன்னினன் மறையோ னுள்ளத் துருவெளி யுற்ற தன்றே 


61 


விடிவுறு கங்குற் காலை வேதிய னெனது சிந்தைப் 
படிவமோ வேறோர் தேவ பத்தியி னுருவு வாய்ந்த 
வடிவமோ முன்னர்ச் செல்வ தியாதென மருண்டு தேறி 
நொடிவரை நிற்றி வந்தேன் யானென நுவன்றான் கூவி 


62 


சதாநியங் கிறிஸ்தி யேசு சரணபங் கயத்துக் கன்பன் 
யதாநிய மத்தன் வேத வியனெறி கற்று வல்ல 
விதானக னுலக பாசம் வீசிய விரத்தி யெங்கும் 
நிதானியென் றுரைக்கு நாம நிலவுதற் குரிய நீரான் 


63 


தற்பயந் தினைய தக்கோன் றனிவழி துருவித் தானே 
முற்பட முடுகுங் காலை முறையறி ஜீவன் முத்தன் 
பிற்பட முடுகிக் கூவக் கேட்டுமோர் மாற்றம் பேசான் 
சற்பனை யிதுமற் றென்னா விரைந்தனன் றன்னைப் பேணி 


64 


பருவரல் தொடுத்த சாவின் பயங்கரப் படுகர் நீந்தித் 
திருவரு ளுய்யக் கொண்ட செல்வனோர் திடர்வந் துற்றான் 
மருவுமந் நிசியிற் றொக்க மையிருட் கடலை நீந்தி 
உருவெளி திகழ்த்தி வெய்யோ னுதயமால் வரைவந் துற்றான் 


65 


நைவரு மரணோ பாதி நனிதொகும் படுகர் வைப்பிற் 
கைவரு கலக்க நீங்கிக் கருது நூ னெறிதி கழத்துந் 
தைவிக வருளே போல தமப்பிழம் பிரிய நூறி 
உய்வளித் தருக்கன் கீழ்பா லுதித்தனன் னொளியை வீசி 


66 


கண்டன னுதயத் தோற்ற மென்பதென் ககனத் தூடே 
செண்டெனச் சுழன்று நீங்காத் தெருமர லுழந்து தேய்வுற் 
றுண்டுகொ லினிமற் றிங்கே யுறையுளென் றூசலாடும் 
எண்டகு முயிரைத் தொண்ட னெதிர்ந்தன னென்ப தல்லால் 


67 


282 


நிதான பருவம் 


அலகிலா மரணோ பாதி யாழியின் கரையைக் கண்டாங் 
குலகெலாந் திகழத் தோன்று முதயத்தி னொளியைக் கண்டான் 
விலகரு நாச மோசம் விலக்கியன் றிரவு கத்த 
இலகுபே ரருளை யெண்ணி யெண்ணியஞ் சலித்தா னேத்தி 


68 


இருள்புலர் காலை வானாட் டிறைவனைப் பரவி யுள்ளந் 
தெருளுறீஇத் தான்வந் துற்ற திடர்நின்று திருமி நோக்கி 
வெருளுறு மிரவிற் றொக்க வெவ்விடர்ப் படுகர் முற்றும் 
மருளறக் கண்டு கண்டு மலங்கினான் மறந்தான் றன்னை 


69 


தேறின னுயிர்தந் துய்த்த திருவுளச் செயலைச் சிந்தித் 
தாறினன் பிராண தாப மருட்டுணை யுரத்துப் பற்றி 
வேறினிக் காலந் தாழ்த்தன் மிகுபிழை யென்று வல்லே 
தூறடர் மரண வைப்பின் சூழலைத் துருவிப் போனான் 


70 


சுருங்குநூல் வழியைப் பற்றித் தூயவன் முன்செல் காலை 
மருங்கெலாங் கண்ணி மாய வலைசுழல் பொறிகண் மல்கிப் 
பெருங்கிடங் குளைசெங் குத்துப் பிறங்கலென் றினைய தொக்கு 
நெருங்குபல் விலங்கு கிட்டி நின்றுநின் றுழல்வ கண்டான் 


71 


புகலரு நாச மோசம் பொதுளிவீற் றிருக்கு மிந்த 
இகலுறு மரண வைப்பி லிரவுபட் டுழலா வண்ணம் 
பகலொளி திகழ்த்திக் காத்த பரமகா ருணிய முள்ளிக் 
ககனநா யகனைப் போற்றிப் படுகரின் கடைவந் துற்றான் 


72 


மிருத்துவி னந்தத் துள்ள வியனிரும் பிலத்துண் மேயோர் 
திருத்தகு ஜீவ பாதை சிதைத்திட முயலுந் தீயர் 
வருத்திவே தியரைக் கொன்றூன் சுவைபெறு மறவோர் தம்மிற் 
கருத்தழிந் துழலி ரண்டு கள்ளவல் லரக்க ருண்டால் 


73 


இங்கிவ ரிருவ ரும்பண் டெண்ணில்யாத் திரிக ராவி 
நுங்கியோ ருகுத்த சோரி நொதிப்படு கிடங்குந் தூய 
அங்கம்வெந் துக்க சாம்பற் குவைகளு மகில லோகம் 
எங்கணுந் தெரியச் சாக்ஷி யியம்புவ தின்று காறும் 


74 


பாவிய ரிருவர் தம்மிற் பகற்குரு டாய தீயன் 
ஜீவனுக் கிறுதி காட்டுஞ் சிலேட்டுமந் தொடங்கி நைவன் 
கோவிய லழித்த மற்றோர் கொடியவ னாற்றல் குன்றிச் 
சாவடிப் பட்டி யாக்கை தளர்ந்தனன் முதுமை தாக்க 


75 


நிதானி நட்புப் படலம் 


283 


யாய 


அடங்கின ரனர்த்தஞ் செய்யு மரக்கரோ ரிருவ ரேனும் 
மடங்கலே றனையான் கிட்ட வயோதிக வைரி 
படங்கிள ரரவு சீறிப் பணிக்கரும் பழிச்சொல் லென்னும் 
விடங்கலுழ்ந் திடவெண் ணாது வேதிய னெறியிற் போனான் 


76 


மல்லல்கூர் பரம சீயோன் மலைக்கதி பதியாந் தெய்வ 
நல்லருட் டுணைமையாலே நவிலரு மரணச் சூழல் 
எல்லையைக் கடந்தோர் கானத் திறுத்தன னாச தேச 
அல்லலைக் கடந்து வந்த வாரணக் கிழவ னம்மா 


77 


அலைபுரண் டனைய துன்ப மடரினு மழலைக் காலும் 
மலையென மரணங் கிட்டி மலையினு மருட்பே றாக 
நிலையுறு மனத்திட் பந்தா னெஞ்சுறத் திகழு மாயிற் 
கலைமதிக் கதிர்முன் னுற்ற விருளெனக் கழிதல் கண்டாம் 


78 


வன்புறு மரண வைப்பை யகன்றபின் மறைவ லாளன் 
முன்புசென் னிதான னட்பை முயலுவா னாட்டம் வைத்தான் 
மன்பதை யுலகி லாவி வதைபடு வறுமை யாதி 
துன்புறழ்ந் தவர்க்கே யன்றோ தோன்றுநன் னிதான புத்தி 


79 


மரணச்சூழ லிறுத்த படலம் முற்றிற்று 


நிதானி நட்புப் படலம் 


மெய்யா ரணவித் தகன்வெவ் விடர்சால் 
மையார் மரணா டவிவைப் பையொரீஇ 
மொய்யா ரளியின் னிசைமுற் றியவோர் 
உய்யா னவனாந் தரமுற் றனனால் 


1 


வானா டிவரும் பிரயா ணிகடாங் 
கானா டியமெய் வழிகண் டறியக் 
கோனா டியமைத் தசெய்குன் றிவரா 
நூனா டியவே தியனோக் கினன்முன் 


2 


நேரா றுபிடித் துநிதா னியெனும் 
பேரா ளனெறிப் படுபெற் றிதனைக் 
கூரார் விழிகொண் டுகுணித் தணுகிச் 
சீரா ளனடுத் திதுசெப் புவனால் 


3 


284 


நிதான பருவம் 


அருமைத் துணையே யிவ்வரோ கவனத் 
தொருமித் துவழித் துணையுற் றியையத் 
தருமக் கிருபா கரர்தந் தவருட் 
பெருமைப் பிரசா தநலம் பெரிதே 


4 


நம்மா வியுமாக் கையுநம் பொருளும் 
அம்மா னடிக்கர்ப் பணமாக் கிடினுங் 
கைம்மா றுகவா துகசிந் தவருட் 
கிம்மா றணுவே னுமொரீ டுகொலாம் 


5 


என்றின் னனவோ கையொடீ சனருள் 
நன்றுன் னிவழுத் தலுநன் றிதெனா 
நின்றுன் னிநிதா னனுநெஞ் சமகிழ்ந் 
தின்றுன் றுணைவாய்த் ததெனக் கெளிதோ 


6 


என்றே வழிநா டினனென் குடிவிட் 
டன்றே விழைவுற் றுனருந் துணையை 
இன்றே வரைநா டினனெய் துகிலேன் 
நன்றே யிவணேர்ந் ததுநா னுனையே 


7 


அருளே யெனையிவ் வழியாக் கியெனக் 
கருளே யுனருந் துணையாக் கியதால் 
அருளே துணைமுற் றுநம்மா ருயிருக் 
கருளே யலதொன் றிலையா தரவே 


8 


புத்திக் கொருபோ தகதந் தையிறை 
பத்திக் கொருபா லனைர க்ஷணிய 
சித்திக் கொருநற் குருதே சிகன்வான் 
முத்திக் குவழித் துணைமுற் றிலுநீ 


9 


என்னா வுனைநட் டனனென் பெருமான் 
பொன்னார் கழனீ ழல்பொருந் தும்வரை 
முன்னா டுதுமா ரணமுந் துகெனாச் 
சொன்னான் விநயத் தொடுசூழ்ச் சியனே 


10 


வல்லார் திருவுள் ளமகிழ்ந் தபடி 
எல்லா நலமா குகவில் லொருவி 
நல்லா யிவ்வழிப் படுநாண் முதலாச் 
சொல்லாய் வரலா றுதொடுத் தெனவே 


11 


நிதானி நட்புப் படலம் 


285 


வேறு 


உளமலி யுவகையி னொருங்கு கேளென 
வளமலி யாரணக் கிழவ வானுலைக் 
களமலி கனன்மழை கவிழ்ப்பக் காசினித் 
தளமலி சராசரஞ் சாம்ப ராமெனா 


12 


நாசதே சத்தவ ரெவரு நாடொறும் 
பேசின ராயினும் பிழைப்பை நாடிலர் 
மோசநா சத்திலே முழுகி டாவகை 
ஈசனா ரருளெனை யிழுத்த திவ்வழி 


13 


விதிவழிப் பட்டனன் விசால வெள்ளிடை 
நொதிவழி யுறாவகை நுனித்து வந்தியான் 
கதிவழிக் கடைத்தலை யடுக்குங் காலையிற் 
சதிவழி புகுத்துமோர் தையல் தோன்றினாள் 


14 


முச்சக மருண்மதி முகத்தள் மோகன 
நச்சுவேற் கருங்கணி நறைவ டித்தென 
இச்சக மொழியினி திசைக்கு மேந்திழை 
அச்சநுண் மருங்குலா ளலகைக் கோர்துணை 


15 


கேடெலா மொருவழித் திரண்டு கேழ்கிளர் 
பீடுசா லுருவமைந் துழலும் பெய்வளை 
நாடியுண் ணினைப்பினுங் கொல்லு நஞ்சமிக் 
காடவ ருயிர்ச்சுவை யறிந்த கூற்றரோ 


16 


நாமமோ காதுரி யெனந விற்றுமக் 
காமினி மயற்படு கண்ணி குத்திவந் 
தேமநூ னெறியிகந் தெனது மஞ்சமுன் 
சேமவைப் பாக்கொளிற் செல்வர் நின்னில்யார் 


17 


புவிபடு சிற்றின்ப போக போக்கியங் 
குவிபடு மாளிகை குலவி யென்னொடுந் 
துவிபடா திளநலந் துய்த்தி யாலுயிர் 
அவிபடு காறுமென் றடுத்துக் கூறினாள் 


18 


காதகி பகட்டிய கபட்டு நச்சுரை 
ஈதிதென் றெடுத்தியா னிசைப்ப தும்மதைக் 


286 


நிதான பருவம் 


கேதமில் குணத்தநீ கேட்ப தும்மதி 
பாதகம் மனக்கறைப் படுக்கு மென்பரால் 


19 


மாந்தளிர் மேனியை மருட்டு நோக்கினைத் 
தேந்தள வரும்பினிற் றிகழ்புன் மூரலை 
ஏந்திழை யிச்சக மொழியை யென்மனம் 
நீந்தவோர் நெடும்புணை நிகழ்ந்த தவ்வுழி 


20 


பணிவிடத் திளநலம் பகரும் பைந்தொடிக் 
கணிகையர் காலடி கவிழ்க்குங் காமவெம் 
பிணிகெழு மாந்தரைப் பிலத்தென் றோங்கிய 
அணிகிளர் திருமொழி யதுமற் றென்பவே 


21 


நல்லுரை கடைப்பிடித் தைய நங்கைபாற் 
செல்லிரு விழிகளைத் திருகித் தீங்குரை 
புல்லிடா திருசெவி பொத்திப் பொள்ளென 
வல்லிதின் விரைந்தனன் வலைக்குத் தப்பியே 


22 


மாயமோ காதுரி யென்னும் வம்பியே 
ஏயென விகழ்ந்தணி லேற விட்டவோர் 
நாயெனக் குரைத்துள நலிந்து நின்றனள் 
சீயெனத் துரந்தனன் செலவை நோக்கியே 


23 


என்றபோ தாரிய னெம்பி மற்றிவள் 
நன்றறி விடலையோ சேப்பை நச்சிய 
அன்றவ னாருயிர்க் கறுதி சூழ்ந்தனள் 
வென்றிவேந் தருளினால் விலகி யுய்ந்தனன் 


24 


அத்தகு திருவரு ளாட்சி யேயுனை 
இத்தலை புரந்ததென் றீச னாமத்தைத் 
துத்தியஞ் செய்தினிச் சொல்லு கென்றனன் 
வித்தக நிதானியும் விளம்பன் மேயினான் 


25 


ஆரணக் கிழவசஞ் சலவ டுக்கலின் 
சாரண வியபொழு தாதி தந்தையாம் 
பூரண நரைதிரைக் கிழவன் போந்துபல் 
கோரணிப் படுமொழி கூறன் மேயினான் 


26 


287 


நிதானி நட்புப் படலம் 


முகக்குறி யாலொரு முத்தி யாத்திரை 
உகக்குனை நூனெறி யொழுகி யென்பதும் 
அகக்கணீ யருவருத் தவனி வாழ்வெலாம் 
இகக்குனை யென்பது மெளிதிற் றேர்ந்தனன் 


27 


மண்ணுரு வினைமருங் குறவு மண்ணுளை 
மண்ணுகர் வாழ்க்கையை மண்ணின் வைகுவை 
மண்ணின்மண் ணாகுவை மரித்தி தோரலை 
மண்ணினை யிகத்தியென் மதிகொண் டேழைநீ 


28 


கையக 


வெண்ணெயைக் கருதி டாதுபோய் 
நெய்யகந் தொறும்வினாய் நேடு வாரினே 
வையக வாழ்வினை வரைந்து வானுறு 
மெய்யாக வாழ்வினை விழைவை நன்றரோ 


29 


பாழியம் புவிநலம் பழுத்த வென்மனைக் 
கூழியஞ் செயமன மொருப்பட் டாயெனின் 
ஆழியே யனையமூ வாசை மாதரை 
வாழிய நினக்குயான் மணமு டிப்பனால் 


30 


சிற்றின்ப கருமமே யன்றிச் செய்வினை 
மற்றிலை யென்பது மனக்கொண் மாதவம் 
முற்றிநீ மறுமையின் முத்தி மாநலம் 
பெற்றிட வெத்தனை யூழி பேருமோ 


31 


பூதல மனைத்துமோர் புணர்ப்பி னாற்றருஞ் 
சூதுமா நகரிடைத் துன்னி யான்பெறு 
மாதரை மணந்திறு மட்டும் வாழ்கெனக் 
காதலித் தென்னுளங் கரையப் பேசினான் 


32 


தெருண்டமே லவனெனத் திருகி யென்மனம் 
மருண்டதங் கவனய வசனத் தாயினும் 
இருண்டமூஞ் சியின் மறை யெழுத்துக் கண்டுடன் 
வெருண்டகந் தெருண்டது வெறுப்புக் காட்டியே 


33 


ஐயகேள் பழையமா னுடனை யங்கவன் 
மையுறு கிரியையை வரைந்து நீங்கெனுஞ் 
செய்யவா சகமது தெரியக் காண்டலுஞ் 
சையென விகழ்ந்தனன் றகுவ தன்றெனா 


34 


288 


நிதான பருவம் 


இச்சகம் பேசியா ளாக்கி யென்னையக் 
கொச்சைவன் சிறைப்படுத் துயிரைக் கொள்ளுவன் 
நிச்சய மெனவொரு நினைவு தோன்றலாற் 
குச்சிதன் முகங்குறிக் கொண்டு நோக்கியே 


35 


நின்னையுங் கெடுத்துநீணிலத்தை யுங்கெடுத் 
தென்னையுங் கெடுத்தனை யெனினு மேழையேன் 
தன்னையாட் கொண்டது தம்பி ரானருள் 
முன்னைய னல்லனென் றுணர்தி முந்தநீ 


36 


ஓசைநீ ருலகர சுரிமை நல்கினும் 
ஆசைமா தரைமண மாற்று கிற்கிலேன் 
நாசநின் மனைக்கடை நச்சுவார் கொலாம் 
ஈசனோர் கடைத்தலை யெய்து மெம்மனோர் . 


37 


வருகிலேன் முதியநின் வழிக்கொள் வாயெனக் 
கருகிய சிந்தையான் கனன்றுன் னாருயிர் 
பருகவோர் மறவனை விடுப்பல் பாரெனத் 
திருகினா னுடலையென் னுயிர்தி யங்கவே 


38 


ஆயிடை யாக்கைநின் றகன்ற தாங்கொலுண் 
மேயபூ ருவவியற் கூறு வேந்தருட் 
சாயலைப் பிடித்து நூற் றடத்தி லோடினேன் 
போயின னறக்கொடுங் கிழவன் பொங்கியே 


39 


வல்விரைந் தணுகினே னுபாதி மல்கிய 
கல்வரை கண்டுளங் கலங்கிற் றாயினும் 
ஒல்வகை யடிபெயர்த் தேறி யோங்கலிற் 
செல்வநந் தனவனச் சேக்கை சேர்ந்தனன் 


40 


அக்கணத் தெரிமுக னழலுஞ் செங்கணான் 
கொக்கரித் துருமெனக் குமுறி யண்மியோர் 
உக்கிரன் பணைக்கர மோச்சி யொல்லென 
மிக்குரத் தோரடி யடித்து வீழ்த்தினான் 


41 


கண்ணிலான் மும்முறை கனன்ற டித்தெனை 
மண்ணுற விழுத்தியம் முதுவன் மன்றுற 
எண்ணினை யன்றுகொ லென்னச் சீறினான் 
உண்ணில வெனதுயி ரூச லாடவே 


42 


நிதானி நட்புப் படலம் 


289 


கூற்றமிவ் வுருக்கொடென் னுயிர்கு டிக்கவந் 
தேற்றதென் வினைவிளை கால மீதெனா 
ஆற்றல னாகிநெஞ் சழிந்து கண்கணீர் 
ஊற்றிட வாவிநொந் துலைந்து போற்றியே 


43 


பூரிய னேனுளம் புணர்த்த தீமையை 
ஆரிய பொறுத்தரு ளளித்துக் காவென 
நேரியல் வரன்முறை நிகழ்த்த நெய்சொரி 
வீரியக் கனலென வெகுளி மூண்டதால் 


44 


அவ்வயிற் றயையளி கருணை யாரருள் 
திவ்விய வன்பெனுங் குணந்தி ரண்டவோர் 
செவ்விய னடுத்துளந் தெருட்டிச் செங்கணான் 
வெவ்விய கரத்தெனை விலக்கிப் போயினார் . 


45 


வழுத்தரும் பெரும்புகழ் வரதன் வந்தெனை 
இழுத்தரு ளளித்திடா ரென்னில் வெஞ்சினம் 
பழுத்தவன் கொன்றுயிர் பருகு வானன்றேல் 
தொழுத்தையாக் குவன்சிறைப் படுத்தித் தூய்மையோய் 


46 


நிண்ணய மிதுவென நிகழ்த்துங் காலையக் 
கண்ணிலான் கற்பனைக் கிழவன் காண்டகு 
தண்ணளிக் குரிசிலெம் ஜீவ தாரக 
புண்ணிய மூர்த்தியென் றறிதி புந்தியோய் 


47 


கற்பனை நெறிகதி காட்டு மாயினுஞ் 
சற்பனை விளைக்குமோர் சற்று நீங்கிடில் 
தற்பர னருள்வழி சருக்க லாயினும் 
பொற்புறு நீதிவான் கதிபு குத்துமால் 


48 


சாதன மிழந்துயான் றவித்த வவ்வயின் 
நீதுய ருழந்தமை நினையுங் காலையத் 
தாதுகு நறுமலர்ச் சரளக் காவணஞ் 
சோதனை நந்தனச் சூழல் போன் மென்றான் 


49 


அந்தண னுரையகத் தழுந்த வாரிய 
விந்தையைங் காயத்தை விழியிற் கண்டுமென் 
சிந்தனை தெருண்டில னாண்டு தெய்விக 
மைந்தனென் றுணர்ந்தனன் பின்பு வள்ளியோய் 


50 


290 


நிதான பருவம் 


வருத்தியென் னாருயிர் வதைத்த மற்றொரு 
விருத்தனை முன்னரே யறிவன் வீட்டகத் 
திருத்தியே லிம்மனை யெரிம டுப்பலென் 
றுருத்தனன் பூருவாச் சிரமத் துற்றரோ 


51 


ஐயநின் னுரையினா லருளின் மாட்சியும் 
மையகன் மெய்விசு வாச நீதியுந் 
துய்யகற் பனைய நுட் டிப்பின் சூழ்ச்சியும் 
ஐயமின் றாகவென் னகந்தெ ருண்டதால் 


52 


வேறு 


எந்தையதன் மேல்வழிநி கழ்ந்தவையி னிக்கேள் 
நந்தனம்வி டுத்துமலை யுச்சிநடை கூடி 
வந்தவமை யத்திரும டங்கலரி யேறு 
பந்தமொடு றங்குசெயல் கண்டுயிர்ப தைத்தேன் 


53 


மத்தியுறு நண்பகலி னுங்கதம டங்கல் 
நித்திரை செய் நீர்மையினு நெஞ்சுதுணி வுற்றே 
அத்திசைய கன்றுதிரு மாளிகையை யண்மிப் 
பத்திமறு கூடுதிகழ் பாதை கொடு போந்தேன் 


54 


சஞ்சலம் லைச்சிகரி நின்றிழித டத்தில் 
எஞ்சியமு கத்தருளி லானிதய கோட்டன் 
நெஞ்சுறவ ணைந்திநெறி நீசமுறு மேழைப் 
பஞ்சைகள்ப யின்றிடுமோர் தாழ்படுக ருய்க்கும் 


55 


சீரொடுசி றப்பிலது செல்வர்புக வொல்கும் 
பேருளதி கழ்ச்சியுறு பெற்றியது நீயக் 
காரிருடொ கும்படுக ரிற்கவிழ்தி யேனம் 
ஊரவம் தித்துநகை செய்யுமிஃ துண்மை 


56 


திருவிலிக ளோடுநெறி சேர்தன்மதி யன்றால் 
கருவனிறு மாப்பனகங் காரியோடி டம்பன் 
பெருமிதனு னக்குறவ ராயவர்பி ணங்கிப் 
பொருவரிய மூடனென வெள்ளுவர்பொ றாரால் 


57 


நம்மினஜ னங்கள் செலு நன்னெறிவி னாவின் 
அம்மபெரு மைத்திடரின் மீதுசெல மார்க்கம் 


நிதானி நட்புப் படலம் 


291 


எம்மவர்கு ழாங்கொளத லத்தினிதி னுய்க்குஞ் 
செம்மையுறு மேலவர்செ லும்பரிசு மோர்தி 


58 


இலகுபுகழ் மேன்மையுல கின்பசுக மெல்லாங் 
குலவுநெறி விட்டிழிகு லீனர்நெறி கொள்வாய் 
உலகருள தென்பதிலை யென்னிலுல குக்கோர் 
அலகையிவ னென்பரித றிந்திலைகொ லென்றான் 


59 


கோணியம னத்தனிது கூறலும றுத்துச் 
சேணிலவு பூபதிதி கழ்த்துநெறி சேர்வல் 
கோணிலைதி ரிந்துலகு குப்புறுவ தேனும் 
நீணிரைய முய்க்குநெறி நேரடிபெ யர்க்கேன் 


60 


என்றருள்வ ழிப்படமு யன்றுளமி சைந்தேன் 
அன்றுகிளை நட்புரிமை யாயவுற வோர்க்குப் 
பொன்றினவ னானவரெ னக்குமது போல்வர் 
இன்றவர்வழிப்படுவ தெங்ஙனம டுக்கும் 


61 


மாயவிரு ளோடுசுடர் வான்பரிதி காலுஞ் 
சேயொளிம டுத்துறவு செய்யுமெனி லன்றோ 
பேயடிய ரோடுயர்பெ ருந்தகைதொ ழும்பர் 
ஆயவர்ப ரிந்துறவு செய்வரென லாமால் 


62 


ஈதுவல் மீதிடமெனக்கையறி யாத 
பேதையர்பு கழ்ந்துதுதி பேசிடினு மென்கொல் 
ஊதியமி கழ்ந்திடினு முண்டுபடு மேயோ 
சேதமிலை யூரவம திப்பிலொரு சிந்தை 


63 


கோட்டமுறு தாழ்மையுயர் மேன்மைநிலை கூட்டுங் 
கேட்டிடைவி ழுத்துநனி கேதமுறு சிந்தை 
மேட்டிமையி தோர்ந்துமறை வேதியர்செல் தாழ்மைப் 
பாட்டையைவி மைந்தனனிம் மேட்டுநெறி பாரேன் 


64 


என்றறுதி கூறியய லேகெனவி டுத்துத் 
துன்றியவு பாதிதொகு சூழலையொ ரீஇப்பின் 
வென்றிதரு தாழ்மைநில மேவிவில காமே 
மன்றனக ராதிபனை வாழ்த்திவழி வந்தேன் 


65 


292 


நிதான பருவம் 


மட்கிமதி குன்றறிம டக்குடிநி லாவும் 
வெட்கமெதிர் வந்தெனைவி டாப்பிடிபி டித்தே 
கட்கமென நெஞ்சுருவி கைப்புரைதொ டுத்தான் 
உட்கிமறு குற்றதொரு கன்னலென துள்ளம் 


66 


செத்தபின்வ ரும்பரம் சிற்சுகமெனக்கண் 
டுய்த்துணர்கி லாதுமன முட்கியுழல் தேவ 
பத்திநடை யென்பதுப யித்தியம லாலோர் 
சத்துமிலை யென்பதெமர் சாசுவத கொள்கை 


67 


மாசறுகு லத்தமரை வாழ்வைமதி யாமே 
நீசரொடு தாழ்படுகர் நேர்ந்துநடை கொள்ளல் 
மோசமறி யாதமுழு மூடமதி யன்றிச் 
சீசியடி மைத்தனமி தென்கொலிழி ஜென்மம் 


68 


நாணலைகு லப்பழியை நச்சுறவின் மானம் 
பேணலைந கைத்துலகு பேசுபடு நிந்தை 
காணலைக ழித்தெறிதி காமியந லத்தைப் 
பூணலைபு விப்படுபு கழ்ச்சிசிறி தேனும் 


69 


மேதினியி லேபிரபு டீகரதி வீரர் 
மாதகைய ஞானியர்வ ரம்பிலரி மார்க்கம் 
மேதகைய தன்றெனவெ றுத்தனர்நி னைப்போற் 
பேதையர லாலெவர்பி டித்திழிவு பெற்றார் 


70 


கேவலரோ டாலயம ரீஇத்துதிகி ளந்தும் 
ஆவலின்வ ணங்கியும் ருட்குரவர் போதம் 
மேவியுமு ணர்ந்திருவி ழிப்புனல்சொ ரிந்தும் 
பாவனைசெய் நாணிலியி தெத்தனைப ழிப்பாம் 


71 


செய்பிழைபொ றுக்கெனவி ரக்குதல்தி ருட்டிற் 
கைவருபொ ருட்குரியர் கையுறவ ழங்கல் 
பொய்வழிய ரும்பொருள்பு றத்தெறித லென்றும் 
மெய்வழிமி டிப்படலி தெத்னைகொல் வெட்கம் 


72 


கானமுழ லுங்கவரி மாவுயிர்க ழிந்தே 
ஈனமுறு மோர்மயிரி டர்ப்படுவ தேனும் 
ஊனுடல்வ ளர்த்துயிர்சு மந்துலகு லாவி 
மானமழி யப்பெறுமோர் வாழ்வுமுள தேயோ 


73 


நிதானி நட்புப் படலம் 


293 


தலையினிழி வுற்றமயி ரேயனையர் தத்தம் 
நிலையினிழி வுற்றகடை யென்றறநி கழ்த்துங் 
கலையைமுச லாக்ரமதி காட்டினைதி கழ்த்திப் 
புலையரொடு கூட்டுணவி யைந்தபொழு தத்தே 


74 


இத்தகைய வெட்கமுமி கழ்ச்சியுமி ழுக்குஞ் 
செத்தனைய துன்பமுமு ழக்கவரு தேவ 
பத்தியைவெ றுத்துலக கேளிர்நடை பற்றிச் 
சித்தமகிழ் கென்றுபல செப்பினனெ டுத்தே , 


75 


வேறு 


ஒன்ன வாறிகலி வெட்கமெனு மீன னெதிரில் 
துன்னி நின்றெனித யஞ்சுடவு ரைத்த சுடுசொன் 
மன்னு ஜீவவச னத்தினொடு மாறு கொளவும் 
என்னு ளேநனியி னைந்தினைய வெண்ணி னனரோ 


76 


உலகர் மேன்மையென வுன்னுவதை யுன்ன தநிலத் 
தலகி லாதிபர கத்தருவ ருப்ப ரற நூல் 
விலகி மற்றிவன்வி திப்பதுமெய் வேத விதியன் 
றலகை துன்மதிய ளாயநர மேதை யசடால் 


77 


மன்றி ரக்ஷணைவ ழங்கவரு மாம றைகொடே 
நன்ற ருட்குமர நாயகன டுப்பு ரிவரீ 
தன்றி யிவ்வுலக கந்தையறி யாமை செருமிப் 
பொன்று புன்னரர்கொ லன்றெமைந் டுப்பு ரிவதே 


78 


வாவு கோடரம ணங்குலவு மாலை மதியா 
தோவி லாதுலகு வந்துதலை சூடுமு ணர்வில் 
பாவ காரியர்ப யித்தியமெ னாவிகழு பத்தியைத் 
தேவ பூபதிம் தித்துளமு வப்பர் தினமும் 


79 


சருவ லோகமுமொ ருங்கெதிர்த டுத்த பொழுதும் 
நிருவி காரபதி வாக்குநிலை நின்று நிலவும் 
மருவு யிர்ப்பொருவ ழிப்படம டுத்த பொழுதும் 
பொருவில் மாருதக திக்கெதிர்பு லப்ப டுவதோ 


80 


வரம னோகரன டித்துணைம ரீஇய வறியோர் 
பரம செல்வமுறு பாக்கியர்ப கைத்த மறவோர் 


294 


நிதான பருவம் 


தரமி லாதுலக வாழ்வுறுத ருக்க ரெனினும் 
உரமி லாதுழல பாக்கியரொ ருங்க டையவே 


81 


அருளி னாயவொரு செல்வமதி செல்வ மதனைத் 
தெருளி னாயபர ஞானியர்தெ ரிந்து திகழ்வர் 
பொருளி னாயவொரு பூதியிழி பூதி யிதனை 
மருளி னாயவழி பூரியர்ம தித்து மகிழ்வர் 


82 


மீது றும்பரம ராஜ்ஜியம்வி ரும்பி முயல்வோர் 
பேதை யென்றுல கிகழ்ந்துபழி பேசு மெனினும் 
மேதை யாயபர ஞானியரெ னாவி புதரே 
காத லொடுபுகழ் வார்நனிக ளிப்பு மிகவே 


83 


என்ற கத்துணர்வெ ழும்பலிலெ னக்கெ திரிலே 
நின்ற வெட்கிமுக நோக்கியட நீச மதியோய் 
இன்று னக்கிடம ளிப்பனெனி னீச னொருசேய் 
அன்றெ னக்கிடம ளிப்பர்கொல ருட்ச ரணிலே 


84 


ஆன்ம ரக்ஷணைய ழிக்கவரு சத்து ருவுனை 
நான்ம தித்துரைந விற்றிடின லங்கொ ணடுநாள் 
வான்மு கத்திரவி போலொளிவ ழங்கு மகிமைக் 
கோன்மு கத்தெதிர்வி ழிக்கவருள் கூடு வதுகொல் 


85 


ஜீவ நூனெறிபி டிக்கமகி சிற்ச பைமுறை 
ஆவ லாய நுச ரிக்கவரு கார ணர்குழாத் 
தோவில் கூட்டுறவு கொள்ளவுள மொல்கு வனெனில் 
தேவ வாசியருண் மல்குவகை யாது தெரியேன் 


86 


நன்மை செய்யவெனி னுட்கிமன நாணி நலிவை 
தின்மை செய்யவெனின் முன்னிடுதி சிந்தை திருகாய் 
புன்மை யோய்கடிது போதியயல் போதி யெனவன் 
சொன்மை யாலுறவெ ருட்டுபுது ரந்த னனரோ 


87 


நின்றி டாதுபடு நீசமதி நீணெறியிலென் 
பின்றொ டர்ந்தருகி டைக்கிடையி தற்றி வரவும் 
வன்றி றற்கொடுவி ழுத்தினெனி லத்து மறியத் 
தென்றி சைக்கணெறி கூடினன்வி ரைந்து சிறியேன் 


88 


நிதானி நட்புப் படலம் : 


295 


இகலொ ழித்துதய வெல்லொளித வழ்ந்து மிளிரும் 
பகலி லாருயிர்ப தைக்கமர ணப்ப டுகர்வந் 
தகில லோகசர ணாலையர ருட்டு ணைமையாற் 
சகல விக்கினமு நீந்தினனி தென்ச ரிதமால் 


89 


என்ன நன்மதிநி தானிசொலி யெந்தை யினிநீ 
பன்னு குன்சரித மென்றுபணி விற்ப கர்தலும் 
பொன்னி லத்துரைசெ வித்தொளைபொ துத்த பொழுதே 
என்னு ளத்துணர்வெ ழுந்ததென வெண்ணி மொழிவான் . 


90 


வேறு 


உரிமைநீத் தொளியை நாடி யொருமனை குறுகி யாய்ந்து 
வெரிநுறு சும்மை வீழ்த்தி வெற்பிடர் கடந்தி ராவின் 
அரமனை விருந்துண் டிப்பா லழிம்பனை யமரிற் போக்கி 
மரணவைப் பொரீஇநின் னட்பின் வலியுற்றேன் மற்றுங் கேட்டி 


91 


உத்தம வுபாதி யோங்கற் சிகரிமீ தொருகோல் வேந்தன் 
சத்திர மணைந்தோர் வைகல் தரித்துளை யெனினென் சொல்கேன் 
முத்திசா தனங்க ளாக முறைமுறை திகழுங் காட்சி 
எத்தனை யதிகங் காண்பை யெத்தனை பரமா னந்தம் 


92 


கழிந்ததற் கிரங்க லென்னோ கானகத் தெதிர்ந்த நீசன் 
பிழிந்து தீ விடத்தை யூட்டும் பேயெனப் பிடித்து நிந்தை 
மொழிந்துனைக் கெடுக்க முற்று முரணிய மூடக் கொள்கை 
அழிந்திடச் சிதைத்த வுன்ற னாண்மையே யாண்மை யாமால் 


93 


துதிபெறு ஞான முள்ளார் சுதந்தர மகிமை யாகும் 
மதியிலா மூடர்க் கென்றும் வாய்ப்பது வெட்க மென்னா 
நிதிமிகப் படைத்த ஞானி நீதிவாக் கியத்தை யோர்ந்து 
சதிபுரி வெட்கந் துஞ்சச் சமழ்ப்பதே தரும் மெம்பி 


94 


மருளுறு கங்குற் போது மாரணச் சூழ னீந்த 
அருளொளி திகழ்த்தி - யென்னை யாதரித் ததுமற் றுன்னைத் 
தெருளொளி திகழ்த்திக் காத்த செவ்வியுந் துவிதமாய 
பொருளெலாம் புரக்கும் பெம்மான் பூரண ஞானத் தாட்சி 


95 


கோல்வழி யிழுக்கா வேந்தன் குவலயா டவியி லெம்மை 
நூல்வழி நடத்திக் காத்த நுவலருங் கருணை நம்பி 


22 


296 


நிதான பருவம் 


மால்வழி விழாது வல்லே மானத தியானத் தோடு 
மேல்வழி பிடித்து மென்னா விருவரும் விரைந்து சென்றார் 


96 


நிதானி நட்புப் படலம் முற்றிற்று 


அலப்பனை வரைந்த படலம் 


உலப்பிலா வாதி மூலத் தொருபரஞ் சுடரை நாடிப் 
புலப்பகை களைந்த வேத புங்கவர் குழாத்த னேனும் 
நிலப்பொறை யாகி நுண்ணூ னிண்ணயங் கருத்து ளூன்றா 
அலப்பனென் றொருபேர் பெற்ற வசடனங் கவர்முன் சென்றான் 


சேய்மையின் விளங்கக் கண்ட தேகந்தான் கிட்டக் கிட்டத் 
தேய்மதி போலக் குன்றித் தேசழிந் துருவேறாக 
நோய்மைமிக் குடையான் கொல்லோ விவனென நுனித்து நோக்கி 
ஆய்மதி நிதானி யொல்லை யலப்பனை யுசாவித் தேர்வான் 


2 


பூருவ தேசம் யாது பொருவரு நாச தேசம் 
ஊரெது சள்வாய்க் கோட்ட முறுவதெங் கும்பர் நாட்டுக் 
காருளை குமரே சன்பா லாவலென் னிரக்ஷை வேண்டி 
நேருமோ வொன்றித் தேக நேருமென் றுரைப்ப தானான் 


3 


இத்தகு துணையெ னக்கிங் கிசைந்ததெத் தனைம கிழ்ச்சி 
உத்தம வழிதோன் றாமே யுவந்துசெல் வதற்கு பாயம் 
பத்திமார்க் கத்த ராய பவித்திர ரோடு செய்யும் 
மித்திரங் கலந்த சம்பா ஷணையினின் வேறொன் றுண்டோ 


4 


முன்முக மறியே னுன்னை யாயினு முனிவொன் றில்லா 
நின்முகங் கண்டும் நேரே வினவிய நேர்மை யோர்ந்தும் 
என்முகங் களித்த காட்சி யெதிர்ந்தனை பளிங்கே போலத் 
தன்முகங் காட்டு நெஞ்சத் தன்மையை யென்பர் சான்றோர் 


5 


சொன்மதி தெருளா ராகிச் சூழ்ச்சியற் றுழலு மாந்தர் 
நன்மையும் பயனு நாடார் நகைத்துரை யாடி யந்தோ 
பொன்மையாக் கிடைத்தவாணாட் பொழுது போக் கடிப்ப 

ரென்கொல் 
ஜென்மசா பலிய மீதென் சிந்தைக்கோர் பெரிய துக்கம் 


6 


அலப்பனை வரைந்த படலம் 


297 


என்னலு நிதானி வீணே யிறைப்பொழு தேனும் போக்கல் 
கொன்னுரை வழங்க லாதி கொடுந்தொழில் துக்கந் துக்கம் 
பொன்னிலத் தரசன் சீர்த்தி புனைந்துரை யாடிப் போக்கும் 
இந்நிலத் துரிய வைக லிருமைக்கு முறுதி யென்றான் 


7 


ஆங்கது கேட்டு நின்சொல் லனைத்துநல் லுணர்ச்சி மூட்டும் 
பாங்குள நவீனச் செய்தி பயக்குமாந் தருக்கின் பென்னின் 
வீங்குபுண் ணியலோ கத்து விசேடமான் மியப்ப கர்ச்சி 
ஓங்கிய பரமானந்த மூட்டுதற் கைய முண்டோ 


8 


இம்மையி னிகழ்ப வெல்லா மிறுதலின் மாயை யேயாம் 
அம்மையி னிகழ்வ வெல்லா மழிவில் மெய்ப் பொருளா மாயிற் 
செம்மைசேர் கதியைச் சேரத் திகழ்மறு ஜெனனம் வேண்டும் 
நம்மையீ டேற்றொ ணாதா னஞ்சுய நீதிப் போலி 


9 


முத்திநாட் டிளைய கோமான் முறைபிச காதிங் குய்த்த 
நித்திய ஜீவன் மல்கு நீதியே நமக்கு வேண்டும் 
இத்தகு நீர்மை யுள்ளி யெடுத்துரை யாட 
உத்தம தேவ பக்தி யொளிருநன் கிதயத் தோங்கி 


வாட 


10 


மெய்க்குணப் படுத லுண்டாம் விசுவாசம் வளரும் பாவச் 
சிக்கறும் பிரார்த்த னைக்குச் சிந்தனை திருந்துந் துன்பந் 
துக்கநோய் பகையே யாதி சோதனைக் கிடையா துள்ளம் 
பக்குவப் படுநம் பிக்கை பலப்படு மருள்மெய் வாக்கின் 


11 


மித்தையை நம்பி யந்தோ வீணவ பத்தி யென்னும் 
பித்தமிக் கவித்தை மூடிப் பிரபஞ்சத் துழலு மாந்தர் 
நித்திய ஜீவ மார்க்க நெறிபிடித் துய்ய வேத 
சத்தியந் திகழ்த்தும் வாஞ்சை தழைக்குமெய்ப் பத்தி யாலே 


12 


குன்றுறா நித்ய ஜீவன் குலவுதற் கிருத யத்தில் 
நன்றுசெய் கிருபை யன்பின் நனிவிசு வாசம் வேண்டும் 
ன்றமை யாதென் றோரா தெத்தனை யேழை மாந்தர் 
பொன்றுவர் தமக்கே சொந்தப் புண்ணிய முளவென் றோம்பி 


13 


கோட்டமில் தேவ பத்தர் கூட்டுற வடைந்து செய்யுந் 
தாட்டிக மான சம்பா ஷணைபெறா மையினா லிந்தக் 
கேட்டினுட் படுவ ரேன்னே கிளரிருஞ் சிறக ரின்றி 
மோட்டுயர் விசும்பை முட்ட முடிவதோ பறவைக் கென்றான் 


14 


298 


நிதான பருவம் 


தைவிக கிருபை யொன்றே தணப்பிலா வவித்தை நீக்கி 
மெய்விளக் கிடுமெஞ் ஞான்றும் வித்தகப் பயிற்சி யேனுங் 
கைவரு கல்வி யேனுங் கதிநலங் காட்டா தென்ற 
பொய்வரை புந்திக் கொல்லை புகலுமா லலப்பன் மாதோ 


15 


உன்னதத் தருளொன் றின்றே லுறுநலம் யாது மின்றாம் 
பன்னருந் தூய நீதி பகர்விதி நிடேதத் தாலே 
துன்னுமென் றுழல்வோ ரெல்லாந் துரியநா யகனோர் செம்மற் 
சந்நிதி நின்று வீழ்ந்த சழக்கரென் றுரைக்கும் வேதம் 


16 


மற்றிதே போலுந் தூய மறைமொழி யநேகந் தீரக் 
கற்றறிந் துளன்யா னென்னுங் காலைநன் நிதானி நன்றாம் 
எற்றியாங் குறிக்கொண் டின்னே யெடுத்துரை யாடத் தக்க 
நற்றிற மென்ன லோடு நாக்கடிப் பிரட்டிற் றன்றே 


17 


இகபரம் விதிநி டேத மெழிலிர க்ஷணிய வேதம் 
மகபதி யருள்சன் மார்க்கம் வைதீக லௌகீ கங்கள் 
ஜெகவிசே டங்கள் காலத் திரையங்க டெரிக்க வல்லேன் 
தகவுளாய் விரும்பிற் றொன்றைச் சாற்றுதி நிகழ்த்த வென்றான் 


18 


அவ்வயிற் றனித்துச் சென்ற வறங்கிளர் மறையோற் கிட்டிச் 
செவ்விய நிதானி பேச்சுத் திறமுளா னிவனைத் தேரின் 
இவ்வழி பிடித்த நங்கட் கேற்றவோர் துணைமை போலும் 
ஒவ்வுமொவ் வாதென் றூகித் துன்கருத் துரைத்தி யென்னா 


19 


தன்னுயிர்த் தோழன் பேச்சுச் சாதுரி யத்திற் சிக்கி 
இந்நிலை யுசாவி னானிங் கென்பதை யகத்துட் கொண்டு 
புன்னகை கோட்டி யென்கொன் மருண்டனை புலமை மிக்கோய் 
பன்னுவல் கேட்டி யென்னப் பகருவான் பனவன் மாதோ 


20 


வேறு 


தெருட்டுமடி யவர்போலத் திருவசன மெடுத்துரைத்து 
மருட்டுவான் றனையறியா மனுக்கடமை மனமடங்காத் 
திருட்டுவாய்ப்ப ழக்கமொழித் திறங்கண்டு திகைத்தனைநீ 
அருட்டிறனை யொருசற்று மறியாத வசடனிவன் 


21 


தன்னையிவ னறிகின்ற தகைமையினும் பதின்மடங்கா 
நன்னரறி குவன் வாழ்க்கை நாசதே சாத்தொருசார் 


299 


அலப்பனை வரைந்த படலம் 


என்னயலூர்க் குடிதந்தை வாசால னிவனலப்பன் 
இன்னிசைவாய் மொழிமதுர மிதயமெட்டிக் கனியாமால் 


22 


உருக்கவினிச் சேய்மையினி னுவப்பளிக்கு மண்மையுற 
அருக்களிப்பைத் தருஞ்சிலசித் திரப்படங்க ளவைபோலும் 
உருக்கிமன முவப்பிக்கு முரையாதி புறக்காட்சி 
அருக்களிப்பைத் தருமிவன்றன் னகக்காட்சி யடுப்போர்க்கே 


23 


பரிகசிப்பென் றுளங்கோடல் பரமார்த்தம் பழிப்பின்றால் 
தெரிகுவரென் சிந்தையைநந் தேவர்பிரான் முறைதவறி 
தரியலரா யினுங்குற்றஞ் சாற்றமனந் துணியேன்யான் 
பெரிய பிழை யந்நியர்தம் பிழைகாணும் பிழையன்றோ 


24 


ஏதமறு திருத்தொண்டர்க் கிசையநடிப் பதுபோலச் 
சூதுபொரு கழகமதுக் கடைசோரர் தொக்க குழாந் 
தீதகலா விலைமாதர் சேரியிவற் றவரவர்க்குப் 
பேதமற நடித்திசையப் பேசுசமர்த் துளனிவன்காண் 


25 


மன்றாட்டு மனஸ்தாபம் விசுவாச மறுஜெனனம் 
என்றாய வுபதேச வியலைவிரித் துரைப்பனவற் 
றொன்றானுந் தனதிதயத் துணராக்கற் றறிமோழை 
குன்றாத தீக்கருமி குணங்காணாக் கொடுந்தோஷி 


26 


பண்டைமறைத் திருவசனம் படித்துணர்ந்தும் பயனடையாச் 
சண்டாள வறியஹிரு தயந்தனக்கு யானைத்தீ 
உண்டுதிர்ந்த விளங்கனியு முருப்படுதற் குதவாமே 
கொண்டகருப் பயனிழந்த குடம்பையுமே நிகர்குணிக்கின் 


27 


விண்டியற்று மறைவினைகள் வெளிப்படுதற் கஞ்சுமிவன் 
அண்டர்நா யகனெல்லா மறிகுவரென் றஞ்சுகிலான் 
உண்டுசுகித் துறங்குதலுக் குளங்கவல்வான் பாவியெனக் 
கண்டுணர்ந்தா வியிற்கலங்கிக் கவலுவா னலன்கண்டாய் 


28 


மாதகைய கிறிஸ்துவினூன் மார்க்கத்துக் கிடறுகட்டை 
வேதபா ரகர்க்கெல்லாம் விலக்கரிய பெருநிந்தை 
ஏதிலருக் கருவருப்பா மில்லவர்க்கு மனக்கசப்பு 
பூதலத்துக் கொருபாரம் புலையனிவ னிலைதேரின் 


29 


300 


நிதான பருவம் 


வஞ்சமொழிக் குகைவாயில் வதிந்திருக்கு மறைவசனம் 
நெஞ்சகத்துத் தணவாமே நிலைத்திருக்கும் பைசாசஞ் 
செஞ்செவே யவயவத்துச் செறிந்திருக்கும் பலதீமை 
சஞ்சலநித் தியநாசந் தரித்திருக்கு மிவனடியில் 


30 


மித்திரரை யுறவினரை வேலைபுரி மாக்களைத்தன் 
புத்திரரை மனையாளைப் புறத்தாரை யகத்தாரைச் 
சித்திரமா மதிமருட்டித் தேசிகன்போற் றனைக்காட்டும் 
எத்தனிவ னிசைபோய வெத்தரையு மெத்துவன்காண் 


31 


ஆக்கையும்ஜீ வனும்வெவ்வே றாயினுமொத் திருப்பதுபோல் 
வாக்கொடுசெய் கருமங்கள் மாறுபடா திருத்தல்கடன் 
வாக்கொடுசெய் கருமங்கள் மாறுபடு வறுமாற்றம் 
ஆக்கைநிலை குலைந்துவிழுந் தழுகுமுடைப் பிணநாற்றம் 


32 


பாருலகப் புலையொழுக்கிற் படர்ந்தழுக்குப் படியாமே 
நேருறுநன் நெறியொழுகித் தனைக்காக்கு நிலைசீயோன் 
மேருநக ராதிபதி விருப்புறுமெய்த் தேவபத்தி 
சீருறுநன் னடைகாண்டி மற்றதனிற் றிகழ்ஜீவன் 


33 


வித்தாகுந் திருவசன முளைகிளம்பி விசுவாச 
உத்தமவே ரகத்தூன்றி யுள்ளன்பு கிளைத்தோங்கி 
சுத்தநினை வெனுநறும்பூந் துணர்மலிந்துன் னதந்தோயும் 
பத்தியெனுந் தருவினுக்கோர் நன்னடக்கை பயனாமால் 


34 


மின்பிறங்கு மழைமுகத்துக் குமரேசன் வியனுலக 
மன்பதைக்கு நடுத்தீர்வை வகுக்குங்கால் விசுவாச 
அன்புறழுங் கிரியைக்கே யருள்கிடைக்கும் வெறும்பேச்சுப் 
புன்பதருக் கென்கிடைக்கு மெரிநிரையப் புழையல்லால் 


35 


பத்தியெலாஞ் சொல்லளவிற் பரிணமிக்கு மன்றியிவன் 
குத்திரமார் நெஞ்சகத்துங் குடியகத்தும் பாழ்படுமால் 
எத்தனைய ரென்றுரைக்கேன் றவவேடம் பூண்டிவன்போற் 
பித்துலக மயலளைந்து புறம்பொதியும் பேதையரை 


36 


அருள்வசத்தான் மனமொழிமெய் யான்மசுத்தி யடைந்தன்றிப் 
பொருளுணரா வறுமொழியாற் புநருலகிற் பெறலரிய 
மருளறுபே ரின்பநலம் வாய்க்காதென் றருள்மறையுந் 
தெருளுறுநன் மனச்சான்றுந் தெரிக்கின்ற திறமோர்தி 


37 


அலப்பனை வரைந்த படலம் 


301 


செய்யும் வினை யொன்றாகச் செப்பு மொழி பிறிதொன்றா 
வையகத்து நடிக்கின்ற மறவோர்தங் கூட்டுறவு 
பொய்யாய கனவிடத்தும் பொல்லாங்கு தருமென்றல் 
மெய்யாய வறம் விளக்கும் வித்தக நூற் றுணிபென்றான் 


38 


நுண்ணறிவு பகுத்துணர்த்த னுவலுகின்ற சொற்சுவைமெய் 
எண்ணநல மிழுக்காமே யலப்பனிய லெடுத்துரைத்த 
பண்ணவனை மனதாரப் பழிச்சிநனி பரமார்த்த 
நிண்ணயத்தைக் கடைப்பிடித்த நிதானிநிகழ்த் துவதானான் 


39 


விரதமா தவத்தோய்நின் விழுத்தகுசீர் மொழியாய 
அரதந்தீ பத்தாலிவ் வலப்பனகத் தியல்பெல்லாங் 
கரதலா மலகமெனக் கண்டறிந்து கருத்துற்றேன் 
சரதமுணர்த் தியவுனக்கோர் கைம்மாறு தரவுளதோ 


40 


செப்புமொழித் திறமன்றிச் செய்கைநலம் படையாத 
தப்புளிமற் றிவன்றனக்குச் சாமியமா மிரைமீட்புக் 
கப்படியென் றிரண்டன்றி யொன்றிருந்துங் கருதுங்கால் 
துப்பிலவென் றிழிவுற்ற சூகரமுங் குறுமுயலும் 


47 


அசப்பியவாக் கியனென்ப தறியாமே வழித்துணைக்கு 
வசப்படுவ னிவனென்னா மருண்டனனென் செவிவாயிற் 
பசப்பியவீ ணலப்பு மொழி பாரித்த மதுரமெலாங் 
கசப்பாயிற் றெந்தாயுன் கட்டுரையின் வன்மையினால் 


42 


ஏர்திருத்தி யாழவுழு தெருப்பெய்தங் குவர்கழியப் 
பார்திருத்திச் செழுஞ்சாலிப் பயிர்விளைப்பர் பணிமாக்கள் 
ஓர்திருத்த மிலரையுமெய் யுணர்வெழுப்பி யுளம்புதுக்கிச் 
சீர்திருத்தி யிரக்ஷணியப் பயிர்விளைப்பர் ஜீவன்முத்தர் 


43 


அறங்காட்டு மலப்புறுவா யகங்காட்டு மவயவங்கள் 
மறங்காட்டு மனத்துணிவு மற்றிவற்கு நன்மையெலாம் 
புறங்காட்டு மெனினுமியாம் பொதுநீதி யருள்ஞானத் 
திறங்காட்டி யீடேறத் தெருட்டுதனங் கடனன்றோ 


44 


என்றின்ன நிதானியெடுத் தியம்புதலு மறைவாணன் 
நன்றுனது கருத்துண்மை நவின்றாலு நலந்தோன்றல் 
இன்றிவன்பான் மாசுணத்துக் கின்னமுத மளித்தாலுங் 
கொன்றுயிரைக் கவரும்விடங் கொடுப்பததன் குணமாமால் 


45 


302 


நிதான பருவம் 


போயலப்பன் றனைக்கிட்டிப் புரையறுமெய்த் தேவபத்தி 
மேயகிரி யாசாரம் விமலவருண் மெய்யுறுதி 
ஆயவற்றி னுட்பம்விரித் தறிவுறுத்தொப் புரைகொண்டு 
வாயளவோ கிரியைமனை வயினுளவோ வெனவகுப்பாய் 


46 


அருள்வசத்தா லொருகாலுள் ளுடைந்துணர்வுற் றகந்திரும்பித் 
தெருளுவனன் னடைகூடி வழிக்கோடல் செவ்வியதாம் 
இருள்வசத்தா லிணங்கானே லெம்பியொருங் கந்நிலையே 
மருள்பிடித்த வவனுறவை வரைவதுவே மரபென்றான் 


47 ) 


ஒக்குமிதே சூழ்ச்சியென வுவந்தலப்ப னருகணைந்து 
பக்குவமா யுரைதொடங்கிப் பரனருண்மா னவருளத்தின் 
சிக்கறுத்து நிலைத்தூன்றி ஜீவரக்ஷை விளைக்குமெனின் 
அக்கிரியைத் திறமெவ்வா றறிகுதுநீ யுரைக்கென்றான் 


48 


சுத்தமனத் தவனுரைக்கத் துருமலிந்த கருமனத்தான் 
இத்தகைய வினாவினுக்கோ ரிருவகையுத் தரமுளவாம் 
அத்தகைமை சுருக்கியினி தறைகுவனல் லருட்பேற்றாற் 
சித்தமொரு முகமாகச் செப்புவன செவிக்கோடி 


49 


மகத்துவதை விககிருபை மக்களிரு தயத்தடங்கி 
அகத்தியல்தீ வினைப்பகையோ டமர்மூட்டுந் திறத்தானும் 
மகத்துவமெய்ச் சுவிசேஷ மறைபொருளை வகுத்துரைக்க 
அகத்தூட்டு மறிவானு மருட்கிரியை வெளிப்படுமால் 


50 


உத்தரமற் றிவற்றைவிரித் துரைக்கவிருப் புளையாயின் 
வித்தரிப்ப லெனநிகழ்த்த விழைவானை யெதிர்நோக்கி 
அத்தனரு டீவினையை யருவருப்பித் திடுமென்றல் 
ஒத்திருக்கும் போராட்ட முளவெனினு மொவ்வாதால் 


51 


திருவிளக்கு மிரக்ஷணியத் திறந்தெரித்துத் தீவினையை 
அருவருப்பித் துளம்புதுக்கி யாத்துமத்தை யுயிர்ப்பிக்கும் 
மருவிருக்கு நறும்பிரச மலர்மறைந்தும் புறம்போந்து 
பரிமளிக்கு மதுபோலும் பரன்கிருபைச் செயல்காண்டி . 


52 


சொந்தமதிச் சூழ்ச்சியினாற் சுயவறிவாற் புறம்பொதிந்து 
பந்தவினை பகைப்பார்போற் பலர்பேசிப் பகட்டிடுமிவ் 
விந்தையினைப் பனித்துறையில் விரிபகன்றை வெறுந்துணரென் 
றந்தரங்கத் தருவருப்ப ரருட்கிரியைத் திறந்தெரிவார் 


53 


அலப்பனை வரைந்த படலம் 


303 


உத்தமனைப் பழிசாட்டிப் பெருங்காம முளத்தடக்கிப் 
பத்தினியா நடித்துரிய கணவனுக்குப் பகைகாட்டுங் 
குத்திரையிற் புறம்பேசி யகத்தடக்குங் கொடுவினையர் 
எத்தனையர் தகுங்கால மிடந்தேடித் திரிகின்றார் 


54 


புண்ணியனுத் தரசுருதிப் பொருளைவிரித் துரைக்கவரும் 
நுண்ணறிவி லருட்கிரியை விளக்குமென நுவல்கிற்றி 
விண்ணிலவு பொருள்விளக்கு மேதினிக்குத் தூரதிட்டிக் 
கண்ணடிதன் னகப்பொருளி னிலைதேருங் கருத்துளதோ 


55 


வேறு 


மல்கு தேவவ ரப்பிர சாதமே 
நல்கு மானத பாக்கிய நன்குறப் 
பல்கு கல்வியிற் பாற்படு கேள்வியிற் 
புல்கு மென்றல்பு லமையின் பாலதோ 


56 


நெறிதி கழ்த்திய நின்மல னிவ்வெலாம் 
அறிது மென்றவ டியற்கு நுஞ்செயல் 
பிறிது றாவகை பேணுதி ரென்றசொல் 
அறிதி யல்லைகொ லோமற்ற யர்த்தியோ 


57 


துதிபெ றுந்திரி யேகநுஞ் சுப்பிர 
விதிநி டேதவி ளக்கைய லர்த்தியென் 
மதிவி ளக்குக மற்றது காத்தியான் 
கதிவ ழிப்படை கொள்வல்க ருத்தொடே . 


58 


பேதை யேன்பிர பஞ்சம யலறப் 
போத நல்குக பூரண வாஞ்சையாய் 
வேத நூனெறி பற்றிவி ளியுமட் 
டாதி யாயநுட் டிப்பல கத்தொடே . 


59 


வினைய றுத்துமெய் வீடருள் பாதையில் 
எனைந டத்துக வெம்பெரு மானதென் 
மனம கிழ்ச்சியென் றின்னிசை மன்னவன் 
முனநி கழ்த்துமு றைமறந் தாய்கொலோ 


60 


இத்தி றத்துரை கோடலன் யானுனோ 
டெத்தி றத்துமி ணங்கல னென்றியால் 


304 


நிதான பருவம் 


வித்த கச்சுரு திக்குமெய் வேதிய 
உத்த மர்க்குமொவ் வாதுன்னு ரைத்திறம் 


61 


அரிய நுண்பொரு ளாய்ந்துளை யாயினுந் 
தெரிய கிற்றிலை தேவகி ருபையின் 
கிரியை யுண்மைகி ளக்குவல் கேட்டியென் 
றுரிய காதலி னோதுவ தாயினான் 


62 


மூண்டெ ழுங்கிரு பைச்செயன் மொய்ம்பினைக் 
காண்டல் செய்வரங் கைப்படு நெல்லியில் 
ஆண்ட கைக்கித யாசன மாக்கிய 
மாண்ட போதனர் வாய்மைம னக்கொணீ 


63 


எவனு ளங்குடி புக்கதெம் மானருள் 
அவனு ளத்திரு ளாக்கிய தீவினைப் 
பவவு ணர்ச்சிக திக்கப் டருறீஇத் 
தவன முற்றுள்ளு டைந்துத விப்புறும் 


64 


சீசி மும்மலச் சேட்டையுட் சிக்கிய 
நீச னேற்குய்வி யாதென நேடிடும் 
ஈசன் கோபமெ ரிக்குமென் றேங்கியுள் 
ளூச லாடுயிர்ப் புற்றுளங் கைத்தழும் 


65 


ஆய காலைய கத்துறு மாத்தும 
நாய கன்சர ணாடுந லங்கிளர் 
நேய மார்விசு வாசநிலைப்படத் 
தூய சற்கரு மங்கடு ணியுமால் 


66 


ஜீவ ரக்ஷைதி ருத்திய ஜேசுவை 
ஆவ லாய்ப்பின்றொ டர்ந்தடி யார்க்குறுந் 
தேவ வாக்கின லம்பெறு சிந்தையின் 
ஓவ லின்றிமு யலுமு வந்தரோ 


67 


முத்தி யிச்சைமு திர்ந்துமு ழுப்பரி 
சுத்த வாஞ்சையி தயந்து தைந்திட 
நித்தி யானந்த நின்மல தெய்வத்தைப் 
பத்தி செய்யுமுள் ளன்புப ழுக்கவே 


68 


அலப்பனை வரைந்த படலம் 


305 


ஈண்டு சொற்றவி வற்றொடெம் மானடி . 
பூண்ட மெய்விசு வாசம்பு லப்பட 
மாண்ட கும்பரி சுத்தவ ரம்புளே 
காண்ட குந்நடை காட்டுங்க ழறல்போல் 


69 


புல்லொ ழுக்கமொ ருங்கறப் போக்கியே 
நல்லொ ழுக்கந வின்றுநன் னூல்வழி 
இல்லொ ழுக்கிக வாமலி ராப்பகல் 
செல்லொ ழுக்கம்வி டாவகை செல்லுமால் 


70 


கோதி லுண்மைகு லாமுக்க ரணமெய்ப் 
போத மல்குபு னிதசம் பாஷணை 
சாது சங்கந்த லைப்படு கூட்டுற 
வாதி காதலித் தாற்றிவ ழிபடும் 


71 


தனைவெ றுக்குந்த னைக்கெடுக் கின்றதீ 
வினைவெ றுக்கும்வி , சுவசித் தன்பொடு 
முனைவற் போற்றிமு றைப்படு செய்கையில் 
நினைவிற் காட்டிநி றுக்குமெய்ந் நூனெறி 


72 


ஆய வித்தகு சீலம் கம்புறம் 
மாய மின்றிம் லிந்திடின் மற்றது 
தூய தேவகி ருபைச்சு கிர்தமென் 
றேய தொண்டரெ டுத்திசைப் பாரரோ 


73 


விஞ்சத் தன்னைவி யந்துமெய் வேதநூல் 
அஞ்சொற் கொண்டு கட்டும் மிம்பர்தங் 
கஞ்சப் புன்னடை காண்டொறுங் காசினி 
வஞ்சப் புல்லரென் றெள்ளிடும் வையுமால் 


74 


மற்றிவ் வுண்மைம றுத்திடப் பாலதேற் 
சொற்றி யென்னவுஞ் சொற்றிலை யாதலாற் 
கற்ற றிந்துரை யாடுங்க ருத்தினோய் 
செற்றம் விட்டிது செய்பெனச் செப்புவான் 


75 


உள்ளந் தேருநம் முன்னத தெய்வமுந் 
தள்ள ரும்மனச் சாக்ஷியுஞ் சாக்ஷியா 
வள்ள லாரருட் சாத்தியுன் வாயிலோ 
தெள்ளி துள்ளுஞ்சி றந்தனவோ சொலாய் 


76 


306 


நிதான பருவம் 


மெய்ய தாமருட் பேற்றினை மேதையோ 
டைய மின்றிய நுபவித் தாய்தியோ 
செய்ய வாய்மொழி போலநின் செய்கையுந் 
துய்ய வாயின வோபிறி தோசொலாய் 


77 


பத்தி யுள்ளம்ப ழுத்துள தோவலாற் 
கத்து வாய்மொழிமட்டிற்க னிந்ததோ 
எத்தி றங்கருத் தியாவும்பு லப்படச் 
சத்தி யம்புகல் வாயெனச் சாற்றினான் 


78 


திருக்கி லாரணன் செப்பிய செய்சொலாம் 
உருக்கு செம்பலப் பன்செவி யூடுறீஇக் 
கருக்கு சிந்தைய னாயகங் காந்தலிற் 
பொருக்கெ னச்சில மாற்றம்பு கலுவான் 


79 


கற்ற தங்கைய ளவுகல் லாதவை 
எற்று நீருல கத்தள வென்பர்மெய் 
உற்ற றிந்தவர் நீயஃ தோரலை 
முற்ற றிந்தனை போன்மொழி கிற்றியால் 


80 


குப்பைக் கீரைகொ ழுங்கவ டோச்சினுங் 
கப்பற் பாய்மர மாகுங்க ணக்கதோ 
செப்ப ருங்கலை தேரினு மெம்மனோர்க் 
கொப்பு மோசிறி யாயுன்னு ரைத்திறம் 


81 


பேச்சுக் காலிற்பி ரானையி ழுப்பதுஞ் 
சாக்ஷிக் காமனச் சான்றினைக் கொள்வதும் 
மூச்சுக் காயிரம் - பொய்மொழி முந்தும்வெள் 
வீச்சுக் காரர்கு ணத்தினின் வேறதோ 


82 


தன்குற் றங்களைத் தானற நீக்கிய 
பின்குற் றந்தெரி வார்பிறர் பாலெனின் 
என்குற் றமர்க் கென்றுல கேத்துறும் 
நன்குற் றார்சொலு நாடலை நம்பிநீ 


83 


பாதை காட்டும்வ ருத்தமும் பாழ்படும் 
போது போக்குமுண் டாமெனப் புந்தியிற் 
காத லித்துரை யாடக்க லந்தனன் 
சாத முற்றத ருக்கியென் றெண்ணிலேன் 


84 


அலப்பனை வரைந்த படலம் 


307 


கனவி னுந்துயர் கண்டறி யாவொரு 
பனவ னென்றுப குத்தறி யாதுநீ 
மனவ ருத்தம்வி ளைத்திடும் வன்சொலால் 
வினவு கிற்றியி தென்கொல்வி வேகமே 


85 


உரவு நூனெறி யோதியு ணர்த்திய 
குரவ னோவலை கொற்றவ னும்மலை 
விரவு குற்றம்பி டித்திவெ றுஞ்சொலிற் 
கரவி னென்னுளங் காணுதற் காரைநீ 


86 


நன்று நன்றுன்வி னாத்திற நானதற் 
கொன்று முத்தரஞ் சொல்லவு ளங்கொளேன் 
என்றி றத்துவி னாயவி வற்றினுக் 
குன்றி றத்துறு காரண மோதென்றான் 


87 


வேறு 


காரணங் கேட்டி யாயிற் கழறுவல் கனன்றி டாதி 
ஆரணப் பயனுட் கொள்ளா தருண்மொழி யலப்பிக் கூறி 
மாரணத் தொடரி னீங்கா வாக்குவல் லவனென் றுன்னைப் 
பூரண மாகத் தேர்ந்தேன் புரைபடு புன்மைச் சொல்லால் 


88 


மருட்படு மனத்தோய் ஞான வரம்பிக வாது செல்ல 
அருட்பயன் யாண்டும் வேண்டு மாரணம் பயின்று கூறும் 
பொருட்பய னடையாச் சொல்லின் போதமெத் துணைய வேனும் 
இருட்படுத் திடுமீ தன்றி யீடேற்ற மியையுங் கொல்லோ 


89 


அய்யகோ சொல்லிச் செய்யா வழிமதி படைத்தோய் நின்னை 
மையறு தேவ பத்தி வாய்மொழி வகுக்கும் போதே 
செய்யுறு கருமம் யாவுந் தீமையைத் தெரிக்கு மென்னா 
வையக மிகழ்ந்து பேசும் வசைசெவி மடுக்காய் போலும் 


90 


கள்ளுண்டு கழித்தி புந்தி காமியாய்ப் பரத்தை போகத் 
தள்ளுண்டு களித்தி வாணா ளறனிலாப் பொருளை நச்சி 
எள்ளுண்டு தினம் பொய் யாணை யெத்தனை யிடுதி பேயால் 
நள்ளுண்டு கெடுதி யின்னு நவிலுதி நாவிற் பத்தி 


91 


பத்தருக் கொருவா நட்டம் பவித்திர ராய ஜீவன் 
முத்தருக் கிலச்சை ரக்ஷை முயலுவார்க் கொருத டுக்கல் 


308 


நிதான பருவம் 


இத்தனை கேட்டுக் கெல்லா மேழைநீ மருட்டிக் காட்டுங் 
குத்திர பத்தி யென்று காரணங் கூறக் கேட்டேன் 


92 


சொந்தநா யகனை நீத்துச் சோரநா யகனைப் புல்லிச் 
சந்ததங் குலத்து நிந்தை சமைத்திடு மகளி ரேபோல் 
வெந்தொழில் விழும் நச்சி வேதியர் குழாத்துக் கெல்லாம் 
நிந்தனை பெருக்கி யான்ம நேசரை யகத்து நீத்தி 


93 


புனிதசன் மார்க்க மாய பொதுவிதி யநுட்டித் தீண்டு 
மனிதஜீ வரையீ டேற்ற வந்தசற் குருவைப் போற்றிக் 
கனிதரு மன்பி னன்மை கடைப்பிடித் திடுதி யாயின் 
இனிதுறப் பயன்ப டுங்கா ணேழைநீ யெடுத்த ஜென்மம் 


94 


சிற்றறி வுடைய னேனுஞ் செப்புரை யெனதன் றெல்லாம் 
முற்றறி கடவுட் சொல்லே மொழிந்தனன் முனிவா யல்லை 
இற்றிதே யிரக்ஷைக் கால மென்றசத் தியத்தை யுள்ளி 
நற்றிற நாடி யுய்தி யென்றனன் னன்னி தானி 


95 


தீர்க்கன்மெய் வாய்மை கேட்டுத் தெருண்டில னலப்பன் சிந்தை 
ஊர்க்கதை கேட்டுத் தேரா தொல்லைநீ நடுத்தீர்க் கின்றாய் 
ஆர்க்கிது பொருந்து நட்புக் கருகனீ யலையென் மேன்மை 
பார்க்கலை போதி யென்னாப் பன்னியே கினன்றன் பாட்டில் 


96 


புலப்படு மாறு கொள்ளாப் பொறியிலி யகத்துப் பொங்கி 
அலப்பியாங் ககன்ற காலை யாரணக் கிழவன் கிட்டிச் 
சொலப்படு முண்மை யாவுந் துணிந்துவதற் புறுத்திப் பேசிப் 
பலப்பட முயன்றாய் நம்மேற் பாரித்த கடமை யீதால் 


97 


ஐயநீ சொற்ற வாறே யருள்வழிப் பட்டோர் யாருங் 
கையரைக் கடிந்து கூறித் தெருட்டுதல் கடனாக் கொள்ளில் 
துய்யராய்த் திகழ்வ ரன்றேற் சுடுநெருப் பிவர்நட் பென்னா 
மையறத் தெருண்டு தாமே விலகுவர் வாதொன் றின்றி 


98 


எவ்வமி லுனது சிந்தை யெண்ணினுக் கிகல லப்பன் 
வெவ்விய நடையும் பேச்சும் விரோதமா மறிதி யென்னா 
அவ்வயி னுரைத்தே னேர்ந்த தறிந்தனை யைய வொன்றைச் 
செவ்விதி னறிந்து தீர்தல் சீரிதென் றுரைப்பர் செய்யோர் . 


99 


ஞானாசிரியனைக் கண்ணுற்ற படலம் 


309 


தன்னடை யிகவா னாய சழக்கனோ டுறவு பூண்டு 
பின்னடை பிறழ்ந்து சிந்தை பிணக்குண்டு பிரிந்து போதல் 
நன்னடை யன்றின் னேயே நழுவிய செவ்வி நன்றாந் 
துன்னடை யவரை முற்றுந் துறத்தியென் றுரைக்கும் வேதம் 


100 


என்றின மறைவ லாளன் மகிழ்ந்துள மெடுத்துப் பேச 
நன்றறி நிதானி யைய நவிற்றிய வுண்மை காத்துப் 
புன்றொழி லிகந்து நம்மை புரிவனேற் கதிபுக் குய்வன் 
அன்றெனிற் குற்ற மெல்லா மவனதே யெனதன் றென்றான் 


101 


அலப்பனை வரைந்த படலம் முற்றிற்று 


ஞானாசிரியனைக் கண்ணுற்ற படலம் 


இனிது நூனெறி கடைப்பிடித் திருவரு மெழில்கூர் 
புனித ஜீவிய மார்க்கசம் பாஷணை பொருந்தித் 
துனித விர்ந்தரோ காடவி வழிக்கொடு தொடர்ந்து 
தனித மாரருட் பலநுகர்ந் திறுதியைச் சார்ந்தார் 


1 


ஆயி டைச்சுவி சேஷனா மருண்மறைக் குரவன் 
சேய பங்கயத் திருமுகந் திகழ்ந்திடத் தோன்றி 
நாய கன்பெயர் வழுத்தியா சிகள்பல நவிலத் 
தாயெ திர்ந்தவான் கன்றெனத் தனித்தனி மகிழ்ந்தே 


2 


அன்பி னஞ்சலி பன்முறை யளித்தன ரகங்கொண் 
டென்பு நெக்குநன் றறிமொழி யினியன விசைத்தார் 
வன்ப கைப்புலங் கடத்தி மெய் வழிப்படுத் துயர்பேர் 
இன்ப ஜீவனுக் கீட்டிய துள்ளியேத் தெடுத்தார் 


3 


எந்தை நிற்பிரிந் திந்நெறி யெதிர்ந்ததற் கிடையே 
வந்த விக்கின மிதுவிது மற்றவை தணந்த 
விந்தை யீதிது வென்றெடுத் தியாவையும் விதந்தார் 
அந்த ணாளனு மினிதுகேட் டருண்மொழி வகுப்பான் 


4 


காதன் மைந்தன்மீர் நும்பல வீனத்துக் கதித்து 
மீது மீதுற்ற விபத்தெலா மொருங்கற வெருட்டி 
மேதக ஜெயங் கொண்டனிர் மிகமகிழ் சிறந்தேன் 
மாத யாபரன் வரன்பில்பே ரருட்டிறன் வழுத்தி 


5 


310 


நிதான பருவம் 


வித்தி னேனவை சேர்த்தனிர் விழுப்பய னருந்தி 
இத்தி றத்திரு வேமுமொன் றித்திருந் தேமுற் 
றொத்து ளங்களித் தோகையுற் றிடவுறு மொருநாள் 
எய்த்தி டாதுயி ரிறுதி மட் டுஞற்றிநின் றிடுமின் 


6 


ஏசு நாயகன் றிருக்கரத் திரவியே யென்னத் 
தேசு மல்கிய வழிவிலா ஜீவகி ரீடம் 
மாச றத்திகழ் கின்றன காணுமின் மக்காள் 
பேசி னும்பொருட் டாயதோ ரெட்டுணை பிசகா 


7 


முளைத்த காதலின் வெதுப்புறீஇ முனம்பல ரோடித் 
தளைத்த பாசத்தின் பிணிப்பினா லிடைக்கிடை தடுக்கிக் 
களைத்து வீழ்ந்துயர் கதியிழந் தனரிது கருதி 
இளைத்து நின்றிடா தோடுமின் றளைப்பன வெறிந்தே 


8 


அலகை யோச்சுதீக் குண்டினுக் ககப்படா தின்னும் 
விலகி னீரலீர் வெங்கொடு வினைப்பகை வெறுத்துக் 
கலக மிட்டுடற் குருதிநீர் கவிழ்தரக் கறுவி 
உலகி டைச்சம ராடலீ ரின்றுகா றுரவீர் 


9 


விட்பு லத்தர சுரிமையை விழைந்தமெய் நோக்கந் 
திட்ப மாகுக சிந்தனை மயலறத் தெருண்டு 
கட்பு லப்படாப் பரமகா ரியங்களைக் கருதி 
நட்பு ளீர்விசு வாசத்தி னனியுரத் திடுமின் 


10 


விஞ்ச மேல்வரு சோதனை யெவற்றினும் விரிந்த 
நெஞ்ச மும்மத னிச்சையு நிகழ்த்துதற் கரிய 
வஞ்ச கக்கொடும் பகைமையா மாதலின் மக்காள் 
செஞ்செ வேதெரிந் தகற்றுமின் மற்றதன் றிருக்கை 


11 


எட்ப குப்பன சிறுமைய தாயினு மென்றும் 
உட்ப கைத்திறத் துள்ளதாங் கேடென வுரைக்கும் 
ஒட்ப நன்மதி யுட்கொளீஇ யொல்லையி னூன்றிக் 
கொட்பு றும்புலப் பகைதெறிற் கொற்றமுற் றிடுவீர் 


12 


ஊன்ப ழுத்தபூ மாயமொன் றானுமுள் ளுறாமே 
நோன்பு பற்றிமுப் பகைத்திற முருக்குமி னோன்பால் 
வான்பு விப்படும் வல்லமை யாவுநும் வசத்தாங் 
கோன்பு கன்றமெய் வாக்கிது நெஞ்சகங் கொண்மின் 


13 


ஞானாசிரியனைக் கண்ணுற்ற படலம் 


311 


இன்னு மெம்வழிக் கெதிருறும் விக்கின மெவைமற் 
றன்ன வற்றைமேற் கொள்ளுமா றெவன்வகுத் தறியப் 
பன்னு கென்றிரே லருண்மறை பரமராஜ் ஜியந்தான் 
இன்ன லூடறுத் தேகுவார்க் கெய்துமென் றிசைக்கும் 


14 


ஐய மின்றுமக் கெதிர்ப்படு நகர்தொறு மகோர 
வெய்ய தீச்சிறை விலங்குபல் விக்கினம் விரவி 
மையி ருட்படு மலையெனத் தொடர்ந்தெதிர் மலையும் 
நொய்ய தித்துணை யடைந்தவை வருவன நுனிக்கின் 


15 


கைய கன்றனிர் கானகந் துருவிமேற் கடடல்சூழ் 
வைய கத்துமா யாபுரி நகரிடை மறிந்து 
வெய்ய , கானவர் வலைப்படு மானென வெருண்டு 
பொய்ய ரீட்டுவெங் கொடுமையிற் புன்கணுற் றிடுவீர் 


16 


ஆற லைத்துமை யடித்தப ராதரென் றதட்டிக் 
கோற லைத்துணிந் தாக்குவர் கொடுஞ்சிறைப் புறத்தில் 
மாற லைத்துறும் வம்பர்பொய் வாய்மையி னீதிக் 
கூற லைத்தவன் முன்றிலி னிறுத்துவர் கொடியோர் 


17 


மம்ம ரில்விசு வாசத்தின் வலியசான் றாக 
நும்மி லேயொரு வன்கதி கூடுவ னுதலிற் 
செம்மை யுத்தம ராயிரும் ஜீவனுள் ளளவும் 
நம்ம கீபதி நல்குவர் நலந்திகழ் மௌலி 


18 


முன்கு லாவிய நெறிப்படு மிடரெலா முயங்கிப் 
பொன்கு லாநகர் புகுவதி லிடைப்படு புரைதீர் 
வன்கொ லைப்படு வாதனை வரம்பறு மெனினும் 
நன்க தாயசிற் சுகம்பெற லெத்தனை நன்றாம் 


19 


விஞ்சு பேரின்ப வீட்டுல குய்க்குமெய்ந் நெறிதான் 
வஞ்ச மிக்கமா யாபுரி மறுகையூ டறுத்துச் 
செஞ்செ வேசெலும் பிறிதொரு வழியிலை ஜெகத்துக் 
கஞ்சி யோடுவ தெங்ஙன மாக்கையுள் ளளவும் 


20 


தம்ப லக்குறை யுணர்ந்தருட் பலத்தையே சார்ந்திங் 
கும்பர் நூனெறி யொழுகியோர்க் குறுபெருந் துன்பம் 
வெம்பு தீயென முருக்கினு முன்னின்று விலக்கி 
நம்பன் வானநாட் டுயர்பத நல்குவர் நமர்காள் 


21 


23 


312 


நிதான பருவம் 


துன்பம் யாவையு மொருங்கறத் துடைப்பினுந் துடைப்பர் 
அன்பின் மெய்விசு வாசத்தை யவனியிற் றெரிக்க 
வன்ப கைப்புலத் தடியரை மடிப்பினு மடிப்பார் 
என்பு ரிந்தன ரெம்பிரான் யாவுநன் றெமக்கே 


22 


பந்த நீங்குமுப் பகையறும் பாவசங் கடங்கள் 
நந்து மெவ்வகை நலிவுமின் றுயர்கதி நன்மை 
முந்து மாரண சாக்ஷியா முடுகியா ருயிரைச் 
சிந்து தீரருக் குறுநலஞ் செப்புமா றரிதே 


23 


தீத்தொழிற்படு மாயையூர் சேருமக் காலை 
கோத்து ரைத்தவென் வாய்மையைக் குறிக்கொடு கருதி 
ஏத்த ருஞ்சரு வேசனா ரெழிற்றிருக் கரத்தும் 
ஆத்து மங்களைக் கையடை யாக்குமி னஞ்சீர் 


24 


என்ற கத்துதல் லுணர்வெழ வின்னை தெருண்டு 
கன்றி னுக்குளங் கசிந்திடு கறவையான் கடுப்ப 
நன்று ளங்கொளுஞ் சொன்மதி புகட்டின னவைதீர் 
குன்று றாநலங் குலவுமெய்ச் சுருதிதேர் குரவன் 


25 


குரவன் வாய்மையி னாயசஞ் சீவியுட் கொண்டு 
கரவி லாவிசு வாசமெய் யன்பொடு கவினி 
விரவி யோங்கலின் வேதியர் விண்ணுல காளும் 
புரவ லன்றிரு வடித்துணை பழிச்சினர் புகல்வார் 


26 


எந்தை நூனெறிக் கிடையிடை யெதிர்ந்தெமைத் தெருட்டி 
அந்த மில்பர மானந்த மடையுமா றளித்த 
விந்தை யாயபே ருதவியை வியந்தனு தினமுஞ் 
சிந்தை யாரவுள் ளுவதலா லென்செய்கேஞ் சிறியேன் 


27 


பொய்வ குத்தபூ மாயமும் புலைமையும் போகத் 
தெய்வ நிண்ணயந் தெரித்தனை ஜீவர க்ஷைக்காம் 
மெய்வ குத்தனை மேல்விளை வனவெலாம் விரித்தாய் 
உய்வழிப்படுத் துதவிமற் றிவற்றின்வே றுளதோ 


28 


ஓவில் பல்பெருந் துன்பமிக் குடற்றினு முருத்துப் 
பாவ காரியர் செகுப்பினுந் தீவழிப் படரேம் 
ஜீவ ரக்ஷணை தருகிறிஸ் தியேசுவே ஜீவன் 
சாவு மூதிய மென்றொருப் பட்டனந் தக்கோய் 


29 


மாயாபுரிப் படலம் 


313 


வாழி யையநீ புரிதிருப் பணிவிடை மல்கிப் 
பாழி யம்புவி முழுவது மிரக்ஷணைப் பயன்கொண் 
டூழி யூழிநின் றுயர்கவென் றுளங்குவிந் தேத்தி 
ஆழி யானகர்க் கேகுது மருள்விடை யென்றார் 


30 


அண்டர் நாயகன் றிருவரு ளாக்கமு மடியார் 
கொண்ட நல்வயி ராக்கியமுங் குணித்தருட் குரவன் 
மண்டு மன்பினா சிகள்சொலி விடுத்தனன் மரபிற் 
றொண்ட ரஞ்சலித் தேகினர் சுருதிமார்க் கத்தில் 


31 


இடைவி டாதுமெய் வேதிய ரிருவரு மிணங்கி 
நடைவ ழிப்படூஉ நயந்துசின் னாளினி னலங்கூர் 
அடவி நீத்துவந் தலகைதொக் கறங்குடி போய 
புடவி நச்சுமா யாபுரிப் புரிசைகண் ணுற்றார் 


32 


ஞானாசிரியனைக் கண்ணுற்ற படலம் முற்றிற்று 


மாயாபுரிப் படலம் 


அரிய நூனெறி கடைப்பிடித் தாரணக் கிழவன் 
பரிய கானகந் துருவிவந் திறுத்தமை பகர்ந்தாம் 
விரியுந் தீவினைக் குறையுளாய் விளங்கிய மாயா 
புரியின் பான்மையுங் கோன்மையும் வகுத்தினிப் புகல்வாம் 


1 


இஞ்சி தோன்றலு நிதானியென் றிசைபெறு மேந்தல் 
அஞ்ச லித்துநின் றையநின் னனுபவத் தாய்ந்த 
வஞ்ச மிக்கமா யாபுரி மரபுரைக் கென்னாச் 
செஞ்சொ லாரண னன்றென வினையன தெரிப்பான் 


2 


தொன்று தொல்லறந் துதைந்தெழில் குலவிய தூய 
மன்று தொக்கபல் வளனெலாங் கரவினால் வௌவிக் 
கன்று வெஞ்சினத் தலகைதன் கவிகையைக் கவித்தான் 
அன்று தொட்டுமா யாபுரி யாயதிவ் வகிலம் 


3 


தூய நன்மையுஞ் சுகிர்தமு மொருங்கறத் துடைத்து 
மாயி ரும்புவி முழுவதுந் தனதென வளைத்த 
பேய னேபகைத் தவித்தையாம் பிறங்கலை யடுக்கி 
மீயு யர்ந்தவான் கடிமதி லிட்டனன் மேனாள் 


4 


314 


நிதான பருவம் 


மேனி வந்தெழு மௌட்டியப் புரிசையின் விரகால் 
ஞான பானுவின் கதிரொடு நற்கலை மதிதோய் 
தூன லந்திகழ் சுடரொளி யகத்துறச் சுலவா 
தீன மாயபுன் சமயமின் மினிகளே யியங்கும் 


5 


மட்டி லாதுயர் கடிமதில் வானுற நிவந்து 
முட்டு மென்றெழின் முத்திமா நகர்வெளி முகட்டிற் 
கெட்டி நிற்குமற் றகழிவாய் திறந்திரு ணிரையந் 
தொட்டு நிற்குமீ தன்றிவே றுளகொலோ சூழ்ச்சி 


6 


கடிம திற்புறத் தகழிநீர் நிலையெனக் கருதி 
நொடிவ ரன்றது மாயமாக் காரிரு ணுதலிப் 
படியும் வானமும் வாய்மடுத் தோருழைப் பதுங்கிக் 
குடிகொ ளுந்திரு வரங்கமே யதனிலை குணிக்கின் 


7 


சஞ்ச லஞ்செறி நிரையபா தலங்கொலோ சமைந்த 
பஞ்ச பாதகப் படுகரோ பாரகம் பொதிந்த 
வஞ்ச மல்குகா ராழியோ மதிற்புறம் வளைத்த 
எஞ்சு றாததொல் லகழிமற் றியாதென விசைப்பாம் 


8 


குருசு யர்த்தபெம் மானடிக் கன்பு செய் குநர்தம் 
பரிசி கழ்ந்தவ தூறுசெய் பாமரர் படர்ந்த 
எரிசு லாநர கத்துநின் றேறினு மேறார் 
புரிசை முற்றுபே ரகழியி னிடறிவீழ் புவியோர் 


பண்டு கேடு சூழ் கொடுவிடப் பாந்தள்வாய் முழையோ 
கொண்ட மார்க்கரை விழுங்குதீக் கும்பியின் குகையோ 
மண்டு நித்திய மரணத்தின் மதகரோ வலகைத் 
தொண்டை தான்கொலோ வாயிலை யென்னெனத் துணிகேன் 


10 


கேட்டி னுக்கெலா மொருகுரு பீடமாய்க் கெழுமி 
மேட்டி மைத்திட ராயகோ புரநிரை வியன்பொற் 
கோட்டி மாசலக் குடுமியிற் கோநகர்ப் புரிசைக் 
கேட்டு வாயிலிற் றிகழ்வன திசைதிசை கெருவி 


11 


ஊழி னாமென வுரப்பியோர் மடமையி னோங்கிப் 
பாழி யம்பகு வாய்தொறுந் திகழுமுப் பரிகை 
ஆழி பொங்கிமே லிடினிறு வாமென வஞ்சிப் 
பூழி மானிடஞ் சமைத்தகோ புரமெனப் பொலிவ 


12 


315 


மாயாபுரிப் படலம் 


வன்மை மல்குமூ தெயிற்றலை வாயில்க டோறும் 
புன்மை மல்கிய பேதைமைப் பொறிகளே பொதுளித் 
தின்மை யாவையும் விருப்பொடந் நகரிடைச் செறித்து 
நன்மை யாவையும் புறப்பட நலிந்தெறிந் திடுமால் 


13 


மரண கண்ணிகள் வீசுதந் திரவலை மாயா 
கரண வேதிகள் பாசங்க ளினையன கஞலி 
முரணி வேதியர் குழுக்களை முருக்கியந் திரங்கள் 
அரண வாயிலி னமைந்தெதி ரடர்ப்பன வனந்தம் 


14 


மாய முற்றிய ஞானசூ னியமதிள் மலிந்த 
தீய யந்திரத் திரள்கொலோ திசைதிசை செறிந்து 
பேயும் பூதமுங் காளியுங் கூளியும் பிளிறி 
ஆயி ரங்களாப் படையெடுத் தருங்கடி யமையும் 


15 


மோக மல்குமா யாபுரி மூதெயின் முயங்கும் 
வாகை நீள்கொடிக் குலங்கள்விண் டுயல்வரு மரபு 
மாகம் வேட்டுழன் மதியிலீர் வரம்பில்சிற் றின்ப 
போக முண்டிவண் வம்மினென் றழைப்பது போலும் 


16 


உ -ரவு நீர்நிலத் தலகைமா னிடருர மொருங்கே 
கரவின் வௌவினேங் காசினி முழுவதுங் ககனத் 
திரவி மண்டிலங் காறுமெம் மாளுகை யெம்மைப் 
பரவு கென்றெயி லுயர்த்திய பதாகைவிண் படர்வ 


17 


இகழு மாறெரி கோமதி லிடிந்ததற் கிசையத் 
திகழு மெய்ச்சுரு தித்தொனி திசைதிசை முழங்கின் 
அகழி சுற்றுமிவ் வாணிலை குலையுநம் மவர்தம் 
பகழி யாதிய படைக்கலம் பாழ்படுத் தாவால் 


18 


தீவி னைக்கொரு களஞ்சியந் தீக்குண மன்றம் 
பூவி னுக்கநு போகமா ளிகைபுலை புரக்குங் 
கோவி னுக்கர சிருக்கைமாந் தருக்கொரு கொப்பம் 
ஜீவ னுக்கெலாங் கேடுமா யாபுரிச் சிறையே 


19 


பாத கத்தொழில் பயிலிடம் பாதலம் புகுத்தும் 
வேத னைப்பயிர் விளைபுலம் வியன்பிர பஞ்சச் 
சாத கத்திரள் குழுமிய தனிப்பெருங் கோட்டஞ் 
சோத னைப்படு கிடங்குமா யாபுரிச் சூழல் 


20 


316 


நிதான பருவம் 


உலக மாயவர்த் தகம்புரி யொருபெருஞ் சந்தை 
கலக வாள்விழிக் கணிகையர் காமியக் கோட்டி 
அலகி லாதபொய்த் தேவருக் காலய மழிம்பற் 
கிலகு கின்றமா யாபுரி யிருதயத் தானம் 


21 


நாச தேசமென் றிசைபெறு நானிலக் கிழத்தி 
நீச மான்மதி வதனமோ நினைவினைக் கவரும் 
மோச வாள்விழி யோதட மார்பிடை முயங்குங் 
காசி னாரமோ வென்கொல்மா யாபுரி கருதின் 


22 


பரிசி லாதுய ரிதயமா ளிகைதொறும் பயிலும் 
வரிசை தப்பிய மன்னர சிருக்கையு மன்றும் 
எரிசு லாம யாயஞ்செய் கோட்டியு மீனப் 
புரிசை முற்றிய கோபுர நிரைகளும் பொலியும் 


23 


தீமை மல்கிய ஜெயக்கொடி வானுறத் திகழுங் 
காமி யச்சுவை பகுத்திடு முழவொலி கறங்கும் 
பாம ரக்குழு வேயன வரதமும் பயிலுஞ் 
சாமி யைப்புறக் கணித்திடு தவநெறி தழைக்கும் 


24 


கடிம ணப்பறை பிணப்பறை விழாப்பறை கறங்கக் 
கொடிப டும்பொரு களப்பறை வயின்றொறுங் குளிறப் 
படிபு ரந்தருள் வளந்தரு பைம்புயன் முழக்கத் 
திடியின் சும்மையைச் செவிமடா திந்நக ரென்றும் 


25 


தெருவி னொன்றுபன் னூறெனுங் குறுந்தெருத் திரிய 
மருவு மந்நகர் மாந்தரே வழிமயங் கிடுவர் 
பொருவ ருங்கலை கற்பினும் பொருணிலை குறிக்கொண் 
டொருவ ழிப்படா துழன்றிடு முள்ளமே போல 


26 


மேதி னிப்படு தேசங்கள் வியன்மறு காகக் 
கோது மல்குபன் மதங்களே குறுந்தெரு வாக 
ஜாதி பேதங்க ளேபல சந்துக ளாகத் 
தீது துற்றுமா யாபுரி புகுந்தன தெரிக்கின் 


27 


நான மைவகைத் திரவிய முப்பழ நறைசெந் 
தேனு லாநறு மலர்க்குவை மயிலினஞ் செறிந்து 
மேனி வந்துபல் கொடிவிராய் வெண்சுதை மாடம் 
பானி லாத்தவழ் கிரியெனப் பொலிகின்ற பலவே 


28 


மாயாபுரிப் படலம் 


317 


உருக்க வின்பெறக் கைபுனைந் துண்மையை யொருவித் 
திருக்கு லாவியுள் ளகம்புறங் கொடுவினை திருந்திப் 
பெருக்க மாயடாம் பீகத்துப் பிணிப்புறும் பிணக்கர் 
செருக்கி னோங்கிய மாடங்க ளளப்பில திகழ்வ 


29 


கேடு சாலுமிவ் வுலககோ லாகலங் கெழுமி 
மாட மாளிகை கூடகோ புரம்பொது மன்றம் 
மேடை மேனிலை யரமியத் தலமென விரவிப் 
பீடு சாலுருப் பெற்றன வோவெனப் பிறங்கும் 


30 


அவ்வி யத்தினா ணவச்சுவ ரமைத்தகங் கெழீஇய 
தெவ்வின் வன்றுலாங் கிடத்திவச் சிரத்தகால் செறிந்து 
வெவ்வி யற்படு மேனிலை திருத்திவெள் ளொளிகால் 
செவ்வி யாக்கிய மாளிகை வயின்றொறுந் திகழ்வ 


31 


கோது மல்குமா யாபுரி நகரிடைக் குழுமி 
ஓத ரும்பல பாக்கங்க ளுள்ளன வவற்றில் 
ஆதி யாயது மரும்பொருள் சுரப்பது மங்கங் 
கேதி லார்விழைந் திடுவது மிந்தியப் பாக்கம் 


32 


குன்றி டாதுயர் கல்வியுங் கொழுநிதிக் குவையும் 
மன்று தொக்கவை வகைத்திர வியங்களு மலிந்து 
தொன்று தொட்டுல வாநில வளங்களுந் துதைந்தே 
பொன்றி ணிந்தபொற் பேழையிற் பொலியுமற் றதுவே 


33 


நாலு வேதமா றங்கம்பன் னெண்புரா ணங்கள் 
கோலு மூவிரு சமயங்கள் குலவுமுத் தேவர் 
சீல மார்பதி னெண்புலப் பாடைகள் செருமிப் 
போலி மாந்தரை மருட்டுவ விடந்தொறும் பொதுளி 


34 


வாயி லங்கிருண் மறைத்தொனி மார்புநூல் குசைப்புல் 
தீயி லங்குபல் வேதிகை திருத்துழாய் மாடம் 
மீயி லங்குபல் குலக்குறி புண்டர விதங்கள் 
ஆயி லங்கிய பார்ப்பனச் சேரிக ளனந்தம் 


35 


மன்னர் தொல்குலத் தவரென வறும் பெயர் மேன்மை 
பன்னி வன்மனஞ் செருக்கிவெம் படைத்தொழில் பயின்று 
துன்னு மிந்நக ரிடைக்கிடை தொடுத்தினி திருந்த 
வன்ன மேனிலை மாடங்க ளளப்பில மலிவ 


36 


318 


நிதான பருவம் 


ஒன்றி னூதிய மொன்பதாக் கொண்டுவிற் றோம்பி 
நன்று தீதுநா டாதொரு காசுக்கு நஞ்சு 
தின்று நீ E தி செருக்கிய வைசியர் செறிந்த 
பொன்ற ழைத்தமா ளிகைநிரை கோடியாப் பொலிவ 


37 


எண்டி சாமுகத் திசைப்பட வர்த்தக மியற்றி 
மண்டு காமியச் சுவைபடு மாயமாச் சரக்குக் 
கொண்டு கட்டிவிற் றூதியக் கொள்ளைகொள் வணிகர் 
பண்ட சாலைக டுறைதொறும் பெருவளம் படைப்ப 


38 


அங்கண் மாநிலந் திருத்தியூண் விளைத்தன வரதந் 
தங்கள் காரிய துரத்தர ராக்குடி தழைப்பக் 
கங்கை யின்குலத் துதித்தபூ வைசியராங் கப்பட்டு 
வெங்க ணாளர்தம் மேனிலை மறுகெங்கு மிளிர்வ 


39 


முந்து முக்குலத் தவர்பணித் திடுதொழின் முழுதுஞ் 
சந்த தம்புரி தந்துதந் தங்குல தெய்வம் 
அந்த ணாளரென் றஞ்சலி யாக்கியு மடங்கிச் 
சிந்தை கன்றிய சதுர்த்தர் வாழ் மனைகளுந் திகழும் 


40 


கைத்தொ ழிற்படு மாடகூ டங்களுங் கவினி 
மொய்த்த யந்திர சாலையு முறைநெறி பிறழ 
வைத்த நாடக சாலையும் பொதுப்படு மன்றுங் 
குத்தி ரத்தொடு பயில்வன நகரிடைக் குழுமி 


இழிகு லத்தரென் றேனையர் புறக்கணித் திகழுங் 
கழிம டக்குடி யாளர்தஞ் சிந்தனை கன்றி 
வழிவ ழிப்பகை கொண்டுவாழ் மனைச்சிறு குடிசை 
பொழிலி டம்பெறு புறநக ரெங்கணும் பொலியும் 


42 


திங்க ளைக்கரி தாக்குவ செழுஞ்சுதைப் பித்தி 
கங்கு லைப்பக லாக்குவ கணிகையர் கழகம் 
மங்கு லைச்சிறி தாக்குவ மலிபுகைப் படலந் 
தங்க ளைக்குரு டாக்குவ ரிந்தியத் தருக்கர் 


43 


இருள்ப டும்மரச் சோலையு மிருதயக் குகையும் 
மருள்ப டுங்களி விழிகளு மதத்தநூன் மரபுந் 
தெருள்ப டும்புவிக் கலைகளுங் கலவியின் றிருக்குஞ் 
சுருள்ப டுங்குல மலர்களுந் துத்துவெள் ளடையும் 


44 


319 


மாயாபுரிப் படலம் 


கண்ணி குத்துவர் காமுகப் புள்ளினைப் படுப்பான் 
வண்ண வாள்விழிப் பரத்தையர் மறுகெங்கு மருட்டி 
நண்ணி யெத்துவர் மனைதொறு நயப்புரை பேசிப் 
பெண்ணொ மூக்கறு மாதரைக் காமப்பேய் பிடித்தோர் 


45 


அங்க மாமத வாரணத் தொனிபடு மல்லால் 
அங்க மாமத வாரணத் தொனிபடா தாக 
எங்கு மில்லொழுக் கிகந்தன வென்பதை யல்லால் 
எங்கு மில்லொழுக் கிகந்தன விலையென லிலையால் 


46 


மறமெ லாங்குடி புகுந்துள மானவ ருளத்தில் 
அறமெ லாங்குடி போயதவ் வணிநக ரொருவிப் 
புறமெ லாம்புலை நிரம்பின பொருவரு ஞானத் 
திறமெ லாநகைப் படுவன தீவினை கதிப்ப 


47 


மைய்யு ரைப்பவர் யாவரு மடம்படு மிலேச்சர் 
பொய்யு ரைப்பவ ரேயதி புண்ணிய புருஷர் 
கையு லோபரே மதியுளார் கசிந்துப காரஞ் 
செய்யு மாந்தரே பயித்திய ரிந்நகர்ச் செவ்வி 


48 


புகழ்வி ரும்பியட் டூட்டுவர் புரண்ட நூ லவருக் 
கிகழ்வ ரேழையை யிரங்கியோர் சற்றுண வீயார் 
திகழு ஞான நூல் செப்புவர் திருட்டள வாக 
அகழ்வ ரேனைய ரருநிதி வைப்பிட மறிந்தே 


49 


பத்தி நூல்வழிப் போக்கர்மேற் படாப்பழி கூறிக் 
கத்து வார்தெருத் தெருத்தொறுங் கத்தபங் கடுப்பக் 
குத்தி ரத்துவ வேடர்பாற் கூட்டுண்டு களித்து 
மித்தி ரத்துவம் பூணுவர் கொக்கன விரகால் 


50 


பஞ்ச தந்திரம் பயிலுவர் காமநூல் படிப்பர் 
தஞ்ச மாக்கிய வுடைமையைத் தமதெனச் சதிப்பர் 
நஞ்ச மன்னதீ வினையெலா நயந்தனுட் டிப்பர் 
வஞ்ச மல்குவாய் மொழியினாற் புதைபட மறைப்பார் 


51 


கடனை வாங்கியே மாற்றுவர் சிலர்சிலர் கையிற் 
கடனை வையெனத் தொண்டையை நெரிப்பர்கைக் கணக்கிற் 
கடனை யேற்றிமற் கட்டுவர் சிலர்சிலர் கடுகிக் 
கடனை யன்றியோர் காசிலை யெனப்பொருள் கரப்பார் 


52 


320 


நிதான பருவம் 


கொண்ட பெண்டிரா லூதியங் கொண்டுயிர் கொளுவி 
உண்டு தேக்கெறிந் துழலுவார் பாழ்வயி றோம்பி 
மண்டு காமவெம் பிணியினால் வரன்முறை மயங்கி 
எண்ட காப்பழி பூணுவ ரிகபர மிழந்தே 


53 


அன்ன சத்திரத் துண்டுதேக் கெறிபவ ரனந்தந் 
துன்னு காமசத் திரந்தொறுந் துதைபவ ரனந்தம் 
மன்னு செல்வர்தம் மனைக்கடை வறியவ ரனந்தம் 
இன்ன லுற்றுளங் கசந்தழு மேழைக ளனந்தம் 


54 


காளி கோட்டமு மூட்டமு மாட்டமுங் கதிக்குங் 
கூளி நாட்டமுங் குறக்குறி யீட்டமுங் குமையுங் 
கோளி னீட்டத்து மனைதொறுஞ் சண்டைகொக் கரிக்குந் 
தேளி னீட்டிய விடமெனச் செவிக்கிடர் செருகும் 


55 


வேறு 


மயங்காட்டம் புரிகணிகை மடமாதர் மனமருட்டி 
இயங்காட்டி லயங்காட்டி யெழில்காட்டி விழிகாட்டி 
நயங்காட்டிப் பயங்காட்டி நகைகாட்டிச் சிகைகாட்டிக் 
குயங்காட்டிக் காமுகரைக் குரங்காட்ட மாட்டுவரால் . 


56 


உண்டாட்ட மந்தணருக் குரையாட்ட மடவார்க்குக் 
கண்டாட்டங் காமுகர்க்குக் களியாட்டங் குடியருக்குக் 
கொண்டாட்டம் பரத்தையர்க்குக் குடியாட்டங் கொடுங்கோற்குத் 
திண்டாட்டம் பொருளிலர்க்குச் சிரசாட்டங் கெருவிகட்கே 


57 


வேறு 


தன்ன யங்கெடா துலகுவப் பாக்கலே தருமம் 
என்ன தீங்குசெய் தாயினு மீட்டலே பொருள் மற் 
றின்ன லின்றியே யருந்தாலும் பொருந்தலு மின்பம் 
பின்ன ராவதே வீடென்ப திந்நகர்ப் பிரமை 


58 


நன்று ஞற்றுவார்ச் செகுப்பதே நகரதி பதிக்கு 
வென்றி தீதுசெய் வினைஞரைப் புரப்பதே வேட்கை 
கன்று சிற்றின்ப போகமாங் கண்ணியைக் குத்தி 
என்று மாந்தரைப் படுப்பதே யிடையறா வேலை 


59 


321 


மாயாபுரிப் படலம் 


மன்னு நற்குண மங்கல வணியிலா மடவார் 
நன்னர் மேனியை மினுக்கியு நல்லுடை புனைந்தும் 
இன்ன றும்புகை யூட்டியு மெழினலம் புகழ்ந்தும் 
பொன்ன ருங்கலந் திருத்தியும் பொழுதுபோக் கடிப்பார் 


60 


சதுரர் யாமெனத் தருக்கிய வாடவச் சழக்கர் 
மதுவி றைச்சியுண் டாடியும் வஞ்சனை யிழைத்தும் 
முதுவ ரைப்புறக் கணித்தும்வெஞ் சூதுப்போர் முயன்றும் 
பொதும னைத்தொழும் பியற்றியும் பொழுதுபோக் கடிப்பார் 


61 


நீச மல்குமா யாபுரி நெடுநக ரிடைச்சென் 
மாசி நூல்வழிக் கிருமருங் கினும்பல வளஞ்சேர்ந் 
தோசை பெற்றமா யக்கடை வீதியொன் றுளதிந் 
நாச தேசமா தமங்கலக் கழுத்திடு நாண்போல் 


62 


வேறு 


மீயுயர் கதியை நாடி வேதநூ னெறியிற் செல்லுந் 
தூயரைக் கெடுப்பா னெண்ணித் துணிந்துபே யேல்செ பூலாம் 
பேயினத் தரச னூகித் தியற்றினன் பிறங்க மேனாள் 
மாயசூ னியப்பண் டங்கண் மலிந்தவிம் மாயச் சந்தை 


63 


அலகறு நிதியுத் யோக மாளுகை மகிமை பட்டம் 
இலகுபொன் வெள்ளி யில்ல மிசைதன தானி யங்கள் 
பலகலன் 

னாதி படைக்கலந் தவிசு டம்பம் 
உலகசம் பத்துல் லாச முயர்குலப் பெருமை மேன்மை 


வாக 


64 


பலகலை ஞானோ பாயம் பகட்டுரை பஞ்ச தந்த்ரம் 
அலகிலாச் சூது வஞ்ச மபகட மபத்தா பாசங் 
கலகமிச் சகமே மாற்றங் கள்ளங்கை தவம்வா சாலங் 
குலகுறி யடையா ளங்கள் குசோத்தியங் குதர்க்கங் கோட்டம் 


65 


மந்திர வித்தை யட்ட மாசித்தி மாய வித்தை 
எந்திர வித்தை கண்கட் டிந்திர சால வித்தை 
தந்திர வித்தை யோகந் தருவித்தை கருவின் வித்தை 
விந்தையா ரோப வித்தை வெகுவித விநோத வித்தை 


66 


உரைவிதந் தனைய வாய வுலப்பிலா மாயப் பண்டந் 
தரைவளம் படுக்கு மாயச் சந்தையித் தகைமைத் தொன்றோ 


322 


நிதான பருவம் 


வரைவரை போலத் தொக்கு மலிந்தமா பாவப்பண்டம் 
விரைவினி லழிந்து தோன்றி விலைப்படும் வைக றோறும் 


67 


வித்தகக் கலைப்ப யிற்சி மேதையாத் துமவி சாரம் 
உத்தம ஞான நன்மை யுண்மைநல் லுணர்ச்சி தேவ 
பத்தியுள் ளன்பு சாந்தம் பவித்திரந் தயைகண் ணோட்டஞ் 
சித்தநற் குணநற் செய்கை ஜெபதப விரதஞ் சீலம் 


68 


முத்திசா தனங்க ளாக முதுமறை திகழ்த்திக் காட்டும் 
இத்தகு வனப்பு வாய்ந்த விரும்பொரு ளெவற்றொன் றேனுங் 
குத்திரம் பயிலு மாயக் கடைதொறுங் கோடி செம்பொன் 
வித்தினுங் கொளக்கிட் டாது விடமன்றித் தருமோ நாகம் 


69 


அவந்தரு திருவி னாய வாவணத் தணிகொள் வீதி 
நிவந்திரு பாலுந் துற்றி நிலவுவர்த் தகசா லைக்குள் 
நவந்திகழ் மாய சால நயந்துவீற் றிருந்தெந் நாளும் 
உவந்துல கருந்த வூட்டி யுயிர்ப்பலி கொள்ளு மன்றே 


70 


மாணுடை யுணவு பான வருக்கமஞ் சனஞ்சு கந்தம் 
பூணணி கலங்கர்ப் பூரப் புதுநறுங் கலவை மென்பூக் 
காணநெஞ் சிவருங் காட்சிக் கருப்பொருள் பலவு மீட்டி 
நீணகர்க் குதவி யென்று நிறைவளம் படுக்கு மாதோ 


71 


வரைகட னகர நாடு வனம்படு மமுதத் தோடு 
குரைகடற் புவியின் மேய கொழுநிதிக் குவையும் விண்மீன் 
புரைநவ மணியி னாய பொற்குவை பலவும் பொங்கி 
நிரைநிரை பொலிய வெங்கு நிருத்தனம் பயிலு மாயம் 


72 


அகத்திரு ளிரிக்கு மன்றோ வவிரொளித் தீபம் யாண்டுந் 
தொகுத்தபன் மணிமுத் தம்பொன் சுடர்விரி வைர மாதி 
மகத்தொளி விளைக்க நாளு மாயவர்த் தகஞ்செய் மாந்தர் 
அகத்திருண் மலியு மல்லா லகல்கில திதுவே யாக்கம் 


73 


பல்வளங் கெழுமு நானா தேசத்தும் பயின்றங் குள்ள 
நல்வள மொருவி ஜீவ நாசத்தை மலியக் கொண்டு 
சொல்வளம் பெருக்கி விற்றுச் சூனியப் பொருளை யாக்கிக் 
கொல்வளம் படுக்கு மாயக் குத்திரங் குலவுஞ் சந்தை 


74 


323 


மாயாபுரிப் படலம் 


அங்கிலோ தேசத் துள்ள வரும்புரு ஷார்த்தங் கொள்ளார் 
பொங்குடாம் பீகம் வன்கண் பொருளீட்டு தந்தி ரங்கள் 
வெங்குடி கேடென் றாய விநாசத்தை விலைப்பா லீட்டிச் 
சங்கடம் பகரு மாயச் சந்தையி னமலைத் தெங்கும் 


75 


மாயிரு ஞாலத் துள்ள வரம்பிறீக் குணங்க ளெல்லாந் 
தீயசிற் றின்ப - போகச் செவ்வியா யுருவு வாய்ந்து 
மேயவிவ் வுண்மை தேரார் விழிமருண் டெளிதிற் றுய்ப்பர் 
தூயஜீ வியத்தை நல்கிச் சுடர்விழு பதங்க மேபோல் 


76 


பாரீச னாகக் காட்டும் பாதகப் பசாச னுய்த்த 
மாரீசக் கடையின் சால வஞ்சவின் பத்தை நச்சி 
நேரீசற் குழுவின் மொய்த்து நிலவுல கத்து மாந்தர் 
ஓரீஷத் துணர்வற் றான்ம வூதிய மிழப்ப ரந்தோ 


77 


ஆரணங் காட்ட நாடி யகங்குழைந் திருப்பார் யாண்டும் 
ஆரணங் காட்ட நாடி யகங்குழைந் திருப்பா ரில்லர் 
தாரணி தந்த ஞானச் சனியனைப் பணிவார் யாண்டுந் 
தாரணி தந்த ஞான தம்பிராற் பணிவா ரில்லர் 


78 


மறங்கடைப் பிடித்து நின்ற வன்கணார் மறுமை நோக்கி 
அறங்கடைப் பிடியா ரென்னோ வழிமதி படைத்து மாயம் 
பிறங்கிய மறுகு லாவிப் பேதுற்று வறிது மாள்வர் 
கறங்கிசை யவாவி மாயுங் கேகயங் கடுப்ப மன்னோ 


79 


தெருட்கடல் படியாச் சிந்தை தீவினைக் கடற்கு ளுய்ப்ப 
அருட்கடல் படியா ராகி யாசையங் கடற்குண் மூழ்கி 
இருட்கடல் படுவ ரந்தோ விந்நக ரத்து மாக்கள் 
மருட்கட லிகந்தா னந்த மாக்கடல் குளிப்ப தென்றோ 


80 


வேறு 


நித்தி லம்பவ ளஞ்செறி நீர்மையின் 
பத்தி யாய்த்திரை நாடிய பான்மையின் 
கத்து லப்பரி தாயக ணக்கினில் 
தத்து நீர்க்கட லொக்குமச் சந்தையே 


87 


324 


நிதான பருவம் 


படம்வி ரித்துப் பஃறலை தோய்ந்துபே 
ருடல்கி டத்தியு றுவன வாயிடூஉக் 
கொடுவி டம்பொதிந் தாருயிர்க் கொள்ளைகொள் 
நெடிய பாந்தளந் நீள்கடை வீதியே 


82 


என்றி லங்கவி லங்கெழின் வாய்நெகூஉ 
மன்ற லார்ந்தளி மொய்த்தும் துச்சொரிந் 
தொன்று ளக்களி காட்டலி னொண்மறு 
கன்ற லர்ந்தவ ருங்கடி மாலையே 


83 


திசைமு கந்திக ழப்பொருள் செய்தலின் 
வசையின் மாயைவ ரம்பறு பான்மையின் 
நசைபி றங்கமன் றாடிந டித்தலின் 
இசையு மம்மறு கிந்துமுத் தேவரை 


84 


மூச்சுக் காயிரம் பொய்படு முந்துபொய்ப் 
பேச்சுக் காயிரம் பொன்படும் பேசும்வெள் 
வீச்சுக் காயிரம் பொன்படும் வீச்சவா 
யேச்சுக் காயிரம் பொன்படு மென்றுமே 


85 


கோடி கோடிகு விப்பன குத்திரங் 
கோடி கோடிதொ குப்பன கோண்மொழி 
கோடி கோடிதி ரட்டுங்கொ டுவினை 
கோடி கோடிகு வைநிதிக் கொள்ளையே 


86 


கோடி கோடிகு லப்பெரு மைகொளுங் 
கோடி கோடி வெந் நோயிற்கு றைந்திடுங் 
கோடி கோடியுல் லாசத்திற் கொள்ளைபோந் 
தேடி வைகலுஞ் சேமித்த தீநிதி 


87 


கோடி கோடிகு டலிற்பு தைந்திடுங் 
கோடி கோடிகு டிவெறி கொண்டிடுங் 
கோடி கோடிசிற் றின்பக்கு கைபுகும் 
ஓடி யாடித்தி ரட்டிய வூர்நிதி 


88 


ஆட ரங்கத்த ழிபபல் லாயிரம் 
பாட ரங்கம்ப றிக்கும்பல் லாயிரங் 
கூட ரங்கங்கு றைக்கும்பல் லாயிரங் 
கேட ரங்கங்கெ டுக்கும்பல் லாயிரம் 


89 


325 


நகர்புகு படலம் 


கண்ட மாயக்க டையுங்க வின்கடை 
தண்டு மாயச்ச ரக்குஞ்ச ரக்கினின் 
மண்டு மின்பமு மாயையெ னாமதி 
பண்டொர் ஞானிப கர்ந்தன னுண்மையே 


90 


உன்ன தானந்த வோங்கல ரசன்முன் 
இந்நி லத்துவந் திவ்வழிச் செல்கையில் 
மன்னு மாயவின் பத்தைவ ரைந்துசீ 
என்ன வீசிப்பு றக்கணித் தேகினார் 


97 


தொண்டர் பன்னொரு வோருமித் தொன்னகர் 
கண்டு மாயக்க டைடயைக்க டிந்துமெய் 
விண்டு வர்த்துயிர் வீடுமட் டாயுரங் 
கொண்டு நின்றுபி ரானடி கூடினார் 


92 


மாய சூனிய மல்கிய விந்நகர்த் 
தீய சீலந்தெ ரிப்பரி தென்னுரைக் 
காயி ரம்மடங் காயறி வாயெனாத் 
தூய வேதியன் சொற்றன னென்பவே 


93 


மாயாபுரிப் படலம் முற்றிற்று 


நகர்புகு படலம் 


நாடி யாரணன் சொற்றசொ னன்னிலை 
ஆடி யின்கண லங்குமா யாபுரிப் 
பாடொ ருங்குகண் டுள்ளப்ப தைப்பொடே 
நீடு நீர்மைநி தானிநி கழ்த்துவான் 


1 


காவ 


ஜீவ நாசம்வி ளைக்குமித் தீநகர்க் 

லன்செயல் கட்டற நீக்குதல் 
தேவ சேனையர் கோனருட் செவ்வியே 
பாவ காரிய ரேஞ்செயற் பாலதென் 


2 


அவித்தை யாயவ ரணும கத்துறக் 
குவித்த மாயசிற் றின்பமுங் கோளறக் 
கவித்தி டித்துக்க கோளத்த ருண்முகில் 
புவித்த லத்துப்பொ ழிவதெக் காலமே 


3 


326 


நிதான பருவம் 


செவ்வ னூனெறி சேறுது மாயினும் 
அவ்வ யிற்படு மாயவ ழிம்பினைக் 
கௌவை யுற்றபு ரளியைக் கண்டுகேட் 
டெவ்வ ணஞ்சகித் தேகுவ தெந்தையே 


4 


பாவ நீதிப கர்நடுத் தீர்வையின் 
ஆவ தீதென்ற றிவுகொ ளுத்துநந் 
தேவ வாவிதி ருவருட் பெற்றியை 
ஜீவ ருக்குத்தெ ரிப்பதன் றோகடன் 


5 


நாச தேசந கரியி னண்பொடு 
நேச மார்சுவி சேஷநி கழ்த்திடின் 
மோச நாசம்வி ளைப்பரம் மூர்க்கரேல் 
ஈச னேசமீ டேற்றம ளிக்குமால் 


6 


சோத னைக்குள்வி ழாவகை சூழ்ச்சியோ 
டாதி தேவன டிநிழ றுன்னியாங் 
காத லாயெமைக் கையடை யாக்கிடிற் 
போத மல்கும ருட்டுணை பூக்குமால் 


7 


என்று ளங்குவிந் தின்னன கூறலும் 
நன்று நன்றுன்க டைப்பிடி நம்பியாம் 
பொன்றி னும்மிடை யூறுபொ ருந்தினும் 
மன்ற னாயகன் சித்தம கோத்தமம் 


8 ) 


வழும்பு பட்டநம் மாக்கையும் வல்வினைத் 
தழும்பு பட்டநம் மாவியுஞ் சார்ந்தவுந் 
தொழும்பு பட்டவன் றேபர மன்சுதற் 
கொழுங்கு பட்டன வொப்படை யாகவே 


9 


நந்த மக்கரு ணாதன்க ழல்புகுஞ் 
சிந்தை யேயன்றிச் சிந்தைபி றிதிலை 
முந்து வெங்கொடுந் துன்பமு ருக்கினும் 
இந்த வாக்கையொ டேமுடி வெய்துமால் 


10 


ஈறி லாப்பர லோகவி ராஜ்ஜிய 
ஆறு செல்லுது மாவன 

வாகுக 
தேறு கையவெ னாவித்தி றத்தன 
கூறி னான்மறை யோன்குணக் குன்றனான் 


17 


நகர்புகு படலம் 


327 


இன்ன வாறுரத் தின்னுரை யாடிநம் 
உன்ன தேசனொ ருதிரு வோலக்கச் 
சன்னி தானத்துத் தாழ்ந்துமன் றாடியே 
சென்னெறிக்கொடு போயினர் சீரியோர் 


12 


நன்று பேசிந ராத்தும ரக்ஷகன் 
வென்றி யன்புவி ழுத்தவம் வித்தகம் 
என்றிவ் வன்னவி சைபுனைந் தேத்தியே 
சென்று கூடினர் மாயச்சி றைப்புறம் 


13 


ஆழி யன்னவ கழைய கப்புறஞ் 
சூழு மேருவிற் றோன்றிய விஞ்சியை 
ஊழி னோக்கியு யர்கடை வாயொரீஇ 
வாழி யாரணர் புக்கனர் வஞ்சரூர் 


14 


வண்ண மேனிலை மாடங்கள் கூடங்கள் , 
எண்ணி றந்திரு பாலுமெ ழிறிகழ் 
கண்ண கன்றக டிநகர் வீதிவாய் 
நண்ணி நுனெறி நாடினர் போயினார் 


15 


விதித்த மெய்யணி கற்பணி வித்தகம் 
மதித்த நீதிவெண் வத்திரங் காண்கிலார் 
சதித்த பொய்யணி தாங்கிமி னுக்குடை 
கதித்த பாழுடல் கண்டுகண் டேகினார் 


16 


விண்ணு டுச்சுடர் விக்கிர கங்களி 
மண்ணு ருக்கவி யம்பிற வற்றினுக் 
கண்ணல் பூசனை யாற்றுமு றையெலாங் 
கண்ணிற் கண்டுகண் ணீர்வடித் தேகினார் 


17 


நெறியெ லாங்கள்ள நீணெறி நீதிசெய் 
துறையெ லாமநி யாயத்து றையகப் 
பொறியெ லாந்தந்தி ரப்பொறி புல்லுமிக் 
குறியெ லாங்கண்டு கேட்டுளங் குன்றினார் 


18 


சென்ற சென்றதி சைதொறுந் தூஷியம் 
மன்ற மெங்கும்வ சைப்படு வாய்மதங் 
கன்று சாபக்க டுங்கனல் காதுறீஇ 
நின்று நின்றுதி கைத்தனர் நீர்மையார் 


19 


24 


328 


நிதான பருவம் 


விண்டு பாழ்ங்கதை பேசுறு வீணரை 
மண்டு காமச்செருக்கரை வார்மது 
உண்டு ரப்பியு ருண்டலை வார்தமைக் 
கண்டு கண்டுக ருத்தழிந் தேகினார் 


20 


புலிவ யப்படு புன்மறி போன்மென 
வலியர் கைம்மறிந் துள்ளம லங்கிய 
மெலியர் கண்கலு ழக்கண்டு வேதியர் 
நலிவு கொண்டுள நைந்தனர் போயினார் 


27 


தூய மாதரு மந்துதை யாதவித் 
தீய மாநகர்ச் செல்வமெ லாங்குடி 
போயொ ருங்கவி யப்புனி தச்சினந் 
தோயு மேயெனச் சோகமுற் றேகினார் 


22 


போக்குஞ் சிந்தைப்பொ ருமலும் போதமார் 
வாக்கு நேர்செல்வ ழிவில காமையும் 
நோக்கி யங்கங்கு மாயநுனித்துணர் 
மாக்க டொக்குவ ழுத்துதன் மேயினார் 


23 


எங்கு செல்பவர் யாதுகு றித்துளார் 
இங்கு வந்ததென் னோவென்றி யம்புவார் 
துங்க யாத்திரை வேடஞ்சு மந்தலை 
பங்க முற்றப திதரி வரென்பார் 


24 


வளவ னாயநம் மன்னவ னாட்டியல் 
உளவ றிந்துழ லொற்றரி வரென்பார் 
களவிற் காதல ரைக்கவர் வோரிவர் 
கிளவி யாக்கங்கி ளக்கின்ற தீண்டென்பார் 


25 


ஒறுத்து நிந்தித்து ருத்துமண் ணோச்சினும் 
பொறுத்து நம்மைப்பு றக்கணிப் பாரென்பார் 
நிறுத்து நீதிநி கழ்த்துமின் னோரெலாங் 
கறுத்த சிந்தையக் கள்ளுந ரேயென்பார் 


26 


வாக்கில் வேறலம் வன்றடி கொண்டியாந் 
தாக்கி வேறுஞ்ச மைதிரென் பார்சிலர் 
தாக்கி வேறல்ச மர்த்தன்று சாதிக்க 
வாக்கின் றேற்பின்னை வாயென்னென் பார்சிலர் 


27 


நகர்புகு படலம் 


329 


வெய்து துன்பம்வி ளைப்பினுங் காக்கவோர் 
பொய் சொல் லாதபு லையரென் பார்சிலர் 
மெய்சி தைந்திடின் வேறுமுண் டோவொரு 
செய்த வம்மது சீரிதென் பார்சிலர் 


28 


ஆக்கம் வேண்டிய றந்திறம் பேமெனாப் 
போக்கு முட்டிய புல்லரி வரென்பார் 
போக்கு முட்டின ரேனுநம் போற்செயார் 
தீக்கொ டுந்தொழில் தேர்மினென் பார்சிலர் 


29 


வழிதெ ரிக்கும தியுடை.. யார்நமக் 
கிழிகு லத்தர்கொ லோவென்ப ரோர்சிலர் 
இழிகு லத்ரெ வர்பழி பாவத்தை 
ஒழிகி லாதவ ரேயென்ப ரோர்சிலர் 


30 


இன்ன வாப்பெரும் பாலரி கழவும் 
மன்னி யோர்சிலர் தட்டிம றுக்கவும் 
நன்னர் நூனெறி நாடிய வேதியர் 
துன்னி னார்கொடுஞ் சூனிய வாவணம் 


31 


கல்லி னத்துட்க வினுந வமணி 
கொல்லி னத்தினு முண்டொர்கு ணக்கியன் 
சொல்ல வல்லர் துணிந்துந டுவினை 
இல்லை யென்றிலை யிந்நக ரத்தினும் 


32 


பொய்ய ளைந்தபு ரத்துரை போக்கியே 
வைய ளைந்தம தியினர் போயினார் 
மெய்ய றிந்தநல் வித்தக ருட்கொளார் 
கைய றிந்தில ரேத்துரை கைப்புரை 


33 


குத்தி ரப்பொறி கூட்டுண வீட்டிய 
மித்தை யாயசிற் றின்பவி டயங்கள் 
வைத்த மாயக்க டையைம் தித்திடார் 
கைத்த சிந்தையர் கண்டுவர்த் தேகுழி 


34 


ஆர்கொ லாமிவ ராடையு டைநடை.- 
நேர்கி லார்நம ரோடுநி கழ்த்தலும் 
பார்கு லாமொரு பாஷையன் றாதலின் 
தேர்கு வாம்வம்மெ னத்திரண் டாரரோ 


35 


330 


நிதான பருவம் 


செருக்கி வந்தங்க வரவர் தீஞ்சுகப் 
பெருக்க முள்ளந யமுள பேசருந் 
திருக்கு லாங்கடை தெய்விக கற்பக 
விருக்கங் கொள்ளலி ழைந்ததென் னோவென்றார் 


36 


முன்னு றக்கண்டு மோசப்ப டுகரைப் 
பின்னி டாதுக விழ்வதென் பேதைமை 
என்ன பாவமி வர்மதி கேடெனா 
நன்னி தானிமற் றீதுந விற்றுவான் 


37 


மாய மல்கிம லிந்தம் றுகுளீர் 
தூய சத்திய மேதுரு விக்கொள்வேம் 
ஆயு நன்னிதிக் கேவிலை யாக்குவேம் 
ஏய வெண்ணமி தன்றிப்பி றிதிலேம் 


38 


என்று கூறலு மென்னுங்கெ டுமதி 
துன்று காமிய மாச்சுவை துய்க்கிலீர் 
பொன்று மட்டுமிப் புன்கண்பு சித்திரோ 
நன்று சத்திய நாட்டமென் றெள்ளினார் 


39 


சற்று நின்மெனச் சாற்றியங் கோர்சிலர் 
உற்று முன்வந்து யர்தவ வேடத்தீர் 
சொற்ற சத்தியம் யாதது சொன்மினோ 
நற்றி றத்தைந யக்குதும் யாமென்றார் 


40 


வினவு மாற்றநன் றாமென மெய்யுணர் 
பனவ விப்படு பாதகச் சேரியிற் 
கனவி லுங்கரு துற்றில னித்தகு 
மனவு ணர்ச்சியுண் டென்றும திவலோய் 


- 47 


வஞ்ச மாயக்கி டக்கைம றிந்துகண் 
துஞ்சு மாந்தர்தொ குதியுள் ளுஞ்சிலர் 
விஞ்சு சத்திய வாக்கம்வி னாவுநன் 
னெஞ்சு ளாரென நேருறக் கண்டனம் 


42 


தீண்ட ரும்பெரு மாயச்செருக்குளார் 
மூண்டு ருத்துயிர் மோசம்வி ளைப்பினும் 
ஈண்டு சத்தியம் யாமெடுத் தோதலே 
வேண்டு மென்றுது ணிந்தனன் மேலையோய் 


43 


33 ) 


இரக்ஷணிய நவநீதப் படலம் 


அங்கண் வானத்த ரசிளங் கோமகன் 
உங் ளோடுல குள்ளள வும்முளேன் 
எங்கு முண்மையி யம்புமி னீரென்ற 
துங்க வாசகஞ் சோர்வுறு மேகொலாம் 


44 


செய்ய வல்லசெ யக்கெடுஞ் செய்வன 
செய்ய லாமையி னுங்கெடுந் தேர்கெனா 
வைய கத்துநன் னீதிவ குக்குமால் 
ஐய நின்கருத் தியாதென வந்தணன் 


45 


நன்று சொற்றனை நம்பிநி தானிநீ 
என்ற னுள்ளுறை யும்மிது வேயெனா 
முன்று னும்ஜெக மாயைமு யக்கருக் 
கின்று மெய்ம்மையி சைத்துமென் றொல்லையே 


46 


மாத யாதிரி யேகம கத்துவர் 
பாத பங்கஜங் கிட்டிப்ப ராவினார் 
ஏத மற்றவி ரக்ஷண்ய. மாநவ 
நீத சத்தியங் காட்டிநிகழ்த்துவார் 


47 


நகர்புகு படலம் . முற்றிற்று , 


இரக்ஷணிய நவநீதப் படலம் 


தந்தை யாகி யுலகனைத்துந் தந்து மநுக்க டமைப்புரக்க 
மைந்த னாகிப் புனிதாவி வடிவாய் ஞான வரமருளிப் 
பந்த மறநின் றிலங்குகிரி யேக பரமன் பதாம்புஜத்தைச் 
சிந்தை யாரத் தொழுதேத்திச் சேர வர்ரும் ஜெகத்தீரே 


நீதி கருணை பரிசுத்த நேசஞ் சுயம்பு சாமர்த்தியம் 
போத மினைய லக்ஷணங்கள் பரிபூ ரணமாய்ப் பொருந்தியணு 
ஏத மிலனாய்க் காமாதி யெறிந்து பவத்தை யெரிக்கின்ற 
ஆதி தேவன் சரணநிழ லடைய வர்ரும் -ஜெகத்தீரே 


2 


ஆதி நரனைப் படத்துலக மனைத்து மவனுக் கடிப்படுத்திப் 
போத மொடுபாக் கியம்புனிதம் போத வருளி மனச்சான்று 
மேதின் மதியு மீந்துசுயா தீனத் திருவென் றினிதுவந்த 
நாதன் கருணை . யுள்ளியதை நாட் வாரும் ஜெகத்தீரே - 


3 


332 


நிதான பருவம் 


பாவ நரங்க ளெரிநரகிற் பதையா வண்ணம் பரகதி செல் 
ஜீவ வழியைத் திறந்தொன்றாஞ் செல்வ மகவைச் சிலுவையிலே 
சாவக் கொடுத்தெப் பாவிகட்குஞ் சலியா திரக்ஷை தனையருளுந் 
தேவ சிநேகந் தனைநினைந்து சேர வாரும் ஜெகத்தீரே 


சொந்த மகவை நம்பொருட்டுத் துணிந்து சாகக் கொடுத்தபிரான் 
உந்த மிதய மெமக்குநல்கி யுய்ம்மி னென்ன வுணராமற் 
சந்த தமும்பேய்க் கிடங்கொடுத்துச் சாத னலமோ தயாபரற்கே 
சிந்தா சனத்தைக் கையளித்துச் சேர வாரும் ஜெகத்தீரே 


5 


கோதி னீதி யிரக்கமெனுங் குணங்கண் மாறு கொள்ளாமல் 
தாதை யுவப்ப மாதுவித்தாய்த் தயாள வுருக்கொண் டவதரித்து 
நீதி யிரக்க சமரசனா நின்றுத் தரித்த நிறைகருணை 
ஆதி மூலப் பரம்பொருளை படுக்க வாரும் ஜெகத்தீரே 


6 


மண்ணை விழுங்கக் கொதித்தெழும்பி வருந்தீ யாற்றைக் கடப்பதற்கு 
வெண்ணெய்ப் பாலஞ் சமைப்பார்போல் வேத நாதன் வெகுளிசுய 
புண்ணி யத்தாற் றீருமெனப் புலம்ப வேண்டாம் புரைதீர்ந்த 
அண்ண லேசு குருதிமுகந் தவிக்க வாரும் ஜெகத்தீரே 


7 


நீதா சனத்தண் டையினிற்க நீதி மானுக் கும்மரிதேற் 
கோதார் பாபாத் துமங்களுக்குக் கூடு மோகூ டாதெனவே 
வேதா ஷாங்கள் விளம்புகின்ற மெய்யைக் கருதி விரைந்தின்னே 
நாதா கிருபா சனத்தண்டை சார வாரும் ஜெகத்தீரே 


8 


நம்மைப் படைத்துக் காத்துவரு நாத னிதர தேவர்களை 
நம்மைப் போல வணங்காதீர் நாமே கருத்த ரெனநவின்ற 
செம்மை மொழியைக் கருத்திருத்தித் தெய்வப் பதரைச் சீத்துவிட்டு 
வம்மின் றிரியே கப்பெருமான் மலர்த்தாள் வணங்க ஜெகத்தீரே 


9 


விக்கி ரகநம் மிணையாக்கி விழுந்து வணங்கும் விழலரைநம் 
உக்கிர கோபந் தகிக்குமென வுரைத்த கடவு ளுமைமுழுதும் 
நிக்கிர கஞ்செய் திடுமுன்னர் நீச வுருவா ராதனமாம் 
அக்கிர மம்விட் டியே சுதிரு வடியை யடைமின் ஜெகத்தீரே 


10 


தூய நினைவா லன்றிநம்பேர் சொல்லி வழங்குந் துர்ஜநரைக் 
காயு நமது சினமென்ற கடவு ளுரையைக் கருதாமல் 
வாயில் வந்த படிபிதற்றி மதியா தொழுகன் மகாபாவம் 
நேய மிகுமெய்ப் பத்தியுட னினைத்து வழுத்தும் ஜெகத்தீரே 


11 


333 


இரக்ஷணிய நவநீதப் படலம் 


அனைத்து நமக்குக் கையளித்த வகண்ட பரிபூ ரணன்றம்மை 
நினைத்து லோக 

வியாபார நிறுவி வணங்க வாரத்தோர் 
தினத்தை விதித்தா ரந்நாளைத் தீட்டுப் படுத்திற் றீராத 
அனர்த்தம் வருங்காண் டூமனமா வமலற் பரவும் ஜெகத்தீரே 


12 


ஆயு ணீடித் திவ்வுலகி லமர்ந்து 

சுகிக்க வுனது தந்தை 
தாயைக் கனம்பண் ணுதியென்று சருவலோக தந்தை சொன்ன 
தூய விதியை நன்னெறியின் றுணிபென் றுன்னிப் பெற்றோர்க்கு 
ஞாய முடன்கீழ்ப் படிந்தியேசு நம்பற் றொழுமின் ஜெகத்தீரே 


13 


கொலை செய்யாதே யெனப்பரம் கோமான் கொடுத்த கற்பனைக்கு 
நிலமீ துதித்த குமரகுரு நியாய மிலவாச் சீறுவதுங் 
கொலையோ டொக்கு மெனவிதந்து கூறும் பொருளைக் குறிக்கொண்டு 
தலைமீ தணிந்தச் சற்குருவின் சரணைப் பணிமின் ஜெகத்தீரே 


14 


தீய வினையாம் விபசாரஞ் செய்யா திருங்க ளென்றுமகா 
தூய கடவுள் வரைந்துதந்த துகடீர் விதியைத் தூமனமாய் 
மாய மறவே யநுட்டித்து மனையோ டிருந்தில் லறநடத்தி 
நேய மிகுர க்ஷகன்சரண நிழலை யடைமின் ஜெகத்தீரே 


15 


இச்சை யோடந் நியமாத ரெழிலைக் கருதி நோக்கிடுவோன் 
துச்சாடரிகள்பங் கடைவனென்ற தூயோ னருளைத் துணைக்கொண்டு 
சிச்சீ யெனத்துரிச் சையெலாஞ் சேரவெ றுத்துச் சீத்துவிட்டுக் 
கொச்சை மதியை யகற்றியெம்மான் குணஞ்சார்ந் தொழுகும் 

ஜெகத்தீரே 


16 


மீளா நரகுக் காளாக்கும் விபசா ரத்தீ வினைபுரிந்து 
வாளாப் பரமா னந்தசுக வாழ்வை யிழத்தன் மதியாமோ 
நாளா ரம்பத் தயல்தூற்ற நாண மழிந்து நகைக்கிடமா 
மாளா முன்னே கிறிஸ்தியேசு மலர்த்தாள் வணங்கும் ஜெகத்தீரே 


17 


எங்குந் தமசந் நிதியாக விருக்குங் கடவுள் களவான 
பங்க வினைசெய் யாதிரெனப் பகர்ந்த துணர்ந்து பரபொருளைச் 
சிங்கி யெனவே வெறுத்தழியாச் செல்வம் வழங்குங் கிறிஸ்துவெனும் 
மங்காப் பொருளை யடைந்துநித்ய வாழ்வை யடைமின் ஜெகத்தீரே 18 


பொய்யைப் புகலா திருங்களெனும் புனிதன் புனித கற்பனையை 
அய்யோ நினையா தவமதித்தீ ரல்லும் பகலு மனவரதந் 
துய்ய மனசாட் சியை மழுக்கித்துணிந்து முழுப்பொய் சொல்லுகின்றீர் 
உய்யீ ருய்யீர் மெய்பேசி யுய்ய வாரும் ஜெகத்தீரே 


19 


334 


நிதான பருவம் 


பொய்மை தானும் வாய்மையதாம் புரைதீர் . நன்மை பயக்குமெனின் 
மெய்மை யாவ தெத்தீங்கும் விளயா துரைத்த லெனுங்குறளின் 
நொய்மை யுரையைத் தவிர்த்துள்ள துள்ள படியே நுவலுமென்ற 
தெய்வ வுரையைக் கடைப்பிடித்துச் சேர வாரும் ஜெகத்தீரே 

20 . 


நெஞ்சுத் துணிவாய்ப் பொய்பேசி நேச மொருவி யந்நியரை 
வஞ்சித் தொழுகு மதியிலிகாண் மனாதி யறியு மகாதேவன் 
கிஞ்சித் தேனும் விடாதுநும்மைக் கேட்குங் காலங் கிட்டுமுனம் 
அஞ்சித் தீமை யகற்றியெம்மா னடிசார்ந் துய்மின் - ஜெகத்தீரே 


21 | 


விரிவெள் ளரியங் கனிக்கிருப்புப் பூண்கட் டிடுமவ் விதம்போல 
ஒருபொய் நிலைக்க வாயிரம்பொய் யுரைக்க வேண்டு முரைத்தாலும் 
வருமே வெளிக்கு வரிலதிக மானக் கேடே மறுமையினும் 
எரிவாய்ப் படுக்குமிதைவிடுத் தெம்மிறையைத் தொழுமின் ஜெகத்தீரே 22 - 


அனைத்து முடையான் பிறருடைமை யான வெதையு மாசையுடன் 
நினைத்தி டாதே யெனவிரித்து நிகழ்த்துங் கடைசிக் கற்பனையை 
மனத்து ளிருத்தி யவரவர்க்கு வகுத்த வளவின் மகிழ்ந்து சொற்பத் 
தினத்தைக் கழித்தெம் : மானருளும் ஜீவ னடைமின் ஜெகத்தீரே 


23 | 


தந்தை கொடுத்த தசவிதியைத் தள்ளி யகச்சாட் சியைமழுக்கிச் 
சிந்தை யுரக்க நன்றொருவித் தீமை - புரிந்த நரரேங்காண் 
எந்த விதத்துந் தேவசின மெரிக்கு முன்ன மெமைப்புரக்க 
வந்த பரம சுதன்பர்தம் வண்ங்க வாரும் ஜெகத்தீரே 


24 


கல்லைச் செம்பைக் களிமண்ணைக் கடவு ளெனவே யுருப்பிடித்துப் 
புல்லைப் பூவை நறுங்குழையைப் போட்டுப் பூஜை புரிவீர்காள் -- 
தொல்லைப் பவமும் புரிபவமுந் தொலையு மாறு கிறிஸ்துவெனுஞ் 
செல்வக் குமரன் றிருவடியைச் சேர வாரும் ஜெகத்தீரே . . 


25 


ஏழை மதியாற் றுன்மார்க்கத் தெய்தற் கரிய வாழ்நாளைப் 
பாழாக் கிடுவீ ரந்தோநிர்ப் பந்த முடிவு . பற்றியபின் 
ஊழி யூழி - யழுதாலு முய்வுண் டாமோ வளந்திரும்பித் 
தாழா தின்னே யேசுதிருச் சரணைப் பிடிமின் ஜெகத்தீரே 


26 - 


எல்லாங் கொடுத்த தாதாவை யிறைஞ்சிப் பிழைக்க மதிகுலைந்து 
பொல்லாங் குடற்றும் பேய்க்கடிமை புகுந்து விலக்குங் கனி புசித்தோர் 
அல்லா லமலன் பாவவினைக் காதி யென்ப தறப்பாவம் , , -- ; 
எல்லாப் பவமு மறக்குமர னிணைத்தா ளடைமின் ஜெகத்தீரே 


27 ) 


335 


இரக்ஷணிய நவநீதப் படலம் 


பொறுதி யுடைய தெய்வமென்று போக வரநீர் புரிபவத்துக் 
கறுதி யிலையே யந்தோறும் மாவி யிறைமுன் னடுத்திடுமவ் 
விறுதி நாளின் பயங்கரத்துக் கென்னோ செய்வீரிக்கணமே 
உறுதி நாடிக் கிறிஸ்துவுக்கே யுளமீந் துய்மின் ஜெகத்தீரே 


28 


சர்வ ஜீவ காருணியந் தன்னா லென்றுந் தமக்குரிய 
சர்வ மகிமை யுங்கனமுந் தள்ளி மநுவாய்ச் சஞ்சரித்து 
சர்வ லோக தண்டனையுந் தாமே சகித்துக் கதிதிறந்த 
சர்வ லோக சரணியனைச் சார வாரும் ஜெகத்தீரே 


29 


பாவ வழுக்கு மாத்துமத்தைப் பற்றி யிருப்ப தறியாமல் 
ஆவ லொடுசிற் சிலந்திநீ ராடிற் றொலையு மெனவலைந்து 
சாவீ ரீதோ ரக்ஷணிய சைலஞ் சுரந்து பெருகிவரும் 
ஜீவ நதிநீ ராடுதற்குச் சேர வாரும் ஜெகத்தீரே 


30 


கானம் புகுந்து தனையொறுத்துக் காயம் வருத்திக் கண்மூடி 
மோனம் புரிந்து தவயோக முயல வேண்டா மவரவர்தந் 
தான மிருந்தாத் துமபாவச் சழக்கைக் கருதித் தனைத்தாழ்த்தி 
ஞான குருவின் புண்ணியத்தை நாட வாரும் ஜெகத்தீரே 


31 - 


மனம்போம் வழியே மதிபோக்கி மயங்கிப் பலபா தகம்புரிந்து 
தினம்போம் வீணே நடுநாளிற் றிகிற்குள் ளாகிக் கலங்குதிரோ 
இனம்போ காதீர் மதிமோச மின்னே யெம்மா னேசுதிரு 
முனம்போய் விழுந்து கெஞ்சுதற்கு முடுகி வாரும் ஜெகத்தீரே 


32 


திரண மெனவே யுமைவாரித் தீவாய் நரகக் கடலிடத்தே 
மரணச் சுழல்கொண் டுய்க்காமுன் - மனப்பூ ருவமாய் வழிபடுவோர்க் 
கரண மாகி யான்மரஷை யருள மேசு சாமிதிருச் 
சரண 

மடைய விதுசமயஞ் சமயம் வாரும் ஜெகத்தீரே 


33 


ஒன்றே தெய்வ மெய்கருணை யுள்ளார் உண்மை பிழை பொறுப்பார் 
அன்றோ வன்று . நரர்க்காக வரும்பா டடைந்து பிணையேற்று 
நின்றே பலியா யுயிர்கொடுத்த நிமல னீதி யடையீரேல் 
நன்றீ வார்கொ லையமிலை நம்பி வாரும் ஜெகத்தீரே 


34 


நாலு வேத முளதுசெவி நயனங் கண்டு கேட்டதிலை 
மாலா தியமுத் தேவருளர் மலடி பெற்ற மகார்போல்வர் 
மேலு நாலு பதவியுள் விண்ணிற் பூத்து விரிந்தமலர் 
போலி யிவைமற் றியேசுசரண் போற்ற வாரும் ஜெகத்தீரே 


35 


336 


நிதான பருவம் 


வேத மொன்றே மெய்யுளங்கை நெல்லிக் கனிபோல் விளங்குதிதோ 
நாத னொருவ ருளருலக நவிலுஞ் சான்று நற்கதியின் 
பாதை யொன்றுண் டதுகிறிஸ்து மார்க்க மிதனைப் பகுத்துணர்ந்து 
கோதில் பரம குருபாதங் கும்பிட் டேத்தும் ஜெகத்தீரே 


36 


பாவி யுளத்தை யூடுருவிப் பாயு மிருவாய்ப் பட்டயநம் 
ஆவிக் குளவெம் பவநோயை யகற்றி யழியாப் பேரின்ப 
ஜீவ னளிக்குந் தெள்ளமிர்தாஞ் சிந்தைக் கினிய தீம்பாலாந் 
தேவ வசன மிதையுணர்ந்து சேரவாரும் ஜெகத்தீரே 


37 


தலைகீ ழாக வுலகடுக்குத் தடுமா றிடினும் வான்சுடர்கள் 
நிலைமா றிடினும் பூதியங்க ணீறு நீறாக் கரிந்திடினும் 
உலவா வேதா க்ஷரங்களிலோ ருறுப்பு மிதைவிட் டுய்வழிவே 
றிலையா தலினீ துணர்ந்தெம்மா னிணைத்தாள் வணங்கும் 

ஜெகத்தீரே 


38 


பூமி பாரந் தீர்க்கவந்து பொல்லாங் கியற்றிப் பொய்பேசிக் 
காம வெறியா வீரெண்ணா யிரங்கோ வியரைக் கற்பழித்த 
சீமா னுக்குத் தொழும்பு செய்து தீவாய் நரகிற் பதையாமற் 
சாமி யேசுக் கிறிஸ்துதிருச் சரண மடை மின் ஜெகத்தீரே 


39 


பாவ நாசஞ் செயவந்து பழுதொன் றின்றிப் பரமார்த்த 
மேவு விரதி யாயுலக வேட்கை நீத்துப் பாடுபட்டு 
ஜீவ கோடி களைமீட்டுச் செல்வ மோக்ஷந் திறந்து வைத்த 
தேவ மைந்தன் றொழும்புசெய்யச் சேர வாரும் ஜெகத்தீரே 


40 


வெண்ணெய் திருடிக் கட்டுண்டு வெதும்ப வடிக்க விம்மிவிம்மிக் 
கண்ணைக் கசக்கி யழுதுநின்ற கள்ளப் பிள்ளை கருத்தாவென் 
றெண்ணப் போமோ தெய்வத்துக் கிதுவோர் விளையாட் டெனலாமோ 
நண்ணிக் கிறிஸ்து திருவடியயை நயந்து போற்றும் ஜெகத்தீரே 41 


நீசப் புலைந் ராத்துமத்தை நினைந்தோர் பொருளாய்ப் பிணைப்பட்டு 
பாசத் தாலே பிணிப்புண்டு பதைக்க வடிக்கக் குருதிசிந்தி 
நேசத் தாலே யுயிர்கொடுத்த நிமலன் றொழும்பு வெட்கமெனப் 
பேசிற் பழுதா முயிர்தப்பிப் பிழைக்க வாரும் ஜெகத்தீரே 

42 


தொட்டுச் சிசுவை யுயிர்ப்பிக்கச் சோரன் சோர விடைச்சிகளைக் 
கட்டிப் புரண்டு நட்டமந்தைக் கற்போ னிருவி காரிமகா 
சிட்டப் பிரம சாரியென்று தெட்டி னவனைத் தெய்வமென்று 
கெட்டுப் போகா தியேசுசரண் கிட்டிப் பிழைமின் ஜெகத்தீரே 


43 


இரக்ஷணிய நவநீதப் படலம் 


337 


முன்மா ரிசமாய் நிருவாணப் பிச்சை கேட்டு முனிப்பெண்டு 
தன்மா னத்தைக் கெடுக்கமுயல் தாணு மால யன்கொல்லாம் 
நன்மார்க் கத்தைக் காட்டியுமை நாலாம் பதத்தி லுய்ப்பனந்தத் 
துன்மார்க் கத்தை விடுத்தியேசு துணைத்தா டொழுமின் ஜெகத்தீரே 44 


பாசு பதனாற் சலந்தரனைப் படுத்தக் காயந் தனினுழைந்து 
மாசில் விருந்தை கற்பழித்த மாயன் மடிந்த மற்றவடன் 
ஆசைப் பேய்கொண்டலைந்து துழா யணிந்து காமந் தணிந்தானாஞ் 
சீசீ நாற்றம் விடுத்தியேசு திருத்தாள் வணங்கும் ஜெகத்தீரே 


45 


வருவ தறியாச் சிவன்முனிக்கு வரத்தை நல்கி யொளித்தோடக் 
கரிய மான்மோ கினியாகிக் காக்கக் காமந் தலைக்கொண்டவ் 
விருவர் கூடிக் காரிவந்தா னென்பீ ரிதுவோ தேவமுறை 
தெரிய விலையோ நின்மலன்றாள் சேர வாரும் ஜெகத்தீரே 


46 


பத்து முனிவர் தாசரதி சரிதம் பகர்ந்தார் பலவிஷயத் 
தொத்த தில்லை வான்மீகத் தொடுவா சிட்ட முய்த்துணர்மின் 
சுத்த சுவிசே ஷகர்நால்வர் சொன்ன பரம சத்தியத்தைச் 
சித்தஞ் செய்து கிறிஸ்தியேசு திருத்தாள் வணங்கும் ஜெகத்தீரே 


47 


கடலைக் குரங்கு தாவினதுங் கடலைக் கணையாற் றகித்ததும்பின் 
கடலை யடைத்துக் கடந்ததும்பாற் கடலை மலையாற் கடைந்ததும் 

பொய்க் 
கடலைக் கடைந்த கடற்புழுகர் கட்டி வைத்த கதைகாணுங் 
கடலை யமைத்துக் காத்தகர்த்தன் கழற்காட் படுமின் ஜெகத்தீரே 


48 


கம்ப நாகம் பொய்க்கடுவைக் கக்கி மதுர கவியென்னும் 
அம்பொற் கிண்ண நிறைத்துவைத்த தறியா தமிழ்த மெனவருந்தி 
வெம்பி யறிவு மாண்டீரவ் விடந்தீர்த் துய்க்குங் கிறிஸ்தெமது 
நம்பன் வசன சஞ்சீவி நயந்துட் கொள்ளும் ஜெகத்தீரே 


49 


வாய்க்குங் கொடிய வைணவர்தம் மனைவா யெச்சில் வாரியுண்ட 
நாய்க்கும் பரம பதமளித்தான் குருகூர் நின்ற நாரணனென் 
றேய்க்குங் கவிப்பேய் பிடித்துழலா தெய்தற் கருவீ டெனமதித்துத் 
தாய்க்கும் பெரிதன் புடையானைச் சார வாரும் ஜெகத்தீரே 


50 


மூர்க்க மான வைணவமே முதலாஞ் சமய முழுப்புரட்டைப் 
பார்க்கப் பார்க்கப் பாவமலாற் பயனொன் றில்லை யிருப்பின் 


338 


நிதான பருவம் 


மார்க்க வுபதே சங்களையு மருவு புருஷார்த் தங்களையுந் 
தீர்க்க மாயுய்த் துணர்ந்தியேசு திருத்தாள் வணங்கும் ஜெகத்தீரே 


51 


பொல்லா வுலகப் புரடடர்வெறும் பொய்யை நிறைத்துக் கட்டிவைத்த 
எல்லாக் கதையு மெரிநரகுக் கிழுக்கும் பாச மெனவெறிந்து 
சொல்லாற் பொருளாற் பழுதில்லாச் சுருதி மொழியைக் கருத்திருத்தி 
எல்லாம் வல்ல பெருமானை யிறைஞ்ச வாரும் ஜெகத்தீரே 

52 


ஆறு சமயப் படுகுழிவீழ்ந் தந்தோ வறிந்து மதனிடைநின் 
றேறு சமய மிதுவன்றென் றியம்பி யமிழ்ந்து மேழைகாள் 
வேறு சமய மிலையேசு விரும்பி விரும்பி யிருப்பைக் 
கூறு சமய மிதுகண்டீர் கூடி வாரும் ஜெகத்தீரே 


53 


பாவ பாரஞ் சுமந்துபிர பஞ்சா ரணியத் தலைந்தாத்ம 
நோவுற் றிளைத்தீர் தாகித்தீர் நோக்கு மிதுதா னிரக்ஷணிய 
ஜீவ வூற்று விசுவாசச் செங்கை யார முகந்தருந்திற் 
சாவீ ரல்லீர் தாகியீர் சரதம் வாரும் ஜெகத்தீரே 


54 


ஒருசின் மயசற் குருவாகி யுலகத் துதித்து ஜீவரக்ஷை 
தருசன் மார்க்க நெறியிதெனத் தமநல் லொழுக்கஞ் சான்றாகத் 
துருசின் மனத்தோ டுபதேசஞ் சொல்லிச் சுகிர்த பலியாய்வெங் 
குருசின் மடிந்த குருசிலைக்கை கூப்ப வாரும் ஜெகத்தீரே 


55 


ஒலிவா சலக்கா விடையொரிரா வுலகோர் பவமேற் றொருதனியே 
மெலிவா யாத்து மத்துயர மேவி யிரத்த வெயரொழுக 
நலிவாய்த் தேவ சினத்தாலே நணுகும் வாதை யனைத்துமன்பின் 
மலிவாற் சகித்த பெருமானை வணங்க வாரும் ஜெகத்தீரே 


56 


குருசி லறையுண் டுரைக்கடங்காக் கொடிய துன்பஞ் சகிக்கையிலப் 
பரிசு வருத்தும் பாதகர்க்காய்ப் பரிவோ டெந்தாய் மற்றிவர்கள் 
புரிசெய் வினையீ தெனவறியார் பொறுமி னென்ற புண்ணியர்தம் 
உரைசெய் யரிய வன்புநிலை யுன்னி வாரும் ஜெகத்தீரே 


57 | 


வானங் களிக்கப் புவிமகிழ வழுவாத் தெய்வ மறைபரம்ப 
ஞானம் பெருக நல்லறங்க ணாளு மோங்க நனியுயர்ந்த 
தான நரர்க்குக் கைகூடச் சமாதி யொருவி யுயிர்த்தெழுந்து 
தீனந் தொலைத்த குமரேசைச் சேர வாரும் ஜெகத்தீரே 


58 


339 


இரக்ஷணிய நவநீதப் படலம் 


நந்தா விரக்ஷண் ணியரிரியை நலமாய் முடித்து நரஜீவ 
பந்த வினையை யற நூறிப் பரலோ கத்துக் கெழுந்தருளித் 
தந்தை வலபா ரிசமேவிச் சார்வ தாநந் தமக்காகச் 
சிந்தை கனிந்து மன்றாடுந் தேப்ை பரவும் ஜெகத்தீரே 


59 


ஆதி முதலாய்ப் பிறந்திறந்தோ ரனைவோ -ரையுமந் தத்துநொடிப் 
போதி லுயிரோ டெழுப்பியிரு புறமு நிறுவி யவரவர்க்கு 
நீதா சனத்தி லிருந்துமகா நியாயத் தீர்ப்புக் கூறமுகில் 
மீது வருவார் கிறிஸ்தின்னே விரைந்து வணங்கும் ஜெக்த்தீரே 


60 


மாய வுலக மயக்கைமுற்றும் வரைய வேண்டின் வஞ்சனைசெய் 
பேயைப் புறங்கண் டிடவேண்டிற் பிடித்த துரிச்சை பிறங்காமல் 
தேய வேண்டிற் புனிதமனஞ் சிறக்க வேண்டிற் றிகையாமல் 
தூய பரிசுத்த தாவியருள் கறுக்காய்த் தேடும் ஜெகத்தீரே 


61 


ஈன மதியாற் பவம்புரிந்தே மினியென் செய்வே மிரக்ஷிப்புக் 
கான வழியே தஞ்சலென வபயங் கொடுப்பா ரெவர்புனித 
ஞான முறுமா றெவனென்ன நாடிக் கவன்று ணைவீரேல் 
தீன தயாள சற்குருவைச் சேர வாரும் ஜெகத்தீரே 


62 


மாபா தகஞ்செய் துரோகிகள்யாம் வரையா தருடா தாவேயுங் 
கோபாக் கினியைத் தாங்கவெம்மாற் கூடா தய்யா குவலயத்தின் 
ஆபா சத்தைத் தவிர்த்தவும் தருமைக் குமர னிமித்தமெங்கள் 
பாபாத் துமத்துக் கிரங்குமெனப் பணிந்து வாரும் ஜெகத்தீரே 


63 


பாவ வுணர்ச்சி மனந்திரும்பல் பச்சாத் தாபம் பரமசுதன் 
ஜீவ வவஸ்தை தனைநினையுஞ் சிந்தைக் கனிவு விசுவாசந் 
தேவ சிநேகம் பவவெறுப்புத் திடநம் பிக்கை யிவைபரிசுத் 
தாவி யருளாற் பெற்றிறைவற் காட்பட் டொழுகும் ஜெகத்தீரே 


64 


தம்மோர் மகவை யும்பொருட்டுத் தந்த பரம் தாதாவின் 
கைம்மா றொன்றுங் கருதாத கருணைப் பெருக்கைக் கண்டிருந்தும் 
எம்மாத் திரமு முணராம லெல்லா நாளும் பவம்புரிந்தாற் 
சும்மா போமோ பெருமானைத் துதிக்க வாரும் ஜெகத்தீரே 


65 


மிக்க சம்பத் துரிமைமனை விரும்பு மக்கள் கிளைஞருற 
வொக்க வொழியு மல்லாம லுயிர்போங் காலத் துடன்வருமோ 
எக்கா லத்து 

முடனிருந்திவ் விகத்தும் பரத்துஞ் சுகம்வழங்கத் 
தக்க பெருமா னேசுதிருச் சரணைச் சாரும் ஜெகத்தீரே 


66 


340 


நிதான பருவம் 


ஜீவ ரக்ஷை யுளம்பதிததுத தேக விச்சை தனைமுனிந்து 
பாவ வுலகை யருவருத்துப் பசாசைச் செயித்துப் பரமார்த்தம் 
மேவு சுருதி நெறியொழுகி விசுவா சத்தாற் றிரியேக 
தேவைப் பரவிக் கதிகூடச் சேர வாரும் ஜெகத்தீரே 


67 


ஜென்ம வினையு மனாதிகளாற் றினமும் புரிந்த தீயகொடுங் 
கன்ம வினையுங் கதிரவனைக் கண்ட பனிபோற் கழிந்தோடும் 
புன்மை யகலும் புதிதான புனித மனமும் பொருந்துமதால் 
தன்ம வுருவா கியவேசு சரண மடைமின் ஜெகத்தீரே 


68 


விசுவா சத்தாற் பெருஞ்சூளை வெந்தீக் கிடங்கை மேற்கொண்டார் 
விசுவா சத்தால் வெஞ்சீய விரிவா யடைத்தார் விறல்கொண்டார் 
விசுவா சத்தான் முப்பகையை வென்றார் முதுவே தியரதனால் 
விசுவா சத்தாற் கிறிஸ்தரசை விரும்பி வணங்கும் ஜெகத்தீரே 


69 


மண்ணை மணலைச் சிவலிங்க வடிவாய்ச் சமைத்து மலர் தூவி 
எண்ண மின்றி மந்திரஞ்சற் றியம்பிப் பழம்பாட் டுகள்பாடிப் 
பண்ணும் பூஜை பயன்படுமோ பரவை கடக்கக் கற்புணைகொண் 
டொண்ணு மோர க்ஷணியகலத் துவந்து புகுமின் ஜெகத்தீரே 


70 


கசந்து பவத்தை யுணர்ந்துசொரி கண்ணீர்த் திருமஞ் சனமாட்டி 
இசைந்த ஜெபமா லிகைசூட்டி யிதய பீடத் தினிதிருத்தி 
அசைந்தி டாமெய் விசுவாச வன்பின் கிரியை நிவேதித்துப் 
பசைந்த மனமோ டேசுதிருப் பதம்பூ ஜியுமின் ஜெகத்தீரே 


71 


காலைத் துதியோ டெழுந்திருந்து கடவுண் மொழியாங் களங்கமற்ற 
பாலைப் பருகி யாவலுடன் பணிவாய் முழுங்காற் படியினின்று 
மூலப் பொருளாங் குமரேசை முன்னிட் டேத்தி ஜெபம்புரிந்து 
சாலப் பரம தந்தையருட் டயைபெற் றுய்மின் ஜெகத்தீரே 


72 


இரவிற் றனித்து மறைத்தீப மேற்றி யிதயத் திருணீக்கிக் 
கரவற் றிலங்கும் விசுவாசக் காட்சி யாலே கருத்தாவைத் 
தரிசித் துலகந் தரக்கூடாச் சமாதா னத்தைத் தருமட்டும் 
பரவி ஜெபித்துன் னதபரம பதநா டடைமின் ஜெகத்தீரே 


73 


பார மான பவஞ்சுமந்து படருற் றிரங்கும் பாவிகாள் 
வாரும் வாரு மெனைக்கிட்டி வந்தா லான்ம வருத்தமெலாந் 
தீரும் பரம பதத்துநித்ய செல்வந் தருவ னெனக்கூவும் 
ஆருங் கருணைக் குமரேசை யடுக்க வாரும் ஜெகத்தீரே 


74 


341 


இரக்ஷணிய நவநீதப் படலம் 


அய்யோ வழிவி லாத்துமத்தை யவமே கெடுக்க லாவதுவோ 
பொய்யா முலக போகமெலாம் போதும் போது முளந்திரும்பித் 
துய்யோன் சரண மடைந்துபவத் தொடக்கை யறுத்துத் தொலையாத 
மெய்யாம் பரம் சுகமடைய விரைந்து வாரும் ஜெகத்தீரே 

75 


பொய்யா தியபா வங்களெலாம் புரிதல் புகழாப் புரிந்திடுவீர் 
மெய்யா ரணனார் நன்னெறியை வெறுத்து விலகி வெட்கமென்பீர் 
அய்யோ விதுநன் மதியாமோ வால மமிழ்தென் றருந்துதிரோ 
உய்யா வழிவிட் டுளந்திரும்பி யுய்ய வாரும் ஜெகத்தீரே 


76 


வாணா ளிரவு பகல்மாதம் வருட மாகிப் புகையே போற் 
காணா தொழிய மரணமிகக் கடுகி வருதல் கண்டிருந்தும் 
நாணாளுந்தா னுடற்போக நச்சி யான்ம நாயகனை 
வீணா யிழக்க லாவதுவோ விரைந்துவாரும் ஜெகத்தீரே 


77 


என்று முமக்கு வேண்டுவன வீந்தா தரிக்குஞ் சருவேசன் 
நன்றி யறிந்த கிரியையெனு நறும்பூங் கனிநீர் நல்கலிரென் 
றின்றே களைகென் றிடச்சிலநா ளின்னும் பார்ப்பம் பார்ப்பமென 
மன்றா டுஞ்சற் குருவருளை மறவா தேத்தும் ஜெகத்தீரே 


78 


உலக முழுதுந் தனிச்செங்கோ லோச்சி யரசு புரிந்தாலும் 
இலையி லாப மாத்துமத்தை யிழந்தா லெவையு மிகந்து தத்தஞ் 
சிலுவை சுமந்தென் பின்றொடரின் ஜீவ னடைவர் திண்ணமென்ற 
அலகில் கருணா கரன்வாக்கை யகங்கொண் டுய்மின் ஜெகத்தீரே 


79 


மூழ்ந்த சுற்றங் கல்வி செல்வ முயற்சி முதல் காரணமாச் 
சூழ்ந்த மனமேட்டிமைகளெலா மொருங்கே தொலையத் தொலைத்து 

விட்டுத் 
தாழ்ந்த சிந்தை யடியுறையாத் தடக்கை கூப்பித் தலைவணங்கி 
ஆழ்ந்த கருணைக் கிறிஸ்தரசை யன்போ டேத்தும் ஜெகத்தீரே 80 


பெருமை யடைத்தாற் பொறிகலங்கும் பேத மாகும் புலன்களெலாம் 
பெருமை யடைந்தான் மனாதிகளம் பேதித் தொழியாப் பிரமைமிகும் 
பெருமை யடைந்தா லடையாத பிறிதோர் பாவ மில்லையதாற் 
பெருமையடையா தியேசுவெனும் பிரானை வணங்கும் ஜெகத்தீரே 87 


எண்ணப் பெருமை யெட்டுணையு மில்லாக் கிருமி யனையோமுக் 
குண்ணப் புசிப்பு முடைத் தூசு முதவி யிரவு பகலாகக் 
கண்ணப் புறத்துச் செல்லாமற் காக்குங் கடவுட் கிரண்டகநாம் 
பண்ணப் போமோ நன்றியொடு பரவ வாரும் ஜெகத்தீரே 


82 


342 


நிதான பருவம் 


ஜாதிப் பெருமைக் காதாரஞ் சாசு வதநி ராதாரம் 
ஜாதிப் பெருமைக் கன்புமுற்றும் ஜந்மப் பகைசால் சத்துருவாம் 
ஜாதிப் பெருமை தரும்பலன்கந் தகத்தீக் கடலிற் சார்துயரம் 
ஜாதிப் பெருமை விடுத்தியேசு சரணை வணங்கும் ஜெகத்தீரே 


83 


தருவொன் றுதவு கனிகள்பல சுவையைத் தருதல் சகஜமதோ 
கருவொன் றினிலுற் பவித்தநர கணங்க டமிலே பலஜாதிப் 
பிரிவொன் றிடுமோ வீணான பிடிவா தத்தாற் கெடுவானேன் 
உருவொன் றியசற் குருநடைபார்த் துய்ய வாரும் ஜெகத்தீரே 


84 


ஜாதி யிரண்டே யந்நியரைத் தனைப்போ னேசித் தாத்மார்த்த 
போத மடைந்த புங்கவரே புனிதர் பிறரைப் புறக்கணித்துப் 
பேத மியற்றிக் குலப்பிரமை பிடித்தோ ரீன ருமதுபிடி 
வாதம் வேண்டாங் கிறிஸ்தியேசு மலர்த்தாள் வணங்கும் ஜெகத்தீரே 85 


வேத நெறியைக் கடைப்பிடித்து விசுவா சத்தாற் கிறிஸ்தியேசு 
நாதற் றொழுதன் புடையோராய் நல்ல மனச்சா க்ஷியையடைந்து 
கோதற் றொழுகிப் பரமபதங் கூடக் கருதிக் குழாங்கொண்ட 
ஜாதி யொடுசேர்ந் திறைவனடி தனைப்போற் றிடுமின் ஜெகத்தீரே 


86 


| 


பண்டிவ் வுலகு பிரளயத்தாற் பாழா னதுஞ்சோ தோங்கொமரா 
மண்டி யெரிகந் தகத்தீயின் மழையான் மண்மே டாகியதும் 
மிண்டர் செய்த தீவினைக்கு விளைந்த பயனென் றுணர்கிலிரோ 
அண்டர் பெருமான் சீறுமுன மண்டிப் பிழைமின் ஜெகத்தீரே 


87 


அன்று பிரம னெழுதியவா றாமென் றுரைக்கு மறிவீனம் 
என்று தொலையு நும்மைவிட்டிங் கெல்லா மிறைவன் செயலாயின் 
நன்று தீதேன் மோக்ஷமதே னரகந் தானே னாஸ்திகாரய்ப் 
பொன்ற வேண்டாம் புண்ணியனைப் போற்ற வாரும் ஜெகத்தீரே 88 


இதயக் கதவைத் தாள்செறித்திட் டிகபோ கத்தி விறுமாந்து 
மதியற் றலகை நடித்திடமெய் மறந்து கனித்து மகிழ்கின்றீர் 
பதுமக் கரத்தாற் றட்டியெம்மான் பலகாற் பரிவோ டுமைக்கூவும் 
மதுரக் குரல்வந் தெட்டலையோ வல்லே திறமின் ஜெகத்தீரே 


89 


மதியைக் கெடுத்துப் பிரபஞ்ச மாய வலைக்குள் ளுமைமாட்டிக் 
கொதியுற் றெழும்பு மெரிநரக கும்பிக் கிடவே கூளிசெயுஞ் 
சதியைக் கருதி யவன்றொழும்பைத் தள்ளி யணுச்சஞ் சலமணுகாக் 
கதியைக் கொடுக்கு மேசுதிருக் கழற்காட் படுமின் ஜெகத்தீரே 


90 


இரக்ஷணிய நவநீதப் படலம் 


343 


| 


விழிமின் மெய்வே தியரெனுங்குக் குடங்கள் விழித்து விளித்தனவால் 
விழிமின் சுவிசே ஷக்கிரணம் வீசி யெழுந்தா னீதிரவி 
விழிமின் விடியா நிசிவருமுன் விரைந்து செய்வ செயவேண்டும் 
விழிமின் விழிமின் பவத்துயிலை விடுமின் விடுமின் ஜெகத்தீரே 


91 


தள்ள வரிய நியாயமிது தானென் றுணர்ந்துஞ் சாதனையாய் 
உள்ள மொன்றிங் குரையொன்றா யுரப்பி வாது புரியாமற் 
கள்ள மறவே விதிவிலக்கைக் கருதிப் புரிந்து கருணைமிகும் 
வள்ளற் குமையே கையளிக்க வாரும் வாரும் ஜெகத்தீரே 


92 


தீங்கென் றொன்றை யறிந்தவுடன் செய்யே னென்று தேவாவி 
ஓங்கு மருளைத் துணையாக்கொண் டுறுதி யாநிண் ணயம்பண்ணி 
நீங்கா ததனி னிலைநின்று நெறிவிட் டயலில் விலகாமற் 
றாங்குங் குமர குருசரணஞ் சார வாரும் ஜெகத்தீரே 


93 


வேட மான பொய்ப்பத்தி வெயின்முன் மஞ்சட்ட பூச்சதுபோல் 
ஓடுங் கணமு நில்லாதிங் குறுமோர் சிறிய சோதனையில் 
தோட மலது துகள்ளவுஞ் சுகிர்த மிலையா லிருதயத்துள் 
நாடி யெழுமெய்ப் பத்தியுட னம்பற் பரவும் ஜெகத்தீரே 


94 


ஜீவ னெமக்குக் கிறிஸ்தியேசு தேக பந்தந் தீர்க்கவரு 
சாவு மெமக்கா தாயமென்று சான்றோ ருலக சாலமெலாம் 
மேவா வண்ணங் கடைப்பிடித்த விசுவா சத்தை விரைந்தறிந்து 
சாவா முன்னச் சுதன்றிருத்தாள் சார வாரும் ஜெகத்தீரே 


95 


அன்பு மயமாந் திருமேனி யருளுக் குறையுள் திருநயனம் 
இன்பு தருமெய்ச் சஞ்சீவி யெழில்வாய் கனியுந் திருவாக்கு 
மன்பூ வுலகுக் கஞ்சலென வழங்கு மபய வரதாஸ்தந் 
துன்பேனுமக்கிவ் வெம்பெருமான் றுணைத்தா டொழுமின் 

ஜெகத்தீரே 


96 


இரும்போ நெஞ்ச மின்னுந்தா னிளக விலையோ வீண்டுசற்றே 
திரும்பிப் பாரு முமக்காக ஜீவன் கொடுத்த தியாகேசன் 
பெரும்பா தையைவிட் டிடுக்கவழி பிரவே சியுங்கள் பிழைப்பிரென 
விரும்பி யழைத்து வருகின்றார் விரைந்து வணங்கும் ஜெகத்தீரோ 


97 


ஜீவன் பிழைக்க மகவளித்த தேவே தந்தை தியாகேசன் 
பாவ நிவிர்த்தித் துமைப்பரம பதத்திற் கூட்டுந் துணைபுனித 
ஆவி சுருதி யமிழ்தூட்டு மன்னை மெய்வே தியருறவோர் 
தேவ குடும்ப மிதைவிரைந்து சேர வாரும் ஜெகத்தீரே 


98 | 


25 


344 


நிதான பருவம் 


ஒன்று நினைமி னராத்துமங்க ளூர்த்த கதிசேர்ந் துயவேண்டின் 
என்று மேசுக் கிறிஸ்துநல்கு மிரக்ஷண் ணியபுண் ணியபலத்தால் 
அன்றி வேறு வழியிலையீ தனந்த தரஞ்சத் தியமதனால் 
இன்றே யந்த விரக்ஷகனை யிறைஞ்ச வாரும் ஜெகத்தீரே 


99 


ஏழை யடியோ முக்காக விரங்கி யிரக்ஷண் ணியகிரியை 
தாழ்வின் றமைத்த திரியேக சர்வ ஜீவ தயாபரற்கே 
ஊழி யூழி யிராஜ்ஜியமு முலவாக் கனமு முள்ளபடி 
வாழி வாழி யென்றேத்தி வணங்க வாரும் ஜெகத்தீரே 


100 


இரக்ஷணிய நவநீதப் படலம் முற்றிற்று 


சிறைப்படு படலம் 


அத்தகு வேதிய - ரான்ம ரக்ஷையின் 
சத்தியந் திகழ்த்திய தகைமை சாற்றினாம் 
மத்தமா யாபுரி மாக்கண் மற்றவர்க் 
குத்ததீக் கொடுஞ்சிறை யுரைத்து மேலரோ 


1 


வெய்யமா யக்கடை வீதி வாய்ப்படு 
மையிரு ளிரிதர மறைவ லாளர்தாம் 
மெய்யொளி திகழ்த்தவும் வெகுளிக் காற்றுரத் 
தொய்யென வவித்ததவ் வொல்லை யென்பவே 


2 


சீர்த்தபு பகைமுகில் செறிந்த வித்தையாம் 
நீர்த்திரை முகந்தக நிரைத்து மேல்வெளி 
போர்த்திடித் துரறிமண் புழுதி போக்கிவிண் 
தூர்த்தன வசைமழை சொரிந்த தெங்குமே 


3 


ஊக்கிய மதவகங் காரத் தொல்லென 
தீக்கொடுஞ் சிகைக்கனல் சிந்தை தோறெழப் 
போக்கரி தாய்த்திரண் டடர்த்துப் பொங்கியே 
கூக்குரல் விளைத்தனர் கொள்ளை மாக்களே 


4 


கூடினர் குமுறினர் கொக்க ரித்தனர் 
ஓடின ருறுமின ருருட்டிப் பார்த்தனர் 
சாடினர் மறித்தனர் தடுத்துக் கிட்டினார் 
கோடினர் வலித்தனர் குரைத்திட் டாரரோ 


5 


சிறைப்படு படலம் 


345 


வைதவ ரெத்தனை மறவர் மண்மழை 
பெய்தவ ரெத்தனை பிசாசர் கோரணி 
செய்தவ ரெத்தனை தீயர் தீக்கணை 
எய்தவ ரெத்தனை யிடும்ப ரென்கயான் 


6 


விலையுறு மாயசிற் றின்பம் வேட்டுழுல் 
புலையுறு மாந்தருட் பொருந்திற் றில்லையால் 
கலையுறு ஞானியர் பகர்ந்த கட்டுரை 
சிலையுறு பந்தெனத் திரும்பிற் றென்பவே 


7 


மூண்டபே ரிரைச்சலு முடுகித் தத்தமில் 
ஈண்டியோர் செறுத்தெதி ரிகலி யேற்பதுங் 
காண்டகங் காடியின் றலைவன் கண்டுகேட் 
டாண்டணைந் தளைமறி யரவிற் சீறியே 


8 


பூரிய ருரையினைத் தேறிப் போந்துநீர் 
ஆரிய ராயவிவ் வசட ரைப்பிணித் 
தூரிய னீதியா திபனுக் குய்த்துநங் 
காரியந் திரப்படக் கழறு மினென்றான் 


9 


கலகமெங் கெனவரைக் கச்சை கட்டியங் 
குலவிய மூர்க்கரவ் வுரைகொண் டொல்லையே 
உலகையுள் ளுவர்த்திடு மொள்ளி யோர்தமை 
விலகறப் பாசமிட் டிறுக்கி வீக்கினர் 


10 


வெய்துற வடித்தனர் குருதி மேலிடப் 
பொய்துறு வசைமொழி புகன்று போர்த்தனர் 
மெய்திகழ் முகத்துமிழ்ந் துறுமி வீம்புற 
வைதன ரவமதித் திகழ்ந்து வம்பரே 


11 


இத்திற வின்னல்பற் பலவி யற்றிமெய் 
உத்தம ரிருவரைக் கொடுசென் றோங்கிய 
சித்திர நீதிமன் றணைந்து செவ்வியோய் 
குத்திர மாயவர்த் தகர்நுங் கோற்குடி 


12 


இங்கிவர் தமைமறு கெதிர்ந்து கண்டனம் 
பங்கமில் சத்தியம் பகரு வாமென 
அங்கது தெரித்திரென் றவாவிக் கேட்டனர் 
நங்களி லொருசிலர் நவிற்சி தேர்ந்தனம் 


13 


346 


நிதான பருவம் 


பொருவின்மா யாபுரிப் புகழும் பொற்புமெய்த் 
திருவும்லௌ கீகசிற் றின்பச் செவ்வியும் 
மருவிய வரம்பறு நிதியின் மாட்சியும் 
பருவரற் படுகரிற் கவிழ்த்தும் பாலவாம் 


14 


கைப்படு காமியங் கருத்தி னீந்தருள் 
மெய்ப்படு நந்தம்விக் கிரக தேவரும் 
மைப்படு சமயநூன் மரபு மார்க்கமும் 
பொய்ப்படு கெடுமுறைப் புலமைத் தாயவாம் 


15 


கலைபொருள் புகழ்பலங் கவின்கொள் காத்திரங் 
குலநல முதலிய யாவுங் குப்பையாம் 

மனைமகார் மருங்கு வாழுநாள் 
நிலையிலா நீரெழுத் தனைய நீரவாம் 


வலையன 


16 


இன்னவோ மனுக்குலத் தெவரு மீசனாம் 
பொன்னுல காளிசொற் போற்றி டாதுதந் 
துன்னெறி யொழுகிய தூர்த்த ராமினி 
மன்னுகோ பாக்கினி மழையும் பெய்யுமாம் 


17 


எத்திற முய்வெனி னிகல்செய் தீக்குணங் 
கைத்தழு துணர்வொடு கருணைக் கோமகன் 
மெய்த்தொழும் பாய்விதி விலக்கை யோம்பிடின் 
நித்திய ஜீவநன் னிலையு நேருமாம் 


18 


ஈதெலா முத்திநாட் டிறைவ னொப்பிடு 
மேதகு விளம்பர மெனவிவ் வீம்பரே 
போதனை செய்தனர் புரளி போர்த்தலின் 
ஊதிய மிழந்ததெம் முலப்பில் வர்த்தகம் 


19 


மாயவர்த் தகத்துள மகிமை தேய்ந்தது 
மேயவூ ரினும்பிரி வினையுண் டாயது 
நாயகத் துவங்களி னாற்ற மிக்கன 
ஆயகா மியமரு வருக்க லாயின 


20 


பஞ்சபா தகத்தையும் பறக்க டிக்குநம் 
மஞ்செழுத் தெட்டெழுத் தாற்ற லோர்கிலார் 
நஞ்செய னாசத்தை நனிவி ளைக்குமென் 
றஞ்சுறா திகழ்ந்தெமை யவம தித்தனர் 


27 


சிறைப்படு படலம் 


347 


ஆதலிற் றண்டனைக் கருக ரென்றியாம் 
நீதியா சனத்தின் முன் னிறுவி னேமெனா 
ஓதினா ருரத்துரத் துருத்துப் பன்முறை 
சாதகத் திரளெனத் தறுக ணாளரே 


22 


ஆங்கவ ருரைசுடு முகனென் றாசனத் 
தோங்குநீ தாதிப னுரித்திற் கேட்டனன் 
வீங்கிய வெகுளியின் வெதும்பி வேதியர் 
பாங்குறத் திருமிமற் றினைய பன்னுவான் 


23 


உலகெலா மவமதித் தொழுகும் புந்தியீர் 
கலககா ரணரெனக் கட்டுண் டெய்தினிர் 
பலகலை பயின்று பாழ் பட்ட தேகொலாம் 
இலகுநன் மதியினி யுய்வ தெங்ஙனம் 


24 


தங்குமூர் யாதிவண் சார மூலமென் 
எங்கனா சாரவே டத்தோ டேகுவீர் 
இங்குவந் தித்துணைக் கலக மீட்டிய 
நுங்கருத் தியாதது நுவலு வீரென்றான் 


25 


சுடுசினச் சுடுமுகன் சுடுசொற் சுட்டிட 
அடுசினக் களிறனா யகிலத் தேபெயப் 
படுசினக் கனன்மழைக் கஞ்சிப் பாவியேங் 
கொடுசினத் தலகைகூட் டுறவைக் கொள்கிலேம் 


26 


நிரந்தர நலம்புரி நிகில நித்திய 
துரந்தரர் திருவடித் தொழும்பு பூண்டுளேம் 
வரந்தரு சுருதிமார்க் கத்து வந்தனம் 
புரந்தர நாடிய போது வேமரோ 


27 


இந்நக ரிடைநெறி யெய்த வெய்தினேம் 
மன்னுமா யக்கடை வர்த்த கக்குழாம் 
என்ன நும் விழைவுசத் தியமென் றேமது 
பன்னுதி ரென்றனர் பகரக் கேட்டனர் 


28 


சம்பவ மிஃதிறை சான்று மற்றிது 
வெம்புறு கலகத்தை விளைத்தற் கென்னினும் 
எம்பிர யாணத்தைத் தடுத்தற் கென்னினும் 
நம்புகா ரணங்கொலோ நாடு கைய நீ 


29 


348 


நிதான பருவம் 


கண்மயக் குறிற்பொருட் காட்சி காண்கில 
எண்மயக் குறினெதிர் கேடு மெண்ணில 
மண்மயக் குறினவர் மறுமை யாக்கத்தின் 
உண்மையைத் தெரிவரோ வுலங்கொ டோளினாய் 


30 


என்றுமெய்க் கிறிஸ்தவ ரியம்பக் கேட்டனன் 
கன்றிய சுடுமுகன் கடுஞ்சி னத்தனாய் 
நன்றுநன் றுண்மையை நவின்ற பான்மைநம் 
மன்றன்மா யாபுரி மரபை மாய்க்கவோ 


31 


தீரயாந் தெளிந்தனஞ் சேண கர்க்கதி 
தூரயாத் திரைசெலத் துணிந்து ளாரிவர் 
காரியக் கெடுதிநங் கடைக்கு நேர்ந்தன 
ஆரெனி னுந்நமக் காவ தென்கொலாம் 


32 


ஈங்கிவர் துணிந்திவணிசைத்த மாற்றமும் 
பாங்குளீ ரறிந்தனிர் பகர்வ தென்னினி 
நீங்கிடா வகைசிறைப் படுத்தும் நீதிமன் 
ஓங்குநீ தாசனத் துறுமட் டாகவே 


33 


ஆதலிற் றெருத்தொறு மடித்துக் காட்டியிப் 
பேதையர் தமைச்சிறைப் பெய்மி னீரெனா 
ஓதினான் சேவகர்க் குருத்து டன்றனர் 
நீதிமன் றுழையரா நிலவு நீசரே 


34 


ஆண்டுநின் றகற்றிவை தடித்தி ரும்பியற் 
கூண்டில்வல் விலங்குகால் கொளுவிப் பெய்தொரு 
பாண்டிலிட் டிழுத்தனர் பரிவில் பாமரர் 
காண்டகு கடிநக ரிரைத்துக் காணவே 


35 


இகழ்ந்துநிந் தனைசெயு மிடும்ப ரோர்புறம் 
மகிழ்ந்துளங் களித்திடு மறவ ரோர்புறம் 
நிகழ்ந்தது சிறிதெனு நீச ரோர்புறம் 
புகழ்ந்துநீ தியைப்புனை புல்ல ரோர்புறம் 


36 


சத்தியங் கடைப்பிடித் தவர்க்குச் சார்வதோ 
இத்தனை யிடுக்கணென் றேங்கு வாருளர் 
அத்தலத் தாயினு மழிம்பர்க் கஞ்சியே 
சித்தம்வைத் தொடுங்கிவாய் திறந்து செப்பிடார் 


37 


சிறைப்படு படலம் 


349 


மாயவர்த் தகம்புரி மறுகிற் சேறலுங் 
கூயினர் குதித்தனர் கொக்க ரித்தனர் 
சீயெனப் புறக்கணித் திகழ்ச்சி செய்தனர் 
பேயெனச் செருக்கிய பித்த ரென்பவே . 


38 


கலைத்தொழில் பயின்றவக் கள்வர் வாயினாற் 
கொலைத்தொழிற் குரியர்செங் கோன்மை காட்டியிங் 
கலைத்தலி லென்பய னடங்கு வார்கொலோ 
புலைத்தொழிற் பதிதரென் றுருத்துப் பொங்கினார் 


39 


இன்னண நிகழ்வுழி யிகலில் வேதியர் 
சொன்னசத் தியங்கடைப் பிடித்துத் துன்னகர் 
மன்னியோர் சிலரெதிர் வந்து வாய்மதம் 
என்னவா மிவர்திறத் தென்கொ லோபிழை 


40 


பாவியர் தொகுநிரு வாண பட்டணங் 
கோவணி பைத்திய னென்னுங் கொள்கை போல் 
ஆவணத் தழிம்பரு மறந்தி கழ்த்திய 
ஜீவன்முத் தரையிகழ் செய்வர் செவ்விதே 


41 


நிறந்து ரூஉ மயிலென நிந்தை செய்குதிர் 
திறந்திற மெத்தனை தீங்கி ழைக்குதிர் 
மறந்தொரு கொடுமொழி வழுத்து வாரலர் 
அறந்திறம் பாமையென் றறிகி லீர்கொலோ 


42 


குறுமையீர் யாது நுங் குறிப்புக் குற்றமோர் 
சிறுமையு மியற்றிலர் தீங்கி யற்றுதிர் 
வெறுமைகண் டவமதித் திடுதிர் வேதியர் 
பொறுமையே யிப்புரம் பொடிக்குங் காண்டிரால் 


43 


இன்றுநந் தீங்கினுக் கிடர்செய் யாதிவர் 
ஒன்றுநன் றுஞற்றலி னும்ப ரேயிவர் 
நன்று செய் பவர்க்குயிர் நலிவு செய்யுநீர் 
கொன்றுழல் விலங்கினுங் கொடியி ராமன்றோ 


44 


இத்தகு வனசில ரியம்பி நிற்கவும் 
அத்தகு வனபல ரதட்டி யார்க்கவும் 
மத்தமா யக்கடைத் தலைவன் மற்றிவை 
உய்த்துணர்ந் துளமகிழ்ந் துலவு மெல்லையில் 


45 


ப 


நிதான பருவம் 


350 


பதிதருக் காநடுப் பரிந்து பேசிய 
சதிசெயுங் கயவரைச் சமயங் காட்டிய 
விதிதரு தண்டனை விதித்துந் தேர்கெனாப் 
புதிதொரு விளம்பரம் புக்க தவ்வழி 


46 


விளம்பரத் தொனிசெவி வெதுப்ப மெல்லென் 
உளம்பரிந் தொதுங்கின ருண்மை சொற்றவர் 
வளம்படு மாயையின் வலவர் தொக்கமர்க் 
களம்படு சிலைத்தெனக் கௌவை வீங்கிற்றே . 


47 


அலைபடு கடல்கிளர்ந் தனைய தாமெனப் 
புலைபடு மானிடங் குழுமிப் பொங்கலிற் 
சிலைபட வெங்கணுஞ் செலவு தீர்ந்துராய் 
மலைப்படக் கிடந்ததம் மாய வீதியே 


48 


வெய்தினிற் காவலர் விரைந்து பற்றியீர்த் 
தெய்தினர் வேதிய ரிருவ ரைக்கொடு 
செய்திறம் யாவையுஞ் செய்து வெஞ்சிறைப் 
பெய்தன ரொள்ளொளி பிறங்கு வாளின்வாய் 


49 


உறையுறப் புகுந்திடு மொளிகொள் வாளெனக் 
குறையறக் கனன்முகங் குளிக்கும் பொன்னெனப் 
பொறையொடு முணர்வொடும் புகழொ டுங்கொடுஞ் 
சிறையிடைக் கிடந்தனர் தெள்ளி யோர்களே 


50 


நறைகமழ் சோலையை நயமின் மன்னவன் 
முறைபிறழ் முன்றிலை முரண்கல் வாரியை 
இறையக லாதுளத் தெண்ணு நீரரை 
சிறைமறி துயரெது செய்யத் தக்கதே 


51 


ஜீவர க்ஷணியமாச் சிறைபு குந்தினி 
ஓவலி லானந்த போக முண்பதற் 
காவலித் துடற்பொறை யற்ற நாடியோர் 
நோவுறு சிறைத்துயர் நுனிக்கற் பாலரோ 


52 


துன்புழந் தன்றியெட் டுணையின் பின்றெனா 
மன்பதைக் கிகத்தியல் வரைந்த சாசனம் 
நன்புலத் தாக்கிய நவையில் வேதியர்க் 
கின்பிலுந் துன்பினி தென்று நாட்டமே 


53 


சிறைப்படு படலம் 


351 


வேறு 


பருவரல் சுவைப்பா லுண்டி படர்கணீர் பருகும் பானம் 
வருமவ மதிப்புப் பொற்பூண் வசைமொழி மதுர கீதம் 
மருவுபூ வடுக்கு மெத்தை மௌனநித் திரைவண் செல்வத் 
திருவநீண் மாடம் வெய்ய சிறைப்புறஞ் செவ்வி யோர்க்கே 


54 


தள்ளருந் துயரஞ் சித்த சஞ்சலந் தாபந் துக்கம் 
விள்ளருந் துன்ப மாய வேதனை யுழக்கும் போதும் 
எள்ளரும் விசுவா சத்தோ டிரமியந் தழுவிப் பல்கால் 
உள்ளுவந் தேத்திப் போற்றி ஜெபிப்பருன் னதத்தை நோக்கி 


55 


உற்றமெய்க் குரவன் வாய்மை யுள்ளிமற் றெம்மின் முந்திக் 
குற்றமில் குருதி சிந்திக் குவலயத் தொல்லை நீந்தி 
முற்றுபே ரின்ப லோக முத்திவீ டடையத் தக்கான் 
நற்றவ முடைய னென்னா நச்சியேக் குறுவர் நல்லோர் . 


56 


கோறலுக் கிலக்காய் நேர்தல் குறிக்கொண்டு விசுவா சத்தின் 
ஆறொழுக் கிழுக்கா வண்ண மருட்டுணை யெடுத்துப் பேசி 
ஊறுமெய் யன்பி னாலே யொருவரை யொருவ ரூன்றித் 
தேறுதல் புரிந்து சிந்தை தெருட்டுவர் திருவாக் கூட்டி , 


57 


நாடுவர் சருவ லோக நம்பனைக் கருணைப் பௌவத் 
தாடுவர் தெவிட்டா வுண்டி யருந்துவ ராரக் கீதம் 
பாடுவர் துதித்துப் போற்றிப் பவித்திர பதாம்பு ஜத்துச் 
சூடுவ ரன்பிற் கட்டித் தொடுத்தபைந் துணர்த்தே வாரம் 


58 


தேவாரம் , வேட்கையின் விதும்பல் ( திருத்தாண்டகம் . ) 


1. அம்பரம திரியேகத் துவத்தொன் றாகியருட்டிருவாக் குருவாகி 

யகில மீன்ற 
நம்பரனுக் கொருமகவாய் ஜீவ ருய்ய நடுநின்ற நாயகத்தை நயந்தெந் 

நாளும் 
உம்பருல குவந்துதொழு மஹாதெய் வத்தை யொன்றான வூர்த்தகதி 

வழியைக் காட்டி 
இம்பருல கம்புரந்த வெம்பி ரானை யென்றுகொலோ கண்குளிரக் 

காணு நாளே 


352 


நிதான பருவம் 


2. இல்லையொரு நாமநர ஜீவ ரக்ஷைக் கியே சுதிரு நாமமலா லிகத்தி 


லென்று 


தொல்லைமறை முறையிடுபே ரின்ப வாழ்வைத் துரிசறநின் 

றிலங்குபரஞ் சோதி தன்னைப் 
பொல்லையெனப் புறக்கணியா தெனையாட் கொண்ட பூரணபுண் 

ணியநிலையைப் புகழ்ச்சி யோங்கும் 
எல்லையிலாப் பேரருளி னிருப்பை நாயே னென்றுகொலோ 

கண்குளிரக் காணு நாளே 


3. 


அருள்பழுத்த திருமுகமண் டலத்தி னானை யளிநிறைந்த கமலலோ 

சனத்தெம் மானைத் 
தெருள்பழுத்த ஜீவமொழி கனிவா யானை ஜென்மவிடாய் 

தணித்தருள்சீர் பாதத் தானை 
மருள் பழுத்த மனத்தேனைத் தெருட்டி னானை வான்கதிக்கு 

வழிதிறந்த வலத்தி னானை 
இருள்பழுத்த நரகடைத்த வெம்பி ரானை யென்றுகொலோ 

கண்குளிரக் காணு நாளே 


4 


மன்னுசுர கணங்கள் ஜெய ஜெயவென் றேத்தி வாழ்த்தெடுப்ப 

வீற்றிருந்த மகிமைத் தேவைப் 
புன்னரகீ டங்களையோர் பொருளா யுன்னிப் புகலரிய 

பெரும்பாவப் பொறைசு மந்து 
தன்னுயிரைப் பரிந்தளித்த மேசி யாவைச் சர்வபரித் 

தியாகனை மெய்த்தரும வாழ்வை 
என்னுயிருக் குயிராயவீசன் றன்னை யென்றுகொலோ கண்குளிரக் 

காணுநாளே 


5 . 


பன்னரிய பரமபத நாடு நீங்கிப் பவித்திரமாய்க் கன்னிமரி பால 

னாகிப் 
பின்னர்விரத் துவம்பூண்டு ஞான தீக்ஷை பெற்றுவிதி விலக்கோம்பிச் 

சீடருக்கு 
நன்னெறியின் றுணிபுணர்த்தி யருளி னானை நரஜீவ தாரகனை 

நம்பன் சித்தம் 
இந்நெறியா மெனத்தெரித்த விறைவன் றன்னை யென்றுகொலோ 

கண்குளிரக் காணு நாளே 


6. 


ஜென்மதரித் திரத்தழியாச் செல்வ மோங்கச் சிறுமையிலே 

மகிமைநலந் திகழ்ந்து தோன்ற 
வன்மரணந் தனினின்று நித்ய ஜீவன் மல்கவரு ணீதிமுறை வழுவா 

வண்ணந் 


சிறைப்படு படலம் 


353 


தன்மவுரு வெடுத்தகும ரேசன் றன்னைத் தற்பரமா யகிலசரா 

சரங்களொன்றும் 
இன்மையிலே தோற்றுவித்த வீசன் றன்னை யென்றுகொலோ 

கண்குளிரக் காணு நாளே 


7 . 


அலகைதலை நசுக்கியபே ராற்ற லானை யவித்தையிரு 

ளறுத்தொளிர்மெய்ஞ் ஞானத் தானை 
உலகமயக் கொழித்திரக்ஷை யுதவி னானை யுத்தமசற் குணத்தானை 

யுலப்பிலானை 
விலகியுயி ருடலைவிடு மமையத் தெம்மை விலகாது விசுவாச 

விளக்கைத் தூண்டி 
இலகுதிரு வடிநீழ லிருத்து வானை யென்றுகொலோ கண்குளிரக் 

காணுநாளே 


8 . 


தம்மாவி யினைந்துபெருந் துயரந் தாங்கித் தண்ணறும்பூங் 

காவிலொருதனியா மத்தில் 
விம்மாவுள் ளுடையாநெட் டுயிர்ப்பு வீங்கி மெய்புழுங்கி 

வெங்குருதி வெயர்வைசிந்தி 
அம்மானை விளித்திறைஞ்சி யலக்க ணுற்ற வருந்தவத்தின் 

பெருந்தகையை யருளின் வாழ்வை 
எம்மாவிக் கினியானை யெய்தி நாயே னென்றுகொலோ 

கண்குளிரக் காணு நாளே 


9 . 


பொல்லார்முண் முடிசூடிக் கோல்கொண் டோச்சப் பொழிகுருதி 

யுடன னைப்பப் போதம் யாதும் 
இல்லாமன் னவன் கொலைத்தீர்ப் பிசைந்து கூற வெருசலேந 

கர்கடந்து கொல்க தாவிற் 
செல்லாநின் றருகிரண்டு திருடர் நாப்பண் சிலுவைமரத் தறையுண்டு 

செயன்மு டிந்த 
தெல்லாமென் றாவிவிட்ட விறைவன் றன்னை யென்றுகொலோ 

கண்குளிரக் காணு நாளே 


10. தண்ணளியங் குரித்தெழும் பியன்பு மூலந் தாரணிக்குள் 

ளுறவூன்றித்தயை மூடாகி 
நண்ணுமிரு தத்துவக்கோ டார்ந்து தூய நல்லுரையாந் தழைமல்கி 

நன்மை பூத்துப் 
புண்ணியங்காய்த் தருள்பழுத்துப் பரமா னந்தப் புத்தமுதங் 

கனிந்துகதி பொருந்தி நிற்கும் 
எண்ணருநித் தியஜீவ கற்ப கத்தை யென்றுகொலோ கண்குளிரக் 

காணுநாளே 
தேவாரம் முற்றிற்று 
சிறைப்படு படலம் முற்றிற்று 


நிதானி கதிகூடு படலம் 


அவ்விய மவித்த சிந்தை யருந்தவ ரிவ்வா றாகத் 
தெவ்வியற் சிறையை மேலாம் ஜெபதபப் பள்ளி யாக்கித் 
திவ்விய வழிபா டாற்றிக் கழித்தனர் சிறிது திங்கள் 
இவ்விய லறிந்தவ் வூர்சூழ் வினைத்திற மியம்ப லுற்றாம் 


1 


வேறு 


குத்திரப் புரியுலாங் கொடியவர்த் தக்குழாம் 
அத்தலத் தரசன்மா டணுகியா ரியர்தமக் 
கெத்திறத் தினுமுயிர்க் கிறுதிசெய் திடவெமக் 
குத்தரந் தருகெனா வூக்கினார் மூர்க்கமாய் 


2 


நன்றுசெய் குதுமென நவிலறப் பகையெனுங் 
கன்றுவெஞ் சினமுகக் கரியனான் கடுகிநீர் 
புன்றலைப் பதிதரைக் கொணர்கெனாப் போக்கினான் 
வன்றலைப் புலையராம் வயவரோர் சிலரையே 


3 


ஈதலால் வேதியர்க் கெதிர்விரோ தக்கரி 
ஓதுவா ரெவரவ ரொல்லையிங் குறவுடன் 
வீதிதோ றும்பறை யறைகெனா விண்டுதான் 
ஏதநீ தாசனத் தேறினான் சீறினான் 


4 


சுடுமுகத் துணைவனுந் துன்முகக் கபடனுங் 
கடுவிடத் தகமுகக் கண்ணலாற் கண்ணிலா 
நடுவர்பன் னிருவரு நரைதிரைக் கிழவருங் 
கொடுமையின் குலமெனக் கூடினார் கேடினார் 


5 


கிழக்குமேற் கிலர்தமைக் கெடுவழித் தலைவிடுத் 
துழக்கிலே கிழக்குமேற் குரைத்துரித் துளவெலாம் 
வழக்கிலே யிழுக்கும்வீண் வாக்குறை யாயிகச் 
சழக்கரும் வழக்கருந் தழுவினார் குழுமினார் 


6 


ஆரியப் பகைவர்தம் மாருயிர்க் கிறுதிசெய் 
காரியப் பொறையொருங் கெமதெனக் கறுவிவெம் 
பூரியப் புலமைதேர் பொய்க்கரித் திரள்குழீஇ 
வீரியத் துடனவை விரவினார் கரவினார் 


7 


355 


நிதானி கதிகூடு படலம் 


கொடுவிடப் பற்களே குழுமியோ ரவருளங் 
கடுவிடங் கெழுமுபை கவினுமண் டபநிலை 
தொடுகடற் புடவியைத் தொல்லைவாய் வைத்தவப் 
படுகொலைப் பாதகப் பாந்தள் வாய் முழையரோ 


8 


துட்டவெம் புற்கணந் தொகுமுழைப் புதரின்வாய்ப் 
பட்டமா னினமெனப் பருவரற் றளையொடுங் 
கட்டுபா சத்தொடுங் கடியர்கொண் டுய்த்திடச் 
சிட்டரோ ரிருவருங் குறுகினார் செவ்விதே 


9 


அனையவோ லக்கமா வமையறப் பகைமுனம் 
முனைவவிப் பதிதரெம் முதுகடைத் தெருவில்வந் 
தினையதே சத்திய மென்றெடுத் தோதியெம் 
வினைசிதைத் தூர்ப்பிரி வினையுமுண் டாக்கினார் 


10 


உலகவின் பொழியுமென் றுள்ளுவர்த் துச்சிலர் 
இலகுமா யச்சரக் கெதையுநா டாதுபோய் 
விலகினார் வர்த்தகம் வீழ்ந்ததிம் மட்டுமோ 
அலகையா திக்கமு மவமதிப் புற்றதால் 


17 


இருவர்மற் றிவரின்யா மேழையாத் திரிகராய் 
மருவினன் றின்றெனின் மாயவர்த் தகமெலாந் 
தெருவிலே வந்துசீ சீயெனப் பட்டபின் 
பெருகுகே டேயலாற் பெறுதுமோ வூதியம் 


12 


இம்மறைக் கிழவர்கண் ணெதிருறும் பொழுதெலாம் 
எம்முளத் தில்லவே யில்லையென் றுள்ளவோர் 
செம்மனக் கரிமிகச் சினவிநின் றுயிர்தெறும் 
அம்மகூற் றுவரெனற் கையமொன் றின்றரோ 


13 


கொற்றவா வோர்தி கொல் லாது கொல் லுங்கொலை 
கற்றபா தகரிவர்க் கோறலே கடனெனாச் 
செற்றமல் கினமுறைப் பாடெலாந் தேர்ந்துமுன் 
சொற்றனன் றுஷ்கிரு தப்பெயர்த் தூர்த்தனே 


14 


சொன்னதுஷ் கிருதன்வாய் மொழி செவித் தொளைபுக 
நன்னிதா னன்னெனு நவையிலா னாங்கெழுந் 
துன்னதா திபனெறிக் கொருவியோ ருறவுமற் 
றிந்நகர்ச் சீலமு மருவருப் பெற்கரோ 


15 


356 


நிதான பருவம் 


மாயசா லக்கடை மறுகுறா மரபும்வான் 
தூயயாத் திரைசெலுந் துணிவுமோர்ந் தோர்சிலர் 
சேயநன் னெறிசெலத் திருமினா ரீதுநன் 
றாயதே யன்றிமற் றாவதோ தீமையே 


16 


பொன்கொலோ புவிபடும் பொருள்கொலோ யாவையும் 
மின்கொலோ விளிதலி னெனவெறுத் துளமெனின் 
என்கொலா மிவர்தமக் கெம்மனோர் மேற்பகை 
நன்கொலா தென்றுமே நாசயோ சனையினே 


17 


உலகமா யச்செருக் கொல்லை நீத் துலகுளீர் 
அலகையா திக்கம்விட் டகறலே நலமென 
இலகுசத் தியமிசைத் தனமெடுத் திதுகொலாங் 
கலககா ரணமெனக் கழறினான் கலைவலான் 


18 


ஒருதலை வழக்கு நூ லொழுக்கினுஞ் செவ்விதாக் 
கருதறப் பகையெனுங் கண்ணிலான் கறையிலாக் 
குருதிசிந் திடவுளங் கொண்டபா தகன்முனஞ் 
சுருதிநூற் றுறைவலான் சொற்பயன் படுவதோ 


19 


வேறு 


மெய்ப்படுநி தானியுரை கேட்டலும்வெ குண்டே 
மைப்படும் னத்தரும் வன்மியெனும் வஞ்சன் 
கைப்படுமி வர்க்குறுக டும்பகையர் வந்து 
பொய்ப்படுகி லாக்கரிபு கன்றிடுக வென்றான் 


20 


ஒல்லையொரு மூவரெதி ரூன்றிமுறை யாக 
இல்லையொரு பொய்யுரையி சைப்பதெது மெய்யே 
அல்லதுவி ழித்துணைய விந்திடுக வென்னாச் 
சொல்லினர்த னித்தனிது ணிந்துபிர மாணம் 


21 


இப்பரிசு சாத்தியமி சைத்தபினெ ரிப்பன் 
தப்பிலிநி தானியிவ னென்றலைத கர்க்க 
முப்பொழுது நாடுறுமு ழுப்பகைவன் மாயக் 
குப்பையென வெள்ளுவனிக் கோனகர வாழ்வை 


22 


தேசநடை யூர்நடைஜெ கத்துநடை யெல்லாம் 
நாசநடை யென்றதின டக்குநடை கொள்ளான் 


நிதானி கதிகூடு படலம் 


357 


ஜேசுநடை நாடுநடை செவ்விநடை யொன்றே 
ஈசனடை யேறுநடை யென்றுநடை கொள்வான் 


23 


எம்மதமு மெய்ம்மதமெனத்துணிபி சைக்கும் 
நம்மதமு மம்மதமு நாட்டுமதம் யாவுஞ் 
சம்மதமி லாதுபர லோகபதி தந்த 
தம்மதமெய் யென்றுபுகல் சாதுரிய தர்க்கன் 


24 


மாயபிர பஞ்சமக ராஜனைம திக்கான் 
தேயமுறை யைத்தழுவு சீர்மைசிறி தில்லான் 
மேயவுல கத்தவரொ ழுக்கினைவி ரும்பான் 
ஆயகுல கோத்திரம றிந்துறவு செய்யான் 


25 


அண்டர்பெரு மானுலக டுக்குநெறி யென்று 
கண்டநெறி புக்கதுதன் னோடுகழி யாமே 
விண்டலம்வி ழுத்தழலின் வேமுலக மென்னா 
மண்டலமு ழுக்கவுமி ழுக்கமுயல் வம்பன் 


26 


மேன்மைதரு நஞ்சமய மெண்டிசைவி ளக்குங் 
கோன்மைகுண தோஷமுரை யாமைபுகழ் கொண்ட 
பான்மைமதி யாதுபடு பாவியரென் றெள்ளும் 
நோன்மையிலி மன்னுரிமை நோக்குகில னென்றான் 


27 


ஆயிடைய பத்தனும றப்பகைமுன் னின்று 
நாயகவெ னைக்கனவி லுந்நணுக வொட்டாத் 
தீயனக வாயிலறி யேன்பலதி றத்தும் 
மாயநக ரத்தவரை வைதவம தித்தான் 


28 


வைதிகம தத்தபிர மாணநம வெல்லாம் 
பொய்திகழு நீரவவை போற்றியொழு கிற்பின் 
மெய்திகழ்க கோளபதி மேலைநடு நாளில் 
வெய்துநிரை யத்தெமைவி ழுத்துவது மெய்மை 


29 


என்றினைய குற்றம்விவ ரித்தெமையி ழித்த 
தொன்றலவ நேகவித சாபமுமு ரைத்தான் 
நின்றவிநி தானியறி நிண்ணயர் தென்றான் 
துன்றிருள டைந்தமனை தோறுமுழல் தூர்த்தன் 


30 


358 


நிதான பருவம் 


காளவிட மன்னகடு நெஞ்சனது காலை 
மூளனலெ னச்சினமு திர்ந்திறைவன் மொய்ம்பிற் 
கேளனமு றப்பதித ரென்சொலின ரென்னாக் 
கோளனைவி ளித்தறிவ கூறுகினி தென்றான் 


37 


மண்டலநி யாயநெறி வல்லதுரை ராஜ 
கண்டகனி தானிபல காலுமுரை யாடி 
விண்டபல தூஷணவி தங்கள் விவரிக்கின் 
மண்டுமன வேதனையிம் மன்றுநவை மல்கும் 


32 


மன்னர்தில கன்பெயல்செ பூலையிவன் வைத 
இன்னவென மன்றிடைது ணிந்தினிதி சைப்பின் 
என்னிலய ராதிபிறர் யாவர்புக லெந்தாய் 
உன்னமன மஞ்சுமுரை யுங்குழறு முண்மை 


33 


மும்மலபி தாக்கள் சௌ பாக்கியர்வன் மோகர் 
எம்மினவு லோபர்படு காமுகரி டம்பர் 
இம்மகிப ரைக்குடியெ ழுப்பிவிடு வேனென் 
றம்மசெயு நிந்தையும் ழிம்புமள வின்றால் 


34 


என்னனைய ரோர்சிலரி சைந்துளமி ணங்கித் 
தன்னொடுநன் னூனெறித னைத்தழுவி நிற்பின் 
மன்னுபல மாயவள மல்கியிசை பெற்ற 
இந்நகரி லாவகையி யற்றிடுவ லென்றான் 


35 


இப்பெரிய தேசமுழு தும்மிசைப ரப்பி 
ஒப்பொருவ ரின்றிநடு வோதிமுறை செய்யுஞ் 
செப்பமுடை யாயுனையுந் தேவபய மில்லாத் 
தப்புடையை யென்றுபழி சாற்றினனி தானி 


36 


இற்றிதமை யாவெனிலி சைப்பலினி தென்னாச் 
செற்றமோட கங்கருகு தேளனைய கோளன் 
சொற்றலும றப்பகைது லக்கினைவி ளங்க 
நிற்றியென நோக்கினனி தானியைநி கழ்த்தும் 


37 


தொல்லைமறை யைப்பழுது சொல்லியவ மாக்கும் 
பொல்லைமத தூஷணியெ மர்ச்சைமுறை போற்றா 
தெல்லையறு நிந்தனையி சைத்திழிவு செய்த 
சொல்லையல கைக்குரிய ராஜ்ஜியது ரோகி 


38 


நிதானி கதிகூடு படலம் 


359 


இத்துணையை யென்றுகரி யாயவரி சைத்த 
சத்தியமறிந்தனைச பைக்கெமதி ரக்கச் 
சித்தநிலை நன்குதெரி யச்சினவி டாதே 
உத்தரம் ளித்தனமு ரைப்பதுரை யென்றான் 


39 


வேறு 


இலக்கணை நீதி மன்றத் தியற்கையு மியலு நீதிப் 
புலக்கணைக் கெடுக்க நின்ற புல்லறப் பகையின் போக்கும் 
நிலக்கணக் காயு நீதி நிலவுநா ளென்கொ லாமென் 
றலக்கணுற் றருணி தானி யமலனைப் பரவிச் சொல்வான் 


40 


இந்நகர்க் கரசே ஜீவர்க் கிகபர சாதனந்தான் 
பொன்னகர்க் கரச னுய்த்த பொதுவிதி விலக்கத் தோடு 
மன்னில வுலகத் தாட்சி மறுதலைத் தெனின்வை தீகச் 
சென்னெறிக் குதவா தென்னச் செப்பிய துண்மை தேர்தி 


41 


உத்தம தேவ பத்திக் குயிர்விசு வாச மாகும் 
அத்தகு விசுவா சத்துக் கருளுயி ரருள்வந் தெய்த 
மெய்த்தொழும் புரிமை யாகு மெய்த்தொழும் பாவ தெம்மான் 
சித்தத்துக் கமையுஞ் செவ்வி சித்தத்தைத் தெரிக்கும் வேதம் 


42 


திருவச னத்துக் கொவ்வாத் தெய்விக வழிப்பா டெல்லாம் 
பெருவழி பிடித்துச் செல்லும் பிரபஞ்சச் சேட்டை பேசின் 
அருவருப் பாகுந் தேவ சித்தத்துக் காத லாலே 
பொருவரு நித்திய ஜீவன் பொருந்தாதென் றதுவு முண்மை 


43 


இந்நகர்க் கரசு மேவற் பரிசனர் குடிகள் யாரும் 
பன்னரு மலபா தாலப் படுகர்புக் குறைவா ரன்றி 
உன்னத பதத்தெம் மோடு மொருங்குபே ரின்பந் துய்த்து 
மன்னுதற் குரிய ரல்ல ரென்றது மறாத வுண்மை 


44 


சத்தியம் வினவி னார்க்குச் சாற்றிய விவற்றைத் தானே 
வித்தரித் துரைத்தே னிந்த மெய்மைதூ ஷணமாங் கொல்லோ 
இத்தகு முபநி யாசத் தேதொரு தவறுண் டென்னின் 
உத்தம நியாயங் காட்டி யொறுத்திட றரும மென்றான் 


45 


நடுவிகந் தொருபாற் கோடி நச்சர வென்னச் சீறிப் 
படுபொரு ளுணரா 

னாய பாதகப் பசாசன் முன்னர் 


26 


360 


நிதான பருவம் 


வடுவறு நிதானி நின்று வழக்கிடு மரபை யோரின் 
தொடுகட லுலக வேந்தன் றுரும்பன்றோ துறவிக் கம்மா 


46 


திருக்கிளர் ஞானச் செல்வன் செப்பிய சிதைவின் மாற்றம் 
உருக்கிய செம்பி னாகிச் செவிவழி யுருவிப் புக்குக் 
கருக்கிய சிந்தை யாள னறப்பகை , கதங்கொண் டொல்லை 
பொருக்கென வுரறிப் பொங்கி யினையன புகல லுற்றான் 


47 


தோமறு குணநி யாய துரந்தர ரேயிந் நின்ற 
பாமரற் கெதிர்வி ரோதம் பகர்ந்தமெய்ச் சான்றும் பின்னர் 
வேமெரிக் கிடையே யிட்ட விறகென விரகொன் றில்லான் 
கோமகற் கிழிவு காட்டிக் கூறிய கூற்றுங் கேட்டீர் 


48 


ஆதிதொட் டலகை ராஜ பரம்பரை யவனிக் குய்த்த 
நீதியின் செயலு மிந்த நீணில் வழக்குக் கொத்த 
ஜாதியுஞ் சமயா சாரக் கொள்கையுந் தழுவி நின்ற 
காதையு மாய்ந்து தீர்வை கழறுத லழகிற் றாமால் 


49 


பண்டெங்க ளரசற் கேவற் பணிபுரி பார்வோ னென்னுஞ் 
சண்டனெம் மதவி ரோத தகுவராண் சிசுவை யெல்லாந் 
தெண்டிரை யாற்றிற் பெய்து ஜீவனை வதைத்த செய்கை 
மண்டல மறியு மிந்த மரபைநீர் மறந்தி டாதீர் 


50 


நீணிலத் தரசு செய்த நேபுகாத் நேச்சர் காலத் 
தாணவச் சிலையைப் போற்றா தழிபுற மதத்தர் தம்மைக் 
கோணைவெந் நெருப்புச் சூளை குளித்திட வெறிந்த கொற்றஞ் 
சேணுறப் புகுந்தும் பாரிற் றிகாந்தமட் டுலாய தின்னும் 


51 


தடங்கட லுலகம் போற்றத் தனிக்குடை நிழற்றி யாண்ட 
மடங்கலே றனைய கொற்ற மன்னவன் றரியு வாணைக் 
கடங்கிடா மதவி ரோத வழிம்பனைப் பிணித்து வெய்ய 
முடங்குளை வயவெஞ் சீய முழையிடைப் படுத்த தோர்மின் 


52 


இத்தகு பிரமா ணங்க ளெவற்றையு மீறி யாங்கள் 
பத்திசெய் மார்க்கத் துள்ள பழுதெலாம் பரக்கத் தூற்றி 
வித்தக நினைவால் வாக்காற் கிரியையால் விரோதஞ் செய்யுங் 
குத்திரக் கலகி ராஜ துரோகியிக் கொடியன் காண்டிர் 


53 ) 


நிதானி கதிகூடு படலம் 


361 


ஏதமில் சான்றுக் கொத்த திங்கிவன் வாக்கு மூலம் 
மேதையீ ரங்கை நெல்லிக் கனியென விளங்கிற் றெல்லாம் 
ஆதலாற் குற்ற வாளி யென்பதற் கைய மின்றால் 
ஓதுதிர் பேதி யாதும் முட்கருத் தென்றான் வெய்யோன் 


54 


கிள்ளைக்கு நீதி பூஞை கிளந்திடக் கேட்டல் போலும் 
புள்ளிமான் மறிக்கு நீதி புலிசொல வினவல் போலுந் 
தெள்ளிய நிதானி சீர்மை தெரிந்துரைத் திடுக வென்றான் 
உள்ளறப் பகைபொல் லாங்கி னுருப்புணர் நடுவர் தம்மை 


55 


நன்றெனத் துணிந்தீ ராறு நடுவரு நடுவி னீதி 
மன்றொரு சூழ லுற்று மடமதச் செருக்கு விஞ்சிப் 
புன்றலைப் புலமைச் சூழ்ச்சி தத்தமிற் பொருந்தி வாளாக் 
கொன்றிடத் துணிந்து நீதா சனிக்கிது கூற லுற்றார் 


56 


வேறு 


எண்ணில்து ரோகம் பண்ணிய பதிதன் 
திண்ணமி தென்னாக் கண்ணிலி சொன்னான் 


57 


இன்றிவ னைத்தான் கொன்றுயிர் கோடி 
என்றுது ணிந்தே நன்றிலி விண்டான் 


58 


கடியன்மு கத்தைப் படியில் கற்ற 
நொடியினி தென்றான் கொடியகு ரோதி 


59 


குறித்திவன் குற்றம் பொறுத்திட லாகா 
ஒறுத்திடு கென்றான் கறுத்திடு காமி 


60 


நாணிலி சிந்தை கோணிகு லீனன் 
பேணலை யென்னா வீணன்வி ரித்தான் 


61 


பிணியொடு மித்துர்க் குணிதலை கொய்யப் 
பணிதரு கென்றான் துணிகர னென்பான் 


62 


நீசனி வன்காற் காசுபெ றானென் 
யோசனை யென்றான் மாசுறு வம்பன் 


63 


துரியநி லத்துக் குரியவ னிவனை 
அரிசிர மென்றான் பெரியவி ரோதி 


64 


362 


நிதான பருவம் 


வேறு 


மித்திர பேதம்பி ளைத்த குத்திர னைக்கொலை செய்ய 
எத்தனை யோசனை யென்றான் சத்துரு வாயச ழக்கன் 


65 


வென்றிந டுப்புரி வீர இன்றிவ னைக்கழு வேற்றிப் 
பொன்றவ தைப்பினும் போதா தென்று நிட் டூரனி சைத்தான் 


66 


மாநில முற்றும் யக்கி ஆனிவி ளைக்கும ழிம்பன் 
மேனிசி தைக்கென விண்டான் ஈனனி ருட்பிரிய னென்பான் 


67 


சத்திய மென்றுரை தந்த அத்தனை யும்பொய்ய பத்தம் 
எத்தனை விட்டிட லென்றான் புத்தியி லாமுழுப் பொய்யன் 


68 


வேறு 


இன்னண நடுவர்பன் னிருவரு மொழிய 
என்னொரு துணிபுமற் றிதுவென நுவலா 
அன்னிலை பழுதக லறவனை யெதிர்கூய்ப் 
பன்னின னறப்பகை படுகொலைத் தீர்ப்பு 


69 


வேறு 


படுபொருளைத் தெரித்தியென வினவுதலிற் பரமார்த்த 
வடுவறுநன் னிலையுரைத்த மாதவற்குக் கொலைத்தீர்ப்பு 
நடுவிகந்து நவிற்றினவா னாசமுறு நடுமன்றங் 
கொடுமையினுங் கொடுமையிது குவலயத்திக் கொடுங்கோன்மை 


70 


குற்றவா ளியைப்பிணித்துக் கொலைத்தொழிலர் களத்துய்க்க 
மற்றிவனைத் தளைபூட்டிச் சிறைச்சாலை மடுத்திடுக 
கொற்றவனா ணையினென்று கூறினான் கொடுங்கோன்மைப் 
பெற்றியெலா நிலைநிறுத்தும் பிணக்குடைய குணக்கேடன் 


71 


சொன்னவுரை முடியாமுன் சுருதி நூல் வலவனைக்கொண் 
டந்நியமர் சிறைச்சாலை யடைவிக்க வருந்தவனைக் 
கொன்னுனைவாள் வயவீரர் கொலைக்களத்துக் கொடுசென்று 
மன்னவனா ணையைப்புரிந்து தெரித்தாரம் மறவனுக்கே 


72 


கொலைத்தீர்வைக் கொடுங்கூற்றங் குறுகி வெருட் டிடுபொழுதும் 
அலைத்தீர்த்து விசித்தியாக்கை யரிந்தழலிற் பெய்பொழுதுஞ் 


நிதானி கதிகூடு படலம் 


363 


சிலைத்துமில னொருமாற்றம் ஜேசுதிரு வடித்தொழும்பின் 
நிலைத்தருமங் கடைப்பிடித்து நித்தியஜீ வனைக்கருதி 


73 


புற்புதநீ ருடற்பொறையைப் பூதூளி யிடைவிழுத்தி 
அற்புதமெய் விசுவாசி யான்மநித்தி யானந்த 
சிற்பரம ராஜ்ஜியத்தின் ஜேசுதிரு வடிநீழற் 
பொற்புறவீற் றிருந்ததுவாற் புத்தேளிர் கணமுவப்ப 


74 


அஞ்ஞான விருளடைந்த வகத்தேமெய் யொளியலர 
மெய்ஞ்ஞான விசுவாச விளக்கேற்றி யணையாது 
பொய்ஞ்ஞானப் பொறி செறித்துப் புநருலகம் புகுமட்டும் 
சுஞ்ஞான நிலைகாக்குந் தூயாவி நலம்வாழி 


75 


நிதானி கதிகடு படலம் முற்றிற்று 


நிதான பருவம் கவி , 803 + 10 


நான்காவது : ஆரணிய பருவம் 


நம்பிக்கை நன்னெறி பிடித்த படலம் 


முத்தி கூடிய வருந்தவன் பத்தியின் மொய்ம்புஞ் 
சுத்த மெய்விசு வாசமுஞ் சுகுணமுந் துகளில் 
வித்த கக்கலை ஞானமுந் தீரமு மிளிர 
எத்தி றத்தரும் விதந்துரை யாடின ரெங்கும் 


1 


மாய சூனிய வர்த்தகக் குழுக்கள்யாம் வதைத்த 
தூயன் நூயசெங் குருதியின் கூக்குரல் சுடர்வான் 
தோயின் வெங்கனல் சொரிந்திவூ ருஞ்சுடு காடாய்த் 
தீயு மென்செய்தே மென்றகங் கலங்கினர் திகைத்து 


2 


புகரி லாவொரு புனிதனை வதைத்துயிர் போக்கி 
நிகரி லாப்பழி சுமந்தன ரிந்நகர் நீசர் 
ககனவேந்தொரு கணத்திடைக் கவிழ்ப்பர்மற் றென்னாப் 
பகரும் ஜீவசான் றகப்பறை முழக்கியார்ப் பரித்தான் 


3 


அனைய சத்தமுற் றாய்ந்தன னந்நகர் மாயம் 
புனையு மாவணத் தொருசிறை வர்த்தகம் புரிந்து 
மனைநி ரம்பிய வாழ்க்கையன் வஞ்சனை மலிந்த 
வினைய னம்பிக்கை யெனப்பெயர் பெற்றிடு வெய்யோன் 


4 


ஜீவ சாக்ஷியி னல்லுரை செவிமடுத் திடலும் 
ஆவ தென்னினிச் செய்வலென் றாவியிற் கலங்கித் 
தேவ வெஞ்சினந் தணிப்பதோ செய்யுநற் கருமங் 
கூவ னீர்குளிர்ப் பிக்குங்கொல் வாரிதி கொதிக்கின் 


5 


பழுதில் வேதியர் பகர்ந்தசத் தியத்தொடு பழகி 
முழுது நன்னடை திருந்திய முறைமையென் னுளத்தில் 
எழுதி யாயதவ் வுண்மையைக் கடைப்பிடித் திலனேற் 
கழுது மல்குபா தலமலாற் பிறிதுண்டோ கதியே 


6 


துட்ட வல்வினைத் தொடர்பெலா மெவ்வணந் தொலையும் 
இட்ட காமியச் சுவையெலா மெவ்வணம் விடுப்பல் 
செட்டு வர்த்தகஞ் செல்லுமோ நன்னெறி சேரின் 
நட்ட மாகுமே யென்றுளங் கவன்றன னலிந்தான் 


7 


நம்பிக்கை நன்னெறி பிடித்த படலம் 


365 


இனைய தன்மைய னாகியே காந்தமுற் றிருந்தே 
நினைவி னோங்கிய ஜீவசா V யையெதிர் நிறுவிப் 
புனையு நன்மொழி யாற்பிழை பொறுக்கெனப் புகன்றீண் 
டெனைய றிந்தனை யியம்புதி மதியெனக் கென்றான் 


8 


வேறு 


நம்பி நல்லுரை நன்றென நன்மனச் சாக்ஷி 
எம்பி யாமிரு வேமல மொன்றுபட் டென்றும் 
இம்பர் மெய்ப்புரு டார்த்தமி யற்றுவ மென்னில் 
உம்ப ருற்றழி யாநல முண்ணுவ மோர்தி 


9 


நன்று தீதுந விற்றுத லென்கட னாடி . 
நன்று ஞற்றின்வ ரும்பய னுண்ணுவ னானும் 
நன்றி கந்தனை யேல்வரு துர்ப்பய னண்ணேன் 
நன்று கூறியு மீறினை யாதலி னண்ப 


10 


ஆதி தொட்டென ருங்கட னாற்றிய வென்னை 
ஏதி லானென வெள்ளினை யென்மதி கொள்ளாய் 
நீதி யுற்றநெறிபிடித் தாயலை நீசப் 
பாதை பற்றினை பாவிய ரோடுற வாடி 


11 


புனித ராயபு ரந்தர வேந்தினைப் போற்றாய் 
மனிதர் கைப்படு மர்ச்சையைப் போற்றுதி வாளா 
நனிதி கழ்ந்திடு நல்லற நச்சிலை நாளுந் 
துனிதி கழ்ந்திடு தீவினை யீட்டுதி தோழ 


12 


உற்ப வந்தொட்டி மட்டும் வந்துண வாதி 
அற்பி னல்கிய றிவளித் தாரிடர் போக்கி 
நிற்பு ரந்தநி ருமல வேந்தைநி னைத்துப் 
பொற்பி னன்றிபு ரிந்திலை பேயடி பூண்டாய் 


13 


பொய்தி ருட்டநி யாயம்பொ றாமைபொல் லாங்கு 
கைத வந்தந்தி ரங்கொடுஞ் சூதுவன் கண்மை 
வெய்தி னாயவி னைத்திற முள்ளன வேட்டுச் 
செய்து தீவிடம் ஜீவனுக் கீட்டினை தீயோய் 


14 


தூய ஞானஞ்சு கிர்தஞ்சு சீலமி வற்றால் 
ஆய செல்வம டைந்திலை யாலநி கர்க்கும் 


366 


ஆரணிய பருவம் 


மாய சூனிய வஞ்சக வர்த்தகம் பேணித் 
தீய செல்வந்தி ருத்தினை சிந்தனை யில்லாய் 


15 


வஞ்ச மாதிய துர்க்குண மேமனை மக்கள் 
பஞ்ச பாதக மாதிபஞ் சாமிர்த பானம் 
விஞ்சு பொய்முத லாயவை மெய்யணி சாந்தம் 
அஞ்சு கின்றிலை தீமடி பேணுதி யந்தோ 


16 


முன்னம் வேதியர் பன்முறை மோசத்தைக் காட்டிச் 
சொன்ன நன்மதி கொள்ளலை தூயநல் லாவி 
உன்ன கத்துமல் லாடிய தோர்கிலை யொன்றாம் 
என்னை யும்பகை யாக்கினை யேமதி யில்லாய் 


17 


ஈண்டு தொண்டனுக் கீட்டிய விம்சையும் யாக்கை 
கீண்ட ரிந்தழ லுக்கிரை யாக்கிய கேடுங் 
காண்ட லிற்கவல் கிற்றிசின் னாட்படக் காணாய் 
மூண்ட வித்தகு சிந்தனை காணுவை மோசம் 


18 


இற்றி தோரலை நீரெழுத் தியாக்கையென் றெண்ணாய் 
சுற்ற நட்புரி மைத்திறம் யாவுநிற் சூழ்ந்து 
பற்று மாயவ மலைத்தொட ரென்பதும் பாராய் 
நிற்றி மோசப்ப டுகரி னூனெறி நேராய் 


19 


யாளம் 


உள்ளி னாயவு ணர்ச்சிமற் றுன்னத ராஜன் 
நள்ளி ரக்ஷணை நல்கிடு நல்லடை 
வள்ள லாரருண் மல்கிய மாண்புறு வைகல் 
எள்ளு வாயலை யீதுன்னி ரக்ஷணை நன்னாள் 


20 


நிண்ண யந்தெரி ரக்ஷணி யநவ நீதம் 
உண்ணி லாத்தும தாபித நோயொருங் கோடும் 
நண்ணு மெய்ப்பர மானந்த சிற்சுக நம்பி 
புண்ணி யன்பொற்றி ருவடிச் சூழலிற் போதி 


27 


எத்து ணைப்பெரும் பாவிய ராயினு மெள்ளா 
வித்த கக்கும ரேசனை மெய்விசு வாசப் 
பத்தி யாயிறு மட்டும்ப ராவுதி யென்னின் 
முத்தி வீடுபு குந்தனை முத்தனு மானாய் 


22 


நம்பிக்கை நன்னெறி பிடித்த படலம் 


367 


ஆயு ளெல்லைய றிந்தில மாதலின் முன்னே 
மாய வாழ்வைவ ரைந்துநம் மானைமன் றாடித் 
தூய வாவிது ணைக்கொடு நன்னெறி துன்னென் 
றாய சொன்மதி விண்டன னந்தரங் கத்தில் 


23 


ஜீவ சாக்ஷிதெ ருட்டுசெஞ் சொல்லமு தத்தை 
ஜீவ பாதைக்குத் திவ்விய போனக மாக்கி 
ஜீவ நாடியு யிர்த்தநல் லோரையின் செவ்வி 
ஜீவ பாதை செல் வான்மனங் கொண்டனன் செய்யோன் 


24 


பழியும் பாவமு மல்குமிவ் வூரினிப் பாழ்பட் 
டொழியு மென்பதற் கெட்டுணை யையமொன் றில்லை 
அழிவி லாதசீ யோன்மலைத் தேசத்தை யாக்கும் 
வழியை நாடுவல் யானென வுள்ளம்வ லித்தான் 


25 


தெருளஞ் சிந்தையின் முந்துறு தெய்விக வேந்தன் 
அருளு மார்ந்துர மாக்கலி னாக்கிய வெல்லாப் 
பொருளுங் காதல்வ ருக்கமும் போற்றிய புந்தி 
மருளும் போக்கிநம் பிக்கைமெய்ந் நூல்வழி வந்தான் 


26 


முப்ப ரம்பொரு ளாயவோர் புண்ணிய மூர்த்தி 
துப்பு றழ்ந்ததி ருவடிச் சூழலை நாடி 
இப்பு விப்படு மீடணை யாவுமி கத்துக் 
குப்பை யாயுவர்த் தேகினன் கோன்முறை கொண்டு 


27 


எரிவி ழுந்திக்க டி.நகர் நீறிடு மெல்லை 
உரிய தன்மனை மக்களு மொக்கலும் வெந்து 
கரிவ ரேயென வேங்கியு யிர்த்தழு கண்ணீர் 
சொரிய நின்றுது டித்தன னாங்கொரு சூழல் 


28 


இருவ கைப்பற்றி னாழ்ந்தவெ னைக்கரை யேற்றத் 
திருவு ளத்தருள் பூத்ததி ரித்துவ தெய்வம் 
பொருவ ருங்கரு ணைக்கட லாதலிற் பொன்றா 
தருள்வ ரங்கவர்க் கும்மெனத் தேறின னாறி 


29 


கருவிற் செய்கையி னாயவெந் தீவினைக் கள்வன் 
பெருவ ழித்தலை பேய்பிடித் தோடிய பித்தன் 
ஒருவ ரும்மிலர் பாவிய ரில்லெனை யொப்பார் 
திருவ ருட்டுணை யாயதென் னென்றுதி கைத்தான் 


30 


368 


ஆரணிய பருவம் 


எண்ணி னெத்தனை யாச்சரி யம்மிஃ தென்னா 
நிண்ண யத்தொடி ராப்பக லோரிடை நில்லான் 
கண்ணு றக்கமற் றோர்தனி யாய்நெறி கண்டு 
புண்ணி யக்கும் ரேசனை வாழ்த்தினன் போனான் 


31 


நம்பிக்கை நன்னெறி பிடித்த படலம் முற்றிற்று 


கிறிஸ்தவன் கதிவழி கூடிய படலம் 


கதிபு குந்தமெய்ந் நிதானியின் கொலைக்களங் கண்டு 
புதிய நம்பிக்கை தெருண்டுநன் னூல்வழி போந்த 
அதிச யத்தையாய்ந் தானந்த பரவச மடைந்து 
முதிய வேதிய னிலையினை நாடுவான் முயன்றேன் 


1 


சென்று கூடினன் யான்சிறைச் சாலையைத் திருமி 
நின்று கண்டனெ னிடையறாக் கனவுறு நினைவில் 
மன்ற னாயகன் றிருவருண் மாட்சியென் றுணர்ந்துந் 
தன்று ணைப்பிரி வாலகந் தளர்ந்தனன் சதுரன் 


2 


புணையி ழந்துநீர் நிலையுழல் வாரெனப் புகலற் 
றிணையி ழந்தமா னினமெனக் கலக்கமுற் றினைந்தும் 
அணைக டந்தநீ ரழினும்வா ராதென வாறி 
உணைவு நீங்கினான் றிருவருட் பலங்கொண்ட வுரவோன் 


3 


மாறி லாப்பெருங் கருணைமன் வரப்பிர சாத 
வீறு பெற்றுமா யாபுரி வெங்கொடு வினையின் 
தூற டர்ந்தமா யச்சிறைத் துயர்க்கட லொருவி 
ஏறி னான்கதிக் கரைவழி யிகல்கடந் தெளிதில் 


4 


வழுவி னூனெறி கூடிய வருண்மறை வாணன் 
உழுவ லன்பொடு முளங்கனிந் தருட்டிற முன்னித் 
தொழுவன் பன்முறை தோத்திரம் புரிந்துமன் றாடி 
அழுவ னின்னுமோர் வழித்துணை யமையுங்கொ லென்னா 


5 


இனைய சீலனா வேதிய னிரவுநண் பகலுந் 
துனைவி னூல்வழி துருவிட வாங்கொரு சூழல் 
அனைய ணைந்தவான் கன்றென நம்பிக்கை யடுத்து 
வினைய மோடுகை கூப்பிநின் றினையன விளம்பும் 


6 


கிறிஸ்தவன் கதிவழி கூடிய படலம் 


369 


ஐய வையவென் னாருயிர்க் காருயி ரனையாய் 
பொய்ய ளைந்தவிப் புலைக்குடி லோம்பிய புலையேன் 
வெய்ய மும்மலச் சேட்டையின் விழும் நோய் துடைத்தீண் 
டுய்யு நன்மதி யொண்மருந் தூட்டினை யுரவோய் 


7 


விண்ண டைந்தவவ் விடலையும் வேதிய நீயும் 
கண்ண கன்றமா யாபுரிக் கடைமறு கணைந்து 
புண்ணி யச்சுவி சேஷமான் மியமழை பொழிகால் 
அண்ணல் சத்திய முளைத்ததென் னகத்தினி லறவோய் 


8 


இருவிர் நுங்குண சீலமு மொழுக்கமு மிறுமட் 
டொருவ ரும்விசு வாசமு மூக்கமும் பொறையின் 
அருமை யுங்கண்டு கேட்டலி னடியனே னுள்ளந் 
திருமி மெய்வழிப் பட்டதா லருட்செயல் செய்யோய் 


9 


பொருளின் செல்வமும் பூதலத் துரிமையும் போக்கி 
அருளின் செல்வமெற் காக்கினை யகத்துணர் வெழுப்பி 
மருள றுத்தனை மற்றிதற் கியற்றுகைம் மாறு 
தெருளும் புந்தியோய் தெரிகிலே னுளதென ஜெகத்தில் 


10 


குரவ னும்புநர் ஜநநதாய் தந்தையுங் கோமான் 
புரவு நூனெறித் துணைவனும் பொன்றுநா ளளவும் 
உரவு நீர்நிலத் துனையலாற் பிறரிலே னுண்மை 
கரவி லோயெனைத் தெருட்டுத னின்கடன் காண்டி 


11 


ஏக நின்றநீ ணெறிக்கிரு வேமுமிங் கிணங்கி 
மாக நாடடை காறும்யாம் வழித்துணை யிசைந்து 
போக வுன்னினன் றிருவருள் கூட்டிய புதுமை 
ஆக நேர்ந்தன மீண்டென வுரைத்தன னறிஞன் 


12 


ஜீவன் முத்தனன் னம்பிக்கை தெருளுரை திகழ்ந்த 
தேவ பத்தியுஞ் சற்குண சீலமுந் தெளிவுந் 
தாவ ரும்பர மார்த்தமுஞ் சமைந்தநன் னிதானி 
ஆவ னோவிவ னென்றகத் துன்னுவா னானான் 


13 


நித்த சத்தியந் தெரித்துயிர் விடுத்துநீ றாய 
வித்த கத்தெழி னிதானியே வெந்தசாம் பரினின் 
றித்த லத்துயிர்த் தெழுந்துவந் தனன்கொலோ வெனது 
சித்த வெண்ணைமே யெதிருறீஇத் திகழ்வது கொல்லோ 


14 


370 


ஆரணிய பருவம் 


உன்ன வேறில னுன்னத கிருபைமே லுய்த்த 
என்ன கத்துநம் பிக்கையை யெனக்கெதிர் திகழ்த்தி 
நன்னெ றித்துணை யாக்கினர் நம்பிரா . னென்னாத் 
தன்ன கத்துளஞ் சலித்துவந் தினையன சாற்றும் 


15 


நம்பி நல்வர வாகுக நல்வழி திகழ்த்தி 
இம்ப ரான்மவீ டேற்றத்தி னிசைத்திட லெல்லாம் 
உம்பர் தம்பிரான் றிருவருண் மாட்சியென் றுணர்தி 
வெம்பு தீவினைக் கீட்டுத லலகைசெய் வினையால் 


16 


அனைய தாதலி னகிலலோ காதிபன் றொழும்பர் 
வனையு நல்வினைக் கருவியாய் மகிதலத் துலவி 
வினையி யற்றுவர் கருவியின் றாகியும் வேந்தன் 
நினைய வாயின சராசர நிகிலலோ கங்கள் 


17 


ஆட்டி னாலன்றி யாடுமோ பம்பர மருள்வந் 
தீட்டி னாலன்றித் தீவினைத் தொடரறுத் தீர்த்துக் 
கூட்டு வார்கொலோ ஜீவரைக் கதிவழி கூறிக் 
காட்டு வேதியர் சொற்பயில் கிள்ளையைக் கடுப்ப 


18 


பொருண யந்தெரி யேம்புலை வினைபுரி பொல்லேம் 
இருண யந்தெரி பாதலக் கிடங்கரு கிருந்தேம் 
அருண யந்தெமைப் பிடித்திழுத் திவ்வழி யாக்கக் 
கருணை யங்கடல் வளாகத்துக் கதிகடைப் பிடித்தேம் 


19 


முற்று மெம்மிடர் கடிபவர் முத்திநா டாளுங் 
கொற்ற வன்னவர் திருவருட் பேற்றினைக் குறிக்கொண் 
டுற்று நோக்கிநன் னெறிபிச காதொரு மித்து 
நற்ற வம்பயில் வாங்கடை காறுநம் பிக்காய் 


20 


ஊனு நல்லுயி ரும்மென வொன்றுபட் டின்று 
நானு நீயும்வே றிலையென நட்டன னுன்னை 
வானும் வையமுஞ் சான்றென வுரைத்தனன் மதுரத் 
தேனும் பாலுமொன் றாயசெஞ் சொன்மறை வாணன் 


21 


எந்தை சொற்றதே யமையுமா யினுமெனக் கினிநீ 
தந்தை யானுனக் கொருசிறு தனையனாந் தயைகூர் 
அந்த ணாளநீ யென்னெஜ மாநன்யா னடியன் 
சொந்த நிற்கெனப் பகர்ந்தனன் றூயநம் பிக்கை 


22 


கிறிஸ்தவன் கதிவழி கூடிய படலம் 


371 


எள்ள ருங்குணத் திருவரு மிவ்வண மாக 
நள்ளி ரக்ஷணை நல்வழி பிடித்துட னடந்தார் 
தெள்ளு ஞானமு முணர்ச்சியுஞ் சேர்ந்தன வனையார் 
உள்ளு மெய்விசு வாசமு மொழுக்கமு மொப்பார் 


23 


ஊன்மு திர்ந்துவீ ழுடற்சுக போகத்தை யுவர்த்துத் 
தேன்மு கந்துணும் வண்டெனச் சிந்தனைக் கினிய 
நூன்மு கந்தெடுத் தநுபவ முதிர்ச்சியை நோக்கி 
ஆன்ம ஞானசம் பாஷணை யருந்தியே குவரால் 


24 


இருவ ரிப்பரி சேகுழி யகந்தையி னிறுமாந் 
தொருவன் வெள்ளிய செருப்படி யுண்டவ னுலவி 
வருவ தாகிய செயலறிந் தருந்தவ மறையோன் 
திருவி னாயுனைத் தெரியுமா றிவைதெரிக் கென்னா 


25 


எங்கு ளாய்பெய ரென்கொலா மெத்தொழி லுடையை 
மங்க லம்புனை மனைமகா ருளர்கொலோ மரபின் 
நுங்கு லத்தவர் யாரெங்கு சேறியுன் னோக்கென் 
சங்கை தீர்விடை தருகென வினவினான் சதுரன் 


26 


கேட்டி யுத்தரங் கிளக்குவல் கிளர்பெருஞ் செல்வம் 
ஈட்டு மிச்சக தேசமே யென்ஜெந்ம தேசம் 
நாட்டி லுள்ளவர் தன்னைய னெனவொரு நாமஞ் 
சூட்டி னார்தொழி லெவ்வகை யினும் பொரு டொகுத்தல் 


27 


போலி யென்றொரு துரைச்சியின் புத்திரி காமி 
தாலி கட்டிய மனையவ டனையருல் லாச 
வாலி பக்குணத் தாலெனை மதிக்கிலர் மனையாள் 
சீல மும்பலர் காமிக்கு நடையுடைச் செல்வி 


28 


இச்ச கன்சம ரசனிரு முகனிவ ரென்றாய் 
மச்ச ரைக்குடன் பிறந்தவ ரவர்க்கியான் மருகன் 
குச்சி தன்பக்க மாறிவீண் குதர்க்கிடாம் பீகன் 
நச்சு வாக்கியா தியரெமர் நனிநிதி படைத்தோர் 


29 . 


வாக்கு விஞ்சிரு நாக்கனென் பவன்மறை யோதிக் 
கூக்கு ரற்படுத் தகப்ர சங்கியாங் குருக்கள் 
மீக்கி ளர்ந்தபே ராசையால் வேதியர் வேடத் 
தீக்கை பெற்றனன் யானவற் குண்மையாஞ் சீடன் 


30 


372 


ஆரணிய பருவம் 


இத்த லத்துவாழ் வினுக்கிடை யூறொன்று மின்றி 
ஒத்து வந்த மட் டொள்ளியோய் முத்திநா டுறுமிப் 
பத்தி மார்க்கத்துப் படர்குவல் பருவர லாதி 
தத்து மேலிடி னேர்வழி விலகிப்பின் சார்வல் 


31 


என்றிவ் வாறுதன் னயன்விதந் துரைத்தலு மெழில்கூர் 
மன்றல் வேதிய னுண்மையே யுரைத்தனை மதிக்கின் 
நன்ற றிந்தன னுன்னிலை யாவையு நயந்தீண் 
டொன்று கூறுவல் கேட்டியென் றுரைத்தன்மே யினனால் 


32 


பத்தி வேடங்கொண் டயலுளார் மருண்டிடப் பகட்டி 
எத்தி நீசமட் பொருட்குவை யீட்டுத லிழிவாங் 
குத்தி ரக்கொடு வினையுமாங் குறித்திடிற் கொடியோய் 
எத்தி றத்தினுங் கேடுகா ணிகபரத் தெவர்க்கும் 


33 


குறித்துக் கோனகர் வழிப்படிற் குளிர்பனி வெயிலான் 
மறித்த சண்டமா ருதத்தினால் வலியநீர்ப் பெருக்காற் 
செறித்த பல்பெரு மோசத்தாற் றியங்கிடா துயிரை 
வெறுத்து முன்னெதி ரூன்றிடு மெய்ப்பத்தி வேண்டும் 


34 


களங்க மற்றமெய்ப் பத்தியோ டுழைத்திடிற் ககன 
வளங்கொண் முத்தியுந் திருவருட் பயத்தினால் வாய்க்கும் 
உளங்கொ ளாப்பத்தி வேடத்தா லுறுநர கென்றே 
விளங்க மெய்ம்மறை யோலிடு மிடந்தொறும் விளித்தே 


35 


இத்த குந்தெய்வ பத்தியொ டெத்துயர் வரினுஞ் 
சித்த சஞ்சல மடந்திடர்ப் படாதெதிர் செறுத்துன் 
மத்த சிந்தனை வரைந்துடன் வருதியேல் வருக 
ஒத்தி டாதெனி னுவந்தசெய் யெனவெதிர்த் துரைத்தான் 


36 


மலநு கர்ந்துழல் சூகரம் வான்சுவைக் கரும்பின் 
நலம்வி ழைந்திடா வாறுபோ னச்சுல கத்துப் 
புலையின் பந்நுகர் பொறியிலி பொருவில்பே ரின்ப 
நிலைவி ழைந்திடா தேகினன் றனிதுணை நேடி 


37 


உலகன் காமுகன் பேயனென் போருயர் குலத்துத் 
திலக ரென்றகஞ் செருக்கியோர் தன்னய னோடும் 
அலகி லாதவா தாயவா ரியிலறப் படித்த 
பலக றைப்படு லோபிபாற் பணக்கலை பயின்றோர் 


38 


373 


கிறிஸ்தவன் கதிவழி கூடிய படலம் 


பலவந் தம்படு தந்திர மிச்சகம் பத்தி 
குலவு வேடமென் றிவற்றினாற் பொருட்கொள்ளை கொள்ளும் 
வலவர் தன்னயன் வரவுகண் டவனொடு மகிழ்ந்து 
கலக லத்தன ரிருவர்முன் கதித்திடல் கண்டார் 


39 


ஆய காலையிற் றன்னய னருகணைந் தைய 
தூயர் போலிரு துறவிக டுணிந்துமுன் . செல்வார் 
நீய றிந்தனை யெனினவர் நிலைநிகழ்த் தென்றான் 
பேய னாம்பணப் பிரியன்றன் னயனிது பேசும் 


40 


முன்செ லும்பர தேசிகள் சுருதிநூன் மொழியைப் 
பொன்சொ லாமெனப் போற்றுவர் பிறவுரை போற்றார் 
என்சொன் னாலுந்தஞ் சொற்பிடி வாதத்தை யிகவார் 
இன்சொற் கண்டிதத் தெனையவ மதித்தன ரென்றான் 


41 


கருதி வந்தபே ராசையாங் காமுகன் கடுகிச் 
சுருதி நீதிய ருலகநீ தியர்தமைத் துணிவுற் 
றொருதி றத்தினு மவமதித் துரைத்திட லொழுக்கன் 
றிருதி றத்துநும் மிடையென்கொல் விகற்பமற் றென்றான் . 


42 


எம்பி கேளவ ரெத்துய ரினும்வழி யிகவார் 
வெம்பி ரும்பகை சூழினுந் தங்கொள்கை விடுக்கார் 
இம்பர் நிந்தைதூ டணமணி யெனப்புனைந் திடுவார் 
தம்பி ரான் துணை யாய்ச்செல்வர் தனிவழி யிரவில் 


43 


அடுக்குந் துன்பெனி னயல்வழி நுழைந்துபின் னடுப்பல் 
ஒடுக்கும் வெம்பகை யுறிற்றக்க வேடங்கொண் டுய்வல் 
மிடுக்கி னிற்பொருள் பெற்றுப்பொற் பாதுகை மிலைவல் 
விடுக்க ருந்துணை யாயென்றும் பொருட்செல்வம் விளைப்பல் 


44 


காண்டி வேதியர் பக்திமெய்க் காரண பக்தி 
தேண்டு காரிய பக்தியென் றெய்விக பக்தி 
ஈண்டி ரண்டிலொன் றெதுபிழை யெதுசரி யென்னா 
மாண்ட நூன்முக மதிவலீர் வகுத்துரைக் கென்றான் 


45 


ஈது தன்னய னிசைத்தலு முலகனாண் டெழுந்து 
கோதின் மெய்ப்படு காரண பக்திசெய் குநரே 
தீதி னித்திய ஜீவவாழ் வுறுமென நம்பிக் 
காத லித்திக வாழ்வெலாங் கசந்துகை விடுவார் 


-46 


374 


ஆரணிய பருவம் 


அலகி லாப்பொருள் யாவையு நரனுக்கென் றாக்கி 
உலகை வாழ்விக்குந் தெய்வத்துக் கிவர்பக்தி யுவப்பின் 
றிலகு நன்மதி படைத்திக வாழ்வையெள் ளாது 
குலவு காரிய பக்தியே யுவப்பதாங் குணிக்கின் 


47 


வரைவி லாதுபன் மலர்தொறு மருவிவெம் மதுவை 
விரைவி னீட்டுதே னீயென விதிவிலக் கிகந்துந் 
தரையி லேசம்பத் தாக்கலுங் காக்கலுந் தருமம் 
அரவு போன்மதி யடைமினோ வெனுமருள் வேதம் 


48 


பண்டு மிக்கசம் பத்தபி ராம்படைத் ததுவும் 
எண்டி சாமுகத் திசைபெற்ற சாலமோ னியைந்த 
தெண்டி ரைப்பெருங் கடலன செல்வமு மெதனால் 
உண்டு பட்டன காரிய பத்தியா லுணர்மின் 


49 


என்று துன்மதி தெருண்டுல கன்னெடுத் தியம்ப 
நன்று சொற்றனை நாளுமற் றிதுவென்ற னாட்டம் 
பொன்றுங் காலத்துப் பொருளலாற் றுணையெது புகல்வீர் 
என்றுங் கைப்பொரு ளில்லவர்க் கெவருற விகத்தில் 


50 


ஆத லாற்பொரு ளீட்டுதன் மதிக்கழ கதனைக் 
கோதென் றெள்ளுதல் வைதிகர் பயித்தியக் கொள்கை 
தீதி லாப்பத்தி வேடமே பெரும்பொருள் சேர்க்குஞ் 
சாத னங்களிற் சிறந்தமெய்ச் சாதன மாமால் 


51 


இத்த லத்துப தேசிக்குங் குருவுக்கு மிறைமை 
உத்தி யோகிக்கும் வணிகற்கு முலப்பிலா துழைக்குங் 
கைத்தொ ழிற்கரு மிகளுக்கு மிரவலர் களுக்கும் 
பத்தி வேடத்தால் வரும்பலன் பகருமா றரிதே 


52 


பாரில் யாவரு நம்புவ ரஞ்சுவர் பகையார் 
ஊரி லேமரி யாதையுண் டுவப்பன கிடைக்குஞ் 
சோர ரும்பொரு ளீகுவர் சொல்லெங்குஞ் செல்லும் 
ஓரிற் பத்திவே டத்தருக் கொப்பெவ ருலகில் 


53 


புனையும் பத்திவே டத்தினைப் பூதலத் தெவரும் 
நினைவி னாலுற மதித்தலி னிருமல னாமம் 
அனைவ ராலுந்துத் தியம்பெறு மையமொன் றில்லை 
கனைக டற்புவி முழுவது நன்மையே கதிக்கும் 


54 


375 


கிறிஸ்தவன் கதிவழி கூடிய படலம் 


கள்ள மாயபொய்ப் பத்தியாற் கருதிய கருமந் 
தெள்ளி தாகவே சித்திபெற் றிடுதலில் ஜீவ 
வள்ள லாருளங் கொண்டன ரென்பதே மரபாம் 
எள்ளி யின்றெனல் பேதையர்க் கியல்பென விசைத்தான் 


55 


பேய னின்னணம் பிதற்றலு மேனைய பித்தர் 
நாய கன்றரு சுருதிக்கும் யுத்திக்கு நமக்கே 
ஆய நேரனு பவத்துக்கு மொத்துள வதனான் 
மாய மற்றநின் கட்டுரை வன்மையென் சொல்கேம் 


56 


எண்ணி நீயெடுத் தியம்பிய விந்நியா யத்தை 
மண்ணில் யாவரே மறுப்பவர் வான்வழி தொலைந்து 
நண்ணி னேஞ்சில யோசனை நன்றுநன் றுனது 
நிண்ண யங்கடைப் பிடித்தன மெனநிகழ்த் தினரால் 


57 


கண்ணுங் காதுமி லார்தமி னேர்வழி காட்டி 
நண்ண லுஞ்சொலக் கேட்டலு மொக்குமிந் நால்வர் 
எண்ண ரும்புரு டார்த்தமற் றதுவிது வென்னா 
நிண்ண யித்தலுந் தம்மிலே புகழ்தலு நினைக்கின் 


58 


பேயன் சொற்றநி யாயத்தை மறுத்தெதிர் பேசத் 
தூய வேதிய ரெம்மிலு நியாயசூக் குமர்கொல் 
ஆயி னுங்கடா விடுத்தறி வாமென வடுத்துப் 
போயி னாரகஞ் செருக்கிய பூரியர் மாதோ 


59 


இருவ ரைக்கிட்டி நால்வரு மிறுத்தன ரெதிர்கூய்ப் 
பொருவில் வேதிய புகறியுத் தரமிதற் கென்னா 
மருவு தெய்விக பத்தியா லுலகத்து மலிந்த 
திருவை யெய்துத னன்றலாற் றீதன்று தேரின் 


60 


பொருளி னானன்மை யுளவெனி னப்பொரு ளீட்டத் 
தெருளும் பத்தியைத் தெரிந்திட றீங்கெனப் படுமோ 
மருள றத்தெரிந் துரைத்திநீ மறைவலோ யென்றான் 
இருள றுத்தறுத் திரிப்பினு மிருட்படு முலகன் 


61 


தூய ஞானத்துக் குழவியுஞ் சொல்லுமற் றிதுபோல் 
மேய வோர்பதி னாயிரங் கேள்விக்கு விடையெம் 
நாய கன்னெனை நாடுதி ரற்புத நயந்தன் 
றேய வுண்டியா லென்றதை யேழைகா ணினைமின் 


62 


27 


376 


ஆரணிய பருவம் 


உண்டி யாலுல கத்தினுக் குரியசம் பத்தாற் 
பெண்டி ராற்பெரும் புகழ்ச்சியை விரும்பு பேய்க் குணத்தாற் 
கொண்ட பத்தியின் கோலத்தைக் குவலய நகைக்கும் 
அண்டர் நாயக னருவருப் பாரிதை யறிமின் 


63 


அலகை யின்குழாஞ் - சூனியக் கபடிகண் மார்க்கர் 
உலக ஞானிகண் மாயசா லகர்கதி யொழுக்கம் 
விலகி யோர்களே பத்திவே டத்தைமேற் போர்ப்பர் 
இலகு மெய்க்கிறிஸ் தவரிதைக் கனவினு மிகழ்வார் 


64 


முன்னர் மோகத்தை முனிந்திடாச் சிகேமெனு மூடன் 
கன்னி காதலாற் கடும்பொரு ளாசையாற் கடைத்தோற் 
சுன்ன மிட்டின ஜனத்தொடு வெட்டுண்டு தொலைந்த 
துன்ன லீர்கொலாம் பத்திவே டப்பலத் துரிமை 


65 


நெஞ்சஞ் சாப்பரி சேயர்வை தவிகள்பா னிலவி 
நஞ்ச மன்னதீப் பொருணயந் துலகத்து நடித்த 
வஞ்ச மாயபொய்ப் பத்திமா காதிபன் கோபம் 
விஞ்சி யாக்கிய சாபத்தை விளைவித்த தறிமின் 


66 


அருளை நச்சிமெய்ப் பத்திசெய் யடியரோ டமர்ந்தும் 
பொருளை நச்சியே பொய்ப்பத்தி செய்தவப் புல்லன் 
இருளை நச்சிநா ணிட்டிறந் தொழிந்தமை யென்றுந் 
தெருளை நச்சியோர் சிந்தையுட் டிகழ்வது தெரிதிர் 


67 


மித்தை யாயசம் பத்தினைக் கீர்த்தியை வேட்டு 
வித்த கப்புனி தாவியை விலைக்குத வென்னும் 
மத்த மாயசீ மோன்திருத் தொண்டன்வாக் குதித்த 
நித்த சாபத்தை யடைந்தமை நீணில நிகழ்த்தும் 


68 


பத்தி வேடத்துப் பதகரைப் பகைத்தரு வருத்து 
நித்த தண்டனை விதிக்கின்ற நிருமல தெய்வம் 
எத்த ருக்கது கூலரென் றிசைத்தலெத் தனையாம் 
புத்தி யீனமெத் தனைகொடும் பாதகம் பொல்லீர் 


69 


மெய்ப்ப டும்பத்தி யானன்மை விளையுமே யன்றிப் 
பொய்ப்ப டும்பத்தி யானன்மை பொலிந்திட லாகா 
செய்ப்ப டும்பயிர் செழிக்குந்தெண் ணீரினா லன்றி 
அப்ப டும்பலன் றருபயி ரவியும் வெந் நீரால் 


70 


கிறிஸ்தவன் கதிவழி கூடிய படலம் 


377 


மிடியன் வேந்தவே டந்தரித் திரவின்மேம் படுவன் 
விடியி னூரவ மதிக்குமால் வேடநீத் துழல 
நொடியிற் பத்திவே டத்தர்க்கு மன்னவா நுதலிப் 
படியி லேவரு மதிப்பவ மதிப்பும்யாம் பார்த்து 


71 


ஆவின் றோல்பொதிந் தழிவுசெய் புலியெனப் பத்தி 
மேவு வேடத்த ருலகபோ கங்களை மிசைவர் 
நாவி னக்கியின் புறுத்துயி ருண்ணுநச் சாப்போல் 
தீவி னைந்நயங் காட்டியே நரகுய்க்குந் திண்ணம் 


72 


அழியுஞ் செல்வம் வேட் டிடுதவ வேடமா மென்றல் 
பழியும் பாவமும் பாழ்த்தபேய்ப் பத்தியும் பழுதும் 
இழிவு மாயவஞ் ஞானமு மாமென வெள்ளி 
மொழிவ ராலருண் ஞானநூன் முறையுணர் முதியோர் 


73 


பத்தி யந்தரு வுளத்தெழுந் தருண்மழை பருகிச் 
சத்தி யந்தழைத் தோங்கிமெய் யறமலர் தாங்கி 
உத்த மந்திகழ் கருமமாம் பலன்றொகுத் துலவா 
நித்தி யானந்த ஜீவமாக் கனிதரு நிலவி 


74 


மித்தை யங்குரித் தெழுபத்தி வேடமா மெட்டி 
குத்தி ரப்பொருட் டழைமல்கிக் கொடுவினை மலர்ந்து 
சுத்த வக்கிர மக்கடுக் காய்ப்பலன் றொகுத்து 
நித்தி யக்கொடு மரணத்தைக் கனிந்திடு நினைமின் 


75 


கரும நன்றெனிற் கருமத்தின் பலனுநன் றாகுங் 
கருமந் தீதெனிற் கருமத்தின் பலனுந்தீ தாகும் 
நிரும லன்றிரு மறையுமிந் நிலத்தவ ரவர்தங் 
கருமம் போற்றக்க பலனடை வாரெனக் கழறும் 


76 


இன்ன வாகப்பூர் வோத்தர சாதன மெடுத்து 
நன்னிலைப்படு நியாயதாட் டாந்தத்தை நாட்டி 
அன்ன தற்கமை யத்திருட் டாந்தமு மடுக்கிப் 
பன்னி னான்மறை யாரியன் பூரியர் பதுங்க 


77 


சிறந்த பேரருட் பலத்தினாற் சத்தியந் திகழ்த்தும் 
அறந்தி றம்பிடாற் கெதிர்சொலா தணில்விட்ட நாய்போல் 
மறந்தி றம்பிடா நால்வரும் வாயடை பட்டுப் 
புறந்தி ரும்பினார் முகங்கரிந் துள்ளமும் புழுங்கி 


78 


378 


ஆரணிய பருவம் 


ஈண்டு வேதிய னென்னருந் துணைவவிங் கிழிமட் 
பாண்ட மாகிய நமக்கெதி ரூமையாய்ப் பதுங்கின் 
ஆண்டு தேவநீ தாசனத் தருகழற் சுவாலை 
மூண்ட போதிவர் நிலைமையென் னாமென மொழிந்தான் 


79 


விட்டு முந்தினர் நால்வரை யிருவரும் விரைந்து 
திட்டி வைத்து நூல் வழிபிச காதுசெவ் வேகி 
வெட்ட வெள்ளிடை யாயவோர் மெய்விடா யாற்றி 
கிட்டி யாருண வருந்தினர் தேறினர் கிளர்ந்தார் 


80 


கிறிஸ்தவன் கதிவழி கூடிய படலம் முற்றிற்று 


சுரங்கப் படலம் 


மெய்க்கிறிஸ் தவர்க ளாய வேதிய ரிருவர் தீமை 
கைக்குந ராகித் தூய கதிவழி துருவிச் சென்று 
மைக்கரு மனத்து மல்கும் வஞ்சக மடமை யாதி 
பொய்க்குணத் திரளி னோங்கும் பொருளாசைத் திடர்வந் துற்றார் 


1 


அத்திட ரேறிச் செல்லு மளவையி னருகோர் பக்கல் 
புத்தெனு நரகங் காந்த பொறியுடைப் பேழ்வாய் கொல்லோ 
நித்திய நாசந் தொக்கு நிலவுவெங் குகையோ வென்னப் 
பித்துல கரைவாய்ப் பெய்யும் பெரியவோர் பிலத்தைக் கண்டார் 


2 


சொன்னவிப் பிலத்தை யேபொற் சுரங்கமென் றுலகஞ் சொல்லும் 
முன்னரோர் சிலர்தாஞ் செல்லு முறைநெறி விலகி யேகி 
அந்நிலை யறிவான் கிட்டி யடுத்தன ரடுக்கா முன்னந் 
துன்னிடி விழுந்து சாய்ந்து தொலைந்துயி ரழிந்தா ரந்தோ 


3 


அணித்தொரு மனித னின்றாங் கருள்வழிப் போக்கர் தம்மைக் 
குணித்திவண் வம்மின் கொழுநிதிக் குவையீண் டு 
கணித்தள விடுதற் கொவ்வா காண்மினீர் வம்மின் வந்து 
மணித்திர ளவாவுக் கேற்ப வாருதிர் வம்மி னென்பான் 


4 


ஆங்கவ னெறியிற் செல்லு மறவரை விளித்து நீவிர் 
ஈங்கணைந் துமக்கு வேண்டு மிருநிதித் திரள்கைக் கொண்மின் 
தாங்குபே ரின்ப லோகஞ் சார்தற்குத் தகவீ தன்றோ 
நீங்கரு நிதிநீத் தேகு நிராசையோர் புலமைத் தன்றால் 


5 


சுரங்கப் படலம் 


379 


வடுவிலா வையத் தியாண்டு மன்புரு பார்த்த மூன்றில் 
நடவண தெய்துங் காலை யிருதலை நலனு மெய்தும் 
நடுவண தெய்தா னாயி னண்ணுவ னுலையிற் பெய்தாண் 
டடுவது போற்றுன் பென்ற வறவுரை தெருளீர் கொல்லோ 


6 


என்றுள மருளக் கூவு மிருங்குரல் செவியின் முட்டி 
நன்றறி வுறுநம் பிக்கை நலம்புரி குரவ வாண்டு 
சென்றியா மடுத்து நோக்கித் திருமுதல் சீர்மைத் தாங்கொல் 
ஒன்றுநின் மதியே தென்றா னுத்தம னுரைப்ப தானான் 


7 


எம்பிநீ மருளே லந்த விரும்பிலத் தியற்கை தேர்வல் 
பம்பிய நாச மோசப் படுகரென் றறிதி யாண்டும் 
அம்புவி மானி டங்க ளாசைப்பேய் பிடித்துத் தள்ள 
வெம்பிவீழ்ந் திறக்குங் கோடி வேதனை யுழக்குங் கோடி 


8 


அறநெறி பிடித்துஞ் சில்லோ ரறிமடம் பூண்டாண் டேகி 
உறவரு நாசத் துற்றா ருன்னத நோக்கிச் செல்லுந் 
துறவுளேம் விலகி யாண்டோ ரடியிடத் துணிது மேனுந் 
திறவிடைக் கவிழ்த்துங் காண்டி சிறிதுமோ ரைய மின்றால் 


9 


அங்குநின் றுரக்கக் கூவு மழிம்பனிவ் வுலகத் தாய 
பொங்கிருந் துரோகம் பூத்த பொருளாசைக் குலத்தி லுள்ளோன் 
இங்கிவன் றாதை யூதா செனுங்குருத் துரோகி பாட்டன் 
எங்குங்கே யாசென் றோது மெஜமாநத் துரோகி யாமால் 


10 


வேதியர் குலத்துக் கெல்லாம் விக்கினம் விளைக்கு மிந்தக் 
காதக னமையு மிந்தக் கிடங்கரிற் கவிழ்க்க வுன்னி 
ஆதரித் தழைக்கின் றானா லணுவெல்லை கடத்து மாயின் 
வேதனைப் படுகர் வீழ்வே மெய்மையீ தைய வோர்தி 


17 


ஆசைப்பேய் பிடித்த நால்வ ரடுக்கிலிவ் வழிம்பன் கூற்றால் 
நீசப்பாழ் நிதிக்கி டங்கை நேர்ந்துயிர் மடிவா ரென்றற் 
கீசத்து மைய மின்றா லென்றுவற் புறுத்தி நன்கு 
பேசிப்பின் விளித்து நின்ற பிசாசனுக் கீது சொன்னான் 


12 


விண்டுயிர்க் கேடு சூழும் வெகுஜநத் துரோகி யென்னுங் 
கண்டக வுனக்குன் றந்தை கள்ளயூ தாசுக் குற்ற 
தண்டனை வருக நின்சொற் சார்ந்துயி ரிழவே மென்னா 
மிண்டனுர் ரரைத்து மேலே துணையொடும் விரைந்து சென்றான் 


13 


380 


ஆரணிய பருவம் 


அருட்டுணை யமைந்த தொண்ட ரகன்று நூ னெறியிற் சென்றார் 
திருட்டுவே டத்தர் நால்வர் பொருளாசைத் திடருற் றேறி 
மருட்டுரை கொண்டு கிட்டி மண்ணிடி விழுந்தவ் வொல்லை 
இருட்டடர் படுகர் வீழ்ந்தா ரென்னுற்றா ரென்ப தோரேன் 


14 


அவாவிலார்க் கில்லா தாகுந் துன்பமற் றஃதுண் டாயிற் 
றவாதுமேன் மேலுந் துன்பஞ் சாருமென் றுரைத்த நீதி 
உவாமதி யுதித்த லோடு முள்ளிரு ளிரிந்து சிந்தத் 
திவாவெனத் தெருண்டு பாதை சென்றுவே தியரைக் கண்டேன் 


15 


உத்தம ரிருவ ருஞ்சென் றுன்னத ராஜ வீதி 
வித்தக நெறிசெல் வோர்க்கு விழிக்கறி குறியாய் நட்ட 
சித்திரச் சிலையைக் கண்டு தீட்டிய வெழுத்தை வாசித் 
தத்தகு பொருளை யுள்ளி யாய்ந்துரை யாட லுற்றார் 


16 


விப்பிரன் றெருண்டு நம்பி விழிக்கெதிர் தோன்றிக் காட்சி 
இப்புறந் திரும்பி நோக்கா தேகெனத் திரும்பி நோக்கி 
உப்புத்தூ ணான லோத்தின் மனைவியை யுள்ளு கென்னாச் 
செப்பிய தெமையாட் கொண்ட திருவருண் மாட்சி யென்றான் 


17 


திருவரு ளெனக்குத் தந்த தேசிக வென்னை யானே 
அருவருக் கின்றே னிம்மட் டறிவிலா துளம யங்கிப் 
பொருவருங் கேட்டுக் கோடிப் புகாவகை தெருட்டா யென்னில் 
ஒருவரும் லோத்தில் லாள்போ லுப்புத்தூ ணாதல் திண்ணம் 


18 


ஆண்டகை யருளே நின்வாக் குருவமா யடிய னேனை 
ஈண்டிய நாச மோச விருட்சுரங் கத்தி னின்று 
மீண்டினி துய்யு மாறு விலக்கியா தரித்த தெந்தாய் 
தூண்டியென் ஜீவ சாக்ஷி துடிக்கின்ற தின்னுங் காண்டி 


19 


கற்பனை கடந்த லோத்தின் காதலி யொருத்தி யேயோ 
தற்பரற் கெதிரா யுள்ளந் தருக்கிய கோராக் காதி 
அற்பரோ ரிருநூற் றைம்பா னழிம்பருங் குறிக ளாவார் 
பொற்புறு மிவற்றை நோக்காப் புந்தியே புதுமைத் தன்றோ 


20 


ஏதமில் பரலோ கத்து யாத்திரி கரையே மாற்றிப் 
பாதகம் புரியு மிந்தப் படுகுண தோஷி தேமா 
சீதெலா முணரான் கொல்லோ வெச்சரிப் படையா தென்னே 
மாதுயர்க் கடற்குள் வீழன் மதிகொலோ கண்ணை மூடி 


21 


381 


விடாதகண்டப் படலம் 


என்றிவை தெருண்டு தான்ற னேழைமை யுணர்ந்து மேனோர் 
பொன்றிடு மடமை யுள்ளிப் பொருமியும் புகன்ற மாற்றம் 
நன்றென விதயத் துள்ளி நம்பிக்கை வதன நோக்கி 
ஒன்றுநீ கேட்டி யென்னா மறைவலா னுரைக்க லுற்றான் 


22 


ஆதிநந் தனவ னம்போ லமைவருஞ் சிறப்பில் வைத்த 
கோதிலா வளங்கொள் சோதோங் குடிக்கணன் றெள்ளிச் செய்த 
பாதக வினைக்கு நேர்ந்த படுகனன் மழையை யுள்ளி 
மேதினி யுயுமா றுய்த்த வியனடை யாள மீதால் 


23 


தெய்வத்தை மதியா ராகித் தீவினை துணிந்து செய்யும் 
மைவைத்த மனத்தா ரெல்லா மற்றுமித் தகைய வாய 
மெய்வைத்த குறிகள் கண்டு விரைந்துளந் திரும்பா ராகிற் 
கைவைத்து நீதித் தண்டங் கனற்சிறைக் கடற்கு ளுய்க்கும் 


24 


உத்தம் தேவ சித்த முவப்பொடு தெரிந்து கொள்ளா 
அத்திறத் தவரின் னாரென் றறிகில மாத லாலே 
எத்திறத் தவர்க்கு முண்மை யிசைத்தனங் கடனா மென்றும் 
புத்துயி ரளித்தீ டேற்றல் புண்ணியப் பகுதி யாமால் 


25 


கதிவழி விலகிச் சென்றக் கடுங்குழி கவிழா தெம்மை 
மதிநல னளித்துக் காத்த மாதயா பரனே முற்றும் 
விதிவழி திகழ்த்திக் காப்பர் வித்தக விரைதி யென்னாப் 
பதிதிரு நாமம் போற்றித் துதியொடு பரவிச் செல்வார் 


26 


சுரங்கப் படலம் முற்றிற்று 


விடாதகண்டப் படலம் 


ஞாலமீக் கதிவழி நாடி யேகுநற் 
சீலவே தியரிரு வோருஞ் சில்பகல் 
சாலவை திகநலந் தழைத்த தண்ணிய 
வாலிய நறுநிழல் வழங்கச் செல்லுவார் 


1 


வேறுசின் னாளொரு பாங்கர் வெவ்வினைத் 
தூறடர் கானகந் துருவித் தீவிலங் 
கூறுசெய் திடுமென வுளங்க லங்கியும் 
ஆறியுந் தேறியு மருளி னேகுவார் 


2 


382 


ஆரணிய பருவம் 


பருவபே தங்களாற் பலவ கைப்பிணி 
மருவிநின் றுடற்றினும் வருந்திச் சில்பகல் 
திருவரு ளாயசஞ் சீவி யத்தழை 
பெருவலி யளித்தலிற் பெரிது செல்குவார் 


3 . 


கருத்தன்யாத் திரிகரைக் கருதி யாக்கிய 
திருத்தகு சத்திரத் தணைந்து சிற்சினாள் 
அருத்துமெய்ஞ் ஞானபோ னகமுண் டாவிநன் 
மருத்துறழ் செவ்வழி மகிழ்ந்து நாடுவார் 


4 


பொருந்துவ ரருந்தவம் புரிவ ராதரம் 
விருந்துவந் தாருண வளிப்பர் வெம்மையால் 
வருந்துவ ருடன்மன மகிழ்வர் மெய்விடாய்த் 
திருந்திளைப் பாறிப்பின் னேமுற் றேகுவார் 


5 


உறையுளே கதிவழி யுண்மை யேயுற 
விறையருட் டுணையற மியற்று செய்வினை 
மறைமொழி யுணவுமன் றாட்டு றக்கமாத் 
துறையறி சூழ்ச்சியர் துருவி யேகுநாள் 


6 


உன்னதத் தநாதிதொட் டொழுக்க மேவிய 
திந்நிலம் புரப்பதற் கீண்டு லாவிய 
தந்நெறி யிரக்ஷணை யமைத்த நீரது 
சென்னெறி யெங்குமெய் வளஞ்செ றிப்பது 


7 


தூநலம் பயப்பது சுகிர்த முள்ளது 
மானவ ருயிர்க்குயி ராய மாட்சிய 
தூனமில் லருண்மறை யொழுக்கின் மேலது 
வானமும் பூமியு மிணைத்த மாண்பது 


8 


சத்தியத் தருக்குலந் தழைய வார்ந்திவண் 
நித்திய பலன்விளை விக்கு நீரது 
மித்தையின் விடத்தரு வேரொ டுங்கெட் 
இத்தலத் தறவெறிந் தியங்க வல்லது 


9 


கைத்ததீ வினைக்களை கட்டுக் காறொறும் 
மெய்த்தரு மப்பயிர் விளைக்கும் பாலது 
பித்தளை யுயிர்களின் பிறவி நோய்கெடப் 
புத்துயி ரளித்திடும் புதுமை சான்றது 


10 


விடாதகண்டப் படலம் 


383 


அண்ணலார் கருணையி னளவி 

னாயது 
வண்ணவான் றூய்மையிற் றெளிந்த மாண்பது 
நண்ணுமன் பினிற்சுவை நயம்ப யப்பது 
புண்ணியம் பொலிந்தெனப் பொலியும் பொற்பது 


11 


மூழ்குவார் தீவினை முருக்கு மாறுவந் 
தூழ்முறை யலையெறிந் தொழிக்க லான்றது 
வாழ்வுள வம்மினென் றழைக்கு மாறுபோல் 
கேழ்கிளர் திரையொலி கெழுமு நீரது 


12 


அருந்துவார்க் கழல்வினை யவிக்கு நீரது 
திருந்துநல் லுளக்களி செறிக்குந் தேனது 
பொருந்துவெம் பசிக்கமு தாய பொற்பது 
பெருந்துயர்ப் பிறவிவெம் பிணிம ருந்தது 


13 


தாரகத் துருவமாய்த் தரணி மேயவிந் 
நீரகத் துறுநர ஜீவர் நித்திய 
ஏரகத் துறுகுண மியைந்தி லங்குவார் 
பாரகத் தியற்குணம் படைத்தி டாரரோ 


14 


உலகநீ ரொழுக்கெலா முயிரைக் காப்பினும் 
விலகரு மிருத்துவை விலக்கற் பாலவோ 
குலவுமிச் சீவநீர் கொள்ளு வாரெனின் 
இலகுமெய் நித்திய ஜீவன் யார்க்குமே 


15 


தாகமின் றாம்பசி தணியுஞ் சஞ்சல 
சோகமும் ரோகமுந் தொலையு நித்திய 
போகபூ மியினலம் பொருந்தும் புல்லிய 
தேகமும் புனிதமாம் ஜீவ நீரினே 


16 


தாவரு மினையநற் றகைமை சான்றிடு 
ஜீவமா நதியெனுந் தெய்வ மாணதி 
மேவிய தீரத்தை யடுத்து விண்ணகர்க் 
காவல னருள்வழி கதித்த தென்பவே 


17 


நதியிரு மருங்குறு நறுந்தண் பூம்பொழில் 
மதியுயர் சினைத்தலை மறிய வோங்குதல் 
புதியநீர் பருகுபுண் ணியப் லத்தினாற் 
கதி புகுந் திடவெழுங் காட்சித் தாமரோ 


384 


ஆரணிய பருவம் 


பூவலர் கற்பகப் பொலன்பொ தும்பருந் 
தாவரு நல்லறச் சாலிப் பண்ணையுந் 
காவலன் விரும்புபூங் காவ னங்களும் 
ஜீவநீர் பாய்தலிற் செழிப்புற் றோங்குமே 


19 


ஞாலர க்ஷகன்றிரு வுருவை நாடிமெய்ச் 
சீலர்கண் ணொடுமனந் தெருண்டு பற்றல் போல் 
வாலிய தருக்களை வல்லி சாதகங் 
கோலிநாண் மலரொடு கொளுவித் தோன்றுமால் 


20 


மேனனி நோக்கிய வியன்ற ருப்பயன் 
மாநில நோக்கிய மரபின் காட்சிதான் 
வானுற நோக்கிய வடியர் மாணடை 
பூநல நோக்கிய புதுமை போலுமால் 


27 


துற்றிள நீர்க்குலை சுமந்து முற்றுமட் 
டுற்ற நெட் டிலையதெங் கொருங்கு தாங்குதல் 
கொற்றவன் கடைவரை குறிக்கொண் டன்பரைப் 
பற்றுகை நெகிழ்ந்திடாப் பான்மை காட்டுமால் 


22 


நறியமுக் கனிநறை நறுந்தண் பூநறை 
சிறையளி முரன்றுமொய்த் தருந்தித் தேக்குறல் 
மறையவர் குழீஇத்துதி பகர்ந்திம் மாநுவேல் 
நிறையரு ணுகர்ந்திடு நீர்மை காட்டுமால் 


23, 


தெள்ளுநீர் வாவியிற் றிகழ்ந்த தெண்ணறும் 
வள்ளவாய்க் கமலங்கண் மலர்ந்து தோன்றுதல் 
விள்ளருந் திருவரு ணிறைந்த வித்தக 
உள்ளமீக் கிளர்ந்தொளிர் வதன மொக்குமால் 


24 


முதிர்சுவை முக்கனி முதல தீங்கனி . 
நதிவளம் படுத்தபன் னறுஞ்செ ழும்பயன் 
கதிவழிப் போக்கரை யூட்டிக் காதலிற் 
பொதுமையா நுகர்வரப் புனித தீரத்தர் 


25 


தருமமார் தருசெழுஞ் சாலி வண்பயன் 
அருமறைச் சுரபிநின் றளிக்குந் தூயபால் 
கருமவான் சுவைக்கரும் பீன்ற கட்டியோ 
டிருமையு நுகர்ந்துதேக் கெறிவ ரெங்குமே 


26 


விடாதகண்டப் படலம் 


385 


பொன்னுல கத்துவாழ் புனிதர் சாயையே 
இந்நதி தீரத்தி னிரும் ருங்கினும் 
மன்னுமா னிடங்களின் படிவம் வாய்ந்தெனத் 
துன்னுவ ராற்றிரி கரண சுத்தராய் 


27 


கேவல நகர்புகக் கெழுமு பாதையிச் 
சீவகங் கையையடுத் தினிய தேன்சொரி 
காவகத் திடைசெலக் கருதி யாரியர் 
பூவரு துறக்கமே போலு மீதெனா 


28 


புண்ணிய நதியின்மான் மியமும் பொற்புறு 
தண்ணிய நறும்பொழிற் சமைவுந் தம்மகத் 
தெண்ணிமன் வியந்துரை யாடி யேம்பலோ 
டண்ணலை யிறைஞ்சிமன் றாடிப் போயினார் 


29 


ஜீவநீர்க் கங்கையாந் திவ்ய தீர்த்தத்திற் 
பாவநோ யொருங்கறப் படிவர் பத்தியோ 
டாவியா ரோக்கிய மடைவர் சூடுவர் 
பூவலர் நறுந்தொடை புசிப்பர் தீங்கனி 


30 


தீர்த்தனோ ரன்பினைச் சிந்தை செய்து செய் 
தார்த்தியிற் போற்றுவ ரவச மாகுவர் 
சீர்த்தியைப் புனைந்துரை செய்வர் தெய்விக 
கீர்த்தனை யகக்களி கிளைப்பப் பாடுவார் 


31 


பிறிதொரு புலன்விழை யாத பெற்றியர் 
பொறிநுகர் வனவெலாம் புனித மாதலின் 
அறிதுயி லமர்ந்திளைப் பாறி யாவியிற் 
செறிபர மானந்தந் தேக்கு கிற்பரால் 


32 


இத்திற நம்பிக்கை யிலகு வைதிக 
வித்தகர் பல்பகல் விபத்து விக்கினஞ் 
சித்தசஞ் சலமொரு சிறிது மின்றியே 
முத்திமார்க் கத்திலே முன்னிட் டேகுநாள் 


33 


மன்றலாற் றணிகரை மருங்கு பல்வளம் 
ஒன்றிய பூம்பொழி லொருவிச் சேய்மையிற் 
கன்றிய கடுஞ்சுரங் கனலுங் கானிடைச் 
சென்றதக் கதிவழி யுளந்தி கைக்கவே 


34 


386 


ஆரணிய பருவம் 


வேறு 


கொடிதி னிற்கொடி தாயவிக் கொடுஞ்சுடு பாலை 
கொடிதெ னப்படும் யாவிலுங் கொடிதெனத் தேர்ந்து 
கொடிதி னுக்கந்தங் குணித்தது மூதுரைக் கூற்றேற் 
கொடிது மற்றிதிற் பிறிதெது குவலயப் பரப்பில் 


35 


கொள்ளி யாரழல் பரந்தன கொடுஞ்சுரங் குறுகில் 
துள்ளி யாருயிர் துடிக்கும் வாய் நீரறச் சுவறும் 
உள்ளம் வேமுத ராக்கினி மிகுத்தலி னோடிக் 
கள்ள மார்க்கத்துப் புகவருங் காலடி கடுகி 


36 


பசைய றப்புலந் துலர்ந்திடு பாழ்ந்தரைப் பரப்பில் 
மிசைக ரிந்துகு நலந்தரு தாவரம் வெந்து 
வசைத ழைத்திளி வரவெனுங் கள்ளியே வளருந் 
திசைந டுங்குமத் தீச்சுரக் கொடும் பெயர் செப்பின் 


37 


கண்டு கண்டுமூ வாசைப்பேய் பிடித்தலைக் கழிக்கும் 
மண்டு கானனீர் வேட்டுவேட் டாருயிர் மறுகுங் 
கொண்ட மானத்தீச் சுடச்சுட வுளங்கொதி கொதிக்கும் 
விண்ட வாய்வரு பழிப்புகை மெய்யெலாங் கருக்கும் 


38 


பண்டு பன்மணித் திரள்செறி செந்தமிழ்ப் பரவை 
மொண்டு கற்பனைக் கவிபொழி முகிற்குலஞ் சிதறி 
எண்டி சாமுகத் திரிந்தன விக்கொடுஞ் சுரத்தின் 
மண்டு வன்மிடிக் கொழுங்கனற் பிழம்பினை மறுகி 


39 


உன்ன தாதிப னொருசுத னுலவிய மேனாள் 
சென்னி சாய்க்கவு மிடமிலை யெனக்கெனத் தெருமந் 
துன்ன ருங்கடுந் துயருழந் தனரெனி னுலகப் 
புன்ன ரங்களுக் கென்னவா மிகத்திடர் புணரின் 


40 


மடியெ னுங்குப்பை மட்டிடர் மதில்புடை வளைப்பப் 
படியின் மேயதுர்க் குணகிருத் தியங்களாற் படுத்த 
குடியி லங்குபா ழுறையுளொன் றுளதவண் குணிக்கிற் 
கொடிய நித்திய தரித்திரை தனிப்பெருங் கோட்டம் 


41 


ஆய வெஞ்சுரத் தூடுசெல் லருணெறி யடைந்தார் 
தூய வேதிய ரிருவருந் திகைத்துளந் துடித்தார் 


விடாதகண்டப் படலம் 


387 


மேய செம்பொருட் செல்வத்தை விழுத்திவெவ் விடர்சால் 
தீய நல்குர வுறிலெவர் திகைத்திடார் ஜெகத்தில் 


42 


வெயிலி டைப்பட்ட புழுவெனத் துடித்தனர் வெம்பி 
அயிலெ யிற்றரா விடந்தலைக் கொண்டென வயர்ந்தார் 
குயிலு றுத்திய மாயமோ வென்றுளங் கொதித்தார் 
செயலி னிற்பிறி திலையெனச் சிந்தனை செய்வார் 


43 


ஆக்கை நீறுபட் டழியினு மருணெறி விடாதிங் 
கூக்கி முன்னுறி னித்திய ஜீவநாட் டுறுவேந் 
தீக்கொ டுஞ்சுர மஞ்சியாந் திகைத்துப்பின் னிடையில் 
மீக்கி ளர்ந்தெரி பாதலக் கிடங்கரில் விழுவேம் 


44 


பின்னிட் டேகுதல் பிழைமுன்னிட் டேகுதல் பெருமான் 
தன்னிட் டந்நல மாமெனச் சமைந்தனர் தக்கோர் 
முன்னிட் டாருயிர் முடியினு முடிவரே யன்றி 
வெந்நிட் டேகுவ ரோமுனை முகத்துற்ற வீரர் 


45 


வறிய பாலையி னூடுமா காதிப னுய்த்த 
குறிய ணுப்பிச காதுநேர் வழிநடை கூடி 
மறியுங் கானனீர் வயங்கிய வளாகத்தை யுருவிப் 
பொறிம யங்கியுள் ளுடைந்துமெய் யுணர்வொடு போனார் 


46 


தாகம் விஞ்சிநா வறண்டுத ராக்கினி தழைத்தும் 
ஆக நொந்தல சித்துணை விழிகுழிந் தாழ்ந்தும் 
ஏகக் காலுர மின்றிநின் றிளைத்தவ லித்துஞ் 
சோக முற்றன ரிடைக்கிடை தரித்திரை சூழல் 


47 


இன்ன ணந்தவித் திறுவரை காண்கில ராகி 
மன்னி நின்றுகா லடிபெயர்த் தேகவோர் மார்க்கம் 
முன்னு றுங்கொலென் றோரவாச் சிந்தையுண் முதிரச் 
செந்நெறிக்கணே சென்றனர் தெருமர லுழந்து 


48 


பரிப வச்சுழற் பட்டபஞ் செனநெடுந் தூரம் 
பொரிப ரற்படு சுரத்திடைப் போயினர் போங்காற் 
கரிபு லத்தினுக் கயலுறத் தோற்றுதல் கண்டார் 
விரிப சும்பயிர் வளங்கெழு மருதநீர் விபுலம் 


49 


388 


ஆரணிய பருவம் 


கதிவ ழிக்கரு கேகுமோர் சதிவழி கதித்துப் 
பதிபு குத்தத ரோடுசேர் பாவனை தோற்றச் 
சதிபு குத்துமென் றறிந்திடார் தரித்தவ ணின்றார் 
மதிகெடுத்திட வல்லது வறுமையே யன்றோ 


50 


வாட்ட முற்றுயிர் வதங்கிய ஆரியன் மற்றிப் 
பாட்டை நன்னெறி சார்ந்துசென் றிறுவரை பரம 
நாட்டின் பாதையை யடுப்பபோற் றோற்றுவ நலியுங் 
காட்டை விட்டினிச் சேறுமிக் கவர்வழி யென்றான் 


51 


மாறில் வேதிய னுரைத்திட நம்பிக்கை மரபிற் 
றேறு கையவித் தீச்சுரம் வெருவிநேர் திரிந்து 
சேறு மாயினிக் கவர்வழி சிறிதுசென் றப்பால் 
வேறு பட்டிடி னென்கொலாய் விளையுமோ வென்றான் 


52 


நம்பி காண்டியிந் நலங்கெழு நானிலப் பரப்பும் 
அம்பு யத்தட வாவியு மகன்குளக் கரையும் 
பைம்பு லார்ந்தமென் பாதையும் பாலையூ டுருவி 
உம்பர் நாடியோர்க் குய்த்தபே ருதவியே போலும் 


53 


ஐய தீங்குள வாமெனக் காண்கில னடைடந்த 
வெய்ய தீவிடாய் தணிந்துமேல் விரைந்துசே றற்குச் 
செய்ய தாமெனச் சீரிய மறைவலான் செப்ப 
மைய கன்றநன் மனத்துநம் பிக்கையு மருண்டான் 


54 


வறுமை யான்மதி நலங்கெடு மறிவுபோம் வாணாள் 
குறுமை யாங்குண சீலங்கள் குன்றுமெய் குடிபோஞ் 
சிறுமை மல்குவெந் தீவினை குடி புகும் ஜெகத்தில் 
மறுமை யாக்கமுங் கெடுமெனின் மறம்பிறி தெவனோ 


55 


இன்மை யிற்கொடி தியாதெனி னின்மையிற் கொடிய 
தின்மை யேயெனு மியற்றமிழ் முதுமொழி யின்னும் 
இன்மை யென்னுமோர் பாவிமற் றிகபர நலத்தை 
இன்மை யாக்குமென் றினிதுற விசைக்குமா லெடுத்து 


56 


சாது மார்க்கத்த ரிருவரும் பாலையைத் தணந்தார் 
மீது மார்க்கத்தி னருகுசென் னேர்வழி விரைந்தார் 
தீது மார்க்கமென் றறிந்திலர் செவ்விதென் றுள்ளிப் 
போது மார்க்கத்தி னலம்புனைந் துரைத்தனர் போனார் 


57 


விடாதகண்டய் படலம் 


389 


நனிக னற்றுதா பங்கெட நறும்புன லாடி 
இனிய போனக பானமுண் டிருந்திளைப் பாறித் 
துனித விர்ந்தவ ணேகுழி முன்னுறத் துருவித் 
தனிந டக்கும்வீ ணம்பிக்கை தனைக்கண்டு சார்ந்தார் 


58 


உற்ற நம்பிக்கை யுரையகத் தூன்றிநின் றுறுத்த 
நற்ற வன்விரைந் திவ்வழி யெவ்வயி னாடுஞ் 
சொற்றி யென்னவீ ணம்பிக்கை மற்றிது சுவர்க்கக் 
கொற்ற வன்றிரு நகரத்துக் கூட்டுவ தென்றான் 


59 


கேட்டி யிங்கிவன் கிளந்தமை நம்பியாங் கேடில் 
வீட்டு நூல்வழி யருகுளே மென்பதை விளங்கக் 
காட்டு மாலினிக் கவல்கிலை யென்றனன் கடுகி 
மீட்டும் வெஞ்சிறைப் படுவதைத் தெரிகிலா விருத்தன் 


60 


வேறு 


மதிவ லானுநம் பிக்கையு மன்னர்கோன் 
விதிவி லக்கைவி தந்துரை யாடியே 
கதிவ ழிக்கரு காய்ச்சில காவதம் 
புதிய பாதையிற் போயின ரென்பவே 


61 


சுருதி மார்க்கந்தி கழ்த்திடு தூச்சுடர் 
நிருத வைப்பின்ம றைந்திடு நீர்மைபோற் 
பிருதி விக்கிருள் போக்கிய பெற்றிசால் 
பரிதி யும்மறைந் தான்குட பால்வரை 


62 


துங்கப் பாதைய ருகுறத் தோன்றிய 
பங்கப் பாதைய கலொடு பாறிடச் 
சங்கைக் கோட்டத்த குவன்ச திவழி 
கங்குற் போதொடு வந்துக லந்தவே 


63 


சேண கர்ப்பர தேசிக ளைப்பிடித் 
தூணு வக்குநி ருதனு றுத்திய 
கோணி லைப்படு கொப்பத்துக் குப்புறீஇ 
வீணம் பிக்கைமுன் சென்றுவி ழுந்தனன் 


64 


குத்தி ரப்படு கொப்பத்துக் குப்புறீஇ 
மொத்துண் டேங்கிக்கை கான்முறி பட்டுயிர் 


390 


ஆரணிய பருவம் 


கைத்த ழுங்கிக்க தறிடு கூக்குரல் 
வித்த கர்க்குவெ ருட்சிவி ளைத்ததால் 


65 


என்னை யென்னையென் றேங்கினர் வேதியர் 
முன்ன ருற்றவன் மோசப்ப டுகுழி 
தன்னுள் வீழ்ந்துத விப்புறு சத்தமென் 
றுன்னி நின்றங்கு ரத்துவி ளித்தனர் 


66 


கத்து துன்பக்க டுங்குர லன்றியோர் 
உத்த ரம்பிறி தில்லென வோர்ந்தனர் 
அத்த வெங்குற்ற னமென வாரண 
வித்த கன்னுரை யாடலன் விம்முவான் 


67 


மேக்கு யர்ந்துரும் வெள்ளிடி வீழ்த்தெனக் 
கூக்கு ரற்றொனி யுள்ளங்கு ளித்தலும் 
ஆக்கை தம்பித்த லமர லெய்திமேற் 
போக்கு முட்டிநின் றுள்ளம்பு ழுங்குவான் 


68 


எங்குற் றேனில் தெத்தனை துன்மதி 
சிங்க வெங்குகை போலுந்தெ ரியினே 
துங்க நூனெறிக் கும்மதி தூரமாம் 
பொங்கு காரிருட் கங்குலும் போர்த்ததால் 


69 


அழிவி லாப்பர லோகம டுக்குநல் 
வழிவி டுத்தனன் மன்மதி வாய்மையின் 
மொழித டுத்தனன் பற்றினன் மோசமும் 
பழியும் பாவமும் பற்றவிப் பாழ்வழி 


70 


என்னை யுங்கெடுத் தென்னுயிர் வான்றுணை 
தன்னை யுங்கெடுத் தேன்றயங் குஞ்சுடர் 
மன்னு விட்டிலம் மாணொளி மாய்த்துத்தன் 
இன்னு யிர்க்கும்மி றுதிவி ளைத்தல் போல் 


71 


இம்மட் டும்மெற்கி ரக்ஷண்ய பாதையில் 
தம்மட்டில்கிரு பைத்துணை தந்தவர்க் 
கெம்மட் டுந்நன்றி யின்றியிங் கெய்தினேன் 
அம்மட் டுக்குமி தெத்தனை யக்ரமம் 


72 


விடாதகண்டப் படலம் 


391 


தரித்தி ரச்சுரஞ் சார்ந்த மெய்ந் நூல்வழி 
பிரித்து வந்திவண் பேதுற்று யங்குவேன் 
பரித்த பாழுட லோம்பிப்ப ரசுகம் 
இரித்து விட்டதிங் கெத்தனை புன்மதி 


73 


ஜீவ ரக்ஷைதி ருத்திய தேவர்கோன் 
ஆவ லித்தணைக் குங்கைய கற்றியிக் 
கூவ லிற்கவி ழத்துணிந் தேன் கொடும் 
பாவம் பாவம்ப ழிப்புறு பாவமால் 


74 


மரண பூமிம றிந்தவக் கங்குலுட் 
கரண மோய்ந்துடல் கட்டறு காலையில் 
அரண மாகிய ளித்தவ ருட்பரி 
புரண மீண்டுமேற் போர்த்திடு மேகொலாம் 


75 


இலகு நூனெறி யைப்பிடித் தேகிடில் 
அலகி லாதவ ருட்டுணை வாய்த்திடும் 
உலகொ ழுக்கையு வந்துபு றஞ்செலில் 
விலகி நீங்குமெய் வித்தக மென்பரால் 


76 


ஆவ தேற்றரு மாபுரிக் காரதர் 
மேவி வெந்துகு வேளையில் வேந்தருள் 
கூவி யென்னைக்கு ரவனு ருக்கொடே 
ஏவி நல்வழிக் கீட்டிய தெவ்வணம் 


77 


மேட்டி மைத்திட ரேறிவி ழுந்தழி 
கேட்டி னைப்பல வீனத்தின் கேதத்தைக் 
காட்டிக் கைவிடுக் காதுக டைவரை 
வீட்டி லுய்ப்பதன் றோவித்த கவருள் 


78 


ஆத லாலினி மேலும ழிமதிப் 
பாதை நின்றுப தைக்கிலன் யானெனாப் 
போத மேவித்தன் புன்மையைக் கைத்தருள் 
நாதற் போற்றிந விற்றின னீதரோ 


79 


கண்ணி னுக்கென்க ருவிழி யாதியுன் 
நிண்ண யச்சொலி னீர்மைநி னைந்திடா 
தெண்ண மின்றியி யற்றின னிப்பிழை 
புண்ணி யன்றொழும் பென்றுபொ றுத்தியால் 


80 


28 


392 


ஆரணிய பருவம் 


என்று கூற வெந் தாயுன்பி ழையென 
ஒன்று மெண்ணல னுள்ளுடை வாயலை 
இன்று நேர்விக்கி னங்களெ மக்கெலாம் 
நன்று காட்டுமால் நம்புதி நீயென்றான் 


81 


இத்த கும்பொறை யெய்திய சற்குண 
வித்த கத்துணை தந்தவி மலனைச் 
சித்த முள்ளுற வேத்தித்தெ ளிவுறீஇ 
உத்த மந்திகழ் வேதிய னோதுவான் 


82 


சீல மல்குதி ருத்தகு செவ்வியோய் 
மேலி னிச்செயல் வேறிலை மீண்டியாம் 
பாலை மேவிநம் பாதையைக் கூடுதல் 
சால நன்றெனக் கூறினன் றாபதன் 


33 


நன்றி தென்றுநம் பிக்கைதெ ருண்டனன் 
சென்ற பாதையிற் சிந்தைவைத் துத்திரும் 
பென்றோர் வாக்குமெ ழுந்தது விண்ணிடை 
ஒன்றி யுள்ளுர முற்றன ரொள்ளியோர் 


84 


மோச நேரினு முன்னெனக் காகவென் 
றேசி லாரிய னேகவு நம்பிக்கை 
ஆசி லுள்ளம லசினை யாரிருள் 
மூசு கானின் முற் செல்குவன் யானென்றான் 


85 


இன்ன வாகவி ருவரி னம்பிக்கை 
முன்ன ரேகமு றையறி யாரியன் 
பின்ன ரேகத்தி ருமிப்பி ரான்வழி 
தன்னை யுள்ளித்த டவினர் கானெறி 


86 


கொடிய மாதிகி லும்பல்கு ழப்பமும் 
அடிய ருள்ளத்த மளியும் போன்மெனத் 
தடியும் பேரிடி யுந்தலைக் கூடுகார் 
படியை மூடிப்ப ரந்ததவ் வொல்லையே 


87 


கருமு கிற்கண மீண்டிக்க கனமீ 
துருமி டித்தொலி தாக்கலு முள்ளுடைந் 
தரும் றைக்கிழ வன்னிஃ தாழியான் 
தரும் கோபந்த லைவரல் காணென்றான் 


88 


விடாதகண்டப் படலம் 


393 


படிதி கழ்த்திப்ப கல்பட மின்னிடுங் 
கடிய காரிருள் போர்க்குங்க ணத்திடை 
இடியி டித்துரும் வீழ்த்தலி னின்றொடு 
முடியுங் கொல்லுல கென்னமு ழங்குமால் 


89 


ஊதை மாருதம் பொங்கியு டற்றலிற் 
பாத வங்கண்மு றிந்துப றிந்தன 
ஓத நீரொருங் குண்டுடன் கான்றெனப் 
பூத லத்துப்பொ ழிந்தபெ ருமழை 


90 


வான டர்ந்துபு டவிவ ளைத்திழி 
சோனை மாரிவி டாதுசொ ரிந்திடத் 
தான மெங்கும்பு தைந்துத லைத்தலை 
மேனி மிர்ந்துப ரந்தது வெள்ளமே 


97 


பாரி டக்குழு வாமெனப் பம்பிய 
காரி ருட்பிழம் புங்கரு மேகமும் 
பேரி டிக்குர லும்பெரு மாரியும் 
ஆரி யர்க்குயி ரச்சம்வி ளைத்தவே 


92 


உய்யு மாறரி தென்றுள முட்கினர் 
செய்யு மாற்றி யாதுதி கைத்தனர் 
ஐய கோவென்ற வமதி யுள்ளினர் 
வைய கத்துநெ றியும ருண்டதால் 


93 


வெள்ள மல்கவெ ருண்டுயிர் மாழ்கினர் 
கள்ள மாயப்பொ றிசெறி காரிருட் 
பள்ள மெம்மைப்ப டுக்குங்கொ லோவெனத் 
துள்ளி யாவிது டித்தனர் தூய்மையார் 


94 


நிலைபெ யர்ந்திடி னேரும பாயமென் 
றுலையு நெஞ்சினர் மின்னொளி யோங்கிருள் 
வலைகி ழித்திட வல்லிதின் வந்தனர் 
புலைநெறிப்படு பாதியைப் போக்கியே 


95 


ஆச கன்றவ ருந்தவ ராருயிர் 
மோச நேருமென் றஞ்சிமுன் னிட்டிடார் 
கேச ரிப்பகு வாயிற்கி டைத்தவோர் 
பாச டைப்புழை யூடுறப் பற்றினார் 


96 


194 


ஆரணிய பருவம் 


வீங்கு காரிருள் போர்த்துவெ ருட்டலில் 
தாங்க ரும்பல துன்பஞ்ச மழ்த்தலில் 
ஆங்க ணைந்துதம் மாக்கைவி டாய்த்தலில் 
தூங்கி னாரவர் துஞ்சின ராமென 


97 


ஆண்டு வேதியர் சோகித்த யர்வுழி 
ஈண்டு நல்வழி நீங்கலெ ளிததை 
மீண்டு பற்றன்மி கக்கடி னம்மெனக் 
காண்டல் செய்தன னென்னுட்க வன்றரோ 


98 


வேறு 


அந்தாபத ரோரிரு வோரும யர்ந்து தூங்குங் 
கொந்தாரிரு டுற்றுபு ழைக்கரு காய குன்றிற் 
சந்தேகது ருக்கமெ னாவொரு சார்பில் வாழ்வோன் 
வெந்தாபவி டக்கடு வன்னவி டாத கண்டன் 


99 


நெறிதப்பிவ ரும்பிர யாணரை நேர டர்த்து 
மறியற்சிறை யிட்டுயிர் வாதைசெய் வன்க ணாளன் 
பொறிபுக்குழ லப்படு தீமைபு ணர்க்கும் வம்பன் 
உறவுற்றல கைக்கழி துன்மதி யூட்டு கிற்போன் 


100 


நீசங்கையா யின்வளர்த் தூட்டுநிருதி மோச 
நாசங்கைவந் ததொழி லாணர ராவி யுண்ணப் 
பாசங்கைவந் தபடை யாள்படு நீலி யாய 
ஆசங்கையென் னுமழிம் பிக்கடி யாம ணாளன் 


101 


இப்பாதக ராக்கத னாளுமெ ழுந்து லாவி 
வெப்பாலையை யஞ்சிமெய்ந் நூனெறி விட்டு நீங்கி 
அப்பாலுறு வாரையி ருஞ்சிறை யாக்கி யாக்கி 
எப்போதும்வ தைத்துயி ரூட்டுவ னில்ல வட்கே 


102 


நெறிநீத்திரு வேதிய ருற்றிடு நீர்மை தேரான் 
பொறியாத்தவ ரையடித் தாலுயிர் போக்கி யுண்டு 
வெறியாட்டின்ம யங்கிநி சாசர வெம்ப சாசன் 
பிறியாதபெருந்துயில் கூர்ந்தனன் பேய்ச்சி யோடும் 


103 


அன்னோநெறி விட்டய லேகிய வாத்த ரானோர்க் 
கென்னோபுரி வாமென நாடியீ டேற்ற மார்க்கம் 


விடாதகண்டப் படலம் 


395 


இன்னேநனி காட்டுவ லென்றெழுந் தீண்டு வான்போல் 
துன்னாரொளி வீசியெ ழுந்தனன் ஜோதி வெய்யோன் 


104 


விடிகாற்றுயில் வீசியெ ழுந்துவி டாத கண்டக் 
கொடியோனுரி மைப்பழ னக்கொடு வேலி சூழ்ந்த 
படிமீதுந டந்திரை தேர்வுழி யாங்கொர் பாங்கர் 
அடியார் துயி லப்படு நீர்மைகண் டாங்க ணைந்தான் 


105 


கண்டானிரு வர்கதி மார்க்கங்க டைப்பி டித்த 
ஒண்டாபத ரென்பதை யுய்த்துணர்ந் தானு ரப்பித் 
திண்டோள்புடைத் தான்சின விக்கறு விச்சி ரிப்புக் 
கொண்டானவ ரும்விழித் தாரிது கூற லுற்றான் 


106 


அஞ்சாதென்னெல் லையடி வைத்திடற் கார்கொ லாநீர் 
எஞ்சாதசுர ரத்தெரி யிற்கொடி தென்சி னத்தீ 
பஞ்சாகனும் மைத்தகிக் கும்மது பற்றி யாவி 
துஞ்சாதமுன் னஞ்சொலத் தக்கன சொற்றி ரென்றான் 


107 


தீயோனிலை கண்டற வோருளந் தீந்து மாயப் 
பேயேநிரு தவ்வுருக் கொண்டுழல் பெற்றி யீதென் 
றாயாநிலை நின்றசை யாதறி வாக்கை குன்றிச் 
சீயோன்மலை நோக்குபு வந்தனஞ் செந்நெ றிக்கே 


108 


செல்லாறிழுக் கிமருண் டிந்நெறி சேர்ந்து நேற்றை 
அல்லார்பொழு திற்புயல் வானம் டர்ந்து பெய்த 
நில்லாமழைக் கொல்கிநன் னூனெறி நேடி யேக 
ஒல்லாதொதுங் கியிவ ணுற்றன முற்ற தென்றார் 


109 


என்றிங்ஙன மாரியர் கூறலு மேத டாநீர் 
நன்றுற்றப சும்புன்மி தித்துந டந்து ழக்கிக் 
குன்றுற்றவெ னைக்குணி யாதுகு லாவி யிப்பால் 
ஒன்றித்துயி லும்விளைத் தீரெதி ருத்த ரிப்பீர் 


110 


அருளைத்துணை யாக்கின மென்றெம தாணை யாய 
இருளைப்பகைத் தீரொளிக் கோர்பக லென்ப தோரீர் 
பொருளைக்கெடுத் தென்னையு நீவிர்பு றக்க ணித்த 
தெருளைக்கெடுத் தும்முயி ராகுவ றிண்ண மோர்மின் 


111 


396 


ஆரணிய பருவம் 


மலைவாரண வாய்க்கரும் பும்புலி வாய்ப்புல் வாயுஞ் 
சிலையாருரல் புக்குலக் கைக்கிடை சேர்ந்த வும்பின் 
புலையீர்புறம் போந்திடு மோவுயிர் போக்கு காறும் 
உலைவாய்க்கம டத்தின்ம கிழ்ந்துயி ரோம்பு மின்னே 


112 


என்முன்னுற வேகுதி ரென்றெதி ரேந டாத்திப் 
பின்முன்வில காதய லேகினன் பேய னாண்டு 
மன்முன்னெறி தப்பிய மாதவர் வாய டங்கி 
முன் முன்னுறச் சென்றன ராரருண் மொய்ம்பு குன்றி 


113 


வெஞ்சீயமி ரண்டிடை யேகிய வீர முங்கண் 
டஞ்சாதழிம் பர்ப்பொரு தோட்டிய வாற்ற லும்பின் 
எஞ்சாமர ணத்திருட் சூழல்புக் கீண்டு மொய்ம்பும் 
விஞ்சாரண னைவில கித்தனி விட்ட மாதோ 


114 


அந்தோவளி திவ்வற நூனெறி யாக்க நீப்பின் 
நந்தாவொரு செல்வமு நன்மையு நண்ணு மேயோ 
முந்தாரிரு ளும்பல தீமையு மோச மும்பல் 
சிந்தாகுல முந்நடுத் தீர்வையுஞ் சேர்வ தல்லால் 


115 


நல்லாறிகக் கும்மதி மோசமோர் நச்ச ராவின் 
பொல்லாவிடத் திற்புகுந் துள்ளுறப் புத்தி மாழ்கி 
எல்லாநல மும்பறி போயதென் றேங்கி யேங்கிச் 
சொல்லாடலின் றிவறி தேகினன் சூழ்ச்சி மிக்கான் 


116 


பம்பிப்பர வும்படு நாசப்ப ரப்பி னின்றும் 
இம்பர்க்கரை யேற்றியீ டேற்றமி சைப்ப ரல்லால் 
உம்பர்க்கர சன்னொறுக் காரென வுள்ளி யுள்ளி 
நம்பிக்கைநம் பிநடந் தான்மறை நண்ப னோடே 


117 


இவ்வாறிரு வோரைந டாத்தியி கழ்ந்து பேசி 
வெவ்வாயரக் கன்வழும் பூன்முடை மிக்கு நாறித் 
தெவ்வாயிருள் துற்றுசி றைப்புறஞ் சேர்த்தவ் வொல்லை 
அவ்வாயில டைத்தர ணாக்கிய கன்று போனான் 


118 


போனான் புலைப் பேய்மனை யாட்டி பாற் போந்தென் னாவிக் 
கானாவமு தேயனை யாயுன தாணை யெல்லை 
வானாட்டர சன்றொழும் போரிரு மாந்த ரைக்கண் 
டூனாரவெண் ணிச்சிறை யுய்த்தன னுற்ற தென்றான் 


119 


விடாதகண்டப் படலம் 


397 


நன்றிங்கிது நாயக நீநரர் பக்க னாளைச் 
சென்றங்கவர் நோகவ டித்திசி னந்து தாமே 
பொன்றும் வகை யாயதுர்ப் போதனை போதி யென்னாத் 
துன்றுங்கொலை பாதக வம்பிது ணிந்து சொன்னாள் 


120 


தங்காதலி சொற்றலை மேற்கொடி ராத்த ணந்து 
வெங்காலதண் டிற்கொடுங் கோலைவி டாத கண்டன் 
பொங்காலமென் னச்சின விச்சிறைச் சாலை போந்து 
அங்காரண ரையடித் தான்கைய லுக்கு மட்டும் 


127 


தண்டித்துநின் றுகெடு வீரினிச் சாறு கில்லீர் 
பண்டுற்றமார்க் கம்படர் வேமெனும் பாழ்நி னைப்பைத் 
துண்டித்துவிட் டுத்துணிந் தாருயிர் சோரு மாறு 
தெண்டிக்கொளி னன்றியிப் பாடணுத் தீர்வ தின்றால் 


122 


நஞ்சுண்டுசா மின்மன மின்றெனி னாணி கொண்டு 
துஞ்சுண்டுபோ மின்னல் தாவிதொ லைக்கு மேதி 
எஞ்சுண்டதில் லையுல கத்தினி யீறு காறும் 
அஞ்சுண்டடி யுண்டுயி ரோம்பலி னாவ தென்னே 


123 


வெயிலுற்றபோ துபனி பற்றற வீயு மாப்போல் 
அயிலுற்றனை யகடுந் துன்பம டர்ந்த காலை 
செயிருற்றபத் திநடை பற்றறத் தீர்ந்து பின்னும் 
உயிருற்றனிர் வெட்கமில் லீர்கதி யுள்ளு தற்கே 


124 


என்றின்னன பன்னினன் வாய்செறித் தேகி னானவ் 
வன்றிண்புய வல்லரக் கன்மனை மாடு நோக்கி 
அன்றின்னல் டைந்துயிர் கைத்தழு தாக்கை நொந்து 
னின்றங்கினை யும்மிரு வேதியர் நீர்மை தேர்வாம் 


125 


வேறு 


பற்றுவி டாத கண்டக னென்னும் படுபாவி 
சற்றுமி ரக்க மின்றிவ தைக்கச் சமையோடும் 
முற்றுமு ழந்தா ராக்கைத ளர்ந்தார் முனிகில்லார் 
சொற்றில் ரேதுந் தம்பிழை யுள்ளித் துரிசில்லார் 


126 


துஞ்சிருள் பூழி நஞ்சுகு முண்ணி துருநாற்றம் 
வெஞ்சிறை யின்ன சஞ்சல மாய விடமேறி 


398 


ஆரணிய பருவம் 


எஞ்சுவ தென்னீ ரஞ்சலி ரென்பா ரிலராகப் 
பஞ்சர முற்ற கிள்ளையின் மாழ்கிப் பரிவுற்றார் 


127 


வேதனை யாற்றான் வேதிய னுள்ள மிகநொந்து 
காதக னென்னோ ஜீவனை வாங்கக் கருதாது 
நோதக விட்டுப் போயினன் யானிந் நுகர்துன்பஞ் 
சாதலி னன்றித் தீருவ தேயோ தகவுள்ளில் 


128 


என்னே யென்னே மன்னருள் வேண்டி யெரிபாலை 
பின்னே யாக முன்னடை கூடிப் பிழையாமே 
கொன்னே சோரக் குக்கலின் வன்கோ லடியுண்டிங் 
கின்னே சாவாக் குற்றுயி ரொடுநைந் திறுமோசம் 


129 


என்னோ டன்றித் தன்னுயி ரென்னா வெனைநட்ட 
இன்னா னுக்குங் கேடுவி ளைத்தே னிவன்விண்ட 
பொன்னே யன்ன நன்மதி தள்ளிப் பொறியற்றேன் 
அன்னோ வின்னு நச்சுயி ரோம்பி யழிகின்றேன் 


130 


சும்மைவி ழுத்திச் சிலுவைதி கழ்த்தித் துரிசில்லாச் 
செம்முறை நல்கி யேகென வுய்த்த திரியேகர் 
மும்மைய ருட்கா ளாயிது காறு முடுகுற்ற 
திம்மையி ருட்டுத் தீச்சிறை யுட்பட் டிடவேயோ . 


131 


இத்தரை மீதினி லென்னிகர் பாவிய ரெவருள்ளார் 
பித்துறு பேதைபெ யர்த்தடி வைத்த பெரும்பாவம் 
எத்தனை யோகொடி தெத்தனை யோபெரி திதுதேரில் 
நித்திய நாசம டுத்தது மேலினி நினைவென்னே 


132 


நன்றிம றந்தே னல்லுணர் வற்றே னவையுற்றேன் 
இன்றுணை வற்கொண் டின்னல ளக்க ரிடையுய்த்தேன் 
கன்றிய ரக்கன் வல்லடி யுண்டு கரைகின்றேன் 
பொன்றலு மில்லே னென்செய வுள்ளேன் புலையேனே 


133 


ஆன்மசு கத்துக் காயிக வாழ்வை யறவீசி 
ஊன்மலி துன்பை யூடுரு விப்புக் குயர்சீயோன் 
வான்மலை முன்றில் வந்தும்வி ழுந்தேன் மதியற்றிக் 
கான்முழை யந்தோ நன்றிது நன்றென் கதிநாட்டம் 


134 


விடாதகண்டப் படலம் 


399 


பூதல மெள்ளிச் சீயென வையும் புலையேனை 
மீதல முங்கொள் ளாதுவி டுக்கும் விசுவாச 
காதக னீச னென்றினி யென்னே கடையாய 
பாதல மொன்றே கொள்ளவி ருந்தேன் படுபாவி 


135 


பேணா தாவி யூனுடல் பேணிப் பிழைபட்டேன் 
வாணா ளல்கிற் றாரிருண் மூடி வதையுண்பேன் 
சேணா டெட்டிப் போகவி டுத்தேன் திமிரார்வங் 
காணா நின்றேன் புல்லுயிர் பொன்றுங் கடைகாணேன் 


136 


என்னம னங்கைத் தின்னன பன்னி யிடருற்றான் 
பொன்னக ரந்தோ போக்கின னென்னாப் பொருமுற்றான் 
தன்னிக ரில்லாத் தற்பர ராஜன் சமுகத்துத் 
துன்னவு நாணி மூர்ச்சைய டைந்தான் துரிசில்லான் 


137 


ஆரிய னிவ்வா றாற்றல னாகி யயர்வெய்தக் 
கூரிய வைவேல் புண்படு நெஞ்சு குளித்தென்னப் 
பேரிடர் துற்றி யாவிய ழுங்கிப் பெரிதேங்கிச் 
சீரிய நம்பிக் கையுமுள முட்கித் தெருமந்தான் 


138 


பின்றையும் வெய்யோ னுற்றுயி ரோம்பும் பிணமன்னீர் 
இன்றொரு காலு மீட்சிநு மக்கிங் கினிநீரே 
கொன்றுகொ ளிற்றுன் பொன்றுமி லெம்புக் குவைகாண்மின் 
முன்றிலி னென்னாப் போயினன் வைது முனிவோடும் 


139 


புந்திசி றைப்பட் டாரழல் தீண்டிப் புகர்புல்லி 
முந்துச னிக்கண் மாலைய டைந்து முழுதுந்தாம் 
வெந்துய ரன்றி வேறுண வேது மிசையாராய் 
நைந்துறு காலை வேதிய னின்ன நவிலுற்றான் 


140 


வேறு 


எம்பி நின்சொலி கந்துள வென்மதி கேடுந் 
தம்பி ரானெறி விட்டசண் டாளமுஞ் சார்ந்து 
வெம்பி யீண்டுவி டாதகண் டப்பெயர் மேவிக் 
கும்பி வாதைகொ டுப்பதிங் கென்செயக் கூடும் 


141 


தேவ கோனகர் கிட்டிய தென்றுசெ ருக்கிப் 
பாவ காரியிப் பாழ்ஞ்சிறைப் பட்டனெ னந்தோ 


400 


ஆரணிய பருவம் 


கோவி ளங்கும ரேசனைக் கூவிளிக் கொள்ள 
நாவெ ழும்புகி லாதுள முட்கிடு நாணி 


142 


வல்ல ரக்கனோ டேயம் ராடிடும் வன்மை 
நல்ல ருட்டுணை யோடுகை விட்டது நம்பி 
கொல்ல வுங்கரு தான்புரி யுங்கொடு வாதைக் 
கெல்லை யில்லையிப் பாட்டினுக் கெத்தனை வைகல் 


143 


பெருக்க வாதையோ டாத்தும் ஜீவியம் பேணி 
இருக்கை தன்னிலு மாவியை யெவ்வகை யேனும் 
நெருக்கி யொல்லைவி டுத்திற வெய்தலும் நேரே 
ஒருக்கு சாவுமு வப்பெனக் குண்மையி தோர்தி 


144 


வள்ள லுய்த்தவ ருட்பய னோவறும் பாலைக் 
கொள்ளை யிற்பறி போயின வுள்ளக்கொதிப்பே 
எள்ளி யென்னைய டர்த்தலி னென்னுயிர் மாய்ப்பான் 
உள்ளம் வைத்தனெ னீதென துள்ளுறை யென்றான் 


145 


கரவி லானுரை காதுறக் கேட்டுநம் பிக்கை 
விரவு துன்பிற்கு வெந்நிட லோநம வீரம் 
பரவை வைப்புக்கி யற்கைபன் மாறுதல் பாராய் 
இரவு முண்டுப கலுமுண் டேனுனக் கின்னல் 


146 


சுருதி யுத்திய நுபவந் தூயசன் மார்க்கங் 
கருது முத்தம் பத்தியென் றாயக ணக்கில் 
ஒருதி றத்துமொவ் வேனெட்டு ணையுனக் கேனுந் 
தருதி யீண்டுவி டைசிறி யேன்சில சாற்ற 


147 


புரவு நூனெறித் தத்துவ போதத்திற் போந்த 
கரவி லாமெய்ய நுபவக் காட்சியை காணும் 
உரவு நீருல கத்தையு வர்த்துளை யுண்மைக் 
ரவ னீயெனக் கென்றுமி தென்மனக் கொள்கை 


148 


ஐய நம்மநு தாபநி லைபர மாயில் 
வெய்ய நிர்ப்பந்தம் வேறிலை யித்துயர் மேவி 
நையுஞ் சீவனி லும்மர ணம்மிக நன்றாம் 
மெய்ய தாயினும் விள்ளவொன் றுள்ளது மேலோய் 


149 


விடாதகண்டப் படலம் 


401 


மாக மாநக ராதிபன் வன்கொலை செய்யாய் 
ஆக வென்றத றிந்தும றிந்தில ரேபோற் 
சோகம் விஞ்சியன் னோதற்கொ லைத்தொழில் சூழ்ந்து 
சாக வெண்ணுத லோதரு மந்தனித் தக்கோய் 


150 


ஆக்கை யைத்தனி யாவியை யாக்கையு மாக்கிக் 
காக்கை யும்முடை யாருளர் நாம்பகை காட்டிப் 
போக்கை யுள்ளுவ தோபுல மைத்தன்று பொய்யா 
வாக்கை யுள்ளுதி வாய்த்திடு மோநித்ய வாழ்வு 


151 


எத்து ணைப்பெருந் துன்பமு னக்குள வேயோ 
அத்து ணைப்பெருந் துன்பமு மெற்குள வாக 
வித்த கத்திற லோய்சிறி யேனினும் வெம்பிச் 
சித்த நொந்துயிர் தீர்வலென் பாயிதென் சீர்மை 


152 


ஒன்றி யாயெதிர்த் தப்பொல்லி யோனையு மோட்டி 
வென்றி கொண்டுக தித்தனை வெவ்விரு ளார்ந்த 
பொன்று பெளவம்பு குந்துநெ றிக்கொடு போந்தாய் 
குன்று குன்றென நேரவுங் குன்றிலை கொற்றம் 


153 


வஞ்ச மாயக்க டைப்புர ளிக்கும்வம் புக்கும் 
வெஞ்சி றைக்கும்வி லங்குக்கும் வெந்துய ருக்கும் 
துஞ்ச லுக்குந்து ளக்கமில் லாமனத் தூயோய் 
அஞ்சு கிற்றிகொ லாமிவ்வ ரக்கனுக் கைய 


154 


கருதி னெம்மட்டுக் குங்கடுங் கோலதி காரம் 
நிருத னுக்குச்செ லுந்திரு வுள்ளநி னைப்பின் 
பிருது விக்கணின் றாஞ்செறுத் தெத்தனை பேரோ 
பொருது மற்றிவன் கையகன் றுய்ந்தனர் பூர்வம் 


155 


எந்தை யென்னைம றந்திடர்ப் பட்டனெ னின்னே 
முந்தை போலரக் கன்னிவண் முன்னிடில் யானே 
புந்தி யோடெதி ரூன்றிப்பு றந்தந்து போகத் 
தொந்த யுத்தத்த டர்க்குவ னீமதி சோரேல் 


156 


மருளி னெய்தின மாலிம்ம றக்கொடுஞ் சூழல் 
இருளி னம்பல வீனத்தி யற்கையை யீசன் 
தெருளு றுத்தினர் நித்திய ஜீவசெல் வத்தை 
அருளி னாக்கம ருளுமெ னற்கைய மின்றால் 


157 


402 


ஆரணிய பருவம் 


அந்த ணர்க்கரு ளிட்டிகை யாமற வோய்நின் 
சிந்தை மற்றிது சீரிதன் றாலுயிர் தீய 
வெந்த ழற்கிரை யாயினு மிப்படு வெட்கம் 
நந்த மைத்தொட ராவகை நாடுதி நல்லோய் 


158 


என்று கூறினன் வேதியற் கோர்விகற் பின்றி 
நன்று வான்கதிப் பற்றுவி டாதநம் பிக்கை 
மன்றல் வாசகங் கேட்டலு மாதவன் சிந்தை 
யொன்றி நின்றங்கு ரத்தது மென்மெல வூக்கி 


159 


திருந்து நம்பிக்கை செம்மொழித் தேனொடு சேர்ந்த 
மருந்தெ னாநன்கு ணர்ந்துதன் வண்செவி வாயா 
அருந்தி னான்மறை வாணன கத்தருள் பூப்ப 
வருந்து மாவித ளிர்த்தது மாண்டழை மல்கி 


160 


குளிர்ந றும்பொழி லூடுகு லாயபைந் தென்றல் 
வளிய கச்சிறை யூடும றிந்திட வல்லே 
தெளிவு தோன்றித்தி ருத்தகு வேதியன் சென்றான் 
அளிப டர்ந்தவ ருட்கிரு பாசனத் தண்டை . 


161 


அண்டர் போற்றும் ரசிளங் கோமகன் றாளில் 
வண்ட மிழ்ச்சுவைத் தேன்மண மாலிகை சூட்டிக் 
கண்டு ளித்திரு மஞ்சனங் காதலி னாட்டித் 
தெண்ட னிட்டுவிண் ணப்பமின் னோரன செப்பும் 


162 


தேவாரம் , பிழைநினைந்திரங்கல் ( நேரிசை ) 


1 . 


நின்னடிக் கன்பு செய்யா நீசனேன் ஈச னேயுன் 
பொன்னடிக் கன்பு செய்யும் புண்ணியர் குழாத்துட் புக்கு 
நன்னடை கற்று மில்லே னன்றெலா மொருவி நின்ற 
என்னடை யிகந்து மில்லே னென்செய்வான் றோன்றி னேனே 


தன்னுயிர் போல விந்தத் தடங்கடற் புடவி மேய 
மன்னுயிர்க் கிரங்கி மேனாள் மநுமக னாகத் தோன்றி 
இன்னுயிர் கொடுத்தி ரக்ஷை யீட்டிய விறையை யேத்தி 
என்னுயி ரோம்பு கில்லே னென்செய்வான் றோன்றி னேனே 


3. 


வன்கணன் படிறன் பொல்லா வஞ்சனென் றிகழ்ந்தி டாதென் 
புன்கணுக் கிரங்கி யோர்பூம் பொழிலிடைப் புனித மூர்த்தி 


விடாதகண்டப் படலம் 


403 


நின்கணீர் சொரிந்து செந்நீர் நிலத்துக வியர்த்தல் கண்டும் 
என்கணீர் சொரியக் காணே னென் செய்வான் றோன்றி னேனே 


4. கதிரொளி மறையப் பூமி கம்பிக்கச் சிமயங் கீறிப் 

பிதிர்படச் சிலுவை மீது பெருந்தகை குருதி சிந்தி 
வதைபடு திருக்கோ லத்தை மனக்கணாற் றரிசித் தேத்தி 
இதயநெக் குருகு கில்லே னென்செய்வான் றோன்றி னேனே 


5 . 


கன்றிய காம நெஞ்சக் கள்வனேன் காம நீத்த 
நன்றிகொண் மாந்தர் போல நடித்திடு நடலை யுள்ளேன் 
ஒன்றிய மனத்தோ டெந்தா யுன்னருட் டுணையை நாடி 
என்றினி யுய்யப் போவே னென்செய்வான் றோன்றி னேனே 


தேசுற்ற மின்னார் மோகச் சிக்குளே சிக்கிச் சிந்தை 
மாசுற்றே னுலக மாய வாழ்க்கையை மருண்டு நச்சி 
வேசுற்றேன் கவலை யாலே மெலிவுற்றேன் விழைந ராலும் 
ஏசுற்றேன் ஈச னேயா னென் செய்வான் றோன்றி னேனே 


7 


அருளுடை முகிலை யன்ப ராருயிர்க் குயிராய் நின்ற 
தெருளுடை யமுதை யுள்ளந் தித்தித்குஞ் செழுந்தேன் வைப்பை 
மருளுடை யறிவிற் கெட்டா வாழ்வினை வழுத்தி வாழேன் 
இருளுடை மனத்தேன் யானே யென்செய்வான் றோன்றி னேனே 


பொறிவழி யுள்ளம் போக்கிப் புலைநெறி யொழுகும் பொல்லேன் 
அறிவிலி யாத லாலே யாத்துமக் கவலை கொள்ளேன் 
செறியுடற் போக நச்சித் திரண்டபே ராசை யென்னும் 
எறிகடற் குளித்து நின்றே னென்செய்வான் றோன்றி னேனே 


9 . 


சுத்தனோ வல்ல னன்மை சொல்லவெட் டுணையு மில்லேன் 
பித்தனான் பெரிய பாவி பிழைக்குமா றுணர மாட்டேன் 
நித்தநீ யருளு மீவை நினைகிலே னன்றி யீனம் 
எத்தனை யிறைவ னேயா னென்செய்வான் றோன்றி னேனே 


10 , மெய்த்திடப் பிறர்க்கு வேதம் விளம்புவன் விரித்தெ னுள்ளே 
உய்த்ததை யுணர மாட்டே னொழுக்குடை யவர்போ னின்றுங் 
கைத்திடேன் பாவப் பிச்சைக் கடுகிநாட் கழிய வாளா 
எய்த்திளைத் தயர்ந்தே னெந்தா யென்செய்வான் றோன்றி னேனே 


விடாதகண்டப் படலம் முற்றிற்று 


404 


ஆரணிய பருவம் 


11. அழுகிலேன் மனங்க சந்திட்ட டளியனேன் பிழையை யுன்னி 

விழுகிலே னின்பா தார வித்தமே கதியென் றேத்தித் 
தொழுகிலே னாவி யாலே தொடர்பவத் துயிலை நீத்திங் 
கெழுகிலேன் ஈச னேயா னென் செய்வான் றோன்றி னேனே 


12. பன்முறை யிதய மென்னும் படுகரைப் பார்க்குந் தோறும் 
நன்மையோ ரணுவுங் காணே னஞ்சினை யமுதா நச்சும் 
புன்மையேன் போத மில்லேன் புவிப்பொறை யாய தன்றி 
இன்மையேன் பயன்மற் றெந்தா யென்செய்வான் றோன்றி னேனே 


தேவாரம் முற்றிற்று 


வேறு 


இன்னவா றகத்துத் தேம்பி யெழின்மறை வாணன் றேவ 
சந்நிதி யடைந்து போற்றிச் சனியிரா விடிமட் டாக 
மன்னிளங் குமரன் செய்ய மரலடி வலிந்து பற்றி 
அந்நிலை விடாது நின்றா னருட்டுணை யணுகுங் காறும் 


163 


உலகிரு ளகற்றி வெய்யோ னுதயத்துத் திகழா முன்னம் 
அலகிலாக் கருணைப் பௌவத் தருட்கதி ரலர்ந்து தோன்றி 
இலகொளி பரப்பிச் சிந்தை யிகலற நூறிப் போர்ப்பப் 
பலகலை ஞானி யுள்ளம் பத்தியாற் சொலித்த தன்றே 


164 


அகத்தொளி மலித லாலே யாரிய னயர்தி நீங்கி 
மகத்துவ தெய்வ வேந்தை மனமொழி யார வாழ்த்தி 
மிகத்துதி பகர்ந்து போற்றி மெய்யெலாம் புளகம் போர்ப்ப 
முகத்தெழில் குலவி நம்பி கேளென மொழிவ தானான் 


165 


பொங்குபே ரின்ப நாட்டுப் புரவல னருளே யீண்டு 
மங்கொளி விளக்கைத் தூண்டி வளர்த்திய வண்ண நின்வாய்த் 
துங்கவாக் குருவாய்த் தோன்றித் துயல்வரு மனச்சந் தேக 
வெங்கொடு மயலி னின்று மீட்டெனைப் புரந்த தின்னே 


166 


உஞ்சன முஞ்ச மென்னின் னுயிரனா யொல்லை யேயிவ் 
வெஞ்சிறைக் கதவின் வன்றாள் திறந்தியாம் வெளிப்பட் டுய்வான் 
சஞ்சல மிகுசந் தேக துருக்கத்தைத் தணந்து போக 
எஞ்சலில் கருவி யாய திறவுகோ லுளதொன் றென்பால் 


167 


விடாதகண்டப் படலம் 


405 


மற்றது பரம சீயோன் மலைக்கதி பதியே நல்கப் 
பெற்றனெ னெறிதி றம்பு பீழையான் மனக்க லக்கம் 
உற்றியா னுணர்ந்தேனல்ல னொள்ளியோ யெழுக வென்னாத் 
தெற்றெனக் கோலை யிட்டான் றிறந்தது சிறைக்க பாடம் 


168 


திறந்தது சிறைக்க பாடஞ் செவ்வியோ ரிருவர் சிந்தை 
அறந்திகழ் ஜீவன் முத்தி யணிநக ரத்தின் வாயிற் 
சிறந்தசெம் பொற்க பாடந் திறந்தென வுவகை பூப்ப 
மறந்திகழ் சிறையொ ரீஇப்பின் மதிற்றலைக் கடையைக் கிட்டி 


169 


மெய்த்தகு திறவு கோலின் வியன்கடைக் கதவு மேய் 
சித்தசஞ் சலமும் வீசிச் செவ்வனூ னெறியைச் சேர்வான் 
வித்தகர் விரைந்து சென்றார் கதவொலி விழிப்புக் கூட்டப் 
பத்தர்கை யகன்றா ரென்னாப் பரிந்துளம் பதைத்தான் வெய்யோன் 


170 


ஒல்லையி னெழுந்து பின்சென் றோடினா னுரப்பி னானங் 
கல்லைநூ றிரவி யோங்கி யலர்தலிற் கையுங் காலும் 
புல்லிய திமிரால் யாண்டும் போக்கற்று விழுந்தான் பொங்கி 
எல்லையி லகங்கா ரத்தா லீடுபட் டழிந்தா னிப்பால் 


171 


மாதவர் ஜீவ பாதை மருவுமட் டாக வோடிப் 
போதரீஇ விடாத கண்டப் புலைமக னெல்லை தாண்டி 
வேதநூ னெறியிற் புக்கு விட்புலத் தரசன் செய்த 
மாதயை யுள்ளிப் போற்றி வணங்கினார் வழுத்திப் பல்கால் 


172 


வறுமையா னெறிதி றம்பி மானத்தீக் கொளுவி யாவி 
குறுமையுற் றயருங் காலை கொளுநிதிக் குவைதொக் கார்போல் 
தெறுமழற் பாலை யஞ்சிச் சிறைமறிந் தயருங் காலை 
பொருமைவேந் தருள்வந் துய்ப்பப் பூரித்தா ருள்ளந் தூயோர் 


173 


ஒளவிய மவித்த சிந்தை யாரிய ராறித் தேறிச் 
செவ்வழிப் போக்க ரீண்டு திகைத்துள மருண்டு நம்போற் 
றெவ்வழி பிடித்துத் தீங்கு திளைப்பரா லென்னச் சிந்தித் 
தவ்வழி விலக்கி யுய்ப்பா னாய்ந்துமற் றிதனைச் செய்தார் . 


174 


அருஞ்சுர மஞ்சி நேருக் கயல்வழிப் படிற்சந் தேக 
இருஞ்சிறைத் துருக்கம் புக்காண் டின்னல் செய் விடாத கண்டப் 
பெருஞ்சழக் கனுக்காட் பட்டுப் பேதுற வருமற் றென்னாக் 
கருஞ்சிலை பொறித்தாண் டூன்றிக் கதிவழி காட்டி யுய்த்தார் 


175 


ஆனந்த சைலப் படலம் 


இனையன நிகழ்ந்த பின்ன ரெமக்கினி நிருதன் செய்யும் 
வினையெது மின்றா மிந்த வித்தக ராஜ வீதி 
தனையவ னணுகா னென்னாத் தம்மிலே யுவந்து பேசி 
முனைவனைத் துதித்தார் பல்கான் முறையறி ஜீவன் முத்தர் 


1 


பானமு மின்றி நானாட் பசித்தலில் ஞான ஜீவ 
போனகந் திருத்தி யுண்டு புத்துயி ரடைந்து தேவ 
ஆனக முழக்கங் கேட்கு மானந்த சைல நாடி 
வானெறி மருவிப் போனார் வானெறி மருவி வந்தார் 


2 


காவத மிரண்டு மூன்று கடந்துசென் றிடுது மாயில் 
ஜீவவா னந்த மல்குஞ் செழுங்கிரி சேர்து மென்னா 
ஆவலித் தறவோர் சிந்தித் தடுத்தடுத் தேக வேகத் 
தாவகு வசந்த மென்கால் தவழ்ந்ததச் சார னின்றும் 


3 | 


குளிரிளந் தென்றன் மேனி குளித்தலுந் தளர்வு நீங்கி 
இளிவரு ஜென்ம தோட மிரிந்துபே ரின்ப மல்க 
நளினமொத் தலர்ந்து செவ்வி நகைமுகந் திகழத் தூயர் 
களிமகிழ் சிறப்பச் சென்று கனகமால் வரைகண் ணுற்றார் 


4 ) 


வேறு ( சந்த விருத்தம் ) 


புதுவிரை மதுமலர் பொதுளிய முதுசினை பொழிலுழை தழுவுவ 

புயல் 
வதுவையினதிபதி பொருவரு கிருபையின் மலைதலை பொழிவன 


மழை 


அதிரிடி முழவெழ வரிமுரல் சுருதியி னகவுவ மகளிரின் மயில் 
மதுரிய நறைகுட மடிபடி யுகுபய னளவிய விளைவன வயல் 


5 


மாலுறு கொடுமுடி மணியணி யெனவிழு மருவிகள் பொருவன 

தடம் 
வாலிய திருவருள் பொருபெரு வளநனி மருவிய பெருவர நதி 
கோலிய ஜெபதப விரதரும் வரதரும் வரன்முறை குடைவன துறை 
பாலடை மலைமிலை பரிசென விரசுவ பருவர லொருவுறை பனி 


6 


ஆனந்த சைலப் படலம் 


407 


மழகளி றெழிலுளை யரிவரி யுழுவைக ளுழைவிழை வொடுதிரி வனம் 
தழலென வொழு கொளி தழுவிய கொழுமுகை தழையொடு கெழுமுவ 

தரு 
கழுதுக ளுழுதுழு திதழவிழ் செழுமலர் களகள சொரிவன மது 
பழுதறு கிரியையி னெழுதுணர் விரியலர் பலதிசை கமழுவ கடி 


7 


அடிமுறை யிடுதவ மகளிரி னணிநடை பயிலுவ பிடிமட வனங் 
கொடியிடை யவர்மொழி யிசைவழி பழகுவ குலவிய கிளியொடு 

குயில் 
வடிவழ 

கியவிரி சிகையுடை குடி குண மரபியல் பழகுவ மயில் 
நொடி குவ தெவனவ ரமுதுகு கடைவிழி நுதியொடு பழகுவ வருள் 8 


வேறு 


ஜகநெறி யொருவிய தவநெறி மகளிர் 
முகமென வலருவ நறைகமழ் முளரி 
தகவுடை யவர்நகை தவழ்தரு துவர்வாய் 
நிகரென வலருவ நிலவுறு குமுதம் 


9 


ஏந்திழை யவரொளி திகழெயி றெனவே 
தேந்தள வணிநறு முகையிணர் செறிவ 
மாந்தளிர் புரைவடி வினர்கர மருளக் 
காந்தள மலர்நனி கஞலுவ ககனம் 


10 


குணவணி தழுவுவர் குலமட மகளிர் 
தணிவரு மறநெறி தழுவுவர் புருடர் 
மணியொலி தழுவுவ சினகர மறையின் 
திணிசுடர் தழுவுவ திகழ்தரு மிதயம் 


11 


மதிநல மருளுவ மறுவறு சுருதி 
துதிநல மருளுவ வடியவர் தொகுதி 
நிதிநல மருளுவ நிறைதரு சுகிர்தங் 
கதிநல மருளுவ கடிகமழ் சைலம் 


12 


வடிவன மிடைவன மகளிரி னுலவிக் 
கொடிவன மிடைவன துடியிடை குலவித் 
தடிவன மிடைவன வெழிலொளி தழுவிக் 
கடிவன மிடைவன சினைமலர் கஞலி 


13 


29 


408 


ஆரணிய பருவம் 


மனைதொறுந் திகழுவ மறையொளி விளக்கம் 
வினைதொறுந் திகழுவ விதிதரு புனிதஞ் 
சினைதொறுந் திகழுவ கொழுங்கனித் திரள்சா 
நனைதொறுந் திகழுவ நறைநுக ரளிகள் 


14 


கொடியன மலையல திலைபுரி கொடிய 
கடியன மலரல திலையுரை கடிய 
இடியன முகிலல திலையர , சிடியே 
குடியன தவமல திலைகெடு குடியே 


15 


குளிப்பர்புண் ணியம்பொலி குருதியந் தடத்தில் 
களிப்பர்நற் கருணையைக் கனிவொடு பருகி 
விளிப்பர்தம் முடன்மிசை குதிரென விருந்தை 
அளிப்பர்தெள்ளமுதினை யகமுக மலர்ந்தே 


16 


நாடக மிளிர்வன நனிமிகு தருமம் 
நாடக மிளிர்வன நனியருள் பொழில்வாய் 
நாடக மிளிர்வன நனிதொகு மயில்கள் 
நாடக மிளிர்வன நளிரிள வனசம் 


17 


வேறு 


வான ரங்குதிக் குங்கலை மாமதி 
வான ரங்குதிக் குந்தரு மாச்சினை 
வான ரங்கம் டுக்கும் லர்கடி 
வான ரங்கம டுக்கும் டவனம் 


18 


மாத ருக்குல மல்கும லைக்குடி 
மாத ருக்குல வாமனை மாட்சிமை 
மாத ருக்குல காதிய வஞ்சமும் 
மாத ருக்குவர் மாசறு 

மாடவர் 


19 


கோட்டு மாக்கிளை தூங்குங்கொ ழும்பொழில் 
கோட்டு மாக்கிளை தூங்குங்கொ ழுங்கனி 
கோட்டு மால்வரை தூங்குங்கு ளிர்புயல் 
கோட்டு மால்வரை தூங்குங்கு ளிர்மது 


20 


மான்ம தம்படு மைவரை கோளரி 
மான்ம தம்படு மைவரை வைப்பினம் 


ஆனந்த சைலப் படலம் 


409 


மான்ம தம்படு மைவரை மாதவர் 
மான்ம தம்படு மைவரை வாட்டுவார் 


21 


ஓதி மக்குல நாண்மல ரோடையை 
ஓதி மக்குல மோகையி னாடுவ 
ஓதி மக்குகை யொண்டவர் மாமறை 
ஓதி மக்குடி லூடுற நாடுவார் 


22 


ஆய மாதர ணிவரு மாடவர் 
ஆய மாதர ணிநிதிப் பெட்டியும் 
ஆய மாதர ணிகலப் பேழையும் 
ஆய மாதர ணீதர ணாணையே 


23 


சந்த னந்தந்தி கழுந்த டங்களில் 
சந்த னந்தந்தி கழ்தடஞ் சாரலில் 
வந்த னந்தந்தி மாலையுங் காலையும் 
வந்த னந்தந்தி றைவனை வாழ்த்துவார் 


24 


வேறு 


மலையெலாம் புனிதஞ் செல்லு மருங்கெலா மகிழ்ச்சி தெண்ணீர் 
நிலையெலாங் கருணை நீத்தம் நெறியெலா நீதி மார்க்கங் 
கலையெலாஞ் சுருதி பேச்சுக் கனிவெலாந் தேவ பாஷை 
தலையெலா மாசீர் வாதஞ் சார்பெலாம் பசும்பொற் கேணி 


25 


மாதவப் பள்ளி தோறும் வரன்முறைத் தொழும்ப ரீட்டம் 
பாதவப் புரைக டோறுஞ் சுருதிதேர் பனவ ரீட்டம் 
மேதகு கழகந் தோறும் விழுக்கலை மழவ ரீட்டம் 
போதலர் பொய்கை தோறும் புகரறு மகளி ரீட்டம் 


26 


கள்ளவிழ் முல்லை யீன்ற கடிமுகை யனைய மூரற் 
பிள்ளைகள் விமல ஞானம் பிறங்குதீங் குரலி னோடு 
வள்ளலெம் மிளங்கோ மான்செம் மலரடி வழுத்தி யேத்தும் 
தெள்ளிய மதுர கீதஞ் செவிமடுத் திடுமெப் பாலும் 


27 


விருந்தெதிர் கொண்டு நாடி விழுத்தகு மரபி னோம்பிப் 
பொருந்துமெய் யன்பிற் றூய போனக மளிப்பர் பல்லோர் 
வருந்துவோர்க் குடையைத் தாங்கும் வண்கையி னுதவி நேர்ந்து 
திருந்துநன் மதிகள் சொல்லித் தெருட்டுவார் தம்மிற் பல்லோர் 


28 


410 


ஆரணிய பருவம் 


பொருளெலாம் பொதுமை மேய புகழெலா மிறைமை நாடும் 
அருளெலாஞ் செல்வ முள்ளத் தவாவெலா மறுமை யாக்கந் 
தெருளெலா மான்ம போதஞ் செயலெலாந் திருத்தொண் டென்ப 
மருளெலா மொழித்து நோற்கு மலைப்பிர தேசத் தோர்க்கே 


29 


பெய்வது கருணை மாரி பெருகுவ தன்பி னீத்தஞ் 
செய்வது தருமப் பைங்கூழ் திருந்துவ துயர்பே ரின்பம் 
உய்வது ஜீவ கோடி யோங்குவ தமலன் சீர்த்தி 
தைவிக பரமா னந்த சைலப்பிர தேசத் தென்றும் 


30 


வானந்தண் ணுமையா வண்டு பாண்செய மயில்க ளாடக் 
கானந்தன் னவையாச் செய்ய கமலக்கண் களித்து நோக்கிப் 
பூநந்து நறுந்தண் கொன்றைப் பொன்னணிப் பரிசு நல்கி 
ஆனந்த சைல வேந்த னரசுவீற் றிருப்பன் மாதோ 


31 


உரைநிலை கடந்து நின்று வுன்னதா திபனே மேலை 
குரைகடற் புவிகூட் டுண்ணக் குவித்தபே ரின்பக் கொள்ளை 
வரைநிலை தெருண்டு துய்க்கு மாதவ ருணர்வா ரன்றித் 
தரையுளா ருணர்ந்திவ் வென்று சாற்றலாந் தகைமைத் தேயோ 


32 


நித்திய சுகபே ரின்ப நிலவளங் கெழுமு ஞான 
வித்தக கிரியின் மீது விசும்புற மிளிர்ந்த தூய 
சத்திய நெறியை நாடித் தணப்பில்பே ருவகை யோடும் 
முத்திநாட் டிறையைப் போற்றி முடுகினார் ஜீவன் முத்தர் 


33 


செம்மல்தம் முரிமை யாவும் ஜீவயாத் திரிக ராய 
நும்மவாக் குறித்திங் குய்த்தார் நுகர்ந்துபின் சேறு மீண்டு 
வம்மினோ வம்மி னென்னா மங்கலக் கொடிக்கை காட்டி 
அம்மலை விளிப்ப தேபோன் றமைந்தன தெரியக் கண்டார் 


34 


மோனநாட் டரசனேவற் பணிவிடை முறையிற் செய்யும் 
வானவர் தொகுதி யீண்டி வந்துவந் தேகக் கண்டார் 
சேனைகா வலருக் கெல்லாச் சித்தமு மிணங்கிக் கீழ்ப்பட் 
டானிக கரும மாற்று மந்தண ரொழுக்கங் கண்டார் 


35 


தண்ணளி கவிந்து வானந் தருமருண் மாரி கண்டார் 
புண்ணிய ஜீவ கங்கை பொங்குநீர்ச் சுனையுங் கண்டார் 
நண்ணிய திசைக டோறு நன்மையுந் திருவு நட்புங் 
கண்ணிய தருமத் தோடு களிநடம் புரியக் கண்டார் 


36 


411 


ஆனந்த சைலப் படலம் 


கொள்ளைவண் டிமிரின் னோசை கோகிலத் துவனி பூவை 
கிள்ளைகள் கிளக்கு மென்றீங் கிளவிபுள் ளொலிமற் றெங்குந் 
துள்ளிய மதுர கீதஞ் செவிப்புலந் தொகுப்ப யாவும் 
வள்ளல்வண் புகழாக் கண்டு கேட்டுள மகிழ்வர் மன்னோ 


37 


தீர்த்தனை யேத்திப் போற்றி ஜெபதபம் புரியுஞ் செவ்வி 
ஆர்த்தியிற் குழுமித் தேவா ராதனை புரியுஞ் செவ்வி 
கீர்த்தனை கிளக்குஞ் செவ்வி கேட்டதி சயித்துக் கிட்டிப் 
பார்த்தருட் செயலை வாழ்த்திப் பரவச ராகி நிற்பார் 


38 


வாவிநீ ராடி வாடா மதுமலர் மாலை சூடி 
ஓவிலா னந்த கீத முளங்கனிந் துருகிப் பாடிக் 
காவெலாங் களித்து லாவிக் கனிந்தமுந் திரிகை யாதி 
ஜீவபோ னகமுண் டுள்ளந் தெருண்டுநூ னெறிசெல் காலை 


39 


வித்தக ரிருவர் செல்லும் விழுத்தகு மரபை நாடி 
அத்தலத் தறவோ ராய வண்டரோர் சிலர் வந் தீண்டி 
வைத்தமா நிதிகண் டார்போவரன்முறை குழுமி மொய்த்தார் 
உத்தம தொழும்ப ரன்றோ வுயிர்த்துணை யுலகுக் கம்மா 


40 


குழுமிய வாய ருள்ளக் குறிப்பவர் வனச மன்ன 
செழுமுக மலர்ச்சி காட்டத் தெரிந்துகோ லூன்றி நின்று 
விழுமிய குணத் தோனாய வேதியன் விரும்பி நோக்கி 
உழுவலன் போடு மற்றீ துசாவுவான் விநய மாக 


41 


உன்னத பதவி யோமற் றுலகமோ வும்பர் மேய 
பொன்னில் வுலகந் தானோ வதனொடு புவியைச் சேர்த்து 
நன்னிலை நிறுப்பா னுய்த்த நரதேவ விஞ்சை நாடோ 
பன்னரு நித்திய செல்வக் களஞ்சியப் பகுதி தானோ 


42 


யாதெனத் தேறு கில்லே மெம்மனோர் கருத்துக் கெட்டா 
மேதகு பொருளுஞ் செல்வப் பெருக்கமும் விமல ஞான 
போதகந் தரும்பல் காட்சிப் பொதும்பரும் பிறவு மெல்லாம் 
ஆதரிப் பவரார் யார தநுபவ மறிய கில்லேம் 


43 


மற்றிது தான்கொல் முத்தி மாநகர் புகுத்து மார்க்கம் 
கொற்றவ னகருக் கின்னுங் குறிப்பிடு தூரமெம்மட் 
டுற்றுமே லிடிற்றுன் பேயோ வுதவியோ நிகழ்வ தோர்பால் 
இற்றைநா ளிரவு தங்கி யேகவீண் டமையுங் கொல்லோ 


44 


412 


ஆரணிய புருவம் 


ஆயவித் திறங்க ளெல்லா மறிவுறு மாறெம் பக்கல் 
நேயம்வைத் துரைக்க வென்னா நிகழ்த்தலு மாண்டு தொக்க 
தூயரி லொருவன் கிட்டித் தொல்லையே யகத்துள் ளன்பு 
மேயநண் பின்னோ வென்ன விதந்துரை யாட லுற்றான் 


45 


ஐயன்மீர் காணு மிந்த வானந்த சைல மென்னுந் 
தெய்விக கிரியுஞ் சேர்ந்த சிமயமுஞ் செழுந்தண் காவும் 
மையறு பொருளுந் தொக்க வளமுமன் னுயிரு மெல்லாம் 
வையக முய்யக் கொண்ட மாநுவே லுரிமை தேர்மின் 


46 


இத்தகு புண்ணி யஷேத் திரத்தினுக் காக வெம்மான் 
மெய்த்திரு மேனி சிந்துங் குருதியின் விலைப்பா லீட்டி 
வைத்துமுப் பகையை வென்று வளம்படுத் தமலன் செங்கோல் 
உய்த்திள வரசா யென்று முவந்துவீற் றிருக்கின் றாரால் 


47 


பண்டுதொட் டின்று காறும் பணிவிடைக் கமைந்த வுண்மைத் 
தொண்டரை நிறுவி ராஜ்ய துரைத்தன நடத்தா நிற்பர் 
அண்டர்கோ னகரை நாடி யடுக்குநர் வேண்டு மெல்லாம் 
உண்டொரு குறையு மில்லை யுத்தர மெமக்கு முண்டால் 


48 


மெய்வழி பிடித்து நீன்றீர் விலகினீ ரல்லீர் விண்ணாட் 
டுய்வழி யிதுவே யாகு மும்மையித் தலமீ றாகப் 
பொய்வழிப் படாது காத்த புண்ணிய மூர்த்தி யார்செங் 
கைவழி காட்டி யின்னுங் கடைவரை காக்கு மன்றோ 


49 


கொற்றவ னகர்க்கிம் மேலே குறிப்பிடு தூரங் கூறில் 
பற்றுளார் தமக்குத் தூரம் பற்றிலார்க் கண்மை யென்றும் 
உற்றுணர்ந் தூன்றி நோக்கி யூக்குவார்க் கிடரொன் றின்றாஞ் 
சற்று நூ னெறிவிட் டேகிற் சார்ந்திடு மோச நாசம் 


50 


சாதுமார்க் கத்தீர் நும்மைத் தலைப்பெய்த வைகல் வான 
தூதரை யெதிர்ந்தா லன்ன சுபதின மாகக் கொண்டேம் 
பேதமின் றெம்மி னும்மில் பிறங்குமித் தலத்தி லுள்ள 
கோதறு நிதிகள் நம்மான் குருசுயர்த் தவர்க்கே யன்றோ 


51 


வழிநடந் திளைத்தீர் சின்னாள் வதிந்திளைப் பாறித் தேறி 
விழிநலந் திகழு மிந்த வியன்கிரி மிசைதொக் குள்ள 
கழிபெரும் புதுமை யாய காட்சிகண் டறவீர் பின்னர் 
எழிறிகழ் முத்தி மார்க்கத் தெய்துமென் றேம்ப லோடு 


52 


413 


ஆனந்த சைலப் படலம் 


செங்கரங் கொளுவி நண்பீர் சேறுது நம்மில் வம்மின் 
இங்கினி நிற்றல் வேண்டா வென்றக மலர்ந்து கூறிப் 
பொங்குபே ரன்பி னாலே புதுவிருந் தினரைக் கூட்டி 
மங்கல கீத மல்க மனைபுகூஉ வரிசை செய்தார் 


53 


பல்வகை யொருபற் றில்லாப் பரதேசி களைக்கொண் டாடி 
நல்வரை யாயர் காட்டு நண்பெவா றாய தென்னிற் 
செல்வழி யிகந்த தீய செறுநருக் காக ஜீவன் 
நல்கிய வன்பின் வாரி படிந்தமெய்ந் நலத்த தாமால் 


54 


ஆயரோ டளவ ளாவி யாரிய ரிருவர் தாமும் 
நாயகன் கருணையுள்ளி நயந்தினி திருந்த காலை 
மாயமார் பிரபஞ் சத்தை வரைந்து நூல் வழிபட்டு டுய்ந்த 
தூய யாத்திரிகங் கேட்க விருப்புளேஞ் சொல்க வென்றார் 


55 


நன்றென வெழுந்து நின்று நலங்கிளர் மறையோன் தொக்கார்க் 
கொன்றுமஞ் சலிசெய் தெம்மை யுவப்பொடு மினிதி னேற்றுக் 
கன்றுகாண் கறவை போலக் கசிந்துபா ராட்டு மன்பை 
யென்றுமுள் ளுதுங்கைம் மாறொன் றீட்டுதற் கருக ரல்லேம் 


56 


தேனந்து நறுந்தண் சோலை செறிதடங் காவு சூழ்ந்த 
ஆனந்த சைல மீதென் றநுபவத் துணர்வு பெற்றேம் 
ஞானந்தம் மேனி யாய நம்பிரான் றொழும்பர் நீவிர் 
தானந்த வுணர்ச்சி யெம்முட் டந்தனிர் சான்றெம் முள்ளம் 


57 


செல்வழிக் கண்ணோர் நாளிற் காணினுஞ் செவ்வி யோர்தாந் 
தொல்வழிக் கேண்மை யுள்ளந் தோன்றயாத் திடுவ ரென்ப 
தொல்வதே யெனநுஞ் செய்கை யுண்மைவற் புறுத்திற் றின்னே 
நல்வழி தெருட்டு நல்லீர் நஞ்செயல் கேண்மி னென்னா 


58 


விளம்பரத் தொனிகேட் டொல்லை வெருண்டதுங் குரவன் வாய்மை 
உளங்கொளத் தெருட்டி யுய்த்த வுண்மையுந் தவறி நேர்ந்த 
பழங்கணு மோச நாசப் பரிபவச் சிறையு மெல்லாம் 
வளம்படப் புகன்று காத்த கிருபையின் மாண்புஞ் செப்பி 

59 


கும்பிக்கே யிரையை நாடுங் கொடியமா யாபு ரிக்கண் 
நம்பிக்கை தெருண்டு வந்து நல்வழி பிடித்த வாறுங் 
கம்பிக்க வுடலு நெஞ்சுங் கரைந்திடக் கரைந்தீ றாக 
நும்பிக்கை கொண்டே மென்றா னோன் புரு வாய தக்கோன் 


60 


414 


ஆரணிய பருவம் 


பனவன்வாய் மொழிந்த செஞ்சொற் பாகினைப் பருகி யாயர் 
அனைவரு மவச ராகி யனல் மெழு காக வுள்ளங் 
கனிவுறீஇ யுருகிற் றென்னக் கண்ணினீர் கவிழ நின்று 
முனைவனை யுள்ளி யுள்ளி முறைமுறை துதித்தார் பல்கால் 


61 


ஈங்கிவை நிகழ்ந்த பின்ன ரிருவர்க்கு மிரவு தங்கப் 
பாங்குறும் பள்ளி நல்கி யவரவர் பக்க லேக 
ஓங்கிய வுவகை யோடு மொண்டவர் கிறஸ் தியேசு 
பூங்கழ றொழுது வாழ்த்திக் கண்டுயில் பொருந்தி னாரால் 


62 


குறியுடை யிரவு நீங்கக் குணதிசை சுடர்வந் தூன்ற 
முறையறி ஜீவன் முத்தர் முயங்கிய துயிலை வீசி 
நிறைமொழி தெருண்டு செய்யு நித்திய கரும முற்றித் 
துறைதொறுந் தொழுது போற்று மந்திரத் துழனி கேட்டார் 


63 


ஆயிடை யறிஞன் மெய்ய னநுபவ ஞானி யன்பன் 
தூயனுச் சாகன் றீரன் சுகிர்தனென் றிவர்வந் தீண்டி 
ஏயவந் தனஞ்செய் தேற்றங் கிருவரை யழைத்தா னந்த 
மீயுயர் சைலத் தும்பர் வளனெலாம் விதந்து போங்கால் 


64 


மெய்ப்பரி சுணர்வீ ரிந்த வெறுங்குவட் டினுக்கு நாமந் 
தப்பறை யென்ப ரேறிச் சிலரிடை தவறி யப்பாற் 
குப்புறீஇ விழுந்து மாண்டார் குறிக்கொண்டு காண்மி னென்னாச் 
செப்பின ருற்று நோக்கித் திரும்பிவெய் துயிர்த்தார் செய்யோர் 


65 


ஆண்டொரு சாவ தான மெனுஞ்சிம யத்தை யண்மித் 
தூண்டிநீர் சேய்மைத் தாகத் துணைவிழி யிழந்து சில்லோர் 
மாண்டவர் தலத்து லாவி மறிந்து வீழ்ந் தயருந் தன்மை 
காண்டிரோ வெனவா மென்ன வவர்நிலை கழற லுற்றார் 


66 


நன்னெறி கடைப் பிடித்த நண்புளீர் நீவிர் வந்த 
செந்நெறிக் கிடப்பா லாகச் சேருமோர் கடவைப் பாதை 
அந்நெறி தழுவி யின்னோ ரசுரனாம் விடாத கண்டத் 
துன்னெறிப் பசாச னுய்த்த சிறையிடைத் துடித்தார் பன்னாள் 


67 


எண்ணருஞ் சிறைப்பட் டோரை யிரக்கமில் லாவன் னெஞ்சக் 
கண்ணறைப் பாவி யந்தோ கண்ணிணை பிடுங்கி யிந்த 
வண்ணமா மரித்தோர் சேரு மயானவெஞ் சிறையி னுய்த்தான் 
புண்ணிய நெறிகை விட்ட புலையர்தங் கதியீ தன்றோ 


68 


415 


ஆனந்த சைலப் படலம் 


என்றெடுத் தியம்பு மேல்வை யேதமி லிருவர் தம்மில் 
ஒன்றிய சிந்தை யாக வொருவரை யொருவர் பார்த்து 
நின்றுளங் கலங்கி மாழ்கி நெட்டுயிர்ப் பெறிந்தவ் வாயர் 
சென்றுழிச் சென்றா ரங்கோர் செழுமலர்க் காவின் பாங்கர் 


69 


அந்தணர் காணு மாறவ் வானந்த சைல வாணர் 
பந்தித்த கதவ நீக்கி யுள்ளுறப் பார்மி னென்ன 
விந்தையீ தென்னோ வென்று வேதியர் விரும்பிக் கிட்டி 
முந்துற படுகர் வாயின் முற்றியுண் ணோக்குங் காலை 


70 


கொந்திருள் குழுமித் துற்றுங் கொழும்புகைப் படலங் கண்டார் 
கந்தக நாற்றங் கொண்டார் கதழ்ந்தெரி கதுவிப் பொங்குஞ் 
செந்தழற் கடலி னோசை செவிமடுத் திடுவ தோர்ந்தார் 
அந்தரத் துருமு வீழ்ந்த தாமென வச்ச முற்றார் 


71 


எழுகொழுந் தழலில் வீழ்ந்து மிறுதிகாண் கிலரா யேங்கிக் 
கழிபெருங் கூச்ச லிட்டுக் கதறியு மாக்கை தீக்குள் 
முழுகியு மாவி நைந்து றையிட்டு மாற்ற மாட்டா 
தழுகுர லோசை மல்கி யலறுபே ரொலியுங் கேட்டார் 


72 


அவ்வயி னின்று நீங்கி யாரிய ரறவோ ராய 
செவ்வியீர் யாங்கள் கண்ட திறம்வகுத் துரைமி னென்னாக் 
கைவரு வஞ்ச நெஞ்சக் கள்ளஞா னியர்வி ரைந்து 
வெவ்வழ னிரைய மெய்த விதித்ததிக் குறுக்குப் பாதை 


73 


பன்னெடு நாளா ஜீவ பாதையைப் பிடித்து வந்துந் 
துன்னிய நாச மோசஞ் சோதனை யிடுக்கண் டுய்த்தும் 
இந்நெடு வரைமட் டாக வெட்டியு மிகலுக் கொல்கிப் 
பின்னிடை பவரே யிந்தப் பிலந்தலைப் படுவர் மாதோ 


74 


இப்பிலத் துவாரத் தன்றே முதற்பிறப் பிகழ்ந்த வேழை 
விப்பிர யஜமான் றன்னை விற்றசா மித்து ரோகி 
துப்புறழ் சுவிசே ஷத்தைத் தூஷணஞ் செய்த பாவி 
கைப்பொருள் வெஃகிப் பொய்த்த காதகர் கவிழ்ந்தார் முன்னம் 


75 


கனைகுரற் பிலத்து வாரங் கள்ளஞா னியர தென்னா 
இனையன விளம்பக் கேட்ட மறைவலா னிதுமுன் கேட்டேந் 
துனையிருட் பிழம்பு காட்டிச் சொற்ற நும் முரைகொண் டின்னே 
தினையள வைய மின்றித் தெளிந்தன மென்று செப்பும் 


76 


416 


ஆரணிய பருவம் 


நெறியலா நெறியிற் செல்லு நீர்மையு மடமை யன்றாம் 
அறிவன வறிய கில்லா வனந்தரு மடமை யன்றாம் 
பிறிதெவன் கற்றுங் கேட்டும் பேரறி வுடையராகிப் 
பொறிவழி யுள்ளம் போக்கும் புன்மையே மடமை யாமால் 


77 


மானிட வாக்கை பெற்றும் மறைநெறி புக்கும் நேர்ந்த 
ஈனதை நிந்தை துன்ப மினையன சகித்துந் தேவ 
கோனருள் பெற்றா னந்தக் குவடுகண் டடைந்து மந்தோ 
மேனிலை வழுவி வீழின் மீட்புண்டோ பாவம் பாவம் 


78 


போக்குண்டு துன்புக் கெல்லாம் புகலுண்டு விபத்துக் கெம்மான் 
வாக்குண்டு நமக்குக் கூட - வருந்துணை யுண்டு கெஞ்ச 
நாக்குண்டு வீடு கூடு நம்பிக்கை யுண்டு நல்லீர் 
மீக்கொண்டு நுங்க ளாசி விடைகொண்டு சேறு மென்றார் 


79 


நெறியறிந் தவாவை நீக்கி நிருமல வேந்தைக் கிட்டி 
முறையறிந் தருளை வேண்டி முன்னிட்டு முடுகல் வேண்டும் 
இறைதிருக் கரமே நும்மை யிறுவரை காக்கு மென்றாங் 
கறியமற் றொன்றுண் டின்னும் வம்மினென் றழைத்துப் போனார் 


80 


விண்ணுற மிளிர்ந்து தோன்றும் வித்தகத் தெளிவென் றோதும் 
வண்ணவான் சிகரி - யண்மி மறைவலீ ராடி யீது 
புண்ணிய நகரைக் காட்டும் புதுமையைக் காண்மி னென்னாக் 
கண்ணடி வாங்கி யுற்று நோக்கினர் கருத்துள் ளூன்றி 


81 


விரிதரு பரமா காய வெளிதிகழ் பரம சீயோன் 
கிரிமிசை யனந்த கோடி சூரியர் கிளர்ந்தா லென்னப் 
பரவிய மகிமை யோங்கிப் பகிரண்டப் பரப்பை யெல்லாந் 
தெரிதர விளக்கிக் காட்டுந் திவ்வியப் பிழம்பு கண்டார் 


82 


மேனிமிர்ந் தெழுந்த ஜோதி கற்பக விருக்கம் போலும் 
வானஜோ திகளு மண்ட கோடியு மரத்திற் றொக்க 
கானனை விரிபூங் கொத்துக் காய்கனி முதல் போலும் 
வானுற நிவந்து நிற்கு மரபினைத் தெரியக் கண்டார் 


83 


மொய்த்தெழு மகண்டா கார முழுச்சுடர்ப் பிழம்பின் முந்து 
பத்தியிற் றமக்கு நேரே பவித்திர பரமா காய 
வித்தக வெளியைக் கண்டார் விமலசந் நிதியி லுய்க்கும் 
நித்திய ஜீவ வரியி லிதுவெனு நினைவுட் கொண்டார் 


84 


ஆனந்த சைலப் படலம் 


417 


வானக்கண் கொள்ளா தோங்கு வளரொளித் திரளைத் , தீர்ந்த , 
ஞானக்கண் ணடியி னாடிக் காணவு நடுங்கி யஞ்சி 
ஊனக்கண் வழுக்கிக் கூசி யொல்லைத்தம் மிமையை மூடித் 
தானக்கண் விழுந்தி றைஞ்சித் திசைநோக்கித் தாழ்ந்து சொன்னார் 


85 


வாக்கினுக் கதீத மெங்கள் மனத்துக்கு மதீதம் ஞான 
நோக்கினுக் கதீதம் நும்பால் நுவலுதற் கதீத மாக 
மேக்குயர் ழுகடு முட்ட விளங்கிய பிரபை கண்டேம் 
பாக்கிய நகரத் துள்ள பகுப்பொன்றுங் காணு கில்லேம் 


86 


அண்ணலார் புனித மாய வக்கினிப் பிழம்பீ தென்கோ 
எண்ணரு மகிமை ஜோதி யீதென்கோ விளங்கோ வீட்டும் 
புண்ணியப் பொலிவே யென்கோ பொங்கிய பரமா னந்தங் 
கண்ணிய நிலைய மென்கோ யாதெனக் கழறு கிற்பேம் 


87 


என்றுதம் மகத்தெ ழுந்த வுணர்ச்சியை யினிது கூறி 
இன்றுநீர் செய்த நன்றிக் கெல்லையு மீறு மின்றால் 
வென்றியங் கிரியீ ரேக விடையினித் தருக வென்றார் 
நன்றென வொருவன் றீட்டு . நல்வழிப் படமொன் றீந்தான் 


88 


இச்சக மொழியை நம்பா திருமென வற்பு றுத்தி 
எச்சரித் துரைத்தும் முன்னே யெதிர்ப்படுஞ் சோக பூமி 
நச்சுறக் கத்தை நல்கு நனவொடு கடத்தி ரென்றும் 
அச்சுதன் றுணையை நாடி யருணெறி பிடித்தி ரென்றும் 


89 


ஏனைய பிறவுந் தத்த மநுபவத் தியைந்த கூறி 
ஆனன மலர்ந்தன் போடு மாசியு மியம்பி வேண்டும் 
போனக பான நல்கிப் பொருந்து நல் விடையு மீந்தார் 
ஞானவா னந்த வோங்கல் நாடிய வண்டர் மாதோ 


90 


ஆசியும் விடையும் பெற்றா ரஞ்சலி செய்தார் பல்கான் 
மாசறு மனத்தார் செய்த வுதவியும் வருவ காட்டிப் 
பேசிய மொழியு நெஞ்சிற் பிறங்கிடத் தீட்டி வைத்தார் 
ஈசனை வழுத்தி யேத்தி யேகினார் வழியைக் கூடி 


97 


வேறு 


வானுற் றிழிந்து நிலனுற்ற மரபா மென்ன மலர்க்காவின் 
தேனுற் றருவி குதிபாயுஞ் சிகரித் தலைநின் றிழிந்துகலை 


418 


ஆரணிய பருவம் 


மானுற் றுலவி விளையாடும் வயவெஞ் சீய வரைச்சாரல் 
கானுற் றுலவி யுரையாடிக் கனிவுற் றறவோர் கடுகினார் 


92 


பொழிதண் டேறன் மகரந்தப் பொடிநாண் மலரின் விரையளவிப் 
பழகிப் பழகிப் பனி தூவித் தெண்ணீர்ச் சுனையிற் படிந்துவருங் 
குழவித் தென்ற லுடலளைந்து குலவச் சிறைவண் டிசைகிள்ளை 
மழலைக் கிளவி செவிமடுப்ப மகிழ்ந்து விரைந்து வழிச்செல்வார் 


93 


மயலைத் தவிர்க்குந் திருவசனம் வளர்தீ வினையாங் கொந்தளித்த 
புயலைத் தவிர்க்குங் குமரேசன் மேனா ளீட்டும் புண்ணியம்போல் 
வெயிலைத் தவிர்க்குந் தண்டலையை விரித்தாங் காங்கு கடும்பசியின் 
இயலைத் தவிர்க்கு நறுங்கனிகா யின்றே னுதவி யெதிர்சாரல் 

94 


திருந்து கிரியின் புறமணைந்து திகழுந் தடங்கா யாத்திரைசெய் 
விருந்தீர் வம்மி னெனக்கூவி விளித்துக் களித்து முகமலர்ந்தீ 
தருந்தும் பருகு மிளைப்பாறி யகலு மெனக்கை யளிக்குமால் 
வருந்தி நோருக் காதரஞ்செய் மாட்சி சானன் மனையேபோல் 


95 


பொன்னாட்டரச னுரிமையெலாம் புனிதத் தொண்டர் பொருட்டுள்ள 
தென்னாச் சுருதி முறையிடுவ தீண்டே யறிந்தாம் யாத்திரிகர் 
உன்னா முன்ன முள்ளவெலாங் கரவின் றுதவி யுபசரிக்குந் 
தன்னா லென்னி லிதுவன்றோ சரத முலகு நிலைபெறற்கே 

96 


வேறு 


மாக மீது லாவு மேக சால மூடு மாதவி 
நாக மாதி தாரு நீழ லார்ந ரந்த நாறுபூஞ் 
சாக மாரி றால்கி ழிந்தொ ழுக்கு நீர்த்த டங்குலாம் 
போக பூமி போலு நீடு பொங்க ரூடு போயினார் 


97 


துங்க வாவி நீர்ப டிந்து சுத்த வத்தி ரந்தரித் 
தெங்கு மாய வீச னைத்து தித்தி றைஞ்சி யேத்தியே 
பொங்கு ஜீவ போன கம்பு சித்தெ ழுந்து தோத்திர 
மங்க லம்பு னைந்து பாடி நாடு வார்வ ழிக்கொடே 


98 


இரவு கான கத்தொர் பக்க லிலைவி ரித்து றங்குவார் 
விரவி ராவி டிந்தி டாத முன்னெ ழுந்து விமலனைப் 
பரவி நின்று ஜீவ பாதை பற்றி நாடி யேகுவார் 
குரவர் நல்கு நெறிவ ரைந்த குறிய றிந்து கொள்வரால் 


99 


விசுவாச விளக்கப் படலம் 


419 


தங்கு வானு டுக்க ணந்த யங்கி யன்ன பொன்மலைப் 
பொங்கர் பன்ம லர்க்கு லம்பொ லிந்தி லங்கு சூழல்முற் 
றெங்கு மோரி டுக்க ணின்றி யேம்ப லோடவ் வேதியர் 
திங்க ளோரி ரண்டு மூன்று செல்ல வங்கு செல்லுநாள் 


100 


ஆனந்த சைலப் படலம் முற்றிற்று 


விசுவாச விளக்கப் படலம் 


எல்லை நூனெறிக் கயலிற்பின் வாங்கியென் றிசைக்கும் 
புல்லி யன்றனைப் பிணித்தெழு பேய்தொகூஉப் புடைத்தீர்த் 
தல்லி யற்படு பாதலக் கிடங்கரூடமிழ்த்தச் 
செல்லு மாறுகண் டஞ்சியுண் ணடுங்கினார் செய்யோர் 


1 


ஆய காலைமெய் யாரண னாருயிர்த் துணைவ 
பேயி னாற்பிடி பட்டவிப் பதிதனூர் பேசில் 
மாய பாதித்தி யாபுரி நாமம்பின் வாங்கி 
தூய நாட்டமற் றாலிருண் மூடிடுந் துணிபே 


2 


தூய வாயுதம் பெற்றிலன் றோட்பல மில்லன் 
நாய கன்றுணை யிழந்தன னாடுவ தினியென் 
பேயர் கையகப் பட்டனன் பேதுறீஇ யந்தோ 
ஆய சம்பவ மொன்றுள தையவென் றறைவான் 


3 


இத்த லத்துநிட் கபடமென் றிசைபெறு நகரம் 
அத்த லத்தருட் டனதனா மற்பவிஸ் வாசி 
வித்த கக்கலை யரதந் நாணய மிளிர்பூண் 
பத்தி ரத்தொடு முத்திமார்க் கத்திடைப் படர்ந்தான் 


4 


அந்தி பட்டிர வாகவங் கடுத்தவூ ரருகில் 
வந்தி ருந்திளைப் பாறின னாங்கது மரண 
சந்தி யென்றறிந் தானிலன் றுயின்றனன் சாமம் 
முந்தி னார்கள்வர் பாதகன் முதலிய மூவர் 


5 


வெய்ய பாதகர் வரவறிந் திருந்துயில் வீசிப் 
பொய்யில் கேள்வியான் பொருக்கென வெழுந்துபோய்ப் புலையர் 
கைய கன்றுய முடுகின னாயினுங் கடுகி 
நொய்து பற்றினர் புடைத்தனர் பொருட்பறி நுதலி 


420 


ஆரணிய பருவம் 


தீர்க்க மில்லனா யினும்பிடி விடுத்திலன் சினந்து 
மூர்க்கர் கைத்தடி யாற்றலை மோதலு மயங்கிப் 
பார்க்கண் வீழ்ந்தனன் கைப்பொருள் கவர்ந்தனர் பதறி 
ஊர்க்கு ளோடினர் வேற்றொலி கேட்டலு முடைந்தே 


7 


நாண யம்பறி போயது நல்லணி யெதையுங் 
காணு கிற்றிலர் கள்வரென் றறிந்துபின் றன்னைப் 
பேணி வைத்ததை யிழந்தமை நினைந்துபே துற்றுஞ் 
சேணு றுங்கதி வழிபிடித் தேகினன் றெருண்டு 


8 


நாண யங்கெடின் யாவர்க்கு முலகத்து நடப்புக் - 
கோணு மன்றியோர் குணமுறா தென்னுமிக் குறிப்பைக் 
காணு கையதன் கைப்பொரு ளிழத்தலிற் கடுகி 
நாணு ழந்தைய மேற்றுண்டு நாள்பல கழித்தான் 


9 


அணிக லம்பல விருக்கவு மையமேற் றுண்ணத் 
துணிவ தென்னெனச் சொற்றியேன் மற்றவன் றொகுத்த 
மணிய ணிக்குல கங்கொலோ விலைவரம் பறியுங் 
குணிமற் றெங்ஙனங் கொடுப்பதவ் வணிபிறர் கொள்ள 


10 


மெய்ய ணித்திரள் கள்வர்கைப் படாமையின் மேலாந் 
துய்ய வோகையங் கவற்குள தாமெனத் துணியேல் 
ஐய தற்குள வணிகலப் புதுமையுற் றறியா 
நொய்ய விவ்விசு வாசிக்க தொல்லுமோ நுவலில் 


11 


பொருளி ழப்பையே நினைத்து புண் பட்டுளங் கவன்று 
மருளி மானிட ரேக்குற்றுப் பலருயிர் மாண்டார் 
தெருளி னற்பவிஸ் வாசிக்குத் திரித்துவ தேவ 
அருளுற் றுய்த்தது ஜீவனை யதிசய மாக 


12 


வறுமை யெய்தியு முணவின்றி வருந்தியும் பிறராற் 
சிறுமை யெய்தியுந் துக்கசஞ் சலங்களாற் றிகைத்தும் 
மறுமை யாக்கததைப் பேணின னற்பவிஸ் வாசி 
வெறுமை யாக்குமோ விழுத்தகு நோன்புளம் விளையில் 


13 


என்று வேதிய னிகழ்த்தலு மிறைஞ்சிநம் பிக்கை 
ஒன்று வேண்டுவல் தெருட்டுகென் றொள்ளியோ யேசா 
முன்ற னக்குள சுதந்தரம் விற்றுண்ட முறைபோல் 
இன்று சொற்றமற் றிவன்செயி லென்பிழை யென்றான் 


14 


விசுவாச விளக்கப் படலம் 


421 


அப்ப மெப்படிச் சுடப்பட்ட ததற்குட்டித் திப்பை 
எப்ப டிப்புகச் செலுத்தின ரென்பபோ லெம்பி 
தப்பு றக்கரு துற்றனை தகவுற விரித்துச் 
செப்பு வேனென வாரியன் வகுத்திவை தெரிப்பான் 


15 


எம்பி கேட்டி நம் பொறிபுலன் களுக்கிலக் காகா 
தம்ப ரத்துள ரகசியப் பொருளறி வுறுத்தும் 
உம்பர் நாயகன் சுருதியவ் வுண்மையை நம்பி 
இம்பர் நோற்றலே மெய்விசு வாசத்தி னியற்கை 


16 


தெரிவ ரும்பர ரகசியம் யாதெனச் செப்பில் 
புரவு நூல்வழி தெரித்தநம் புராதன சபையின் 
குரவ ரேதிரு வசனத்தைத் தொகுத்திது குணித்தார் 
கரவி லாதவம் மொழியினைக் கழறுவல் கேணீ 


17 


வானம் பூமியெல் லாவுல கங்களும் வகுத்த 
மோன மாகிய சருவவல் லமையுள முதல்வன் 
ஞான மேதிரு மேனியாக் கொண்டநந் தாதை 
தூந லந்திகழ் வஸ்துவுண் டென்ப தென் றுணிபு 


18 


தந்தை யாகிய தற்பரற் கொருசுத னருளால் 
மந்தி ராற்புத மாக்கன்னி மரிவயிற் றுதித்தோன் 
இந்த மாநிலத் திரக்ஷணை புதுக்கிய வீசன் 
பொந்தி யுப்பிலாத் துழையரும் பாடுகள் பொறுத்தோன் 


19 


மாசி லாவுயிர்ப் பலிசிலு வையிலுவந் தீந்தோன் 
பூச மாதியுற் றுயிர்த்தெழுந் துன்னதம் புக்கோன் 
ஈச னோர்வலப் பாகத்தி லினிதுவீற் றிருப்போன் 
ஏசு வாங்கிறிஸ் திரக்ஷக னென்விசு வாசம் 


20 


மூன்றொன் றாகிய முழுமுதற் பொருளிலே முளைத்துத் 
தோன்றி ஜீவரைத் தூய்மையாய்ப் பக்குவப் படுத்தும் 
ஆன்ற பேரரு ளாவியி னநுக்கிர கத்தை 
ஊன்றி யேகுவல் ஜீவனுக் கென்மனத் துண்மை 


27 


தூய வோர்பொதுத் திருச்சபை தூயரி னைக்கியம் 
ஆய பாவமன் னிப்புமீட் டாக்கைபெற் றெழுதல் 
ஏயு நித்திய ஜீவனென் றிவையுள வென்றே 
மாய மின்றியென் மனக்கொளக் கிடந்தவிஸ் வாசம் 


22 


422 


ஆரணிய பருவம் 


என்று ளங்குவிந் தெவனிவண் பகிர்முகத் திசைய 
நன்ற றிக்கையிட் டிறுவரை நன்னெறி பிடித்தே 
நின்றி டிற்பர கதிபுகூஉ நித்திய ஜீவன் 
ஒன்றி வாழ்குவ னுன்னதத் தூழியோ டூழி 


23 


இத்த கைப்படு மெய்ச்சுரு தித்தொட ரிதுவே 
சுத்த சத்திய மெய்விசு வாசத்தின் றொகுதி 
உத்த மந்திகழ் ஜீவனுக் குறுதுணை யுலவா 
முத்தி வாயிலுட் புகுத்திடு முத்திரை லிகிதம் 


24 


மரண பாசத்தை மதுமண மாலிகை யாக்குந் 
திரண மாக்கிடு மலகையை யுலகத்தைத் திரித்துட் 
கரண சுத்தசற் கருமத்திற் கருத்தினைத் திருத்தும் 
புரண புண்ணியற் கன்புசெய் புனிதவிஸ் வாசம் 


25 


களங்க மற்றிவிச் சிரத்தைநீர்க் கயங்கட மதிபோல் 
உளங்கொ ளீஇச்சில ருழையுரங் கொண்டுநின் றோங்கி 
விளங்கு மோர்சில ருள்ளத்து மறைபடூஉ மெலிந்து 
துளங்கி நிற்குமா லிறுவரை யுயர்கதி துருவி 


26 


ஒரும கப்பலி யூட்டிய வுரிமையு மரசின் 
திருவை நீத்தினந் தழுவிய தீரமுஞ் சினத்தீப் 
பொரும முற்படு சூளையை முடங்குளைப் புழையை 
வெருவு றாதெதிர் தருக்கிய வொள்ளிய விறலும் 


27 


உலகை யுள்ளுவர்த் தோட்டிய வுத்தம நிலையும் 
அலகை யைப்புறங் கண்டுளா ராற்றலின் மாண்பும் 
கலக மிட்டுயிர் கவிழ்த்தபோழ் தத்துமுட் கலங்கா 
திலகு மெய்வயி ராக்கியத் தியற்கையு மினவும் 


28 


தேரி னெம்பிமற் றிவ்வெலாந் தீர்க்கவிஸ் வாசத் 
தாருஞ் செய்கயென் றறியினி யற்பவிஸ் வாசச் 
சீரு மீண்டெடுத் தியம்புவல் சிறியவோ ரிடுக்கண் 
சாரு மாயினுந் தளர்ந்திடுங் குலைந்துளஞ் சாம்பி 


29 


பண்டு மாநிலக் கிழமையைப் பத்தியிற் படைத்தும் 
மண்டு சோதனைக் கிடைந்துபின் வழுக்கிவீழ் மரபும் 
ஒண்டொ டிக்கெதி ரூன்றிடா துண்மையைப் புரட்டி 
அண்டர் நாதனை மறுத்தபே ரவலத்தி னமைவும் 


30 


விசுவாச விளக்கப் படலம் 


423 


நீதி மான்றின மெழுமுறை விழுந்தெழு நீர்மை 
பேதி யாதருண் மொழிமொழி பெற்றியும் பிறவும் 
சாது மார்க்கஞ்செ லற்பவிஸ் வாசத்தின் சமைவாம் 
ஈது நிற்கவே சாநிலை தெருளென விசைப்பான் 


31 


வேறு 


மாசி லாவிசு வாசத்தின் மாண்பெலாம் 
பேசக் கேட்டனை சொற்றவிப் பெற்றியோர் 
ஈசத் தேனுமுண் டென்னவெ சாவிசு 
வாசச் செய்கைவ குத்ததுண் டோமறை 


32 


சேட்ட பாகசு தந்தரச் செவ்விவிற் 
றூட்டி னான்பசிக் கொல்கியின் னோர்துயர் 
வாட்டுங் காலைத்தம் மாத்தும் வாழ்வைவிற் 
றீட்டு வார்புலை யின்பத்தைக் கூளிபால் 


33 


ஈச னீந்தவு ரிமையை யெட்டுணை 
ஆசை யின்றிவ ரைந்தன னாதலில் 
ஏச னுக்கிறை வன்வயி றேயலால் 
பேசு தெய்வம்பி றிதுள தோசொலாய் 


34 


தும்பி மீனசு ணம்பதங் கஞ்சுரும் 
பைம்பு லம்புசித் தாருயிர் மாய்தல் போல் 
வெம்பி மாந்தரு மைம்பொறி வேட்கையுற் 
றிம்ப ரேபுதை வார்கதி யெண்ணிலார் 


35 


சவியு லாம்பர லோகசம் பத்தகங் 
குவிய நல்குர வாகுவர் கோதிலார் 
புவிசு லாயழி போகம்பு சித்தலே 
அவிசு வாசிக ளாக்கமென் றூக்குவார் 


36 


இன்ன ருக்குள்ளொ ருவனி ஸரவேன் 
முன்ன வன்னென முன்னின்று காட்டுமால் 
அன்ன வன்செய லற்பவிஸ் வாசியிற் 
றுன்னு றுங்குண தோடத்தைத் தூக்குவாம் 


37 


கையு றும்பொருள் கட்டொடு நீங்கியும் 
மெய்யு றும்பல வேதனைக் கொல்கியும் 


30 


424 


ஆரணிய பருவம் 


ஐய மேற்றுண்ட வமதிப் பெய்தியும் 
உய்யு நூல்வழி நீத்தடி யுய்த்திடான் 


38 


அரிய ஞானவ ணிமணிப் பூஷணந் 
தெரியி னித்திய ஜீவித நாட்டினுக் 
குரிய வாமென வொன்றும்வி டுத்திலன் 
பெரிது காத்தவை பேணின னென்பவே 


39 


பீடு சாலும்பி றங்கணிப் பேழையை 
ஈடு காட்டியி ழிசுகங் கொள்ளுதல் 
நீடு பேரின்ப நித்திய வாழ்வொரீஇக் 
கேடு நாடுங்கெ டுமதி காண்டியால் 


40 


பாவ தோடத்துக் கஞ்சிப்ப தறியுந் 
தேவ தொண்டுக்குச் சிந்தைதி ருந்தியும் 
ஆவன் மேலிட்ட ருட்பிர சாதமே 
ஜீவ னுக்கமு தாயுண்டு தேக்கியும் 


41 


எழுத லேகுத லெய்த்தலி டறுதல் 
விழுத லுள்ளுதல் விம்முதல் வெம்புதல் 
அழுத லேங்குத லஞ்சுதல் கெஞ்சுதல் 
தொழுத லாற்றிமெய்ச் சொன்னெறி பற்றியும் 


42 


வானெ றிக்கண்ம யங்கியுந் தன்பல 
வீன மிக்குவ ழுக்கியி ழுக்கியும் 
மான தத்தழு தேங்கிம லங்கியுந் 
தீன ரக்ஷகன் சீர்கண்டு தேறியும் 


43 


தம்பி ரான்றிருப் பாதச ரோருகம் 
நம்பி முன்னுற நாடின னன்றிமற் 
றிம்ப ருற்றவி டுக்கணுக் கீடழிந் 
தம்பு விப்படு கொப்பத்தி லாழ்ந்திலன் 


44 


வாய சங்கள்பி ணந்தினும் வண்டினந் 
தூய நாண்மலர்த் தேத்துளி துய்த்திடும் 
மாய வின்பநு கர்வர்ம தியிலார் 
மேய பேரின்ப நாடுவர் வித்தகர் 


45 


விசுவாச விளக்கப் படலம் 


425 


நேரு மாளர வம்மென நீத்கல் 
சோர ரைப்புறங் கண்டுது ரந்திட 
வீர மில்லனிவ் வேதவிஸ் வாசியென் 
றோரு கின்றனை யோதுவல் கேட்டியால் 


46 


ஆண்ட கையனி கத்தரு ளப்பன்வந் 
தீண்டு பேரொலி யென்றுமுக் கள்வரும் 
மீண்ட தன்றிவி றலின்மை யாலெனக் 
காண்டல் செய்கிலர் கைகலந் தேற்றவர் 


47 


பெரிதன் றாலுரம் பேசுதல் பேசல்போற் 
புரித லேபெரி தாமிப்பு லையரை 
இரித ரச்சம ராடுவை யேகொனீ 
தெரித ருஞ்செரு நேரினச் செவ்விவாய் 


48 


காத கப்படு கள்வரோர் மூவரும் 
பாத லத்ததி பன்படைச் சேவகர் 
நீதி மார்க்கத்து நின்றுவ ழிப்பறி 
ஏதஞ் செய்யுமி டும்பரெக் காலுமே 


49 


காண்ட கும்படு பாதகக் கள்ளுநர் 
சேண்ட லம்புகு மார்க்கஞ்சி தைப்பவர் 
தீண்டி டாதுஞ்சு டுங்கொடுந் தீயவர் 
மாண்ட வப்பொருட் சூறைசெய் மாற்றலர் 


50 


நீச நெஞ்சார்நிட் டூரிக ணேர்விசு 
வாச காதகர் வான்கதி மார்க்கரை 
மோசம் போக்கிமு ழுக்குரு டாக்கிடும் 
நாச காலர்ந ராந்தக ராமிவர் 


51 


வேண்டு மாயின்வி ளிப்பர்ப சாசினை 
ஆண்ட டுத்தவ னுஞ்சம ராடுவன் 
ஈண்டு வேறலெ வர்க்கும் ரிதுகாண் 
ஆண்ட கையரு ளப்பருக் கேயலால் 


52 


இனைய வஞ்சப்ப கைவர்வந் தீண்டிய 
முனைமு கத்துமு றிந்துடைந் தோர்களெத் 
தனைய ரென்றுரை யாடுவல் தக்கதன் 
றனையர் தம்மைய வமதித் தெள்ளலே 


53 


426 


ஆரணிய பருவம் 


நேருங் கள்ளநி சாசர ரைத்தெறுந் 
தீர ரென்றுசெம் மாந்துசெ ருக்கிவீண் 
வீரி யம்புகல் வீம்பரின் னோரன 
போரி லென்றும்பு றக்கொடை யீவர்காண் 


54 


வள்ள லூர்புகு மார்க்கத்தி டைக்கிடை 
கள்ளர் தொக்கணி கைப்பொரு ளாதிய 
கொள்ளை யாடுங்கு றியுடைத் தாதலிற் 
றெள்ளி யோர்செய்தி றன்சொலக் கேட்டியால் 


55 


வெற்றி கொள்விசு வாசப்ப ரிசைகைப் 
பற்றி யேனைப்ப டைக்கல முந்தரித் 
தற்ற நோக்கிய ருட்டுணை யின்பலம் 
முற்று நாடிமுற் செல்வரிம் மொய்ம்பொடே 


56 


வாத னைப்படு மாரணச் சூழலைக் 
காத கப்பகை யைப் படு கள்வரைச் 
சோத னைத்திர ளைக் கொடுந் துர்ஜன 
சாத கக்குழு வைச்சம பூமியை 


57 ) 


பண்டி ராஜப ரிஜந ராயமெய்த் 
தொண்டர் வென்றுது ரந்துக டைப்பிடித் 
தண்டர் கோனக ரத்தைய டைந்தனர் 
விண்ட லத்துவி புதர்கொண் டாடவே 


58 


மூண்ட வெம்பகை யாவுமு ருக்கிட 
ஈண்டு காறுந் துணைபுரிந் தெம்பிரான் 
ஆண்டு வந்தவ ருட்செய லாய்தியேல் 
வேண்டு மோவொரு சான்றிதின் வேறினி 


59 


என்று மெய்விசு வாசத்தி யல்பெலாம் 
நன்றெ டுத்துரை யாடி லந்திகழ் 
மன்றன் மாநக ரத்துவ ழிக்கொடு 
நின்றி டாதுமுற் சென்றனர் நீர்மையார் 


60 


விசுவாச விளக்கப் படலம் முற்றிற்று 


கார் வண்ணப் படலம் 


இவ்வா றாக வைதிக மார்க்கத் தியல்பேசிச் 
செவ்வே சென்றார் சென்னிழ லேபோற் றிரிவின்றி 
ஒவ்வா வேடத் தோரறி வீன னுடனேக 
அவ்வா றோரா தேகினர் சின்னா ளறவோரே 


1 


ஏகுழி முன்னிட் டாங்கொரு சாரே யிருகூறாய் 
மாகத லத்துப் பாதைபி ரிந்த மரபுன்னிப் 
போகுவ தெங்ஙன் மேலினி யென்னாப் புகல்முட்டி 
ஆகுல முற்றே நின்றுதி கைத்தா ரதுபோழ்தில் 


2 


கோலிய பேயோ காரிரு ளேயோ கொதிகொள்ளும் 
ஆலம தேயோ பாதக மோதீ யவையெல்லாஞ் 
சாலவி ருந்தை போலுறு வாய்ந்தோர் தநுவாக 
ஞாலமி சைக்குங் கார்வண னென்பா னவையுள்ளான் 


3 


நஞ்சுக லந்த பாலமிர் தேபோ னயவஞ்சம் 
விஞ்சவி ளைக்கும் வாய்மொழி யாளன் வினைபொல்லான் 
நெஞ்சினி ருண்ட மேனிபு தைப்பா னிலவீனுங் 
கஞ்சுகி போர்த்த கள்வன டுத்துக் கரைவானால் 


4 


எங்குசெல் குற்றீ ரேனிவ ணிற்பீ ரெமர்போல்வீர் 
சங்கட மென்கொல் சாற்றுதி ரொல்கல் தகவன்றால் 
பங்கமி லீரென் றின்னுரை யாடிப் பகர்வான்போல் 
வெங்கடு நெஞ்சன் வேதியர் தம்மை வினவுங்கால் 


5 


மாசறு சுத்த வைதிகர் தாமு மதிவல்லோய் 
நாசம்வி ளைக்குந் தேசம்வி டுத்திந் நடைகூடி 
ஈசன கர்க்குப் போதுமி வற்றி னெதுஞான 
தேசிக மார்க்க மென்றுள நாடித் திகைக்கின்றேம் 


6 


என்றுதெ ரிக்க விச்சக னென்னு மிருள்வண்ணன் 
ஒன்றிய நண்பீ ருன்னத வானத் துயரோங்கன் 
மன்றன கர்க்கே செல்லுவல் யானும் வழியீது 
நன்றுடன் வம்மின் வம்மினெ னாமுன் னடைகொண்டார் 


7 


பொன்னே யன்ன புங்கவர் வேதப் பொறிகுன்றி 
என்னோ தேரா தின்னுரை நச்சி யிகல்வெய்யோன் 


428 


ஆரணிய பருவம் 


பின்னே சென்றா ரென்னிலி யாரே பிரபஞ்சத் 
தொன்னா ரைத்தேர்ந் தொல்லையொ ரூஉமெய் யுரவோரே 


8 


அப்புலை யன்பின் னாழ்படு கொப்ப மறியாமே 
குப்புற நாடுங் கொல்சின வேழக் குலமேபோல் 
செப்பரும் வேதச் செந்நெறி விட்டு ஜெகசாலத் 
தப்புவழிப்பட் டாரணர் சென்றார் சதிதேரார் 


9 


போயினர் முன்னே காவதம் வஞ்சப் பொறிமல்கிச் 
சேயொளி குன்றிக் காரிருள் துற்றிச் சிறைதோறும் 
பேயுழல் பாபத் தூறடர் கானிற் பிரபஞ்ச 
மாயவ லைக்குள் ளாகிவி ழுந்தார் மறையோரே 


10 


அவ்வயின் முன்செல் லிச்சக வஞ்சன் னறவோர்தாந் 
தெவ்வலை யிற்சிக் குண்டுதி யங்குஞ் செயல்கண்டான் 
எவ்வம றைக்கும் போர்வையை வீசி யிருள்வண்ண 
வெவ்விய மேனி தோன்றிட நின்றான் வெருளுற்றார் 


17 


அந்தோ வந்தோ விச்சக நச்சி யசுணம்போல் 
முந்தோ ராதே மோசவ லைக்குண் முழுகுற்ற 
சந்தா பத்துக் கென்செய்து மென்னாத் தழலன்ன 
வெந்தா பத்தாற் சிந்தையி னைந்தே மிகையோர்வார் 


12 


நாயக னூலி னன்னெறி காண்பா னனியாய்வுற் 
றாயர ளித்த தூயப டங்கொண் டறிகில்லேம் 
நேயமொ டுய்த்த நல்லுரை யுள்ளே நெறிதப்பி 
மாயவ லைப்பட் டாருயிர் மாய்வே மதியில்லேம் 


13 


கைப்படு தீபங் கொண்டுகி ணற்றிற் கவிழ்வார்போல் 
மெய்ப்படு ஞான வித்தக முற்றும் விழிமூடிப் 
பொய்ப்படு வஞ்சப் புன்னெறி புக்குப் புலைமேவி 
இப்படு மோசத் தெய்தின மெவ்வா றினியுய்வோம் 


பொற்புறழ் போர்வை கண்டும் ருண்டேம் புலைவாயின் 
சற்பனை யோரேம் பேசிய வின்சொற் சதுராலே 
அற்புத மார்க்க விற்பன மும்போ யறிவும்போய்க் 
கற்பனை யாலே கற்பிள வெய்தக் கரைகின்றேம் 


15 


கார் வண்ணப் படலம் 


429 


மங்கள மல்கிய வாண்முகம் வாரிச மலரேனும் 
இங்கித வாய்மொழி சந்தன சீதள மிணையேனுஞ் 
சங்கைய றப்படு துர்ச்சன ருக்கிரு தயமோரில் 
வெங்கன லின்சிவை யாமெனன் மேலவர் விதியன்றோ 


16 


துன்றிருள் வண்ணன் கொன்றுழல் கூற்றின் றுணையுள்ளங் 
கன்றிய மாயக் கள்வனி வன்கை விடுபட்டுப் 
பொன்றிணி சீயோன் மன்றன கர்க்குட் புகுவேங்கொல் 
என்றிவை பன்னி யாவித ளர்ந்தங் கிடைகாலை 


17 


வேறு 


புண்ணி யத்தடம் பூத்தபொற் றாமரை வதனந் 
தண்ண ளிக்கர சிருக்கையாச் சமைந்துள தடங்கண் 
எண்ண ருஞ்சுவைத் தெள்ளமு தெழிற்றிரு வசனம் 
உண்ணி லாவுமெய் யன்பொளி திவள்திரு வுருவம் 


18 


அஞ்ச லஞ்சலென் றருள்புரி தருமப யாஸ்தஞ் 
சஞ்ச லங்களைந் திடவிரை தருதிருப் பாதம் 
அஞ்சு காயத்தின் வடுத்திக ழவயவக் காட்சி 
விஞ்ச வேதியர் விழிக்கெதிர் தோன்றினர் விமலன் 


19 


கண்டு கண்டிரு கைத்தலஞ் சென்னியிற் கவினத் 
தெண்ட னிட்டுளங் கசிந்தழு தேங்கினர் திகைத்தார் 
உண்டு கொல்லினி யுய்வெமக் கெனப்பிழை யுள்ளி 
எண்ட போதனர் நாணின ருரையவிந் திருந்தார் 


20 


எந்த வூரெங்கு செல்குதி ரிருட்படு கானில் 
வந்திம் மாயவெவ் வலையிடை மறிந்ததென் வகுத்துச் 
சிந்தை யுள்ளுறை தெரிபவர் தெரிக்கெனத் தெரித்தான் 
முந்தை யுற்றவா றனைத்துஞ்சொன் முறையறி முதியோன் 


21 


வேத்தி ரக்கர வித்தகன் வேதியன் விதந்த 
மாத்தி ரத்தினி யஞ்சன்மின் வஞ்சவிச் சகன்வாய்ச் 
சூத்தி ரத்தினுந் தூதவே டத்தினுந் தூய 
பாத்தி ரன்னென மருண்டனி ரிதுபர மார்த்தம் 


22 


நன்று நன்றென நாசபா சத்தினை நறுக்கி 
ஒன்றி யென்னுடன் வம்மினென் அர்த்தநூ னெறியைச் 


430 


ஆரணிய பருவம் 


சென்று கூட்டினர் தெருட்டினர் சென்முறை திகழ்த்தி 
நின்று வேதியர்க் கடிந்திது புரிந்தனர் நிமலன் 


23 


மறிதி கழ்த்திய வானந்த மலைக்குலக் குரவர் 
குறிதி கழ்த்திய படந்தந்து கொற்றவ னகர்க்கு 
நெறிதி கழ்த்திய நீர்மையை மறந்துநீள் வஞ்சப் 
பொறிதி கழ்த்திய கொடுவலைப் புக்குழன் றயர்ந்தீர் 


24 


மண்ட லத்தெம ராயெமை வழிபடு மகவாய்த் 
தொண்டு பட்டவர் தம்மையாங் குறிக்கொண்டு தொடர்ந்து 
விண்ட லம்புகுத் துவமிடை விதிவிலக் கிகப்பிற் 
றண்ட னைப்படுத் துவநம ராஜ்ஜிய தருமம் 


25 


செப்பு மாறினி யென்னெனச் சினக்குறி மல்கிக் 
குப்பு றுத்தியங் கவர்தமைக் குணப்படு மட்டாத் 
துப்பு றழ்ந்தந் திருக்கர வேத்திரந் துணிய 
விப்பி ரர்க்குடல் சிவப்புற வடித்திது விளம்பும் 


26 


உளந்தி ரும்பிமெய்ப் பத்தியோ டூர்த்த நூ னெறியில் 
வளந்த ருந்திரு நகரையே குறிக்கொண்டு வாணாள் 
அளந்த மட்டுநல் லறங்கடைப் பிடிமினென் றன்பிற் 
கிளந்து செல்கென விடுத்துடன் கரந்தனர் கிரீசன் 


27 


உடையி ழந்துழி யுதவுதங் கையென வலைப்பட் 
டிடையுங் காலையுய்த் தீட்டுபே ருதவியை யெண்ணி 
நடைய றிந்தமெஞ் ஞானியர் நன்றியோ டேத்தி 
விடையு கந்துபெற் றேகினர் மேதகு நெறியில் 


28 


ஆயர்செய்நன்றி யறிந்திடா விழிகுண வழிம்பும் 
மாய விச்சக வாய்மொழி மதித்தபே தைமையுந் 
தூய பாதையை விலகிய துணிகரச் செயலும் 
பேயன் பின்றொடர்ந் தவனடி பிடித்தபொல் லாங்கும் 


29 


முற்று பேரிடர் மூடிய முறையறிந் தீசன் 
உற்ற டுத்துவந் துயிரளித் துதவிய வரித்துங் 
குற்ற மின்மதி புகன்றுளந் தெருட்டிய குணமுஞ் 
செற்ற மோட்டித் தருள்புரி திருவுளக் குறிப்பும் 


30 


சோக பூமிப் படலம் 


431 


அகத்து மல்கிய ஜீவவித் தனைத்துநம் மீசன் 
முகத்து மல்கிய வருட்டுளி தோய்தலின் முளைத்து 
மிகத்தெ ருண்டமெய் யுணர்ச்சியின் விதந்துரை யாடி 
மகத்துவ வம்புனைந் தேத்தினர் வழிக்கொடு போனார் 


31 


கார் வண்ணப் படலம் முற்றிற்று 


சோக பூமிப் படலம் 


மாக நாயகன் றிருவருட் டுணைமையின் வலத்தான் 
மோக விச்சக தேசத்தை முற்றும்விட் டொருவித் 
தேக தத்துவத் தளர்வினை யசதியைச் செறிக்குஞ் 
சோக பூமிசென் றடைந்தனர் சுருதி நூல் வலவர் 


1 


மன்னு யிர்க்கெலா முரிமையே மறுமையாத் திரிகம் 
என்னி னுஞ்சில ரன்றிமற் றெவருமிங் கெய்தார் 
பன்னு மாலுறு சோகபூ மியினலம் பருகா 
முன்ன ரேமுடித் திடுவரங் கிடைக்கிடை முறிந்து 


2 


இருந்தி ருந்திடைந் தேங்கலு மெழுந்துதள் ளாடி 
வருந்த லும் பொறி மயங்கலுந் தியங்கலு மறுகிப் 
பெருந்த கைக்குணம் பிறழ்ந்துபே துறுதலும் பேணி 
அருந்த லுந்துயில் பொருந்தலு மந்நிலத் தியற்கை 


3 


முதுமை யாகிய வாடைவந் துடலிடை முயங்க 
மதிம யங்கிவை திகநடை தளர்ந்துகண் மருண்டு 
விதிநி டேதத்து விழிப்புறா விதந்தனை மறந்து 
புதுமை யாத்துயில் பொருந்தலே யந்நிலப் புதுமை 


4 


இற்ற தாகிய படப்பையை வேதிய ரெய்தி 
மற்றி தானந்த சைலத்து மாதவர் வகுத்துச் 
சொற்ற சோகமா நிலமெனத் தம்முடற் சோக 
முற்ற வாறுகண் டுணர்ந்தன ராண்டுற்ற வொல்லை 


5 


துருவி யேகினர் தூரமோர் சிறிதுகண் டுஞ்சக் 
கருவி யாயமென் காறவழ்ந் துடலிடைக் கரப்ப 
ஒருவ ருந்துயில் விழித்துணை பொதிதலு முரவோய் 
இருவ ருந்துயின் றெழுதுமோர் கடிகையென் றிசைத்தான் 


6 


432 


ஆரணிய பருவம் 


தூய நம்பிக்கை சொற்றசொல் லயிலுளந் தொளைப்பக் 
காய மிக்குற நடுங்கியுங் கலங்கியுங் கவன்றும் 
ஆயர் சொற்றிற மறந்தனை யேகொலா மைய 
மாய நச்சுறக் கத்தினை வரைதலே மரபாம் 


7 


அறங் குலாவுநன் மதிவலோ யாரணத் தௌழ்தம் 
உறங்க வோவுண்டு தெவிட்டின மோட்டத்தை யொடுக்கேல் 
திறங்கு லாவிய பந்தயப் பொருணிலை தெரிந்தீண் 
டிறங்கு சென்னியை நிமிர்த்து முன் னிடுதியா லெம்பி 


8 


ஐய கேளறம் பொருளின்பம் வீடென லாய 
மெய்ய வாம்புரு ஷார்த்தங்க ளொருங்குடன் விலகும் 
மையல் கூர்துயில் விளைத்திடு மானிடப் புரையில் 
பொய்ய ளைந்ததீ வினையெலாம் புதுக்குடி பொருந்தும் 


உறக்க மேயிக பரநன்மைக் குட்பகை யாகும் 
உறக்க மேசுய முயற்சியை யொருங்கறத் துடைக்கும் 
உறக்க மேபகைக் கொருதுணை யாயுயி ரொழிக்கும் 
உறக்க மேவறு மைக்கெலாங் காரண முலகில் 


10 


இனைய வாதலி னெம்பிநீ கண்முகிழ்த் துறங்க 
நினையல் நித்திரை சத்துரு வெனும்புவி நீதி 
முனைவ னல்கிய கலிக்கமொன் றுளததை முடுகி 
வனைவ லென்றிரு விழியினுந் தீட்டினான் மறையோன் 


11 


சிறக்கு நன்மருந் துதவலு நம்பிக்கை தெருண்டான் 
உறக்கங் காதம்போ யொளித்ததங் கோரிரு வோருந் 
துறக்கங் கிட்டிய தாமெனத் தூநெறி நடந்து 
மறக்கொ ணாத்திரு வாக்கெடுத் துரைத்தனர் வருவார் 


12 


ஆய காலைமா யாபுரிச் சந்தையி லமர்ந்து 
தீய கொண்டுவிற் றூதியந் திரட்டுநீ தெருண்டு 
தூய யாத்திரை செயமனந் துணிந்தொருப் படற்கு 
மேய காரணந் தெரிக்கென நம்பிக்கை விரிப்பான் 


13 


உய்வ ழித்திறந் தெருட்டியு முதவிசெய் தளித்துந் 
தெய்வ பத்தியில் வளர்த்துநல் வழிவிடிற் சினந்தும் 
மெய்வ ழித்துணை யாகியும் புரந்தனை மேலோய் 
ஐவ கைப்பெருங் குரவனு நீயெனக் கத்த 


14 


சோக பூமிப் படலம் 


433 


கண்டு யின்றிடாக் கலிங்கமிட் டருள்வழிக் காத்துக் 
கொண்ட ணைந்தனை யின்னுநீ குறிக்கொண்டு கோமான் 
விண்ட லம்புகு காறுமெற் காப்பதுன் வேலை 
தொண்ட னேன்செய்கைம் மாறுனக் குண்டுகொல் துணியில் 


15 


ஈது நிற்கயா னிந்நெறி பிடித்தகா ரணமென் 
ஓது கென்றனை யித்திற முணர்ந்துரை யாடிப் 
போது வேமெனிற் றுயிலெமைத் தணந்து பின் போகுஞ் 
சாது மார்க்கத்துக் கடுத்ததாங் கேளெனச் சாற்றும் 


16 


சற்ப னைக்கெலா முறையுண்மா யாபுரிச் சந்தை 
விற்ப னைப்பொருள் யாவையு மாயமாம் விரும்பிக் 
கற்ப னைப்பொரு ளீட்டியோர் யாவருங் கவிழ்ந்தார் 
நிற்ப தன்றிந்த வாழ்வெனு நிண்ணயத் தெரிந்தேன் 


17 


நின்னிற் றோன்று சன் மார்க்கத்தி னீதிநிண் ணயமும் 
பொன்னிற் றோன்றிய மெய்விசு வாசத்தின் பொலிவும் 
என்னிற் றோன்றிய வுணர்ச்சியிற் பதிந்தன வெந்தாய் 
முன்னிற் றோன்றிய வாடியிற் றோன்றிய முகம்போல் 


18 


குத்தி ரக்குழு வீண்டி வெங் கொலைக்களப் படுத்திச் 
சித்தி ரக்கொலை செயப்பட்ட தீர்க்கவிஸ் வாசி 
பத்தி மெய்வயி ராகத்தைப் பவித்திரச் செயலை 
வித்த கக்கலை ஞானத்தைக் கண்டுளம் வெருண்டேன் 


19 


உண்டெ னப்படு மெய்விசு வாசத்தி னுரத்தைக் 
கண்டு கேட்டுளங் கவன்றதும் வெருண்டதும் காண்டி 
அண்டர் நாயகன் றொழும்பனா யவித்தையைப் போக்கிப் 
பண்டு நன்னெறி பற்றியான் படர்தற்கு மூலம் 


20 


பாவி யென்றுளங் கவன்றனன் முடிவுன்னிப் பயங்கொண் 
டாவி நைந்தன னாயினு மகத்துளங் குரித்து 
வீவி லாதெழு முணர்வினை மென்மெலப் புதைப்பான் 
ஆவ லுற்றிராப் பகலெலா முயன்றன னறவோய் 


27 


நம்ப னாவிநின் றுளத்திடைப் பொருத்துநல் லொளியை 
எம்பி நீயவித் திடமுயன் றதுவென்னென் றிசைத்தி 
இம்ப ரேயெனை யாட்கொள வென்னுளத் திறுத்த 
உம்பர் நாயகன் கிருபையென் றுணர்ந்திடா மடமை 


22 


434 


ஆரணிய பருவம் 


முற்றும் பாவத்தின் முயங்கிய முயக்கம்விட் டிடாமை 
உற்ற டைந்ததீத் தோழரை யொருவுகில் லாமை 
துற்று பாவத்தின் சுமையணுத் துணையுந்தோன் றாமை 
இற்றெ லாமதி யீனமுங் காரண மெந்தாய் 


23 


ஜெகத்து மெய்ந்நிழல் புதைத்திட முயல்பவர் திறம்போல் 
அகத்து மெய்யொளி யவிக்குமா றறமுயன் றிடினும் 
மகத்து வச்செய லாலகத் துணர்ச்சிமா யாது 
மிகத்தெ ருண்டெழு முறைமையை விள்ளுவல் கேட்டி 


24 


சாது மார்க்கரைக் காண்டலுந் தகைப்படு சுருதி 
ஒது கீதைவந் துறுசெவி மடுத்தலு மொடுங்கா 
வாதை நோய்கண்டு கலங்கலு மலங்கலுங் கடுகி 
ஏது வின்றி மூச் சொடுங்கல்கண் டஞ்சியேக் குறலும் 


25 


மேலை நாணடுத் தீர்வையை நினைந்துளம் வெருண்டு 
காலை மாலையுங் கவன்றுள நடுங்கலும் பிறவுஞ் 
சால மெய்யுணர் வெழுப்பின நன்மனச் சான்றுங் 
கோலி மெய்ம்மனஸ் தாபத்தை விளைத்து குரவ 


26 


மெய்யு ணர்ச்சியை யொருபுறத் தொதுக்கினும் வெகுண்டு 
துய்ய நன்மனச் சான்றெனைக் கடிந்திடுஞ் சுடுசொல் 
ஐய தாங்கரி தாதலின் மெய்மனஸ் தாபம் 
உய்யு மாறுளத் தூன்றிநின் றோங்கிய துரவோய் 


27 


வைகல் சிற்சில கழியவு மிடைக்கிடை மரணங் 
கைக லந்திடி லென்செய்வ லென்றுளங் கலங்கி 
மைக லந்ததுன் மார்க்கசீலத்தையும் வளைந்த 
பொய்க லந்ததீ நட்பையும் போக்கின னொருங்கே 


28 


வைதி கம்பெறு சமயசீ லங்களை வழுவில் 
மெய்தி கழ்ந்தவான் விதிநிடே தங்களை விழைந்தென் 
கைதி கழ்ந்தமெய்த் திருமொழி யகத்துளே கவின 
உய்தி றங்கடைப் பிடித்தன னல்லொழுக் குவந்து 


29 


இனைய வாத்திரி கரணமொத் தியற்றுநல் வினைகள் 
எனைய வேனுந்தீ தொடுகலந் தலதிலை யென்னா 
நினைவு மூட்டிமேன் மேலுநெய் சொரிந்தென நிகழ்த்தி 
எனைவ தைத்தெரி மடுத்ததிங் கென்மனோ சாக்ஷி 


30 


சோக பூமிப் படலம் 


435 


உள்ளு ளேபுக லுளக்கரி யுரையெலா முண்மை 
வள்ள லாருமென் பிழையெலாம் வரைந்துவைத் தனருட் 
கள்ள மாயநற் கருமங்கள் கதிக்குரை யேறா 
எள்ள னைத்துநீ தியுமிலை யுய்குவ தெங்ஙன் 


31 


புதிய சீலமு மொழுக்கமும் புனிதமு மருவி 
விதிவி லக்கினி யனுட்டிப்ப னாயினும் மேலை 
முதிய பாவத்துக் கென்செயக் கடவன்யான் முத்திக் 
கதிப னாணையிற் றீச்சிறைப் படுத்துவ ரன்றோ 


32 


அன்றன் றைக்கட னன்றன்றைக் கிறுப்பினும் வறியோர் 
தொன்று பட்டவப் பெருங்கடன் றொலைக்குமா றெவன்கா 
சொன்று மீதியின் றாய்க்கட னொருங்கிறுப் பளவுந் 
துன்று வெஞ்சிறைப் படுத்தலே தொல்லுல கியற்கை 


33 


தீது றாதநற் கருமமில் லேன்சிறி தெனினும் 
நீதி யும்மிலன் பாவதண் டனைக்கெதிர் நேரே 
போது கின்றனன் புகலிடம் பிறிதெங்கு மில்லேன் 
ஏது செய்குவ னிரக்ஷணைக் கெனக்கவன் றிடுநாள் 


34 


வேறு 


உத்தமந் திகழு மேனி யொண்மதி நிதானி யென்னும் 
வித்தகன் வரக்கண் டொல்லை விழுத்தகு மரபி னேற்றுச் 
சித்தசஞ் சலமெற் குற்ற திறனெலாந் தெரியச் செப்பி 
எத்திற மேனு நன்கொன் றியம்புகென் றிரந்து நின்றேன் 


35 


சேய்முக வாட்டங்க கண்டு சிந்தனை கசிந்து போற்றுந் 
தாயரின் முகந்தை வந்து தணப்பில்பே ரன்பள் ளூறி 
வாய்மலர்ந் தொழுகல் போலு மைந்தநீ கலங்க லென்னாத் 
தூயர க்ஷணிய போதந் தொகுத்துரை யாட லுற்றான் 


36 


உன்னுளத் தெழுந்த பாவ வுணர்ச்சியுமுள்ளச் சான்றும் 
முன்னுறீஇக் கடிந்த வாக்கு முழுமனஸ் தாப மாய 
இன்னலு நினையீ டேற்ற வெம்பிரான் குறிகொண் டுன்பால் 
பன்னருங் கிருபை யுய்த்த பரிசென மனத்துட் கோடி 


37 


ஞானநூ லனைத்துங் கற்று நற்கரு மங்க ளாற்றித் 
தூனடை பயின்ற போதும் ஜென்மத்தே தொடுத்து நின்ற 


436 


ஆரணிய பருவம் 


ஈனமாங் குணதோ ஷங்க ளியைதலால் யாவுந் தீதாங் 
கானனீ ரருந்தித் தாகங் கழியுமோ கருதுங் காலை 


38 


கருவிலே விடம்போற் பாவங் கலந்து பின் கதித்துப் பாழ்த்த 
உருவிலு மனாதி யந்தக் கரணத்து மொருவா தாக 
மருவிநின் றுடற்றி நாளு மரணபா தலத்தைக் காட்டித் 
தெருவிலே விடுக்குஞ் செய்கை ஜெகங்கண்டு தெருளா தின்னும் 


39 


கற்பனை பத்து மோம்பிக் கைக்கொளல் கடமை யேயாம் 
கற்பனை மீறிச் செய்யுங் கருமங்கள் பாவமாகும் 
கற்பனை காத்து மேனற் கருமங்கள் புரிவ தன்றோ 
கற்பனை களுக்கு மேலாக் கதித்தபுண் ணியமாந் தேரில் 


40 


கண்ணிய கடமைப் பாட்டைக் கருத்துறச் செய்ய கில்லா 
மண்ணியன் மாந்த ரேயாம் மாசறு விதிக்கு மேலாப் 
புண்ணியந் திரட்டி முத்திப் புரையில் பே ரின்பங் 
எண்ணிய வெண்ண மென்று மேழைமைப் பால தேயாம் 


கூட 


41 


தருவிதி விலக்கே யிந்தத் தரணியை யொருங்கு கூட்டி 
வெருவரும் பாவ தோட வெஞ்சிறைப் படுத்திற் றம்மான் 
திருவுள மிரங்கித் தம்மோர் திருக்குமா ரனைவி டுத்துப் 
பொருவரு மிரக்ஷை யீட்டி மீட்டனர் புவியை மேனாள் 


42 


ஜென்மநாட் டொடங்கி முற்றும் ஜீவநா ளளவும் பாவ 
கன்மமாந் தீட்டு றாமுக் கரணமும் புனித மேய 
தன்மரூ பன்செய் தாக்குந் தபோபலங் கிடைத்தா லன்றி 
நன்மையாம் ஜீவ ரக்ஷை நரருக்கின் றாகு மன்றே 


43 


பூதலப் பரப்பில் யாரிப் புண்ணிய மூர்த்தி யாய 
மாதவ னென்னி லின்றும் வடுத்திகழ் மேனி யோடு 
தாதைபாற் சருவ லோக சரணிய னாகத் தங்கி 
மேதினிக் கிரக்ஷை நல்குங் கிறிஸ்துவாம் விமலன் மேனாள் 


44 


மனிதஜீ வருக்குந் தேவ மகத்துவத் தினுக்கு மூடே 
நனிதிகழ் மத்தி யஸ்த நரதேவ மூர்த்தங் கொண்டு 
வனிதைபாற் றோன்றித் தூய வரன்முறை விதியை யோம்பிப் 
புனிதஜீ வியத்தை யுய்த்த புதுமையே புதுமை யாமால் 


45 


சோக பூமிப் படலம் 


437 


உலகெலாஞ் சமழ்த்த பாவ மொருங்கொரு தனியே தாங்கி 
விலகருஞ் சிலுவை மீது விண்ணின்று விழுத்த நீதி 
அலகறு தண்ட மேற்றிங் குயிர்ப்பலி யமலற் காக்கி 
நிலவுல கருக்கென் றுய்த்த நீதியே ஜீவ நீதி 


46 


பொன்றிய புனித மேனி பூசமா தியினும் புக்கு 
நின்றுமன் பதைகட் கெல்லா நித்திய ஜீவன் மல்க 
வென்றியோ டுயிர்த்தெழுந்த விந்தையை விசுவ சித்துள் 
ளொன்றுமெய் யடிய ரன்றோ வுன்னத பதம்பெற் றுய்வார் 


47 


இத்திறம் பரம ராஜ்யத் திளவர சாய வெம்மான் 
உய்த்தர க்ஷணிய மார்க்கத் துண்மையை விசுவ சிக்கிற் 
சித்தசஞ் சலம்போம் நீதி திகழ்ந்தொளி கிளைக்கு நின்னை 
மொய்த்தபா பாந்த கார முற்றிலும் விடியு மன்றே 


48 


ஆண்டகை நீதி யென்னை யடையுமா றெவன்கொ லென்னாத் 
தேண்டுதி மெய்யன் போடு திகழ்விசு வாசமுன் னிற் 
காண்டகக் கவினிற் றென்னில் கருணையாற் றொழுக்கீ தொன்றோ 
வேண்டுநன் னிதியம் யாவும் வியனகப் புலந்தந் துய்க்கும் 


49 


நன்மைசால் தேவ மைந்தன் நடுநின்று நரருக் கேயாய் 
வன்மைசான் மநுட தன்ம வரம்பறா தொழுகி நீதிப் 
பொன்மலை குவித்துத் தம்மைப் புகல்புகுந் தவர்க்கு நல்குந் 
தன்மையை நம்பிச் சேறி சான்றுமெய் யடியார் சங்கம் 


50 


கடைப்படு வன்க ணீசப் புலையனேன் கணிப்பில் பாவ 
முடைத்தொழு நோயி னாக்கை முயங்கியேன் றுணிந்து முன்சென் 
றடைக்கல மெனலாங் கொல்லோ வருவருக் காதென் கண்ணீர் 
துடைப்பரோ புனித ரென்னா வையுறீஇத் துளங்கல் கேண்மோ 


51 


பொருந்துவெங் கொடிய பாவப் பொறைசுமந் திளைத்துச் சிந்தை 
வருந்துவீர் வம்மின் வம்மின் வந்திளைப் பாறி யென்னோ 
டிருந்துண வருந்து மின்னென் றெம்பிரான் விளிக்கு மின்சொற் 
றெரிந்திலை போலு மெம்பி செவிகொடு செவிகொ டின்னே 


52 


உரைசெயற் கரிதெம் மைய னுபதேச மொழுக்கஞ் சீலம் 
விரைசெறி கிரியை துன்ப மிருத்துவே தனையிவ் வெல்லாம் 
புரையற விளக்கு மிந்தப் புத்தகங் கொண்ணீ யென்றீந் 
துரைநிலை பிசகா திந்த வுலகொழிந் திறினு மென்றான் 


53 


438 


ஆரணிய பருவம் 


என்னுளங் குவிந்த தேனு மீசனோர் குமார வள்ளல் 
சந்நிதி குறுகி யாங்கு சாற்றும்விண் ணப்ப மாவ 
தென்னென வறிய கில்லே னியம்புகென் றிரந்தே னாகப் 
பொன்னெனப் போற்று மன்றாட் டொன்றுளம் பொறித்துப் 

போனான் 


54 


வந்தனத் தோடு நன்றி வழுத்தியான் றிருமித் தக்கோய் 
சிந்தையிற் பொறித்த செஞ்சொல் சிலையெழுத் தாக நிற்ப 
நொந்துடைந் தூறு பட்டு நொறுங்குண்ட விதயத் தேனாய் 
அந்தரங் கத்தை நாடி யடைந்தன னவலித் தேங்கி 


55 


உன்னத பரம ராஜ னொருதிரு வோலக் கத்துச் 
சந்நிதி நினைந்து கிட்டித் தாளிணை முடக்கி நின்று 
பன்னருங் கருணை யுள்ளிப் பத்தியோ டிருகை கூப்பிச் 
சென்னிதாழ்த் திறைஞ்சி யன்பிற் சிந்தனை கசிந்து போற்றி 


56 


ஆதிமெய்த் திருவாக் காகி யவிரொளிப் பிழம்பு மாகிப் 
பூதலம் புரக்க வந்த புண்ணியப் புனித மூர்த்தி 
மாதயா நிதியே ஞான வரோதய கிரியே நின்சீர் 
பாதபங் கயம்பல் லாண்டு பல்லாண்டு வாழி வாழி 


57 


அறக்கொடும் பாவி கல்லா வசடர்க்குள் ளசட னஞ்சா 
மறக்கொடும் புலைய னாய வஞ்சகப் புலைய னேன்யான் 
துறக்கநாட் டரசன் சீற்றச் சுடுதழற் சுவாலைக் கஞ்சிச் 
சிறக்குநின் சரண நீழ லடைக்கலஞ் சென்று சேர்ந்தேன் 


58 


என்னிகர் பாவி யில்ல ரெனினும்யா னேழைப் பாவி 
இன்னலுற் றழுங்கும் பாவ ஜீவகோ டிகளுக் கென்றும் 
நின்னிக ராய தஞ்சம் பிறிதிலை யென்ன நேடிப் 
பொன்னடி நீழல் வந்து புகுந்தனன் போது கில்லேன் 


59 


இரங்குக பாவ பார விருஞ்சுமை யாற்ற கில்லேன் 
இரங்குக வேழைப் பாவி யெனக்கொரு கதிவே றில்லை 
இரங்குக தேவ கோப வெரிவிழுந் தழிக்கா முன்னம் 
இரங்குக ஜீவ ரக்ஷைக் கென்றுரு வெடுத்த தேவே 


60 


என்னுயிர்க் குயிரு நீயே யீடேற்று மீச னீயே 
மன்னுசற் குருவு நீயே வழிதடுத் தெனையாட் கொண்ட 
முன்னவன் றானு நீயே முற்றுநீ சுற்று நீயென் 
றுன்னைநன் கறிய நீயென் னுளத்தறி வுறுத்து கெந்தாய் 


61 


சோக பூமிப் படலம் 


439 


மைவிளை யிதய மாய வகலுளே மலினம் போக்கி 
மெய்விசு வாச மென்னும் வியன்றிரி கொளுவி மாறாத் 
தெய்விக வருளை யூற்றித் திவ்விய சுடரை யேற்றி 
நெய்விளக் கலர்த்தி யென்னு ணிலவிவீற் றிருத்தி நீண்டோய் 


62 


உற்றமெய் விசுவா சத்தா லுரிமையாம் பரம நீதி 
மற்றது பெறுங்கால் ஜீவன் மல்குமென் றுரைக்கும் வாய்மை 
அற்றமில் விசுவா சத்தை யாக்கிநீ தியைத்தந் தாக்கன் 
முற்றுநின் னருளின் செய்கை முறையன்றோ கருணை மூர்த்தி 


63 


ஆழியிற் பெரிதென் பேனின் னருட்பெருங் கிருபை தன்னை 
வாழிநின் னன்புக் கெல்லை யாதென வழுத்து கிற்பேன் 
பாழியம் புவியின் மிக்க பாவியேற் புரந்த வன்பென் 
நூழிதோ றுலகமெங்கு முரைநிற்கு மென்ப தல்லால் 


64 


எச்சிலே விழையுங் குக்க லெனவிழி தொழில்செ யீனக் 
குச்சித மான பாவி குவலயத் தென்னை யொப்பார் 
நிச்சிய மில்லை யில்லை நீசனேற் கிரங்கி யான்மப் 
பிச்சையிட் டருளிப் பாவப் பிழையலாம் பொறுத்தி யெந்தாய் 


65 


கிளருமெய்ஞ் ஞான போதங் கேடில்சன் மார்க்க சித்தி 
வளர்விசு வாசக் காட்சி மாசறு புனித நீதி 
உளமலி யன்பு மேலிட் டுன்றொழும் புவக்குமாசை 
விளையநின் னாவி நல்கி விடாதுகாத் தருள்வா யாமென் 


66 


என்றிவ்வா றாகப் பல்கா லிராப்பக லிதய நொந்து 
நின்றுமன் றாடி வேண்டி நெட்டுயிர்ப் பெறிந்து சின்னாள் 
குன்றிடாக் கருணை மல்குங் கோவிளங் குமார தேவன் 
என்றெனக் கிரங்கு வார்கொல் லென்றுளங் கவலச் சென்ற 


67 


ஆயிடை நெஞ்ச மாழ்கி யாவிசோர்ந் தயதி மல்கி 
நாயகன் றிருமுன் செல்ல விடைந்துள நலிந்த தேனும் 
ஓயகிற் கிலன்மன் றாட்டை யுத்தம வுரைக ளெல்லாம் 
மாயமி லுண்மை யென்றென் மனக்கொளக் கிடந்த மாண்பால் 


68 


அன்றியுங் கிறிஸ்து நீதி யலதெனைப் புரக்கத் தக்க 
தொன்றுமின் றுலகத் தென்னு முண்மையும் ஜெபமின் றாயின் 
மன்றமன் னிப்பு மின்றென் வாய்மையு மன்றாட் டொன்றிப் 
பொன்றினு நலமென் றோர்ந்த போதமுங் காத்த வெந்தாய் 


69 


31 


440 


ஆரணிய பருவம் 


இன்னுமொன் றறவோய் கேட்டி யெம்பிரா னருட்ச காயம் 
உன்னிலே தாழ்க்கு மேனு முவந்துகாத் திருத்தி யாயின் 
முன்னுற வருந்தப் பாது முற்றுநிண் ணயமற் றென்னாப் 
பன்னிய சுருதி வாக்கொன் றுளத்துறப் பதிந்த தந்நாள் 


70 


இத்தகு முறைமை யாலென் னிதயம்பின் னிடையா தாக 
முந்திநாட் டரசன் மைந்தன் முன்னிலை யாகு மட்டும் 
நித்தமுந் திருமுன் கிட்டி நின்றுமன் றாடு மிந்த 
வித்தகப் பழக்க மெற்கு விடாப்பிடி யாய தெந்தாய் 


71 


ஆங்கொரு வைகல் பாவ வருவருப் பெனக்குத் தோன்றி 
நீங்கருந் துக்க மல்க நித்திய கேட்டை யுள்ளி 
ஓங்கிய பிராண தாப முள்ளுறீஇத் தகிப்ப வாற்றா 
தேங்கிநெட் டுயிர்த்துச் சோகித் தின்னலுற் றிடையுங்காலை 


72 


இகபர மிரண்டி னுக்கு மிறைமைபூண் டெம்ம னோர்க்குப் 
புகலிட மான ஜேசு புண்ணியப் படிவத் தோடு 
முகவிழி கொளப்பொ றாத முதிரொளிப் பிழம்பி னூடென் 
அகவிழி களிக்கத் தோன்று மற்புதக் காட்சி கண்டேன் 


73 


அஞ்சலை கலங்க வேண்டா மநாதிநித் தியபி தாவை 
மஞ்சனா மெனைநே சித்து வரன்முறை விசுவா சித்துச் 
செஞ்செவே பற்றி நிற்றி திடங்கொளளென் றமுதச் செவ்வாய்க் 
கிஞ்சுக மனைய கோல விதழ்விண்டு கிளக்கக் கேட்டேன் 


74 


என்னுறு நித்திய ஜீவ னிருவிழி களிக்கத் தோன்றி 
முன்னிலைப் பட்ட தென்னா மொழிதிற னறியே னாகிச் 
சென்னிதாழ்த் திறைஞ்சி யாண்டோய் ஜெகப்பெரும் பாவி யேற்கும் 
உன்னரும் பாவ மன்னிப் புறுவது கொல்லோ வென்றேன் 


75 


பாவஜீ வரைப்பு ரக்கப் பாருல குதித்த ஜேசு 
தேவனோர் மைந்த னென்றுஞ் சிந்துசெங் குருதி யொன்றே 
ஜீவனைப் புனித மாக்குந் திவ்விய வவிழ்த மென்றும் 
மேவர வுயிர்த்தெ ழுந்த வென்றியே யிரக்ஷை யென்றும் 


76 


உள்ளுணர் விசுவா சத்தா லூக்கிநொந் துடைந்தென் பக்கல் 
நள்ளிவந் தடையிற் பொல்லா நராந்தகப் புலைய னென்னா 
எள்ளுறு பாவி யேனு மிகழ்ந்தவ மதித்தோர் போதுந் 
தள்ளிடே னினக்குப் போதுந் தந்தவென் கிருபை யென்றார் 


77 


சோக பூமிப் படலம் 


441 


இத்திற நிகழ்ந்த பின்றை யெம்பிரா னெனக்குள் ளுய்த்த 
சத்திய வாக்கின் வண்ணந் தணப்பிலா விசுவா சத்தான் 
முத்திநீ தியுமம் மான்மெய் முழுகுசோ ரியின்பி ராயச் 
சித்தமும் லபிக்கு மென்னாத் தெள்ளிதி னுணர்ந்தேன் மேலும் 


78 


நன்றியோ டுள்ளி நாளு நயந்தடித் தொழும்பு பற்றி 
ஒன்றிய சிந்தை யாற்கே யுரியவாங் கிறிஸ்தி யேசு 
நின்று கீழ்ப் படிந்து பார்க்கு நிருமித்த தண்ட மேற்றுப் 
பொன்றியு மீட்டி வைத்த புண்ணியப் பொலிவென் றோர்ந்தேன் 


79 


வேறு 


இம்மெய் வாக்கொளி யென்னித யத்துற 
மைம் லிந்தம னத்துயர் மாய்ந்தது 
மெய்ம கிழ்ச்சிநி றைந்துவி ழிவழி 
கைமி குந்துகண் ணீரெனக் கான்றதால் 


80 


நந்த மேசுக்கி றிஸ்துவை நம்பிய 
அந்த ணாளரை யாங்கவர் சீலத்தைச் 
சிந்தை யாரச்சி றக்குநண் பாற்றிட 
இந்தி யங்கள்வி ழைந்தன வென்னுளே 


81 


குருசு யர்த்தநங் கோக்கும் ரேசனார் 
தரிச னப்பலன் சாற்றுதி யென்றியேல் 
பரிச ழித்தமுற் சீவிய பாவத்தைக் 
கரிச றுத்ததுன் கண்கண்ட சாக்ஷியே 


82 


மைந்தன் மாசறு நீதியின் மாண்பினால் 
தந்தை நீதித ரும்புவி ரக்ஷணை 
சொந்த நீதிக றையுறத் தோய்தலின் 
முந்து மாக்கினை முற்றுமென் றோர்ந்தனன் 


83 


உள்ள நாள்ள வும்முல த்தினிக் 
கள்ள மின்மனச் சான்றினைக் காத்துநான் 
வள்ள லார்திரு நாமம கிமையை 
நள்ளி நாள்விடு நாட்டம்வந் துற்றதால் 


84 


எத்தி றப்பகை நேரினு மென்னொரு 
வித்த கன்கழல் விட்டிடு கிற்கிலன் 


442 


ஆரணிய பருவம் 


முத்தி கிட்டில வேனுமு றைமையிற் 
செத்தி டற்குமோர் தீரம்வந் துற்றதால் 


85 


எந்தை யித்தகு சிந்தனை யென்னுளே 
முந்து வந்துமு ளைக்கும தோசொலாய் 
விந்தை யாய்வினை யேற்றொழும் பாக்கிய 
அந்த ணாவிய ருட்டிற மாண்டகாய் 


86 


வன்பு லத்தும டிந்தொழிந் தோர்சிலர் 
என்பி ருங்குவைக் கின்னுயி ரூட்டிய 
அன்பி னாயவ ருட்டொனி யேயலாற் 
பின்பொ ரேதுவு மின்றெனப் பேசினான் 


87 


உற்ற நம்பிக்கை யென்னுமு யிர்த்துணை 
சொற்ற வாய்மைச்சு வைமது ரந்திகழ் 
பொற்ற சும்பமு தஞ்செவி போந்துகுத் 
தற்ற வாகவ ருந்தின னாரியன் 


88 


உண்டு தேக்கியு ளக்களி யுற்றுநீ 
தொண்டு பட்டச ரித்திரந் தோமறக் 
கண்டு கொண்டனன் யாவுங்க ருதுறில் 
அண்டர் கோனரு ளாக்கத்தி னாயவால் 


89 


ஆழி சூழுல கெங்குநம் மாண்டகை 
வாழி யந்திரு நாமம் கிமையே 
ஊழி யும்முல வாதுநின் றோங்குக 
வாழி வாழியென் றேகினர் மாதவர் 


90 


சோக பூமிப் படலம் முற்றிற்று 


அறிவீன வர்ச்சிதப் படலம் 


மாத வத்தர்ம கிழ்ச்சியோ டேமறைப் 
போத முற்றுநற் புந்திதி கழ்ந்திட 
மேத கக்கலை ஞானம்வி தந்துலாய்ப் 
பாதை பற்றிப்ப டர்ந்தன ரென்பவே 


1 


அறிவீன வர்ச்சிதப் படலம் 


443 


அரிய கேடுதொக் காரஞர் மல்குதற் 
பிரிய மென்னப்பெ யரிய நாட்டுளான் 
உரிய மாதவ வேடத்தொ ளித்துளான் 
தெரியுங் காலைதி ரிதரு சிந்தையான் 


2 


கான கத்துறு கள்ளவ ழிக்கொடு 
போன கத்தொழின் முற்றுறு புன்மையன் 
கோன கத்துக்கு றிப்பறி யாமலிவ் 
வான கத்துவ ழிநடைப் பட்டனன் 


3 


வீரி யந்திகழ் வேடத்த வத்தனை 
ஆரி யன்னெறிக் கண்டற வோயுனக் 
கூரி யாதிந்த வூர்த்தநெ றிவரக் 
காரி யம்மெது கட்டுரை யாயெனா 


4 


கேட்டி யையகி ளர்தற்பி ரியமாம் 
நாட்டி னின்றுது றந்துந லந்தரு 
வீட்டு லோகம்பு குதவி ரும்பியிப் 
பாட்டை பற்றிப்ப டர்குவன் யானென்றான் 


5 


அண்டர் கோன்கடை காவலர்க் கவ்வயிற் 
கண்டு கொள்கென வுட்புகக் காட்டுவான் 
உண்டு கொல்லடை யாளமு னக்கது 
கொண்ட ணைந்தனை யோவெனக் கூறினான் 


6 


பற்றி கந்தப வித்திர வேதியன் 
சொற்ற தோர்ந்தறி வீனனுந் தூயவ 
முற்ற றிந்தமு ழுமுதல் சித்தம்யான் 
தெற்றெ னத்தெரி வன்னது தேர்தியால் 


7 


புந்தி யாய்ப்புசிப் பன்சுக போகங்கள் 
அந்தி சந்திஜெ பிப்பன றஞ்செயப் 
பிந்து கிற்கிலன் பேணிய வரவர் 
தந்த மக்குக்கொடுப்பல்த ரும்பொருள் 


8 | 


பத்தி லொன்றென்னு ரிமைப குத்ததை 
முத்தி வேண்டிக்கொ டுப்பன்மு றைமுறை 
சித்த சுத்திவி ரும்பிச்சி லதினம் 
உத்த மத்துப வாசமு மோம்புவேன் 


9 


444 


ஆரணிய பருவம் 


பிறந்த நாட்டையும் பெற்றுள வாழ்வையுந் 
துறந்திம் மார்க்கம்பு கவுந்து ணிந்தனன் 
அறந்தி றம்புகி லாதவெம் மாண்டவன் 
மறந்து போவர்கொ லோவிந்த மாண்பெலாம் 


10 


இனைய சீலங்க ளெத்தனை யோவெனைப் 
புனையும் பல்கலன் போலுள வாகவும் 
நினைய கிற்றிலை நீமற்றந் நீர்மையை 
எனைய வோவடை யாளமின் றென்றியால் 


11 


என்றெ டுத்தறி வீனனி சைத்தலும் 
நன்ற றிந்தந லந்திகழ் வேதியன் 
ஒன்றி யுன்னையு லகம் கோத்தமன் 
என்ற றிந்தனை யென்னினுங் கேட்டியால் 


12 


நனிதி கழ்ந்தொளி நல்கியி டுக்குறும் 
புனித வாயில்பு குந்தரு நூல்வழி 
இனிது நாடுமெ வர்க்கும் ருள்வரால் 
தனித மாரருண் மூர்த்தியோர் சாதனம் 


13 


முத்தி மாநகர் வாயிலின் முன்னுறீஇ 
இத்தி ருத்தகு சாதன மேந்திடிற் 
சித்தி ரப்பொற்க பாடந்தி றந்திடும் 
உத்த மத்திருத் தொண்டரென் றொல்லையே 


14 


வள்ள லுய்த்தம் ணிக்கடை வாயிலை 
எள்ளி வந்திங்கி டைக்கிடை சேர்பவர் 
கள்ள ரென்றிறை வன்கடை காவலர் 
தள்ளி யோச்சுவர் சாதன மின்மையால் 


15 


ஏழை நீகதி மார்க்கத்தி யைந்துமென் 
வாழி சாதனம் பெற்றுய்ம தியிலை 
பாழி னீரிறைத் துப்பய னென்னைகொல் 
சூழு கென்றனன் நன்மதிச் சூழ்ச்சியான் 


16 


பொருட ரித்தபு லமையர் போற்றுறும் 
அருட ரித்தமெய் யாரணன் வாய்மையை 
இருட ரித்தம னத்தின னெண்ணிலன் 
குருட ருக்கொளி யாற்பயன் கூடுமோ 


17 


அறிவீன வர்ச்சிதப் படலம் 


445 


வலிய வந்துச ருவிவ ழிமறித் 
தெலிய னேனையி ழுத்துவ ழக்கிடும் 
புலிய னீர் துரை மக்களும் போன்றுளீர் 
கலியின் காலக்க ணக்கிது வேகொலாம் 


18 


முற்று நீரெனக் கன்னியர் முன்பினீர் 
பற்றொன் றும்மிலிர் பார்த்து மிரீரொரு 
சற்று நேரத்திற் சாடுதி ரீதுநீர் 
பெற்ற சாதனத் திற்பெறும் பேறரோ 


19 


செல்லு மின்விரைந் தும்வழி சேர்ந்தெமர் 
நல்ல தேசமு றைப்படி நாடுவல் 
புல்லு வேமிரு வேமுமப் பொன்னில் 
மல்லல் கூர்முத்தி மாநகர் வாயிலில் 


20 


பேத மென்கொல்முன் பின்னபின் முன்னவாம் 
போது மோர்வழிப் போக்கர்பொ ருட்டிலே 
கேத மில்கும ரிக்குங்கி ழவிக்குங் 
காத மேவழி பார்க்குங்க ணக்கிலே 


21 


நெருக்க வாயில்பி டித்திந்நெறிப்படப் 
பெருக்க மாந்துன்ப நாளும்பி டிக்குமெந் 
திருக்கு லாவிய தேசநின் றிவ்வழிச் 
சுருக்க நாடிவந் தேனிதிற் றோடமென் 


22 


தேரில் நும்மவர் சேருறு மார்க்கமே 
பேர ருட்கதி மார்க்கம்பி றவெலாஞ் 
சோர மார்க்கமெ னத்துணிந் தெள்ளுதிர் 
சீரி தன்றுமக் கென்றனன் சீரிலான் 


23 


அன்ன வாசகங் கேட்டுட னாரியன் 
முன்னம் பிக்கையை நோக்கிமு றைமையோய் 
தன்னை ஞானியென் றெண்ணுஞ்ச ழக்கனில் 
நன்னர் மூடனை நம்புத னன்றெனா 


24 


அமைவ தேயைய சொற்றனை யாயினுஞ் 
சுமடன் கேட்டவை தன்னுளந் தூக்குறச் 
சமய நல்கிப்பின் சார்பறிந் தொண்மதி 
கமையு டன்சொலிக் காட்டுத னன்றரோ 


25 


446 


ஆரணிய பருவம் 


சொன்ம திக்கிணங் காப்படு துர்ஜநர் 
நன்மை யாவுமி ழப்பர்தந் நாளுகத் 
துன்ம னத்திற்று ணிந்துமு றுக்கிய 
கன்ம பாசக்கட் டுண்டுக விழ்வரால் 


26 


தன்னிட் டன்னவன் சாற்றுவ தோர்கிலன் 
முன்னிட் டாலுமு றையறி வானலன் 
பின்னிட் டாவன பேசுது மாலினி 
உன்னிட் டம்முரை யென்றன னொள்ளியோன் 


27 


நின்க ருத்திது வென்றுநி தானியாய் 
நன்கு ரைத்தனை நம்பிந வின்றதே 
தென்க ருத்தென வேகுதும் யாமெனாப் 
பொன்கு லத்தல நோக்கினர் போயினார் 


28 


வேறு 


போயினார் சோகமார் பூமியோ டேகதித் 
தேய நூ னெறிவிடா திடையிடைப் படுகருஞ் 
சீயமார் தடமலைச் சிகரியு மடவியுந் 
தாயினார் பிற்பட முற்படுந் தகையினார் 


29 


தாகசோ கங்களாற் றளருவார் சிலபகல் 
வேகயாத் திரையினான் மெலிகுவார் சிலபகல் 
தேகநோய் கண்டுளந் தேம்புவார் சிலபகல் 
கோகுலத் தவரொடுங் குலவுவார் சிலபகல் 


30 


வேதசாத் திரமெடுத் தோதுவார் விரகொடே 
கீதகா னந்தொடுத் துருகுவார் கிடைதொறும் 
ஏதமில் கருணைதுய்த் திறையிளங் கோமகன் 
பாதபங் கயமலர் பரவுவார் பலமுறை 


31 


என்றிம்மண் ணுலகைவிட் . டிடுவமென் றெள்ளுவார் 
என்றியாம் வீடடைந் திடுவமென் றேகுவார் 
என்றிளங் கோமகற் காண்டுமென் றேங்குவார் 
என்றுசே வடிநிழல் புகுவமென் றினைகுவார் 


32 


சோகபூ மியினெறித் தொடரின் முன் றுறவுறத் 
தேகம்வன் பொறையுறத் தெருமர லுறுகினும் 


அறிவீன வர்ச்சிதப் படலம் 


447 


மாகமா நகரணித் துறுமெனா மகிழ்வுகொண் 
டேகினா ரூகமோடேதில்வே தியரரோ 


33 


சென்றுழிச் சென்றுழிச் செல்லுமன் னிழலென 
நின்றுழி நின்றுழி னின்றறி வீனனும் 
பின்றொடர்ந் தணுகினான் பிரிவுறா னறிவுறான் 
துன்றுதீக் காய்குவார் சூழ்ச்சியிற் றொடருவான் 


34 


கருமமே கண்ணெனக் கண்டு முன் செலுமவர் 
திருமிநோக் குழியறி வீனனைச் சேய்மைகண் 
டருமையீ தெமைவிடா தணுகுமா றறிதுமென் 
றொருமனத் திருவர்நின் றொல்லைகூ விளிகொள 


35 


வீரியத் தொடும்விரைந் தவணுறும் விரகிலாப் 
பூரியன் றனைமுகப் பொலிவொடேற் றுபசரித் 
தாரியன் சுகம்வினா யண்டர்நா யகனொடுன் 
காரியத் திறமெவன் கழறுகென் றுரைசெய்தான் 


36 


தேசிகக் குரவகேள் ஜீவர க்ஷணையெனக் 
காசையுண் டுண்டுநம் பிக்கையு மகிலலோ 
கேசனைச் சிந்தைவைத் தீறில்முத் தியைவிழைந் 
தூசலா டுள்ளமு முண்டெனக் கென்றுமே 


37 


சாற்றுமித் தகையசா தனமெனக் குண்மையின் 
மாற்றருந் தகையமெய்ம் மகிழ்வுளத் தூடுலாய் 
ஊற்றிருந் தொழுகலி லுலகசம் பத்தெலாம் 
போற்றிடா திவ்வழிப் போந்தனன் றுறவியாய் 


38 


வேறு 


என்றறி வீனனீ தியம்பக் கேட்டலும் 
வென்றியம் பகவனை விதேக முத்தியைக் 
கன்றிய வலகையுங் கள்ள மார்க்கரும் 
என்றுமுள் குவர்கதி யெய்தற் பாலரோ 


39 


அரும்பெறன் மெய்விசு வாசத் தாட்சியின் 
பெரும்பய னினைப்பினி லடையப் பெட்புறும் 
இரும்பியன் மனத்தசோம் பேறி யாத்துமம் 
விரும்பியும் பெறாதென விள்ளும் வேதமே 


40 


448 


ஆரணிய பருவம் 


வெறுத்தன னுலகவாழ் வெனவோர் வீரியம் 
இறுத்தனை சான்றெது வென்னி லெம்பிநீ 
கறுத்திடு மிதயமே கரியென் பாயிது 
மறுத்திடற் பாலதா மரபு கேட்டியால் 


47 


உற்பவ தோடருக் குலக வாவறல் 
அற்பமோ வன்றென வறிகி லாமையிற் 
பற்பலர் முயன்று பாழ் பட்டுத் தாமுடைக் 
கற்பித வெண்ணத்துக் கவிழ்கின் றாரோ 


42 


தன்னிரு தயத்தையே சார்ந்து நம்புவோன் 
உன்னரும் பயித்தியோன் மத்த னென்றொரு 
மன்னவ ஞானிசொன் மதித்துக் கொண்டவர் 
பன்னருங் கொடுவிடப் பையென் றோர்வரால் 


43 


கருதுகென் றாரியன் கழறக் கேட்டலுஞ் 
சுருதிதேர் பனவபொல் லாத துர்க்குணர் 
இருதய நிலையெடுத் திசைத்த வாய்மையென் 
ஒருதவ றிலாவித யத்துக் கொல்லுமோ 


44 


நன்றுள விதயமு நன்ன டக்கையும் 
ஒன்றினுக் கொன்றுசான் றாகி யொத்தலான் 
மன்றல்சேர் முத்திவீட் டின்பம் வாய்த்திடும் 
என்றநம் பிக்கையு மெனக்குண் டோர்தியால் 


45 


வித்தக நவமணி விளைந்து மல்கிய 
அத்தகு சுரங்கநல் லிதய மாகுமால் 
பத்தெனும் விதிவிலக் கோம்பும் பண்புடைச் 
சத்திய வொழுக்கமே சாற்று நன்னடை 


46 


வேதிய மேலினி விளம்பற் பாலதென் 
சாதக பாதகஞ் சாற்று வாயெனக் 
கோதிலாக் குணத்தனீ குறித்த கூற்றினிற் 
பாதக முளதது பகரக் கேட்டியால் 


47 


ஒள்ளிய விதயத்தி னொழுங்கு முள்ளுறு 
கள்ளவல் லிதயத்தின் கபடுங் காட்டுமால் 
உள்ளதை யுள்ளவா றுரைக்கத் தக்கநம் 
வள்ளலா ருரையெனு மாற்றுக் கோடுகல் 


48 


449 


அறிவீன வர்ச்சிதப் படலம் 


வைதிக நூற்பிர மாண மாட்சி நூன் 
மெய்திக ழவிரொளி விளக்கை யோம்பிடார் 
பொய்திக ழிருதயப் புணர்ப்பை நம்பிவீண் 
ஐதிக விருட்பிழம் படைந்து மாய்வரால் 


49 


நன்று செய் பவனிலை நரசி ருட்டியில் 
ஒன்றிய நீதிமா னொருவ னும்மிலை 
என்றுமெ லாநர ஹிருத யங்களுங் 
கன்றிய தீவினைக் கழக மென்பவே 


50 


சேணுறு நன்னெறிச் செலவு - தீர்ந்தொரீஇக் 
காணரு மாறுபா டாய கள்ளமுங் 
கோணலுங் குலவிய குறுக்குத் தீவழி 
நாணிலா தொழுகுத னரசு பாவமாம் 


51 


புரையறு புண்ணியப் புனிதத் தேமொழி 
கரையறு கபட்டிரு தயத்தின் கள்ளத்தை 
உரைபடு நடக்கையை யோர மின்றியே 
வரையறைப் படுத்திய மரபு காண்டியால் 


52 


இந்நெறி யாய்மறை யியம்பு முண்மையைத் 
தன்னகத் துணர்ந்தெலாஞ் சரியென் றொப்பிய 
நன்னர்நெஞ் சேநலஞ் சுரக்கு நன்னடை 
துன்னிநின் றுரப்படுஞ் சூழச்சி காணிது 


53 


தன்னுறு கேட்டினை யுணரத் தக்கவந் 
நன்னர்நெஞ் சுன்னத நாய கன்றனை 
உன்னுறு விதஞ்சிறி துரைப்பல் கேளெனாப் 
பன்னுவான் றொடங்கினன் பார மார்த்திகன் 


54 


காமுறு நினைவயுட் கருத்தின் வஞ்சத்தைத் 
தீமையை யிதயத்துட் டிணிந்த தோடத்தை 
நாமுறு கேட்டினை நாடி நம்மினுங் 
கோமக னறிவரென் றுளங்கொ திக்குமால் 


55 


உண்டென நினைக்குநம் முரிய நீதியை 
மண்டுதுர்க் கந்தமாய் வரைவ ரல்லது 
கண்டுளஞ் சகிப்பரோ கருத ரும்பர 
மண்டலா திபரென மனம்ப தைக்குமால் 


56 


450 


ஆரணிய பருவம் 


கறுப்புறு குட்டநோய் கழுமி யாக்கையின் 
உறுப்பெலா மழுகிச்சீ யொழுகி லோகரால் 
வெறுப்புறு புலையனே னசுத்த வெவ்வினை 
பொறுப்பரோ புனிதரென் றுள்ளம் பொங்குமால் 


57 


இத்திற மறிகிலை யெம்பி யுன்னிலே 
உத்தம விருதய முண்டென் றுள்ளுதி 
வித்தக வொழுக்குளை யெனவி யக்குதி 
எத்தனை பிழையென வேழை யோர்கிலாய் 


58 


நீதிமா னெனவுனை நினைக்கு மட்டுநீ 
கோதிலாக் கிறிஸ்துவின் குறைவி னீதிகொண் 
டாதியான் றிருச்சர ணடைகு 
ஏதமின் மெய்விசு வாச மெங்குளை 


வாயலை 


59 


என்றுமெய் யுணர்வகத் தெழவி யம்பினான் 
பொன்றிகழ்ந் தெனமிளிர் புகரி னன்மதி 
ஒன்றிலிக் குடமென வொருங்கு போக்கியே 
நன்றெது மறிகிலா னவிற்று வானரோ 


60 


பாவிகட் காநம் பரம னோர்சுதன் 
ஆவிவிட் டனரவற் கடங்கிக் கீழ்ப்படுந் 
தாவரு நீதியாற் சாபம் போக்கியெங் 
காவல ரெனையங்கி கரிப்ப ரென்பதும் 


67 


புண்ணிய மூர்த்திதம் புண்ணி யத்திலெற் 
கண்ணிய பத்தியின் கருமம் யாவுமோர் 
அண்ணலுக் கர்ப்பண மாகு மென்பதுந் 
திண்ணிய வென்விசு வாசச் செவ்விகாண் 


62 


இவ்விசு வாசத்தி லியைந்த நீதியுஞ் 
செவ்விய நீதியில் ஜீவ ரக்ஷையுங் 
கவ்வையின் றாய்வரு கணக்கை யோர்கிலை 
எவ்வகை திகைத்தனை யியம்பு கென்றனன் 


63 


எள்ளரு நல்லவித் திட்டென் செய்யினும் 
அள்ளலோங் குவர்நில மளிக்கு மோபயன் 
ஒள்ளிய நறுவிரை யுண்ட போதினும் 
உள்ளியின் குணஞ்சிறி தொருவற் பாலதோ 


64 


அறிவீன வர்ச்சிதப் படலம் 


451 


எத்திற முடியினு மேழைக் கீண்டியான் 
உத்தம மெய்விசு வாசத் துண்மையின் 
வித்தக முறையினை விளக்க னன்றெனாச் 
சித்தமுற் றாரணன் செப்பன் மேயினான் 


65 


உள்ளுறு முன்விசு வாசத் துண்மைதான் 
வெள்ளென வெளுத்ததுன் னுரையின் மேயதுன் 
பிள்ளைமை யிடையில் வந் துதித்த பேதைமை 
கொள்ளும் வீண் பத்தியாய்க் குலவிற் றாமரோ 


66 


சொந்தநற் கிரியையாற் றொகுத்த புண்ணியச் 
சிந்தையி னீதிமா னாகத் தேறினை 
அந்தரத்தாமரை யலர்த்திக் காட்டிய 
விந்தையே போலுமால் விகட வேடத்தோய் 


67 


நீசராம் பாவரை நீதி மான்களாய் 
மாசறச் செயும் விசு வாசம் வல்விதி 
வீசுதண் டனைக்கிடை விலக்கி ஜேசுவின் 
ஆசறு புண்ணிய வடைக்க லத்திடும் 


68 


பாசமார் கிரியையிற் பழுத்த வுன்விசு 
வாசவைக் கூளமோ தீர்வை வைகலில் 
ஈசன்கோ பாக்கினிக் கெதிர்நின் றுய்ப்பது 
பேசுமாக் கினையுனைப் பிடித்தி டாதுகொல் 


69 


நினதுகீழ்ப் படிதலை நீதி யாக்கவே 
புனிதநீ தாதித்தன் போந்த தாமெனின் 
மனிதர க்ஷணையெலா மாநு வேலருட் 
டனிதத்தா லன்றுநந் தருமத் தாயவாம் 


70 


இப்பெரு மருள்பிடித் திழுக்க வேழைநீ 
துப்புர வுளையெனத் துணிந்துன் நீதியாந் 
தப்பறைக் கிடங்கரிற் றலைகி ழக்குறக் 
குப்புறு கின்றனை கூறக் கேட்டியால் 


71 


இத்தரை மனுக்களுக் கிறுத்த தண்டனை 
அத்தனை யுஞ்சுமந் தரிய பாடுகள் 
உத்தரித் துயிர்ப்பலி யுதவிக் கற்பனை 
பத்தையுந் தழுவினர் பரம் னோர்சுதன் 


72 


452 


ஆரணிய பருவம் 


ஈதுகாண் மெய்விசு வாச லக்ஷயம் 
ஆதலி னிதையுளத் தாக்கி யாண்டகை 
நீதியைப் புனைந்திவ ணிலவு வாயெனில் 
ஜோதிநாட் டுயர்பதஞ் சொந்த மாமென்றான் 


73 


இச்சையாம் புரவியை யிழுத்திங் குய்ப்பதற் 
குச்சித கிரியையே கலின முண்மையிற் 
குக்சித மாமெனிற் குவல யம்மெலாம் 
நிச்சயங் கெடுமென நிறுவ வேண்டுமோ 


74 


கிரியை நோக் காமலே கிறிஸ்தி ரக்ஷகர் 
புரைதபு புண்ணியப் பொலிவின் மாட்சியால் 
குரைகடற் புவிக்கெலா மிரஷை கூடுமேல் 
வரைவதென் பாவத்தை மதிவ லோயென்றான் 


75 


ஆரியன் கேட்டறிவீன னுன்பெயர் 
பேரியற் பொருளணுப் பிசகு றாமலுன் 
பூரிய வாய்மொழி புலப்ப டுத்துமால் 
நீரிய னிலத்திய லென்னு நீர்மைபோல் 


76 


கோதியன் மாந்தரைக் கோதி லாரென 
நீதிமா னாக்கிடு நீதி மாண்பையும் 
வேதனார் நீதிக்கு விலக்கி நற்கதி 
ஈதலின் மரபையு மின்னுந் தேர்கிலை 


77 


இத்தகை யெனமுன மெடுத்தி யம்பிய 
அத்தகு மெய்விசு வாச மாக்கிடும் 
உத்தம பலன்களை யுசிதச் செய்கையை 
எத்தகு வனவென யாதுந் தேர்கிலை 


78 


என்னினுந் தெரிப்பலெம் மிருத யத்தினை 
முன்னவன் கிறிஸ்துவின் மூல மாய்ப்பிரான் 
சந்நிதிக் குய்த்திடுந் தயையன் பாதிய 
பன்னருங் குணங்களைப் பாலித் தூட்டுமால் 


79 


தனதுட லுயிர்பொருள் தனக்கின் றாமென 
அனவர தாதிபற் காக்கி யன்பினான் 
மனமொழி மெய்களின் வணங்கி வாழ்த்தியும் 
தினபர வசமுறச் செய்யு மாலரோ 


80 


அறிவீன வர்ச்சிதப் படலம் 


453 


சுருதியைச் சுருதியிற் றோன்று மார்க்கத்தைக் 
கருதிமெய் யுணர்வொடு கலந்தம் மார்க்கத்து 
வருதிருத் தொண்டரை மதித்துள் ளன்பினாற் 
பருவரல் சகித்திடும் பான்மை நல்குமால் 


81 


சொற்றவித் துணைகொலோ சுகிர்தம் யாவுக்கும் 
உற்றவோர் மூலமா யுயிருற் றோங்கிய 
அற்றமின் மெய்விசு வாச வாக்கத்தைப் 
பெற்றவ ரேநித்ய ஜீவப் பேறுளார் 


82 


கருத்தனாங் கிறிஸ்துவின் காட்சி யுற்றிடு 
திருத்தகு மெய்விசு வாசச் செவ்வியிற் 
பொருத்தமா மன்புறு கிரியை புண்ணியர் 
அருத்துவர் கிருபையா ரமிர்த போனகம் 


83 


அன்புறு கிரியையோ டளவ ளாவிடும் 
பொன்புரை மெய்விசு வாசம் பூத்திடின் 
மன்பெருந் துரிச்சையின் வாயிற் பெய்வதோர் 
கொன்பயில் கலினமாங் குறிக்கொள் வாயென்றான் 


84 


அவ்வயிற் கடவுள்வேந் தருட்கு மாரனை 
எவ்வகை வெளிப்படுத் தினரி வற்கெனச் 
செவ்வியோய் வினவுகென் றுரைப்பச் சீரிலா 
அவ்விய னகங்கடுத் தறைகு வானரோ 


85 


விண்ணுல காளியோர் விபுத மைந்தனைக் 
கண்ணெதிர் மயலறக் காண வேகொலாம் 
எண்ணிய வெண்ணநும் மிருவர் வாய்மையுந் 
திண்ணறி வீனத்தைத் தெரிக்கு மாலரோ 


86 


எத்தனை யாகவீ ணெண்ணங் கொள்ளுதிர் 
எத்தனை நுணுக்கமா யெடுத்தி யம்புதிர் 
எத்தனை நும்விசு வாச மென்னினும் 
அத்தனைக் குங்குறை வல்லன் யானென்றான் 


87 


இத்தலத் தவரெலா மிறைவ னோர்திருச் 
சித்தமுய்த் துணர்கிலர் ஜென்மத் தீட்டினால் 
உத்தம கிறிஸ்துவை யெமக்கிங் குள்ளுற 
அத்தனே வெளிப்படை யாக்க வேண்டுமால் 


88 


454 


ஆரணிய பருவம் 


தெய்விக வெளிப்படைத் தேற்ற மின்றெனில் 
உய்வருள் பவர்திருக் குமர னுற்றவர் 
தைவிகர் தந்தையி லுளரெ னத்தகு 
மெய்வெளி வருவகை யாது விள்ளெனா 


89 


வேதிய னொல்லையே விநய மாய்விளித் 
தாதர வோடுநம் மான்ம ரக்ஷணை 
காதலாய் நுட்பமாய்க் கருது றாமல்யாம் 
பேதமை யாலெமிற் பிணங்கற் பாலதோ 


90 


சிருட்டிக ராகிய தேவ தந்தைதம் 
அருட்டுணை மைந்தனை யறியு மாறிவன் 
தெருட்டினா லன்றியார் தெருள வல்லவன் 
பொருட்டிற னறிந்தவன் புகன்ற துண்மைகாண் 


91 


புன்னர ஜீவரைப் புரக்கப் போந்தவம் 
மன்னொரு சுதனையா மனத்து ளுய்ப்பதற் 
குன்னதத் தரசனே யுவந்து நம்மகத் 
தின்னருட் கிரியையை யியற்ற வேண்டுமால் 


92 


மாயமின் மெய்விசு வாச மாட்சியை 
நீயறிந் திலைசிறி தேனு நின்னிகல் 
வாயுரை தெரித்த மேல் வருநிர்ப் பந்தத்தை 
ஆயுதி யாயுணர்ந் தறிதி தாழ்த்திடேல் 


93 


ஜேசுவே யடைக்கலம் ஜெகத்தி னுக்கெலாம் 
ஈசனு மவர்கும் ரேசன் பக்கலில் 
ஆசையோ டேவிரைந் தடுப்பை யாயிலுன் 
பாசவெவ் வினைகள் வேர் பறியுங் காண்டியால் 


94 


பாவநி வாரணப் பயனி தொன்றுகொல் 
தேவகோ பாக்கினைத் திகிலு நீங்கிடும் 
ஜீவர க்ஷணையுமெய் வாழ்வுஞ் சித்தியாம் 
ஆவலித் தோடுதி யகங்கு விந்தரோ 


95 


சொன்மதி யிவ்வெலாஞ் சுருதி கூறுமெய் 
நன்மதி யாதலி னயந்துட் கொண்டுநீ 
உன்மதி யீனத்தை யொருவி யொல்லையே 
சென்மதி கிறிஸ்துவைச் சேவி யென்றனன் 


96 


அறிவீன வர்ச்சிதப் படலம் 


455 


ஒள்ளியீர் படபடத் துரைக்கு மாறுபோல் 
துள்ளுதிர் நடையிலு மெனக்குத் தூரமால் 
மெள்ளமெள் ளத்தனி வருவல் விட்டுமுற் 
கொள்ளுதி ரென்றனன் குணத்தைக் கொள்கிலான் 


97 


வாட்படை யனையசொல் வழங்கக் கேட்பினுங் 
கோட்படா மனத்தினன் குறிக்கொண் டானலன் 
கேட்பினுங் கேட்கிலாத் தகைய கேள்வியாற் 
றோட்குறாச் செவியெனுஞ் சொற்பொய் யாவதோ 


98 


ஆரியன் றோழனை நோக்கி யையவீண் 
காரிய மினியிவண் காலம் போக்குதல் 
சீரிய கதிவழி விரைந்து சேறலே 
கூரிய மதியெமக் கென்று கூறினான் 


99 


ஆமிதே கருமமென் றவனு நேர்ந்தனன் 
மீமகீ பதிதிரு வருளை வேண்டினார் 
பாமரன் றனையொரீஇப் பாதை பற்றினார் 
கோமகன் றிருப்புகழ் குறிக்கொண் டென்பவே 


100 


வேறு 


ஜீவவழி செல்பொழுது தேசிகனு மேழைப் 
பாவியறி வீனன்முடி விற்படரு ழக்கப் 
போவதைநி னைத்தெனுளம் புண்படுவ தைய 
ஆவதினி யாதுசெய லாவழிய வந்தோ 


107 


என்றுபரி தாபமொடி யம்பலுநம் பிக்கை 
ஒன்றுமதி யெத்தனையு ரைத்துமறி வீனன் 
பொன்றும்வழி யூடுதனி போவதுது ணிந்தான் 
நன்றறியு மெந்தையிதி னாம்பரிவ தென்னே 


102 


பித்துலக மாயவலை யூடுபிணி யுண்டு 
மத்தமுறு மாயபுரி யின்மறுகு தோறும் 
உய்த்துணர்வி லாதுபடு மோசமுறு கின்றார் 
இத்தகைய ரெத்தனைய ரென்பனுனக் கென்றான் 


103 


தூயசுவி சேஷவொளி தோற்றரிய தாகப் 
பேயலகை யாயபிர பஞ்சவதி காரி 


32 


456 


ஆரணிய பருவம் 


மாயவிசு வாசிகண்ம னக்குருடு செய்தான் 
ஆயதிவ கைத்தெனினு மையவிது கேண்மோ 


104 


சோரவழி யூடுதிரி துர்ஜநர்த மக்கும் 
பாரமிகு பாவவுணர் வுண்டுபய முண்டென் 
றோரினுமி யற்கையறி வீனமுற லாலே 
சீரடையு மார்க்கமில ராயுணர்வு தேய்வார் 


105 


முற்றுநல்லு ணர்ச்சியொடு மூளுமனஸ் தாபம் 
உற்றவிடை யாத்துமநல் லூதியமி தென்னாத் 
தெற்றவுண ராததுசி தைக்கவகை செய்தே 
துற்றுடலி னிச்சைவழி யிற்றுணிவு கொள்வார் 


106 


இன்னவகை யாயவுணர் வாதியித யத்தில் 
துன்னிநிலை பெற்றிடுமெ னிற் சுருதி கூறும் 
நன்னெறிபு குத்துமென நம்பிகரு துற்றாய் 
அந்நெறிதெ ரிப்பலென வாரணன்வி ரிப்பான் 


107 


பாவபய முன்னதப யம்பகரி ரண்டில் 
ஓவலுறு முன்னையதி டைக்கிடையு யிர்த்துத் 
தேவபய முள்ளுறுமெ னிற்றிகழ் மெய்ஞ் ஞானம் 
மேவுமது வேவிதிவி லக்கின்வழி யுய்க்கும் 


108 


தீத்தொழிலை விட்டொருவு கென்றுமதி செப்பும் 
மாத்தகைய ரக்ஷகரை நாடிவழி பட்டுன் 
ஆத்துமவி ரக்ஷை பெறு கென்றறிவு றுத்துந் 
தோத்திரஜெ பங்களைய கத்திடைதொகுக்கும் 


109 


உத்தமநல் லாவியறி வூட்டுமுறை பற்றிச் 
சுத்தமன ரம்மியசு சீலசுகிர் தங்கள் 
வித்தகவி வேகமின மேவியருள் வேத 
சத்தியமு றைக்குநிலை தந்துதரிப் பிக்கும் 


110 


இப்பெருந லந்தருவ தேதுபய மதுவே 
செப்பரிய தேவபய மற்றிதுதெ ளிந்தோர் 
தப்பில்விசு வாசமுறை சார்ந்திறுதி காறும் 
ஒப்பரிய வுத்தமவொ ழுக்கநெறி நிற்பார் 


நிலைகேடனாதியர் விவரணப் படலம் 


457 


செவ்விதிக ழுத்தமப யத்தினுறு சீலம் 
இவ்வகைய வென்று துணி யாதவறி வீனர் 
வெவ்வியபி சாசுளம்வி ளைத்ததென வெண்ணி 
அவ்வியல்கெ டுத்துளம் டக்கியலை வாரால் 


112 


ஐயவிது காறுமறி வீனனியல் பேசி 
மையலுறு சோகமணு காதுவழி வந்தேம் 
வையகவ ழிக்கடையின் மல்குபெரு வாழ்க்கை 
கையுறவ டுத்தனமி தோகடிகை தூரம் 


113 


என்றகம கிழ்ச்சியோடி சைந்துவழி யேகி 
வென்றிபுனை வேதியன்வி ளம்பிடவி யந்து 
நன்றுமிக நன்றெனநம் பிக்கையுந டந்தான் 
ஒன்றியிரு வோருநெறி யேகினரு வந்தே 


114 


அறிவீன வர்ச்சிதப் படலம் முற்றிற்று 


நிலைகேடனாதியர் விவரணப் படலம் 


ஊசிபுகு மாறுசெலு நூலினொரு வாமே 
ஆசறுநம் பிக்கைவிசு வாசியைய டுத்துப் 
பேசிநடை கூடினனோர் பேதமில ராக 
ஈசனைவ ழுத்திநெறி யேகினர்வி ரைந்தே 


1 


அங்கணொரு சூழலைய டுத்துமறை தேர்ந்த 
புங்கவனம் பிக்கைமுக நோக்கிமதி பூத்தோய் 
கங்குலித யத்துநிலை கேடனொரு கஞ்சன் 
எங்குளன றிந்தனைகொ லோபுகறி யென்றான் 


2 


நன்றறிவ னானவனை நாணயபு ரத்துக் 
கொன்றியவ மார்க்கபுர மென்பதவ னூராம் 
முன்றனையு ணர்ந்துபய முற்றுமன முட்டி 
மன்றனகர் யாத்திரைம் தித்தனனொ ருக்கால் 


3 


மாயநக ரிக்கருக மார்க்கபுர வாயில் 
ஆயதுகொ டென்வயின டுத்துநிலை கேடன் 
மேயவுணர் வும்பயமும் விண்டுவிழி வழிநீர் 
ஏயவுள ழுங்குவனி ரக்ஷையைவி னாவி 


4 


458 


ஆரணிய பருவம் 


பண்டுபல காலவன கத்தெழுப யத்தைக் 
கொண்டுமிரு கண்கலுழி கோத்திடுகு றிப்பைக் 
கண்டுமிவ னுக்குயிரி ரக்ஷை பெறு கவலை 
உண்டுமென நம்பிமன முருகியதெ னக்கும் 


5 ) 


இப்பரிசி ருப்பினுநம் மீசனொரு சித்தம் 
எப்பரிசெ னாவதைய றிந்தினிதி யற்ற 
ஒப்பிநடை கொள்கிலர்கண் ணீர்நனியு குக்கும் 
அப்பரிசி னென்பயனெ னாச்சிறிதை யுற்றேன் 


6 


எத்தனைய ரோபரம நாமமெடுத் தோதிக் 
கத்துபவ ரல்லர்கதி காண்பவர்க ருத்தன் 
சித்தமறி வுற்றது செ யற்குளம் கிழ்ந்த 
உத்தமர்க ளேயெனுமு ரைத்திறமு ணர்ந்தேன் 


7 


ஆங்கவன கத்தயல்தன் மீட்சியும் றப்பின் 
வாங்கியுமெ னப்பெயர்வ திந்தமதி கேடர் 
நீங்கரிய நட்பினரி வற்கவர்நி கழ்த்துந் 
தீங்குமொழி கொண்டெழுநற் சிந்தனைதொ லைத்தான் 


8 


ஐயநிலை கேடன் முத லாயவர் திறத்தென் 
நொய்யமதி யிற்படுக ருத்தைநுவல் வன்பின் 
செய்யமதி யுள்ளுறைதெ ரித்தியினி தென்னா 
மையறுநம் பிக்கை முன்வ குத்திடுவ தானான் 


9 


இக்குறிப டைத்தவர்தம் மின்னலுறு பாவச் 
சிக்குளமெ ழும்பநர கத்திகில டைந்து 
புக்கரிய வான்திபு குந்திடவி ரும்பி 
முக்கியவி ரக்ஷைவழி செல்லமுயல் கின்றார் 


10 


பின்னர்சில வைகலொரு பெற்றிகழி யப்போய் 
அன்னர்பிற விக்குணம கத்திடையெ ழும்பி 
முன்னுறுமு ணர்ச்சியையொ ருங்கறமு ருக்க 
நன்னெறியொ ரீஇமுனெறி நச்சி நுழை கின்றார் 


11 


மேதகுவை தீகநடை வித்தகவி வேகஞ் 
சாதுகுண சீலமொடு தர்மநெறி யாவும் 
ஓதுபிற விக்குணமு யர்ந்திடிலொ ழிக்கும் 
ஏதுகுண மேலிடும் தற்கடிமை யெல்லாம் 


12 


நிலைகேடனாதியர் விவரணப் படலம் 


459 


ஆண்டகைகி றிஸ்துவைய றிந்தவறி வாலே 
தீண்டரும் சுத்தவுல கத்துநெறி சீத்து 
மீண்டவர்ம றுத்துமவ்வி டர்க்குள்விழு வாரேன் 
மூண்டெழுபல் கேடுறுவர் முன்னையிலும் பின்னே 


13 


நீதிநெறி நீர்மையைய றிந்துமதி னின்றும் 
மாதகைய கட்டளையை வல்லிதின்வ ரைந்து 
போதலினு முந்துறவப் போதமடை யாமே 
மேதினியி னூடலைதன் மிக்கநல மன்றோ 


14 


கக்கியத யின்றுகடை காத்துயிர்க ழிக்குங் 
குக்கல்கழு வப்படினுங் கோதுபட வொல்லை 
புக்குளைபு ரண்டலையுங் கோலமது போலிம் 
மக்களும் சுத்தநெறி யூடுமறி வாரால் 


15 


வேறு 


பிறவித் தீக்குணச் செயலிது பிரபஞ்ச மயக்கின் 
உறவு மச்சமு மேலிட நரகச்ச மொடுங்கி 
மறவி யாதலி னுலகின்ப நுகர்ந்துயிர் வாழ்தல் 
அறவி யற்கையென் றகக்கரி மழுக்குகின் றாரால் 


16 


அலகி லாரண நூனெறி பிடித்தலி னவியா 
துலக நிந்தைமேன் மேலுமு பாதிதொக் கோங்குங் 
கலக மாமதாற் றந்திரோ பாயத்தாற் கழிப்பாம் 
இலகு மாயுளென் றெண்ணியும் பின்னிடை கின்றார் 


17 


புலநு கர்ச்சியை விழைந்திறு மைந்துயிர் போலத் 
தலம ருத்துபுன் போகத்துத் தலைதடு மாறிச் 
சுலவு மாயவின் பங்களைத் துய்த்தகந் துலக்கிக் 
குலவு நல்லுணர் வனைத்தையும் புதைப்பரிக் கொடியோர் 


18 


மேவு நன்னெறி யால்வரு வெட்கத்தி னிடறி 
ஓவி லாணவத் தருக்கினா னல்லுணர் வொழிந்து 
வீவின் றாய்வரும் வேதனைக் கிடங்கர்வீழ் கின்றார் 
தேவ பத்தியி னலத்தையுற் றாய்கிலாச் சிதடர் 


19 


சுலவு பாவமும் பயங்கரத் தொகுதியுஞ் சூழ்ந்து 
நிலவி மேல்வரு மாக்கினைத் தீர்ப்பையுண் ணினைந்து 


460 


ஆரணிய பருவம் 


விலவி லத்தக நடுங்கலில் விருப்பமின் றாகி 
உலவு கின்றனர் பாவத்தி லூசலா டுளத்தர் 


20 


மூல மாயகத் தெழும்புநல் லுணர்ச்சியை முறையே 
பால னஞ்செய்து காக்கின்ற பத்திமைக் குழுக்கள் 
மேலை நிர்ப்பந்த விழலிலே வீழ்ந்தழி வதன் முன் 
சால வேயடைக் கலம்புகுந் துய்குவர் சரதம் 


21 


தந்தை கேட்டிசன் மார்க்கத்து நடுநிலை தவறி 
வெந்துன் மார்க்கத்துக் கவிழ்த்துமே துக்களை விதந்தேன் 
எந்த வாறுபின் வாங்குகின் றாரென வெடுத்துச் 
சிந்தை யாரநீ தெரிக்கென வேதியன் றெரிப்பான் 


22 


தெள்ளி யோய்நிலை கேடனா தியரகத் தெளிந்தங் 
குள்ள கோதெலா நனிவடித் துரைத்தனை யுள்ளம் 
விள்ளு நல்லுணர் வோடெழு மெய்மனஸ் தாபங் 
கொளளு நீரரே நிலைபிச காநிற்குங் குணத்தர் 


23 


நின்ற நன்னிலை தவறிப்பின் வாங்கிடு நீசர் 
சென்று சென்று துன் மார்க்கத்துச் சிக்குணுஞ் சீர்கேள் 
நன்று தெய்வத்தை மரணத்தை நரகவெஞ் சிறையை 
ஒன்று முள்கிலா மறதியே மூலவுற் பாதம் 


24 


வேத வைதிக வொழுக்கெலா முறைமுறை விடுதல் 
சாத கம்பெறுபாவத்தை யிச்சையைத் தழுவல் 
பேத மைத்துணி கரங்கொடு பிரபஞ்ச மயக்கம் 
ஒது சற்கரு மங்களை யொழிதலே பயம் 


25 


இனைய துர்க்குண சீலங்க ளிதயத்துக் கெழுமிக் 
கனவு போன்றுசின் னாட்செலக் கருத்திடைக் கதித்து 
நினைவி னோங்கிப்பின் வாக்கினுஞ் செயலினு நிலவி 
வினையி னால்வர வரவெளிப் பட்டிடும் விரகாய் 


26 


மெய்க்கி றிஸ்தவர் கூட்டுற விழிவென விடுவர் 
பொய்க்கு ருக்களென் றிகழுவ ரறவரைப் பொதிந்து 
வைக்குந் தீமைக்குப் புகல்சொல மறையவ ருள்ளங் 
கைக்கு ளேநரை முளைத்ததென் றெள்ளுவர் கடுகி 


27 


நிலைகேடனாதியர் விவரணப் படலம் 


461 


ஜெகந்த ழைத்திடு சிற்றின்பப் பிரியருல் லாசர் 
முகந்து கொள்பொரு ளாசையர் முழுக்குடி வெறியர் 
அகந்தை யாளர்பே ருண்டிய ராயமற் றிவரோ 
டுகந்து நண்பராய்க் கூட்டுண்டு களிப்பரிங் குழன்றே 


28 


வைகல் சிற்சில கழியவும் வரம்பிலாப் பாவச் 
செய்க லந்தனு போகத்தை விளைப்பதே செயலாய் 
உய்க லாநெறிக் கோடியா டித்திரிந் துலவிப் 
பொய்க லந்தவா ணாளிறப் பொன்றுவர் முடிவில் 


29 


இத்தி றத்தருக் கிரங்கிநம் மிரக்ஷணா மூர்த்தி 
அத்து டக்கினின் றகற்றியுய் வருளில ராயின் 
தத்த மக்குவைப் பாக்கிய கெடுநிதிச் சலதிக் 
குத்தி யோகம்பெற் றுழல்வரா லூழியோ டூழி 


30 


என்றிவ் வாறுரைத் துறுநிலை கெட்டுப்பின் வாங்கித் 
தன்று ணைப்பெரு மீட்பினி யுண்டெனத் தருக்கும் 
பொன்று தீக்குண வியல்பெலாம் போகவிட் டிடுதுந் 
துன்று சோகபூ மியினொடு மென்றனன் றூயோன் 


31 


சொற்ற வாய்மைகேட் டுளத்துண்மை ஞானத்தைத் தொகுத்துத் 
துற்று சோகபூ மியிற்படு முயக்கெலாந் தொலைய 
முற்று நீத்தன மெனுங்குது கலத்தொடு முடுகி 
நற்ற வத்தனோ டேகின னம்பிக்கை யொருவான் 


32 


நிலைகேடனாதியர் விவரணப் படலம் முற்றிற்று 


ஆரணிய பருவம் கவி , 739 + 12 


ஐந்தாவது : இரக்ஷணிய பருவம் 


தர்மக்ஷேத்திரப் படலம் 


உடலுயிர் கண்ணிமை யொத்த மாட்சியர் 
படருறு மனந்தரின் படுகர் வைப்பையும் 
நடலையார் பிரபஞ்ச நச்சு வாழ்க்கையின் 
கடையையுங் கடந்துமெய் வாழ்வைக் கண்ணுற்றார் 


1 


பல்வளங் களுங்குழீஇப் பரம பாஷையின் 
கல்வியுங் செல்வமுங் கவின்கொண் டோங்கிய 
நல்வள நாட்டையூ டுருவி நம்பிரான் 
மல்வள நகர்புகு மார்க்கஞ் சென்றதால் 


2 


புயனிரை பொதுளிய பொதும்ப ரும்பல 
பயிர்வளஞ் செறிந்தெழில் படர்ந்த பாங்கரும் 
வியனிலப் பரப்புநல் விரையுய் யானமும் 
மயலறு காட்சியின் மயங்கு மாலது 


3 


வானமும் பூமியு மிணைந்த மாண்பது 
ஞானமும் நன்மையு நனிக தித்தது 
தீனமு மீனமுஞ் சேர்வின் வாயதெவ் 
வூனமும் பாவமு மொழிந்த நீரது 


4 


ஆரிய ரேகுடி யமையத் தக்கது 
பூரிய ரவ்வழி புகப்பெ றாதது 
சூரியன் கதிரன வரதந் துன்னலால் 
காரிரு ளெங்கணுங் காணொ ணாதது 


5 


புனிதமே யெங்கணும் பொலியும் பொற்பது 
தனிதமா ரருண்மழை பொழியுஞ் சால்பது 
மனிதர்வா னவரென மருளத் தக்கது 
நனிதவ வொழுக்கத்தி னலங்கொண் மொய்ம்பது 


6 


புண்ணிய நதிவளம் பொருந்து பொற்பது 
தண்ணளித் தடங்களின் பெருக்கஞ் சான்றது 
கண்ணிய பயிர்வளங் கவின்கொள் காட்சியின் 
வண்ணமித் துணையென வகுக்கொ ணாதது 


7 


தர்மக்ஷேத்திரப் படலம் 


463 


சீலமு மொழுக்கமுந் திகழ்ந்த செவ்வியிற் 
பாலொடு தேன்கலந் தோடும் பாலது 
ஞாலமுற் றுந்தொகூஉ நன்க ருந்தினுஞ் 
சாலவும் பயன்படுந் தகைமை சான்றது 


8 


கருமபூ மியின் கடைக் கண்ண தாயது . 
திருமலைச் சாரலோ டிசைந்த சீரது 
மருமலி தருமலர்ச் சோலை வாய்ந்தது 
தருமசேத் திரமெனப் பெயர்த ழைத்தது 


9 


அத்தகு சேத்திரத் தணிகொண் மாட்சியைச் 
சத்திய நிலைபெறு தகைக்கண் ணாடியின் 
பத்தியின் விழிக்கொடு பார்ப்பி னல்லது 
வித்தரிப் புரையியல் விளக்கற் பாலதோ 


10 


வேறு 


இன்ன ணந்தகு பரமசா தனங்களோ டிசைந்து 
மன்னு ஞானநல் வளந்தரு தருமசேத் திரத்தைத் 
துன்னு மாத்திரத் தாரணக் கிழவராந் தூயோர் 
பன்ன ரும்பர மானந்த பரவச ரானார் 


11 


பனிதி கழ்ந்தவண் புதுமலர்ப் பரிமளம் பரம்பித் 
தனித மாமதுத் துளிபடு தண்டலைப் பரப்பில் 
நனித வழ்ந்துலா நறுந்தென்றன் மெய்யுற நணுகப் 
புனித ராயின ரிருவரும் பொன்னொளி மருவி 


12 


மாய மார்பிர பஞ்சத்து மயக்கினி மருவாத் 
தூய சேத்திர மடைந்தன மாலெனத் தொழுது 
மேய தோத்திரம் புரிந்தனர் விண்ணுல காளும் 
நாய கன்னருட் டுணைமையை நன்றியோ டுள்ளி 


13 


இனைய சீலராய் நன்னெறி பிடித்திரு வோருந் 
தினைய னைத்து நோ வினறியுள் ளதிசயஞ் சிறப்பத் 
துனைவி னேகுழி வரம்பறு காட்சியைத் தொகுத்துப் 
புனையும் வேதியன் றோழற்குக் காட்டினன் புகல்வான் 


14 


கூருற் றோங்கிய மதிவலோய் கொற்றவன் மகிமைச் 
சீருற் றோங்கிய திருநக ரணித்துறுஞ் செயலால் 


464 


இரக்ஷணிய பருவம் 


ஏருற் றோங்குபைம் பொன்மய வெழிலுருப் படைத்திப் 
பாருற் றோங்கிய சராசரப் பகுதிகள் பாராய் 


15 


நிண்ண யந்திக ழுத்தம நிருமல வரசன் 
தண்ண ளிப்பெருக் கார்வதித் தருமசேத் திரமென் 
றெண்ண ரும்பல வளநிறைந் தெங்கணு மலிந்து 
கண்ணெ திர்ப்படு காட்சியே தெரிப்பன காணாய் 


16 


என்னு யிர்க்கருந் துணைவ வித் தலத்தவ ரெல்லாம் 
மன்னர் கோமகன் குருதிநீ ராடிய மரபாற் 
செந்நி றத்தபொன் னுருவொளி திகழ்ந்தமே னியராய்ப் 
பன்ன ரும்மெழில் படைத்துள புதுமையைப் பாராய் 


17 


துனித விர்த்தருந் துணைபுரி தோழவித் தேயப் 
புனிதர் வாய்மலர் பொழிதரு புதுமொழித் தேன்போல் 
நனிதி கழ்ந்தமுந் திரிகையி னறுங்கொழுங் குலைகள் 
கனித ரும்புது நறைவிரி காட்சியைக் காணாய் 


18 


உரவு நீர்நிலத் தருட்டிர வியம்பெற்ற வுரவோய் 
இரவு மின்றுறு துயிலுமின் றாதலி னெங்கும் 
புரவ லன்றிரு வடிக்கன்பு பொருந்திய புனிதர் 
பரவ சாத்துயில் விளைக்கின்ற புதுமையைப் பாராய் 


19 


உரம ளைந்தமெய் யுத்தம விந்நிலத் துரவோர் 
கரவி லாதகம் புறமெங்கு முண்மையே கவினப் 
புரவ லன்சித்தம் போற்புரி புனிதமாச் செயலாற் 
பரம ராஜ்ஜியம் வந்துற்ற பரிசினைப் பாராய் 


20 


அற்பு மல்கிய வாருயிர்த் தோழநம் மருமைத் 
தற்ப ரன்சுதன் பிராட்டியோ டுலவுவான் சமைத்த 
விற்ப ழுத்தபைம் பொன்மலர்ப் பரிமளம் வீசுங் 
கற்ப கச்செழுங் காவனத் தெழினலங் காணாய் 


21 


மீயு யர்ந்தவா னாட்டிள வரசன்வீற் றிருக்கத் 
தூய பொன்னொடு மின்னையும் வெயிலையுந் தொகுத்து 
மேய பன்மணி குயின்றுவிண் ணுறமிளிர்ந் தெங்கும் 
பாயி ருஞ்சுடர் பரப்புமண் டபநிலை பாராய் 


22 


465 


தர்மக்ஷேத்திரப் படலம் 


நம்பர் நாட்டிய நம்பிக்கை யுருக்கொண்ட நண்ப 
இம்பர் நாட்டிய திருச்சபை யெனுமண வாட்டிக் 
கும்பர் நாட்டிள வரசன் செய் யொப்புடன் படிக்கைக் 
கம்ப நாட்டிய திருமணப் பந்தலைக் காணாய் 


23 


புரையின் மெய்விசு வாசவிப் புனிதசேத் திரத்தின் 
தரையில் வந்துவந் தேகின்ற சாரண விபுதர் 
விரைய லர்ந்தபொற் றாமரைத் திருமுக விளக்கங் 
கரையில் பேரின்ப மகிழ்ச்சியைத் தெரிப்பன காணாய் 


24 


ஞான நண்பபொன் னகரணித் தெமக்கினி நவிற்றில் 
வான கத்தர சன்றிரு வோலக்க மன்றில் 
ஆன கத்தொனி யோடெழு மாரண கீத 
கான கந்ததரு வஞ்செவி மடுப்பன காணாய் 


25 


26 


எம்பி யிந்நிலை யாடியி லிணையில்பே ரின்பச் 
செம்பொன் மாளிகை திருக்கடை திருநெடு வீதி 
உம்ப ரோங்குகோ புரமகி மைத்திர ளுயர்ந்த 
பைம்பொ னிஞ்சிமா நகருருக் காட்டுவ பாராய் 
என்ம னக்கினி யாய்சரு வேசுர நேசம் 
நன்மை நற்குண நன்னடை நன்மனச் சான்று 
தன்ம பாலனந் தயையன்பு சாந்தமென் றினைய 
பன்ம ணித்திரள் புரைகுண நிதிகளைப் பாராய் 


27 


தெள்ளி யோ யிந்தத் திவ்விய சேத்திர மெங்கும் 
உள்ளு றப்பளிங் கெனத்தெளிந் துறுமணங் கமழும் 
வள்ள வாய்மலர்ந் திதழ்விண்ட மதுத்துளி மல்கிப் 
பள்ள நீரகத் தலர்முக வனசங்கள் பாராய் 


28 


ஜீவ நன்மையைத் தெரிந்துளந் திரும்பிய செய்யோய் 
தேவ மைந்தனோர் சீர்த்தியைச் சேத்திர மடந்தை 
ஆவ லிற்புனைந் தேத்திசை யாமென வணிகொள் 
காவ கத்தெழு புள்ளொலி காட்டுவ காணாய் 


29 


இனைய யாவையும் வயின்றொறுந் தோழனுக் கியம்பிச் 
சினைய லர்ந்தபூங் காவகச் செழும்பொழி னடுவண் 
வனையும் பொற்றிரு மாமணி மண்டப மடுத்தான் 
நினைவி நீங்கலா நம்பிக்கை யோடுமந் நிவிர்த்தன் 


30 


466 


இரக்ஷணிய பருவம் 


திருக்கு லாவுமம் முன்றிலிற் றிவ்விய ஜோதி 
விருக்க மல்குமோர் சூழலில் வேதிய ரிருவர் 
மருக்கு லாவிய மலர்செறி யாசோகத்தை மருவி 
உருக்கு மண்டபப் பொலிவுகண் டுவப்புட னிருந்தார் 


37 


ஆய போழ்தத்து வனபரி பாலக ரடுத்துத் 
தூய யாத்திரைக் குறியினா லவர்நிலை துணிந்து 
நேய நன்மொழி நிகழ்த்திநுந் நெறிக்கிடை நிகழ்ந்த 
சேய காரியந் தெரிக்கென வேதியன் றெரிப்ப 


32 


நன்று கேட்டுளக் களிப்பொடு நாயகற் பரவி 
நின்று செவ்வியீர் பிரபஞ்ச நிருவிசா ரத்து 
மன்றி ருந்துமிவ் வயளம்படு தருமசேத் திரத்து 
முன்றில் வந்தனிர் திருவருண் மாட்சியே முற்றும் 


32 


ஐயன் மீரினித் துன்பமின் றாயினு மாண்டோர் 
மையி ருட்படு மரணத்தை வரன்முறை நீந்தித் 
துய்ய வாயவக் கரைப்படிற் சுவர்க்கபே ரின்பங் 
கைய தாகுமா வென்றுளங் கனிந்துரை யாடி 


34 


வம்மி னீண்டென மலர்க்கரங் கொளுவியுய் யானத் 
தெம்ம ருங்கினு மிசைந்துள புதுமையைக் காட்டி 
அம்ம வீதிதென் றமைவெலா மகமுறத் தெருட்டி 
மம்மர் நீங்கிய மதிவலீர் கேண்மென வகுப்பார் 


35 


மரும லிந்தவிச் செலுமலர்க் காவொடு மலிந்த 
தரும சேத்திரப் பகுதியுஞ் சருவலோ கேசன் 
திரும கற்குரித் தாமிவண் செறிபலன் யாவும் 
ஒரும னத்தயாத் திரிகருக் குரிமையா முரைக்கில் 


36 


மறியுந் தண்புனன் மடுவுண்டு நதியுண்டு வனையக் 
கறைவி லாதவெண் டுகிலுண்டு கவினணி யுண்டு 
நறிய முப்பழக் கனியுண்டு தீம்பழ நறையும் 
நிறைய வுண்டுபோ னகமுண்டிந் நிலத்தினி லெங்கும் 


37 


தங்க மாளிகைத் தலமுண்டு தலைவனைப் பரவப் 
பொங்கு மாதவப் புரையுண்டு புத்துரை திகழ்த்த 
எங்கும் வேதியக் குழுக்களுண் டாதலி னெமரீர் 
இங்கி ருந்துசின் னாட்கழி மினனென விசைத்தார் 


38 


467 


தர்மக்ஷேத்திரப் படலம் 


என்ற வின்னிசை வாசகஞ் செவிமடுத் திறும்பூ 
தோன்றி வேதிய ரிருவரு முவப்பொடங் கவர்க்கு 
நன்றி கூறிவந் தனஞ்சொலி நயந்தினி திருந்தார் 
துன்று கற்பகச் சோலைவா யருந்தவச் சூழல் 


39 


புனித நீர்படிந் தாடுவர் பூந்துகில் வனைவர் 
கனித னீர்மையிற் கடவுளைக் கைகுவித் திறைஞ்சி 
இனிது போனக மருந்துவ ரின்னிசை பயில்வார் 
துனித விர்ந்தன வரதமுந் தோத்திரம் புரிவார் 


40 


நந்த னத்தெழில் கண்டுகண் டுலவுவர் நாளுஞ் 
சந்த னாடவிப் பொதும்பரிற் றடந்துயில் கொள்வர் 
விந்தை யாய்ப்பல காட்சியை வியந்துளங் களிப்பர் 
முந்தி ரிப்பழ நறையுண்டு தேக்குவர் முறையால் 


41 


துன்னு மாதவக் குழுவொடு தோழமை கொள்வார் 
பன்னு வேதிய ரோடுசம் பாஷணை பயில்வார் 
பொன்ன கர்த்தொனி செவிமடுத் துளக்களி பூப்பார் 
இன்ன வாறவண் வைகலோர் சிலகழிந் திடுங்கால் 


42 


உம்பர் மேயசீ யோன்மலை யுன்னத கீதம் 
பம்ப வேதிய னகத்துறை யாத்துமப் பன்னி 
எம்பி ராணநே சரைத்தலைக் கூடுநா ளெதுவென் 
றைம்பு லன்களு மயங்கிமெய் யவசமுற் றயர்ந்தாள் 


43 


தூந லந்திகழ் காதனோய் சுடச்சுடத் துய்க்கும் 
பான லந்திக ழுணவெது மருந்திலள் பதைப்பாள் 
கான வேடுவர் வலைப்படு மானெனக் கலங்கி 
ஊன ளைந்ததன் னுயிர் துடித் துள்ளமுங் குலைவாள் 


44 


ஆசை நாயக னருளுரு வெளியினா லயர்வாள் 
தேசு லாவிய திருமுகத் தொளியகந் திளைப்பாள் 
சீசி யிவ்வுடற் சுமையென்று தீர்வலென் றினைவாள் 
நேச மாற்றரி தாய்மிக நெட்டுயிர்ப் பெறிவாள் 


45 


உலக பாசங்க ளொழிந்துந்தம் முயிர்க்குயி ராகி 
இலகு மாத்தும நேசர்பா லாசைமிக் கேங்கி 
விலகி னேசபா சத்தினா லிறுகுற விசிப்புண் 
டலகி லாத்துமத் துயரடைந் தாக்கையுந் தளர்வாள் 


46 


468 


இரக்ஷணிய பருவம் 


அருமை நாயகன் மூட்டிய வாசைநோய் தணியா 
தெரிமு கத்துற்ற மெழுகென விளகியுள் ளுடைவாள் 
திருமு கச்செவ்வி காண்குறுஞ் செவ்விநீ ளிதெனக் 
கருமு கிற்றுளி காண்கிலாப் பயிரெனக் கரிவாள் 


47 


உத்த மந்திக ழன்புமிக் குயிர்க்குயி ராய 
வித்த கன்றிறத் தோங்கிய விரகதா பத்தாற் 
சித்த சஞ்சலங் கதித்தலிற் றெருமர லுழந்து 
பித்த ரிற்றிகைத் தலமரீஇ மருண்டுபே துறுவாள் 


48 


பண்டு பாரிடச் சூழலின் மாதவிப் பாங்கர்க் 
கண்டு நெஞ்சையுங் கருத்தையுங் கவர்ந்துடன் . மணந்து 
கொண்டு வந்தொரு குறியிடத் துய்த்தருட் கனிவாய் 
விண்ட மெய்த்திரு வாக்கெலா நினைத்துவெய் துயிர்ப்பாள் 


49 


ஏது செய்குதி ரென்னொரு நேசர்பா லெனக்காங் 
காத னோய்க்கொரு மருந்துமுண் டோவவர் கனிவாய்ப் 
போது மல்குபுத் தமுதலா லென்றகம் புலந்து 
மீது மீதெரி தவழ்ந்தென வெந்துபுண் படுவாள் 


50 


அழுத னெட்டுயிர்த் தழுங்குதல் சோருத லவாவி 
எழுதல் வீழுத லிரங்குத லிருகரங் கூப்பித் 
தொழுத லாதிய றொழிலலாற் றொழிலின்றித் துயர்வாள் 
உழுவ லன்பினிற் கொடிதியா துவரிசூ ழுலகில் 


57 


மீக்கி ளர்ந்தெழு காதலால் வெவ்விடர் பழுத்த 
தீக்கொ டுஞ்சிறை மீட்டுமென் னாயகன் செறுக்கும் 
ஆக்கை வெஞ்சிறை மீட்டெனை யணைக்கில ரென்னாக் 
கூக்கு ரற்படுத் தழுங்கித்தன் னாருயிர் குறையும் 


52 


இருண்ட பாதலப் படுகர்நின் றெடுத்தபே ரன்பை 
உருண்ட சிந்தையின் மறந்தன னாலென வுள்ளித் 
தெருண்டென் னாயகன் வரவிடு தூதொன்று சேரின் 
மருண்ட புன்மைபோய் மாறுமென் றொருநிலை மதிக்கும் 


53 


அன்பு லப்பிலா னடித்தொழும் பாற்றுதற் குதவாப் 
புன்பு லாலுடற் பொறை சுமந் தெத்தனை பொழுது 
மன்பு விப்பொறை யாய்த்திரி வேனென மயங்குந் 
தன்பு லப்பகை யவித்தயோ கியர்நிலை சாரும் 


54 


தர்மக்ஷேத்திரப் படலம் 


469 


வேறு 


பன்ன ரும்பர லோகப தவிநீத் 
திந்நி லத்துவந் தெய்திய வீசனார் 
மன்னு மன்பும யத்திரு மேனியை 
உன்னி யுன்னித்தன் னுள்ளமு ருகுவாள் 


55 


துருவி வந்தெனைத் தொண்டுப டுத்தவும் 
பொருவில் பேரின்ப போகத்தை யூட்டவும் 
பருவ ரற்கட னீந்திய பான்மைநெஞ் 
சுருவு கின்றதென் றாவியு யங்குவாள் 


56 


தீங்கு மல்கிய தீக்கடன் யாவையுந் 
தாங்கி நின்றுத்த ரித்தெனைத் தாங்கியன் 
போங்கு காதல் ரூடினர் போலுமால் 
நீங்கு மாறினி யென்னென நேடுவாள் 


57 


பரதி ரித்துவ வேந்தன்ப ணிப்படி 
வரதன் வைதிக மாட்சிவ ரன்முறை 
விரத நோன்பு பிடித்திடும் வித்தக 
சரத மெண்ணித்த விப்புறு நீர்மையாள் 


58 


ஒரும லைச்சிக ரத்தொரு மூவருக் 
கிருநி லத்துச்சு டருமி ரவிபோல் 
தரும ஜோதித ழைத்திடக் காட்டுமத் 
திருமு கச்சுட ருள்ளித்தி யங்குவாள் 


59 


சுத்த மாக்கிவெண் டூசணி நல்கித்தம் 
முத்தி தந்தின்ப மூட்டில் காதலர் 
வித்த கக்கனி வாயிதழ் விண்டசொற் 
றித்திக் கின்றதென் சிந்தையு ணின்றென்பாள் 


60 


கள்ள மின்றவர் கட்டுரை யாயினும் 
உள்ள முற்றுமு ருக்கிக்க வர்ந்துடன் 
கொள்ளை கொள்ளுங்கு ணமுடைத் தென்றுகண் 
வெள்ளந் தோய்ந்தும்வெ துப்புறு மேனியாள் 


61 ) 


சேவ டித்துணை நோவத்தி சைதிசை 
ஆவ லித்தெனைத் தேடிய வன்புளார் 


470 


இரக்ஷணிய பருவம் 


கூவிக் கூவிவி ளிக்கக்கு றிக்கொளார் 
பாவி யேன்பிழை யேயென்று பன்னுவாள் 


62 


விண்க லக்கும்வி ழுநெறி வீசியிம் 
மண்க லந்தம யலளைந் தோங்கிய 
எண்க லந்தவெ ருசலைக் காயிரு 
கண்க லுழ்ந்தக ருணையை யுன்னுவாள் 


63 


பொற்பி னாருயிர் பொன்றுடல் கூடவும் 
உற்ப வத்தினு டற்குறை நீங்கவும் 
பற்பல் வெம்பிணி தீரவும் பாலித்த 
அற்பு தச்செய லுன்னிய ழுங்குவாள் 


64 


வருதி னத்தும ணத்தொழின் முற்றுவான் 
குருதி வேர்த்துளி மேனியிற் கோத்துகத் 
திருவு ளத்துத்தி ருந்தணி செய்தசீர் 
கருதி யாவிக ரைந்துக லுழுவாள் 


65 


மெய்ச்சி ரத்தையிற் பாசம்வி சிக்கமெய் 
பச்சி ரத்தஞ்சொ ரியப்ப தகர்முன் 
நச்சு முண்முடி தைக்கந லிவுறும் 
உச்சி தத்தனி நேசத்தை யுன்னுவாள் 


66 


குறும னக்கொடி யார்செய்கு ரூரமுஞ் 
சிறுமை யும்புகல் தீச்சொலுந் தாங்கியத் 
தெறும கத்துவர் சிந்தைசி னந்திடாப் 
பொறுமை யுள்ளிப்பு கைந்துபு லம்புவாள் 


67 


விருண மேனியில் வெவ்விருப் பாணிசெல் 
தருண மற்றிவர் தம்பிழை யோர்கிலர் 
அருண யந்துமன் னிக்கவத் தாவெனுங் 
கருணை யுள்ளிக்க சிந்துக லுழுவாள் 


68 


ஞால மேவுந் ராத்தும் நாயகன் 
ஓல மார்குரு சொண்மட லூர்ந்தருட் 
சீல மாகத்தி ருத்துதி ருமணக் 
கோல முள்ளிக்கு ழைந்துளந் தேம்புவாள் 


69 


தர்மக்ஷேத்திரப் படலம் 


471 


1 


செயிர்த்த சிந்தையத் தெவ்வர்தி கைக்கவும் 
அயிர்த்த தொண்டருக் காருயிர் மல்கவும் 
பயிர்த்த பூம்பணைப் பள்ளிநின் றாண்டகை 
உயிர்த்தெ ழுந்தமை யுள்ளியுள் ளூக்குவாள் 


70 


ஆழி யான்வலப் பாகத்த மர்ந்துளார் 
வாழி வாழியென் றேத்தினும் வைகலோர் 
வழி யாகத்தி கைத்துள்ளு டைந்தனள் 
ஏழை யாத்துமப் பன்னியிங் கென்பவே 


ஊள 


71 


ஈது காலத்துன் னான்மவி ரக்ஷகர் 
காத லித்துன்ப லன்களுங் கைக்கொடிங் 
காத ரித்தடுக் கின்றன ராலெனக் 
கோதில் சீயோன்கு மரிக்குக் கூறுமின் 


72 


என்றொர் சத்தமெ ழுந்தது விண்ணிடை 
மன்றன் மங்கள மல்கிய பொன்னகர் 
முன்றி னின்றுமு ழங்கிமு றைமுறை 
துன்றெக் காளந்தொ னித்திடு மாறுபோல் 


73 


வானின் றுள்ளத்து வார்ந்தநல் வாக்கெனுந் 
தேனுண் டார்ந்தன ளாத்துமச் செல்வியும் 
ஊன ளைந்தவு டற்றுயில் வீசினான் 
ஞான மல்கிய மெய்ம்மறை நாவலன் 


74 


குருசு யர்த்தகு ரிசில்வ ருகையின் 
பரிசு ணர்ந்துநம் பிக்கையும் பண்ணவ 
தரிச னைக்கரு காயது தம்பிரான் 
புரிசை மாநகர் போதுவம் யாமென்றான் 


75 


நன்றெ னாவிரு வோருந றும்பொழின் 
மன்று ளார்விடை பெற்றுவந் தித்துடன் 
சென்று கூடினர் செவ்விய நூனெறி 
என்று மாறிலி றைவனை யேத்தியே 


76 


இத்த கைப்படு சம்பவம் யாவுங்கை 
உய்த்த நெல்லிக்க னியிலு ணர்ந்தியான் 
வித்த கர்ப்பின்றொ டர்ந்துவி ளைவினி 
எத்தி றத்ததெ ரிவலென் றேகினேன் 


77 


33 


472 


இரக்ஷணிய பருவம் 


மங்க ளஞ்செறி மாநகர் நோக்கிமன் 
சிங்க வேறோரி ரண்டுடன் சென்றெனக் 
கங்கு லின்றிக்க திர்படு கானகப் 
பொங்க ரூடுந டந்தனர் போயினார் 


78 


சென்னெறிக்கெதி ராயிரு சீரியோர் 
பொன்னி னாயவு டையினர் பொற்புறு 
மின்னொ ளிக்கதிர் வீசுமு கத்தினர் 
முன்னர்த் தோன்றிமொ ழிவர்மு றைமையால் 


79 


எங்கு ளீரிந்நெ றிக்கிடை யெங்கெங்கு 
தங்கி வந்தனிர் சார்ந்தவி பத்தெவை 
அங்கங் குற்றவ ருட்செயல் யாவெலாம் 
இங்கெடுத்துரை மின்னென்றி யம்பலும் 


80 


திருவு ளத்தருட் செவ்வியி தாமெனா 
இருவ ருந்தஞ்ச ரிதத்தி யல்பெலாந் 
துருவி யாதிதொ டுத்தங்கி றுவரை 
பரிவி னோடும்ப கர்ந்தனர் பண்பினே 


81 


வந்தி றுத்தம் ரபும் றையவர் 
சிந்தை யின்பரி பாகமுந் தெள்ளிதின் 
அந்த ணாளர றிந்தரு ளாண்டகை 
விந்தை யின்செய் லேத்திவி ளம்புவார் 


82 


தொக்க பேரிடர்ச் சூழல் கன்றிவண் 
புக்கு வந்தனிர் தெய்வப்பு ணர்ப்பினால் 
விக்கி னப்புத ருண்டினி மேற்கொளின் 
மிக்க பேரின்ப வீட்டுல கெய்துவீர் 


83 


ஐயன் மீர் நும்ம வாவின்வ ழித்துணை 
செய்ய வுத்தர மின்றுதி ருந்து நுந் 
துய்ய மெய்விசு வாசத்து ணிபினால் 
வெய்ய துன்பினை மேற்கொள்ள வேண்டுமால் 


84 


திரித்து வப்பரன் றிவ்விய வாக்கையுட் 
கருத்தி ருத்திக்க லங்கலி ராய்வரும் 
வருத்த மூடறுத் தேகிவ ரம்பிலின் 
பருத்து பாங்கர டைகுதி ராலென்றார் 


85 


இகபரசந்திப் படலம் 


473 


அஞ்ச லித்துவ ரன்முறை யாரியர் 
செஞ்செ வேவழி பற்றினர் திவ்விய 
கஞ்சு கத்தரி ருவருங் காட்சிவிட் 
டெஞ்சு றாதங்க வரொடு மேகினார் 


86 


தர்மஷேத்திரப் படலம் முற்றிற்று 


இகபரசந்திப் படலம் 


வித்தகந் திகழு மான்ம விசாரிநம் பிக்கை யென்ற 
உத்தம ரிருவர் ஜீவ சரிதத்தை யொருவா றாக 
இத்தகைத் தென்று சொற்றா மினிவரு மரண நீந்தி 
முத்திராஜ் ஜியத்தை யுற்ற முறைமையை மொழிது மன்றே 


1 


பகலொளி சதாநின் றோங்கும் பவித்திர தேசாந் தத்தில் 
இகபர சந்தி யென்னு மிடரிருட் பிழம்பு தொக்கங் 
ககவயிற் கடுகிச் செல்லு மடுதிரை மரண வாற்றைக் 
ககனயாத் திரிகர் தத்தங் கண்களிற் றெரியக் கண்டார் 


2 


கண்டுடன் மனமுங் கண்ணுங் கலங்கினர் கவன்றா ரேனும் 
உண்டெமக் குறுதி யென்னா வுள்ளுளே யூக்கித் தொண்டர் 
மண்டலம் புரந்த ஜேசு மலரடிப் புணையைப் பற்றி 
எண்டகு தேவா ரங்கொண் டிசைத்தனர் பிணிப்பார் நெஞ்சில் 


3 


தேவாரம் , கடைக்கணி ( பண் , இந்தளம் ) 


1 . 


பரனே பரம் பரனேபரப் பொருளேபரஞ் ஜோதீ 
உரனாடிய விசுவாசிகட் குவந்தாதரம் புரியும் 
பெருமானடி யேனோபெரும் பாவிபிழை பட்டேன் 
சரணாடிவந் தடைந்தேனொரு தமியேன்கடைக் கணியே 


2 . 


தூலத்தையு வந்துண்டுசு கித்துச்சுகம் பேணிக் 
காலத்தையுங் கழித்தேனுயர் கதிகூட்டும்ர க்ஷணிய 
மூலத்தனி முதலே கடை மூச்சோயுமுன் முடுகிச் 
சீலத்திரு முகத்தாரொளி திகழக்கடைக் கணியே 


3 . 


தொடுவீரையின் மணலைத்துளி துளியாக்கிமுன் னீரை 
இடினுங்கணக் கென்றீவினைக் கின்றேகணக் கெந்தாய் 


474 


இரக்ஷணிய பருவம் 


படுபாவியென் றெள்ளாதெனைப் பரிவாய்மன்னிப் பருளி 
நடுநாளுன தடியாரொடு நணுகக்கடைக் கணியே 


4 


அன்பார்கலி யருண்மாமழை யடியார்க்கன வரத 
இன்பார்தரு கிருபாநிதி யிரக்ஷண்யபுண் ணியக்குன் 
றுன்பாற்சரண் புகுந்தேனெனை யொறுக்காயகத் தொளிதந் 
தென்பாற்பிழை பொறத்தாதரித் தெந்தாய்கடைக் கணியே 


5. பெற்றாருடன் பிறந்தார்தமர் பெண்டீர்மக்கள் பெருநட் 

புற்றாரினு முற்றார்சில ருலந்தாருயி ருலக்கப் 
பெற்றேனல னென்னோதிரு வுள்ளம் பெரு மானே 
நற்றாயினு மினியாயுனை நாடக்கடைக் கணியே 


6. மரணாந்தவல் லிருண்மூடிமெய் வசமற்றுயிர் மறுகிக் 

கரணங்களும் பொறியாதியுங் கலங்கித்திகைத் தயருந் 
தருணங்கிறிஸ் தரசேயெனை யஞ்சேலெனத் தாங்கும் 
அரணம்பிறி திலையேயுனை யல்லாற்கடைக் கணியே 


7. அந்தக்கர ணத்துள்ளன வறிவாயடி. யேனில் 

எந்தக்குறை யுளவென்னினு மெந்தாய்பொறுத் திரங்கிச் 
சிந்தைக்கவ லையுந்தீர்த்தெனைத் திருத்திக்குணப் படுத்தி 
அந்தத்திரு சரணீழல்தந் தருளிக்கடைக் கணியே 


8. கோதார்குணக் கேடன் மிகக் கொடியன் கொடும் பாவி 

ஏதாகிலு நன்றொன்றில் னெனினும்புறக் கணியா 
தாதாரசர் வேசாவன வரதாவரு ணாதா 
பாதாரவிந் தஞ்சேர்த்தெனைப் பரிவாய்க்கடைக் கணியே 


9. ஓசைக்கடற் புவிக்குள்ளெனை யொப்பாரொரு பாவி 
ஆசைக்குமி ராரென்பதென் னகங்கண்டறி யுண்மை 
ஈசற்கொரு புதல்வாவெனக் கிரக்ஷண்ய புண் ணியனே 
பாசத்தளை விடுத்தெற்கருள் பாவிகடைக் கணியே 


10. ஒன்றாயொரு மூன்றாயொரு மூன்றும்மொரு முதலாய் 

நின்றாயிது பரமார்த்தநிஷ் கருஷமிந்த நெறியை 
நன்றாய்ந்துளந் திரும்பியுனை நாடிற்கதி நாடும் 
என்றாயுனை யடைந்தேனெனக் கிரங்கிக்கடைக் கணியே 


இகபரசந்திப் படலம் 


475 


11 . 


பேராதர முடையாய்பெரி யோனேபெரு மானே 
பாராதரித் துயிரீந்திர க்ஷணையீட்டிய பரனே 
ஓராதர முனையன்றிலை யுயிர்போம்பொழு துடன்வந் 
தாராதரம் புரிவாரெனக் கையாகடைக் கணியே 


12. கிருபாகர கருணாகர கிளர்புண்ணியப் பொருப்பே 

பெருமாவடி யேன்செய்பிழை பொறுத்தென்னுயிர் பிரிகால் 
மருவார்தரு குருசிற்றிதழ் வதனாம்புஜ மும்முன் 
திருநாமமந் திரமும்மகந் திகழக்கடைக் கணியே 


தேவாரம் முற்றிற்று 


பூதலம் புரிந்த பாவப் புயல்பரந் திருண்ட நித்ய 
வேதனை யுத்தி மொண்டு விழுத்தநீர் வெள்ளம் பொங்கிப் 
பேதைமா னிடத்தை யேனைப் பிராணியை மோதி யீர்த்துப் 
பாதலப் படுக ருய்க்கும் பாதக மரண கங்கை 


ஏதெனென் றுரைக்க நின்ற வெழினறுந் துணர்ப்பூங் காவின் 
ஆதியிற் றோன்றி யென்றும் மவனியைச் சூழ்ந்து லாவி 
வேதனைப் பயிரை யோம்பி விநாசத்தை விளைத்து நித்ய 
மாதுயர்க் கடலில் வீழ்ந்து மறிவது மரண கங்கை 


5 


ஆசையிற் பெரிது வஞ்சத் தாழ்ந்தது துன்பந் துக்கம் 
மூசிய விடரி வற்றின் முறிதிரை புரளு நீர்த்து 
மாசடை யிதயம் போல மலிந்திருள் குழுமி மல்கு 
பாசடை மலின மூடிக் கலங்கிய பான்மைத் தம்மா 


6 


தாங்கரும் பிணிக ளாய சலசரம் பயில்வ . தியாண்டும் 
ஓங்குதீ வினைக ளாய படர்கொடி யுறழ்வ தூக்கிப் 
பாங்கரிற் காளி கூளி பைசாச கணங்கள் புக்கு 
நீங்கரி தாகி நின்று நெடுந்திகில் விளைக்கு நீர்த்து 


7 


பள்ளநீ ருலக மெங்கும் பகைகொளக் கரந்து வைகிக் 
கொள்ளுநன் மருந்தை யெல்லாங் கூட்டுண்டு குணங்கொ டாமே 
உள்ளுறப் பரவி யொல்லை யுயிர்வதைத் தொருங்கு கொல்லுங் 
கள்ளவெவ் விடவ ராவிற் கிடந்தது மரண கங்கை 


8 


அடுத்துழி யழுகை மல்க வயலெலா நடுங்கி யஞ்சக் 
கடுத்துறு மனம்போற் சற்றுங் கண்ணோட்ட மின்றி நாட்டைக் 


476 


இரக்ஷணிய பருவம் 


கெடுத்தழித் தலைவு செய்து கெழுமிய வனைத்துந் தீவாய் 
மடுத்திடுங் கொடுங்கோல் வேந்தை மானுமான் மரண வாரி 


9 


நினைத்திரா வேளை வந்து நிலத்திடை யீட்டி வைத்த 
அனைத்திரு நிதியும் வாரி யாருயிர்க் கழிவு செய்து 
மனைத்தலை யிழவுண் டாக்கி மறைந்திடு மரபிற் கள்ள 
வினைத்திறம் புரியும் வெய்யர் போல்வதம் மிருத்து நீத்தம் 


10 


நாளென வரம்பு காட்டி , நரலைவா ரிதிசூழ் வைப்பிற் 
கேளுறு முயிருக் கெல்லா நன்றுபோற் கேடு சூழ்ந்து 
வாளெனப் பிளந்து தள்ளி மாயமாக் குறைக்கும் வாணாட் 
கோளுறு காலத் தோடு கூட்டுற வாமிந் நீத்தம் 


11 


காலத்தைக் கருதி நின்றுட் பகையாகிக் கலக்கங் காட்டிக் 
கோலத்தைக் குலைத்துக் கோறிக் கூரிருட் சூழ லுய்த்து 
ஞாலத்தைக் கெடுக்கும் பொல்லா நச்சுத்தீ யலகை யேபோற் 
சாலத்தை விளைக்கு மிந்தச் சதிபுரி மரண கங்கை 


12 


தேகதத் துவங்கள் குன்றுஞ் சீர்கெடு மைய்ஞ் சேருஞ் 
சோகமாம் பொறிபு லன்கள் சுழன்றந்தக் கரண மாயும் 
ஆகமுங் கிடையா மேலிட் டாருயி ரொடுங்கு மந்தோ 
மோகமா மரண கங்கை யூடுற முடுகுங் காலை 


13 


பாபத்தை விளைத்தோர்க் குற்ற பயிரிடுங் கூலி தேவ 
கோபத்தின் மிகுதி யிந்தக் குவலயத் தெவர்க்கு நீங்காச் 
சாபத்தின் சமைவு மோசச் சற்பனைக் கிடங்கு மாய 
ஆபத்தின் குகையா மிந்த வறக்கொடு மரணச் சூழல் 


14 


கொடுமதிவித்திற் றோன்றி யிச்சையிற் கிளம்பிப் பொல்லாக் 
கடுமனத் தெழுமூ. வாசைக் கவடுவிட் டஞராய்ப் பூத்துக் 
கொடுவினைத் திரளைக் காய்த்துக் குலவிய பாவ தாருப் 
படுபழங் கனிந்த சாறிப் பயங்கெழு மரண நீத்தம் 


15 


புரணபுண் ணியரே யார்க்கும் புகலிட மவர்பொற் பாத 
அரணத்தைத் தேடித் தம்மை யடைக்கலப் படுத்தி யந்தக் 
கரணவிந் தியங்க ளோடு காயத்தைப் புனித மாக்கி 
மரணத்தை நினைத்து வாழா மாந்தரே மாந்த மாந்தர் 


16 


477 


இகபரசந்திப் படலம் 


பழிபடு மரண வாற்றைப் பாரித்துப் பகர்வ தெங்ஙன் 
சுழிபடு மலைவாய்ப் பட்ட துரும்பெனத் துறைக்குண் மூழ்கி 
அழிபடு ஜீவ ரேயவ் வவஸ்தையை யறிவ ரன்றி 
மொழிபடு வனவிப் பாங்க ருத்தேச முறைமைத் தாமால் 


17 


ஆயுளுக் கெல்லை யாயு மவனிக்கோ ரந்த மாயும் 
மீயுயர் கதிவா யிற்கு மிகவணித் தாயு மூடே 
பாயுமம் மரண வாற்றின் படுகரை யடுத்தங் குற்றார் 
நாயகன் பதத்தை நாடு நலந்திகழ் மறைவ லாளர் 


18 


அவ்வயி னொளிகொ டூத ராரணர் தம்மை நோக்கி 
இவ்வரை காண்மின் சொற்ற விகபர சந்தி யாய 
பௌவமற் றிதனை நீந்தி யக்கரைப் படுகி லீரேல் 
திவ்விய நகர வாயிற் சேர்ந்திடப் பெறுவீ ரல்லீர் 


19 


ஓலிடு மரண வாற்றிற் கொருபுணை யேனு மின்று 
பாலமு மின்று நீந்தும் பரிசினாற் கடத்தல் வேண்டும் 
ஏலியா வேனோக் கென்ற விருவர்செல் வழியிற் செல்ல 
ஞாலமீ தெவர்க்கு மென்று நம்பனுத் தார மின்றால் 


20 


நதிநிலை வினவு வீரே னம்பிமீர் நவிலக் கேண்மோ 
சதிபுரி யாழ முண்டு தரிகொளுந் திடரு முண்டெம் 
அதிபதி யருண்மே லுய்த்த விசுவாச வளவி னாமால் 
மதிநிலை கலங்கீ ராகி மரணத்தைக் கடத்தி ரென்றார் 


27 


வேறு 


ஆய தேபுரி வாமென வருமறைக் கிழவர் 
மேய வந்நதிப் பெருக்கினைக் கண்டுளம் வெருண்டு 
தூய வக்கரைப் படுதுமோ வெனநில துளங்கிக் 
காய முஞ்சலித் தினிச்செய லென்னெனக் கவன்றார் 


22 


கலைநி ரம்பிய மதியினன் கவன்றன னெனினும் 
நிலைவ ரங்கிறிஸ் தியேசுவென் னித்திய ஜீவன் 
உலைவென் சாவுநல் லூதிய மெனக்கென வுரத்தான் 
மலைது ளங்கினு மனந்துளங் காதமெய்ம் மறையோன் 


23 


நோக்கி னான்விசு வாசியி னகநிலை நுதலி 
மீக்கி ளர்ந்தெழு முவகைய னம்பிக்கை விறலோய் 


478 


இரக்ஷணிய பருவம் 


பாக்கி யம்மணித் துளதுகாண் படுகரூ டுருவி 
ஊக்கி யாக்கரைப் படுவதே கருமமென் றுரைத்தான் 


24 


சீரி தாமென விருவருந் திருப்பெருங் கருணை 
ஆர வுண்டகந் தேக்கின ரானந்த பதவிப் 
பேர ருட்கரை பிடித்துமென் றாவலிற் றுணிந்து 
மார ணத்துறை யிறங்கினர் வஞ்சமின் மறையோர் 


25 


இறங்கி டுந்துறை நீத்துள தாதலி னிறங்கி 
அறங்கி ளர்ந்தமெய் யாரண னாழத்தி னமிழ்ந்திக் 
கறங்கு போற்சுழன் றகநிலை கலங்கியுள் ளுடைந்து 
பிறங்கு நன்மதி திகைத்தனன் கானிலை பிசகி 


26 


ஆர ணத்துறை நீந்திய வருள்விசு வாசி 
மார ணத்துறை முயங்கலும் வருந்தியுண் மறுகிக் 
கார ணத்தனி முதல்வனைக் கருத்தினாற் றழுவிக் 
கோர ணிப்படு திரையிடை முழுகிமுக் குளிப்பான் 


27 


உத்த மந்திக ழொண்மதி படைத்தநம் பிக்காய் 
மெத்த வாழ்கயத் தமிழுகின் றனன்றலை மேலாய்த் 
தத்து பேரலை புரண்டெனை மூடுமாற் றரிப்பின் 
றெத்தி றம்மினிக் கடைப்பிடித் துய்வலென் றிசைப்ப 


28 


என்னை யென்னைநீ கலங்குதி திடங்கொண்மற் றெந்தாய் 
நன்ன ரென்னிரு கால்களு நனிதரிப் பனவால் 
முன்ன ரேகிரு பாஸ்தமுண் டிங்ஙன முடுகிப் 
பன்ன ருந்திரு வடித்துணை பற்றெனப் பகர்ந்தான் 


29 


புந்தி யுற்றநம் பிக்கைசொற் கேட்டு மெய்ப் போத 
அந்த ணன்னென தாருயிர்க் கருந்துணை யாய 
மைந்த பாவியே னுயிர்க்குறு மரணபந் தங்கள் 
தொந்த மாய்ப்புடை வளைந்துசூழ்ந் தனவிங்கு தூயோய் 


30 


ஊணு வட்டுபால் தேனொடு பெருக்கெடுத் தோடும் 
மாண ரும்புது வளஞ்செறி மங்கல நாட்டைக் 
காணி யாக்குவான் கருதினன் காணவுங் கிடையேன் 
கோணி லாவுமிந் நதியிடைக் குப்புறீஇ யென்றான் 


31 


இகபரசந்திப் படலம் 


479 


முயங்கு காரிருட் படலமவ் வொல்லையின் முடுகப் 
பயங்க ரங்களுந் துன்பமு மேக்கமு பற்ற 
இயங்கி டும்பொறி புலன்களு மிருண்டுணர் வினைய 
மயங்கி னானந்தக் கரணமு மாரியன் மாழ்கி 


32 


செய்த பாவங்க ணினைந்துளந் தேம்பின னெனவும் 
வெய்து துன்பமே லிடுதலின் விழுத்தகு முளத்தில் 
எய்து மாறுத லெடுத்தினி தியம்பில னெனவும் 
மெய்தி கழ்ந்தமுன் மொழிகளால் விளங்கிட வறிந்தேன் 


33 


ஆரி யன்றளர்ந் தயர்வுழி நம்பிக்கை யடுத்து 
நீரி லேதலை நிமிர்த்துமூச் சியங்குற நிறுவிக் 
கூரி யோய்கரை யணித்தெனப் பன்முறை கூவிச் 
சீரி யோன்சிறி துணர்வுறத் தெருட்டுவா னானான் 


34 


வெய்ய வன்றனை மின்மினி யாக்கிவிண் மிளிருஞ் 
செய்ய பொன்னக ரலங்கமுந் திருக்கடைச் சிறப்புத் 
துய்ய ரோர்சிலர் நந்தமைக் கூட்டுவான் சுலவிக் 
கைய தாகிய காட்சியுங் காண்டியீண் டென்றான் 


35 


ஒல்லை யாரிய னுத்தம தோழ நிற் கூட்ட 
வல்ல தூதுவர் வந்தணை கின்றனர் வாய்மை 
நல்லை யென்றுநீ நம்பிக்கை நம்பிக்கை யேயிவ் 
வல்ல லாற்றையு மாழமின் றாக்கிய தென்றான் 


36 


ஆரி யன்சொல வைய நீ மெய்விசு வாசச் 
சீரி யைந்துளை நின்றுழைத் தோன்றிய சிறியேன் 
பேரி யைந்தன னாதலிற் பிறன்கொலோ பெறும்பே 
றோரி லந்தண பேதமென் னெம்மிலென் றுரைத்தான் 


37 


எம்பி தேர்தியா னுத்தம் ஜீவிய னென்னில் 
நம்பி ரானெனைக் கைவிடு வார்கொனட் டாற்றில் 
இம்ப ரென்பெரும் பாவத்தி னிமித்தமே யென்னை 
வெம்பு மிக்கொடு மரணத்துள் விடுத்தன ரென்றான் 


38 


உத்த மாரிய வுணர்திநம் போலுல கருக்குச் 
சத்து ருக்களின் பயமிலை சாவின்வே தனையும் 
அத்த னைக்கிலை யெனுமறை யாதலி னடியார்க் 
கெத்த னைக்கரும் பாடுக ளுள்ளன வெண்ணாய் 


39 


480 


இரக்ஷணிய பருவம் 


மெய்வி டுத்திடா வித்தக வெவ்விய மரணத் 
துய்வ ளிக்குநின் மெய்விசு வாசத்தி னுரத்தைத் 
தெய்வம் பாங்கர்நின் றறிதிற னல்லது தீரக் 
கைவி டுத்தமை யன்றிது பரீக்ஷிக்குங் கணக்கால் 


40 


எந்தை நீதிடங் கொள்ளிதோ வெங்கிறிஸ் தியேசு 
வந்த ணைந்தன ரெம்முறு நோயெலா மாய்த்து 
விந்தை யாயசிற் சுகந்தர வென்றனன் விளித்தான் 
அந்த ணாளனுந் தலையெடுத் தாருயி ரடைந்தான் 


47 


மண்டு நீர்க்கயத் தாழ்ந்துணர் வழிந்துயிர் மாயக் 
கண்டு நம்பிரான் றிருப்பெயர்த் தொனியுளங் கவின 
விண்டு நித்திய ஜீவனை யூட்டிய விதத்தில் 
தொண்டருக்குயிர் கிறிஸ்துவே யெனுமுண்மை துணிந்தாம் 


42 


பாவ ஜீவரைப் பவித்திர மாக்கியீ டேற்றுந் 
தேவ மைந்தனாங் கிறிஸ்துவின் றிருப்பெய ரொன்றே 
ஆவி நீங்குவோர்க் கூட்டிடு மருமருந் தாய 
ஜீவ தாரக மந்திர மென்பதுந் தெளிந்தாம் 


43 


திட்ப நூன்மதி யோயிங்கென் ஜீவநா யகனை 
விட்பு லத்தர சன்றிரு மைந்தனை விளங்கக் 
கட்பு லத்தெதிர் காணுகின் றனனெனக் கசிவுற் 
றுட்பு லங்குவிந் தேத்தினன் கைதலை யுயர்த்தி 


44 


அஞ்ச லஞ்சனீ யானுனை மீட்டன னன்றே 
எஞ்சு றாப்பெயர் தரித்தனன் யானுனக் கிதனாற் 
செஞ்செ வேயெனக் குடையைநீ செல்லுழி யெங்குந் 
தஞ்சம் யானுனக் குன்னுட னிருப்பதுஞ் சரதம் 


45 


நதியிற் செல்லினு நடுங்கலை நடுக்கலை யமையுங் 
கொதிய ழற்கிடை நடப்பினுங் கொளுத்திடா துன்னை 
அதிப னாகிய வாண்டகைத் தெய்வமு நினக்குக் 
கதிந லந்தரு மிரக்ஷணைக் கடவுளும் யானே 


46 


என்று தம்பிரா னுரைத்தமெய் வாக்குளத் தெழலும் 
நன்று ரங்கொடு நம்பிக்கைக் கிவ்வுரை நவிற்ற 
அன்ற லர்ந்தவா ரிசமென வகமுகங் கவினி 
நின்று ரத்தன ரிருவருந் திடங்கொண்டு நிமிர்ந்தார் 


47 


481 


இகபரசந்திப் படலம் 


இகலெ லாம்புற மிட்டன விருட்பிழம் பிரியப் 
பகலொ ளிச்சுடர் திகழ்ந்தது பாரடிப் படுத்தி 
ஜெகமி ருத்துவா நதியினைத் தீரமோ டுருவிப் 
புகரின் முத்தியங் கரைபிடித் தேறினர் புலவர் 


48 


வெங்கொ டும்பசி தாகம்வன் பிணியிடர் மேற்கொள் 
அங்கி யென்றிவை யாவையு மாற்றொடு போக்கித் 
துங்க மேனிபொன் னுடைபர மானந்தந் துதைய 
மங்க ளக்கரை யேறினர் வழுவிலா மறையோர் 


49 


பத்தி யோவிசு வாசமோ பகருமெய் யன்போ 
சித்த சுத்தியோ சற்கரு மத்தினோர் திறனோ 
முத்தி யின்கரை பிடித்தது யாதெனின் மூலம் 
அத்த னைக்குநம் மாண்டகை கிருபையே யாமால் 


50 


. 


பொருளும் பெண்டிரு மக்களும் பூதலத் துறவும் 
மருளு றுத்துவெம் பிணிகரை யுடலொடு மறியும் 
அருடந் துய்த்தநம் பிக்கையே யாருயிர்த் துணையாய்த் 
தெருளு றுத்திநின் றுன்னத பதவியிற் சேர்க்கும் 


51 


ஆன்ற வேதிய னகத்துவிஸ் வாசத்தை யாக்கி 
ஏன்று ஜீவபா தையிற்செல விடுத்தது மிடையே 
ஊன்று நம்பிக்கை யுருப்புனைந் துருப்படுத் தியதும் 
மூன்றொன் றாகிய தைவிக கிருபையே முற்றும் 


52 


ஜீவ முத்தியங் கரைபிடித் தேறிய செல்வர் 
மேவு பேரின்ப தலம்புக்க விந்தயை யுள்ளித் 
தேவ தேவப ராபர திரித்துவ தேவை 
ஆவ லிற்றுதித் தன்பொடு போற்றுவா னமைந்தார் 


53 


தேவாரம் ( போற்றித் திருவிருத்தங்கள் ) 


( பூர்வ சுருதி ) 


1 . 


ஆதிமத் யாந்த ரஹித நிஷ் களங்க வநாதியங் கடவுளே போற்றி 
ஜோதியா யகண்டா காரமாய் விளங்குந் தூயசை தந்யமே போற்றி 
பேதியா நிலைநின் றுலகெலாந் தந்த பிரணவ தெய்வமே போற்றி 
நீதியோ டிரக்க சமரச நெறியை நிறுவிய நிமலனே போற்றி 


482 


இரக்ஷணிய பருவம் 


2. முன்னமோர் நரனால் விளைந்த தீவினையை முனிந்திடும் முதல்வனே 

போற்றி 
பின்னரவ் வினைதீர்ந் துலகெலா முய்யப் பேரரு ளளித்தவா 

போற்றி 
நன்னெறி யிகந்தோர் பிரளயத் தமிழ நயத்திடு நாதனே போற்றி 
மன்னுநோவாவோ டெண்மரைப் புரந்த மாபெருங் கருணையாய் 

போற்றி 


3 . 


குழுமியோர் குலையப் பாஷைவே றாக்கிக் குழப்பிடுங் கொற்றவா 

போற்றி 
வழிவழி சுருதி முறைமுறையாக வகுத்தவே தாந்தனே போற்றி 
விழியருள் பரப்பி யாபிர காமை விளித்தருள் விமலனே போற்றி 
கிழமுதிர் பருவத் தொருமக வளித்த கேடிலாக் கிருபையாய் 

போற்றி 


4 . 


தொண்டனை வலிந்து நகர்ப்புறங் கொடுபோய்த் துரந்த 

பேரருளினாய்ப் போற்றி 
வண்டரூ ரெரிவாய் மடுத்திட முனிந்த மாண்புறு நீதியாய் போற்றி 
கொண்டொரு மகவைப் பலியிடத் துணிந்த கொற்றவன் றெய்வமே 

போற்றி 
பண்டுபோன் மகவீந் தவற்குநல் லாசி பகர்ந்திடும் பகவனே 

போற்றி 


5 


உத்தம தொழும்பற் குரைத்தவாகக் கனைத்து முவந்துகாத் தளித்தவா 

போற்றி 
பத்தனை யடர்க்கப் பலமிலா தொல்கிப் பரிவுறும் பரமனே 

போற்றி 
சித்தம்வைத் தவனிற் பன்னிரு மரபு திகழ்ந்திடச் செய்தவா போற்றி 
வித்தகன் யோசேப் பினைநனி யுயர்த்தும் விட்புல வேந்தனே 

போற்றி 


6. 


கருப்பினி லிஸ்ரேல் மக்களைக் காத்த கருணையங் கடவுளே 

போற்றி 
விருப் பொடங்கவரை வாரிதி மணற்போல் மிகச்செய்யும் 

விந்தையாய் போற்றி 
திருப்பரு மடிமைத் தனத்தினா லவரைத் திருத்திய தெய்வமே 

போற்றி 
ஒருப்படீஇ யோல மிடுமவர்க் குருகி யுறுதுயர் களைந்தவா 

போற்றி 


483 


இகபரசந்திப் படலம் 


7. அருளினாற் செங்கோ லளித்துமோ சேயை யனுப்பிய வமலனே 

போற்றி 
இருளுறு மனத்தா ரிடைப்பல புதுமை யியற்றிய வீசனே போற்றி 
மருளுறு மிஸரேல் சிறைதவிர்ந் தேக வரந்தரும் வள்ளலே போற்றி 
தெருளிலாப் பார்வோன் ஜனத்தொடு மடியச் செங்கடல் விடுத்தவா 

போற்றி 


8 . 


மற்றவர் தமக்கு வழித்துணை யாகி வானமு தருளினாய் போற்றி 
வெற்றியங் கிரிமீ துலகெலா நடுங்க விளங்கிடும் விபுதனே போற்றி 
நற்றவன் வழியே விதிவிலக் கருளி நடத்திடு நம்பனே போற்றி 
கொற்றமொ டிஸரேல் வளமிகு கானான் குடிபுக வருளினாய் 

போற்றி 


9 . 


மன்னர சுரிமை முறைநிறீஇக் குடிமை வளந்தரு மகிபனே போற்றி 
அன்னை போற் கசிந்துந்தந்தை போற்கடிந் துமாம்பரிசுணர்த் 

தினாய் போற்றி 
நன்னெறி யிகந்த மன்னரைச் செகுத்து நலம்புனை நம்பனே 

போற்றி 
செந்நெறிச் சென்றார்க் குறுதுணை யாய திரியேக தெய்வமே 

போற்றி 


! 


10. கோலை நீத்தொரு செங்கோலிசாய் மகற்குக் கொடுத்தருள் 

கொற்றவா போற்றி 
சீலமா யவன் சொன்னயந்துசங் கீதஞ் செவிமடுத் துகந்தவா 

போற்றி 
சாலமோன் தேவா லயமுவந் தருளித் தரித்திடுந் தற்பரா போற்றி 
மேலைநாள் யூத ஜனஞ்சிறைப் படவும் மீளவு மருளினாய் போற்றி 


11. திருவுளக் குறிப்பைத் தீர்க்கரான் முன்னந் தெரிந்திடுந் தீர்த்தனே 

போற்றி 
வருவர்மே ஷியக்கென் றடியருக் கினிய வாக்கமு தூட்டினாய் 

போற்றி 
பொருவரு மான்ம ரக்ஷைமார்க் கத்தைப் புதுக்கிய புராதனா 

போற்றி 
சருவலோ கமுமீ டேறவோர் மகவைத் தந்தருள் தந்தையே போற்றி 


484 


இரக்ஷணிய பருவம் 


(உத்தர சுருதி ) 


12. ஆதிமெய்த் திருவாக் காய வகிலகா ரணனே போற்றி 

கோதிலாக் குணங்கள் பூத்த குவலயத் தொளியே போற்றி 
மாதுவித் தாகி யிந்த மாநிலம் புரப்ப லென்று 
தாதைபாற் பரிந்து நின்ற தற்பரா போற்றி போற்றி 


13. பன்னரு மஹிமை யோடு பண்ணவர் பரவி யேத்த 

உன்னரும் பரமா காயத் துச்சிவீற் றிருந்தாய் போற்றி 
புன்னரர் பொருட்டுப் பாவப் புலையுல கத்து மேவிக் 
கன்னிபா லுதித்தாய் போற்றி கருணைவா ரிதியே போற்றி 


14. வறிதுபுல் லணையிற் கந்தை வனைந்தொரு குழவி யாகி 

அறிதுயி லமர்ந்தாய் போற்றி யலகில்பல் லுயிரை யூட்டிச் 
செறிதரு பசிக்காற் றாது தேம்பிநின் றழுதாய் போற்றி 
நெறிதிக ழறவோ ராயர் நேர்ந்தநின் மலனே போற்றி 


15 . 


ஈசனா ருரைகொண் டேகி யெகிப்துநா டடைந்து மீண்டு 
நாசரேத் தூர்வந் துற்ற நசரேய நம்பி போற்றி 
ஆசற வளர்ந்து பெற்றோர்க் கமைந்திடு மைய போற்றி 
தேசிக ஞான தீக்ஷை செவ்விதி னடைந்தாய் போற்றி 


16. அம்முறை விரத மேற்கொண் டாரணி யத்து மேவிச் 
செம்முறை திறம்பா வண்ணம் ஜெபதபம் புரிந்தாய் போற்றி 
மும்முறை முனிந்து பேயை முடுக்கிய முனிவா போற்றி 
எம்முறை பாட்டுக் குள்ள மிரங்கிடு மெந்தாய் போற்றி 


17. வந்தது பரம ராஜ்யம் மனந்திரும் புங்க ளென்று 
முந்துப தேசஞ் செய்த முத்திவித் தகனே போற்றி 
சிந்தனை கசிந்தீ ராறு சீஷரை யழைத்தாட் கொண்டு 
விந்தையாய்ப் பரம ஞானம் விளம்பிய குருவே போற்றி 


18. நள்ளுந் ரொடு சூ ழுற்ற நரசமூ ஹங்கட் கெல்லாம் 

விள்ளருங் கருணை யாலோர் வெற்பிடை விளங்கித் தோன்றி 
எள்ளருஞ் சுவிசே ஷத்தி னிருஞ்சுடர் விரித்தஞ் ஞான 
நள்ளிருட் பிழம்பு சீத்த ஞானசூ ரியனே போற்றி 


இகபர்சந்திப் படலம் 


485 


19. மையுறு வஞ்ச நெஞ்ச மாயவல் லியற்கை முற்றுங் 

கையுறு நெல்லி போலக் காண்டலாற் கதியைக் கூட்டும் 
மெய்யுறு தருமம் யாவும் விழுத்தக விளம்பி யாங்கு 
பொய்யறு சான்றா நின்ற புண்ணிய மூர்த்தி போற்றி 


20. பாரிடம் வியக்கத் தீய பாரிடந் துரந்து நேர்ந்த 

கோரவெம் பிணிகூன் மூகை குருடுவன் செவிடு பங்கு 
தீரமெய்ந் நிமிரப் பேசத் தெரியக்கண் டிறக்கச் செல்ல 
ஆரரு ளளித்த திவ்ய வற்புத மூர்த்தி போற்றி 


21 அன்றொரு சிறுமி யேழை யமங்கலை சிறுவன் சேமத் 
தொன்றிய தொழும்ப னின்னோர்க் குருகிக்கண் கலுழி சிந்திப் 
பொன்றிய வுயிர்வந் தெய்தப் புண்ணியம் புரிந்தாய் போற்றி 
நன்றிலேன் சிறார்க்கும் ஜீவ னல்கிய நம்பா போற்றி 


22. பாழியங் கிரிமீ தோர்காற் பரிதிபோற் பொலிந்தன் பர்க்கு 

வாழிய வதனச் சேவை வழங்கிய தேவே போற்றி 
ஆழிமீ துலவி யாழி யலையினை யடக்கி யாங்கே 
சூழிரும் புசலை நீத்த தொல்லையெம் பரனே போற்றி 


23 விஞ்சிய வகங்கா ரத்தால் வினவுவே தியருண் ணாணி 
அஞ்சிவா யடைப்பட் டேக வவிரித ழலர்ந்தாய் போற்றி 
வஞ்சரான் மடியு மாறும் மறுத்துயிர்த் தெழும்பு மாறுஞ் 
செஞ்செவே யுரைத்த ஞான தேசிக மூர்த்தி போற்றி 


24 தொண்டரைத் தெருட்டி யாங்கோர் துறுமலர்ச் சோலை நண்ணி 
அண்டர்நா யகன்வெஞ் சீற்றத் தாரழல் குளித்தாய் போற்றி 
கொண்டொரு முத்தத் தாலே குறிப்பிடக் கட்டுண் டேகிக் 
கண்டகர் முன்றி னின்று கடுந்துய ரடைந்தாய் போற்றி 


25 கைதவர் சினந்து தூய கமலவாண் முகத்து மிழ்ந்து 
வைதுமுண் மௌலி வேய்ந்து வாரினா லடிப்ப மாழ்கி 
வெய்துயிர்த் திழிசெஞ் சோரி மெய்யெலாம் புதைப்ப யாங்கள் 
உய்திற நாடி நின்ற வுபசாந்த மூர்த்தி போற்றி 


26 முழுதுநா னறியே னென்று மும்முறை மறுத்த சீடன் 

அழுதுளங் கசக்கச் செய்யு மருணோக்க முடையாய் போற்றி 
பழுதின்மை யறிந்தும் வேந்தன் படுகொலைத் தீர்ப்புக் கூற 
இழுதைய ரிகழ நின்ற யேசுநா யகனே போற்றி 


486 


இரக்ஷணிய பருவம் 


27. எம்பவச் சும்மை தானோ ஹீனமாங் குருசுந் தாங்கி 

அம்பதம் பெயர்ப்ப மாழ்கி யணிமறு கணைந்து நின்ற 
வம்பவிழ் கோதை மாதர் வாய்திறந் தரற்ற வாண்டோர் 
வெம்பரம் பிறுத்தாய் போற்றி வினைத்தொட ரறுத்தாய் போற்றி 


28. வேதனை குணிக்கற் பாற்றோ வெங்குரு சறைந்து கொல்லும் 

பாதகர்க் காய்மன் றாடிப் பரிந்துவாக் கருளிச் சோரற் 
காதரம் புரிந்து ஜீவ வரும்பலி யமலற் காக்கிப் 
பூதல முயச்ச மாதி பொருந்திய தேவே போற்றி 


29. பொங்குநீ ருலகுக் கெல்லாம் புண்ணியம் பொலியப் பாவ 

சங்கடந் தொலைய நாளுந் தனியறந் தழைப்ப வேத 
மங்கல வோசை மல்க வானவர் மகிழ மீட்டும் 
இங்குயிர்த் தெழுந்தி ரக்ஷை யீட்டிய வெந்தாய் போற்றி 


30. மலங்கிய சீட் ரோடு வைகலீ ரிருபான் வைகி 

நலங்கிளர் வாக்குக் கூறி நயந்தொரு முகின்மீ தேகி 
இலங்குமைங் காயங் காட்டி யெம்பிரான் றிருமு னென்றும் 
வலங்கிள ரணைமீ துற்ற மாநுவே லரசே போற்றி 


31 


மூதுல கருக்கு ஜீவ முக்திசா தனமுண் டாகக் 
கோதறு புனித வாவிக் கொழுங்கதிர்ப் பிழம்பை நல்கிக் 
காதலுற் றடைந்தோர் தம்மைக் காப்பது கருதி யென்றுந் 
தாதைபாற் பரிந்து பேசுந் தயாபரா போற்றி போற்றி 


( பரிசுத்தாவியின் பரம் ) 


32. திரித்துவ பராப ரத்திற் றிகழதி பரிசுத் தாத்ம 

ஒருத்துவ வநாதி நித்திய வுயர்மகத் துவமே போற்றி 
விரித்தமுந் நீர்மு கத்து விந்தையாய் விளங்கி மேனாள் 
திருத்தகு புவனம் பூத்த தெய்வமே போற்றி போற்றி 


33 மறைவழிப் படரா மாந்தர் வன்மனந் தனிற்போ ராடி 

இறைவழிப் படுத்துந் தூய வெம்பெரு மானே போற்றி 
சிறைவழிப் பட்டோர்க் குள்ளந் தெளிந்தநோ வாவைக் கொண்டு 
முறைவழிப் போத மீந்த முக்தியா ரணனே போற்றி 


சுவர்க்காரோகணப் படலம் 


487 


34 சுத்தமெய் விசுவா சத்தைத் துரிசற விளக்கித் தூய 

பத்தனா மாபி ராமைப் பாதுகாத் தளித்தாய் போற்றி 
நித்திய ஜீவ மார்க்க நெறிகடைப் பிடித்து நின்ற 
உத்தமர்க் கியாண்டு நீங்கா " வுறுதுணை யானாய் போற்றி 


35. வலிந்தெனை மருவு கென்று மருட்டிய வனிதைக் குள்ளம் 
மெலிந்தழி யாது முன்னோர் விடலையைக் காத்தாய் போற்றி 
மலிந்திடு ராஜ போகம் வரைந்தினத் தோடு மோசே 
நலிந்துறு நிந்தை நச்ச நயந்தரு ளளித்தாய் போற்றி 


36 கோட்டமற் றுளந்தி ருத்திக் குலவுமெய்ப் பத்தி வித்தி 

நாட்டம்வைத் தருணீர் பாய்ச்சி நலிவெலா மகற்றி யாதும் 
வாட்டமின் றாக வோம்பி வரகதி விளைவித் தன்பர் 
ஈட்டமார்ந் துயத்துய்ப் பிக்கு மிதயநா யகனே போற்றி 


தேவராம் முற்றிற்று 


இவ்வண்ண மேகோ வாவை யிருதயங் கனிந்து போற்றிச் 
செவ்விய ரிருவர் தாமுந் தெவிட்டிடாப் பரமா னந்தப் 
பௌவவா ரிதியின் மூழ்கிப் பரவச ராகி நின்றார் 
திவ்விய வாக்கச் சீர்மை ஜெகத்துரை தெரிப்ப தேயோ 


54 


இகபரசந்திப் படலம் முற்றிற்று 


சுவர்க்காரோகணப் படலம் 


மதிதிகழ் மறைவ லாளர் மரபினிற் சென்று சேர்ந்த 
துதிபெறு பரமா காயச் சூழலில் விளங்கித் தோன்றும் 
அதிபரி சுத்த மாய வாயிரத் தெட்டு மாற்று 
மதிபெறு பசும்பொற் சோதி மயகிரி பரம சீயோன் 


1 


சத்தாகிச் சித்து மாகித் தணப்பிலா னந்த மாகி 
நித்தியந் திகழ்த்தி நிற்கு நிருமல் திரியே கத்தின் 
உத்தம கிருபை ஞான வொளியதி புனித மென்னும் 
முத்தலைச் சிகர மோங்கித் திகழ்வதம் முதிய குன்றம் 


2 


தண்ணளிப் பெருக்கத் தாலே சருவலோ கேசன் மைந்தன் 
அண்ணலார் புனித நீதிக் காருயிர் பலியாய் நல்கி 


34 


488 


இரக்ஷணிய பருவம் 


மண்ணுல கரையீ டேற்ற வரன்முறை யீட்டி வைத்த 
புண்ணியத் திரளே யென்னத் திகழ்வதப் பொலன்கொள் வெற்வு 


3 


தற்பர னருளிற் றோன்றித் தயைமல்கித் தருமம் புட்பித் 
தற்புத சுகிர்த முற்றி யளவில்புண் ணியம்ப ழுத்துப் 
பொற்புறு நித்யா னந்த போகத்தைக் கனியும் ஜீவ 
கற்பக விருக்ஷ மோங்கித் திகழ்வதக் கனகக் குன்றம் 


4 


மணவணி பொதுளி நித்ய மங்கள கீத மல்கிக் 
குணநிதிக் குவைக ளோங்கிக் குலவுபே ரின்பம் பொங்கி 
இணரொளி மகிமைக் கற்றை யெங்கணும் பரம்ப வீசி 
உணர்வினுக் கதீத மாகி யோங்குவ துயர்பொன் மேரு 


5 


அன்பினார் கலிநீர் பொங்கி யருண்மடை திறந்தா லென்னப் 
பொன்பொலி சிமய நின்றோர் புத்தமு தருவி போந்து 
நன்பெரு மணிக ளாய நவநிதி வரன்றிப் பாயும் 
மன்பெரும் ஜீவ கங்கை மடுப்பதம் மகவே தண்டம் 


6 


புகலருங் கடவுள் வேந்தன் புகழ்மிகு புனித ஞானத் 
தகவினி லுயர்வுற் றோங்கித் தண்ணளிப் பெருக்கிற் பல்கி 
மகிமையில் ஜோதி வாய்ந்து வைகலின் விகற்பின் றாகிப் 
பகலொளி திகழ்த்தி நிற்கும் பவித்திர பரம சீயோன் 


7 


தரிசன வேதி யாய சாதரூ பாச லத்திற் 
பரிசன ராய தூய பவித்திர வான சேனை 
துரிசற விமைக்குந் தாரா கணமெனச் சுலவித் தோன்றி 
விரசுவர் திகாந்த மெங்கும் விமலவேந் தாணை மேவி 


8 | 


தணிவரும் ஜோதி பூத்த தடங்கிரிச் சார லெங்கும் 
பணிவிடை புரியு மாவிப் பண்ணவர் தொகுதி மல்கி 
அணியணி யாக நின்றங் கருட்டிரி யேக தேவைப் 
பணிகுவர் பரமானந்த பரவச ராகிப் போற்றி 


9 


கற்பனை கடந்து நிற்குங் காரணா தீத மான 
பொற்புறு புனித வேந்தன் பூரணா னந்த வாழ்வின் 
அற்புதக் காட்சி சொல்ல வருகனோ வூழிப் போதைப் 
பற்புதம் பொதிந்து காட்டப் பொருந்தினும் பொருந்தா தன்றே 


10 


சுவர்க்காரோகணப் படலம் 


489 


மிருத்தொடிவ் வுலக பந்தம் வீசிய மறையோ ரின்ன 
திருத்தகு சீயோ னென்னுந் திருமலை யடிவா ரத்தை 
அருந்ததியோ டணைந்து முன்னிட் டாண்டகை திருப்பொற் பாதங் 
கருத்தினோ டுள்ளிப் போற்றிக் கனிந்துவந் தேத்துங் காலை 


11 


ஐயன்மீர் வம்மின் வம்மின் னமலவேந் தடியீர் வம்மின் 
வையகம் புரந்த ஜேசு மலரடித் தொழும்பீர் வம்மின் 
துய்யநல் லாவிக் கென்றுந் துக்கமூட் டாதீர் வம்மின் 
உய்யுநூ னெறிவி டாத வுத்தம தவத்தீர் வம்மின் 


12 


என்றுப சரித்துக் கிட்டி யிதயத்து முகத்து மன்பு 
துன்றிமன் னுவகை வெள்ளஞ் சொரிந்தெனத் துரிசில் தூதர் 
மன்றல்வா சகமி ழற்றி வந்துவே தியரை யேற்றார் 
கன்றுகாண் கறவை யேபோற் கசிந்துளங் கரையு நீரார் 


13 


அன்பிற்கு முண்டோ யாண்டு மடைக்குந்தா ழார்வ மிக்கார் 
புன்கணீர் பொசிந்து போந்து பூசலைத் தருமற் றென்னாத் 
தென்புலந் திகழ்த்தி நிற்குஞ் செந்தமிழ் மொழிக்குச் சான்றாப் 
பொன்புலத் துறுபுத் தேளிர் பூஜிதை புரிந்தா ரன்பில் 


14 


வேதியர் தாமுன் கண்ட வித்தக ரிவரே யென்னாக் 
காதலோ டளவ ளாவிக் கடன்முறை பரிவிற் செய்து 
மேதகு வியப்பி னோடு விட்புலத் தரசை வாழ்த்த 
ஏதமில் வான தூத ரிருவரு மிதனைச் சொன்னார் 


15 . 


மண்ணுல கத்தி னின்று வரன்முறை மரண நீந்திப் 
புண்ணிய லோகத் தெல்லை புகுந்திர க்ஷணைபெற் றுய்ய 
நண்ணிய நும்போல் வார்க்குப் பணிபுரி நலம்பெற் றுள்ளேம் 
அண்ணல்வா னகத்து வேந்த னாணையி னடுத்தேம் நும்பால் 


16 


எண்ணருந் தவத்தீர் வம்மி னெம்மொடென் றழைத்துக் கூட்டித் 
தண்ணளி யொடுகை கோத்துத் தடங்கிரி மீது செல்வார் 
மண்ணர கீடங் கட்கு வானத்தை வணக்கி நின்ற 
புண்ணியப் பெருக்கை யாரே புனைந்துரை செய்யற் பாலார் 


17 


வேறு 


தூல தேகம் விட்ட டைந்த தூய சூக்கு மத்தனுச் 
சீல ராய வேத வாணர் சிந்தை யுட்க ளிப்பினால் 


490 


இரக்ஷணிய பருவம் 


மேலு மேலு யர்ந்து செல்க திக்க ணேவி டாய்த்திடார் 
சால வும்பர் தம்பி ரான்ற யோர்ச்சி தத்தை யுள்ளுவார் 


18 


துன்ப நாச தேச மார்தொ டர்ச்சி நின்றி ழுத்துமீ 
நன்பு லத்து வழிந டத்தி நண்ணு விக்கி னம்மெலாம் 
பின்ப டுத்தி மரண நீர்ப்பெருக்கை யுங்க டத்திய 
அன்பின் வல்ல பத்தை யுன்னி யானந் தங்கொண் டாடுவார் 


19 


வந்து வந்து டற்று துன்பம் வறுமை துக்கம் வம்பவிழ் 
நிந்தை மல்கு சாக ரத்தி னின்றெ டுத்து நித்திய 
விந்தை யாய சிற்சு கத்து வீட்டு வாழ்வு காட்டிய 
சுந்த ரக்கு மார னைத்து தித்தி றைஞ்சி வாழ்த்துவார் 


20 


காய மோடு நாற்ற மிக்க கந்தை யைக்க ளைந்து நற் 
றூய பைம்பொ னாடை நல்கி நேய மிக்க தூதரைச் 
சேயு யர்ந்த கதிவழிச்ச காய ராச்செய் திவ்விய 
நாய கக்கிரு பாந லத்த நனிவி யந்து போற்றுவார் 


27 


பண்டி லாத புனித மாய பொறிபு லன்ப டைத்தலில் 
உண்டு பட்ட வசதி யத்தி னுள்ளே ழுந்த வுவகையும் 
அண்டர் வாழ்ப தந்த மக்கு மணுக வந்த வாக்கமும் 
விண்டு விண்டு போற்றி செய்து விமல னைப்ப ராவுவார் 


22 


பொருவி லாவ ருட்பு யல்பொ ழிந்த வன்பு மாரியால் 
தரும் மாய சாலி 

விண்ச தோத யம்வி ளைத்திடும் 
அருமை யாய ஜீவ போன கானந் தத்தி னளவிலாத் 
திரும் லிந்த செவ்வி கண்டு செங்கை கூப்பி யேகுவார் 


23 


புனித ராஜ சமுக நின்று போந்து லாவு மாதயைப் 
பனித ருங்கு ளிர்ச்சி யோடு பாரி சுத்த வனல்வெதுப் 
பினிது மல்கு மகிமை யாய விரவி யத்த மின்றியே 
நனிதி கழ்த்து நீர்மை கண்டு நம்ப னைப்ப ழிச்சுவார் 


24 


புதுமை யாய காட்சி கண்டு நின்று நின்று புகழுவார் 
மதுர கீத கான மல்கு மரபு ணர்ந்து மகிழுவார் 
குதுக லத்தோ டரச னாமம் வாழி யென்று கூறுவார் 
கதுமெ னக்க தித்தெ ழுந்து ககன மூடு படர்குவார் 


25 


491 


சுவர்க்காரோகணப் படலம் 


முத்தி யின்பங் கருணை தர்மம் முற்று பாரி, சுத்தமாண் 
சத்தி யங்கு லாவி நிர்த்த னம்பு ரிந்து சந்ததம் 
நித்தி யானந் தத்தை நல்கு நீர்மை கண்டிவ் வேதியர் 
துத்தி யஞ்செய் துவகை யோடு தொழுது மீது துருவுவார் 


26 


இனைய சீல ராக வுன்ன தத்தை நாடி யேகுமவ் 
வினைய வேதி யர்க்கு வந்த பிபுத தூத ரிருவரும் 
முனைவ னைப்ப ராய்வி தேக முத்தி யுற்ற மொய்ம்புளீர் 
நினைமி னீண்டி யாஞ்சொல் வாச கம்மெ னாநி கழ்த்துவார் 


27 


வேறு 


மாய மின்மனத் தீரிந்த மாதலந் 
தூய ராகித்தொ ழும்புபட் டார்க்கெலாந் 
தாய கம்புரை யத்தரும் பேறெலாஞ் 
சீயொ னென்னுந்தி ருமலை காண்டிரால் 


28 


மாண்ட குந்திரு மாமலை யுச்சியில் 
ஈண்டு ஜோதிப்ப ரமவெ ருசலேங் 
காண்ட குந்திரு மாநகர்க் காட்சிதான் 
சேண்ட யங்கித்தி கழ்வது காண்டிரால் 


29 


உத்த மத்திருத் தொண்டங்கு ஞற்றிடு 
வித்த கந்திகழ் மெய்ப்பரி சுத்தராம் 
நித்ய சூரிகள் சங்கநி ரைநிரை 
பத்தி யிற்றிகழ் கின்றன பார்த்திரால் 


30 


ஜீவ புத்தகத் துப்பெயர் தீட்டியும் 
ஆவ லித்தமு தற்பல னாகியுந் 
தேவ தொண்டுக்க மைந்ததி ருக்குழாம் 
மேவு சங்கவி லாசமுங் காண்டிரால் 


31 


போத மல்குசம் பூரண மாய்ப்பலன் 
மேத கப்பெற்ற மேம்படு வித்தக 
நீதி மான்களி னாவிநி கழ்ந்திடும் 
மாத லத்தின்ம கிமையும் பார்த்திரால் 


32 


உன்ன தத்திரி யோகரொ ருதிருச் 
சந்நி தானம் கிமைத ழைத்திடும் 


492 


இரக்ஷணிய பருவம் 


பன்ன ரும்பர லோகப வித்திரப் 
பொன்னி லத்துப்பு துமையும் பார்த்திரால் 


33 


இத்தி ருத்தகு வானவி ராஜ்ஜியத் 
துத்த மக்குடி யாகவந் தூன்றினீர் 
நித்ய ஜீவவி ருக்கநி லவுறுஞ் 
சித்தி ரப்பர தீசினிச் சேருவீர் 


34 


ஜீவ மாந்தி யாடியுந் திவ்விய 
ஜீவ நாட்டுடை சீரணி தாங்கியும் 
ஜீவ நாயகன் சேவடி போற்றியும் 
ஜீவ மாக்கனி யுண்டுந்தி கழுவீர் 


35 


துஞ்சல் சோரல்து யருற லின்றிநம் 
நெஞ்சி ருக்குநி ருமல வேந்தனை 
அஞ்ச லித்தங்க வரொடு மாரியீர் 
சஞ்ச ரித்துச்ச தோதயந் தங்குவீர் 


36 


பெருந்த கைக்கன்பு செய்திடும் பெற்றியீர் 
வருந்து மானிட தேகம டிந்ததால் 
பொருந்து றாதும் ரணமும் புன்கணுந் 
திருந்து வீரினி நித்திய ஜீவியம் 


37 


முந்தை யாபிர காமுதன் மூவராந் 
தந்தை யாரொடுந் தீர்க்கத ரிசன 
அந்த ணாளரைக் கண்டங்க ளவளாய்ச் 
சிந்தை யானந்தங் கொள்ளுவிர் சேர்ந்தினி 


38 


வெஞ்சி னக்கன லுக்குவி லக்கியுந் 
தஞ்ச மாக்கியி ரக்ஷணை தந்துமன் 
செஞ்செ வேமுத்தி சேர்த்திடுந் தெய்விக 
மஞ்ச னைக்கண்டு வாழ்த்திவ ணங்குவீர் 


39 


மாறி லாப்பர மானந்த வைப்பிலெம் 
பேறி யாவெனிற் பிச்சுல கத்துநாள் 
தோறு நீர்துய்த்த துன்பமுந் துக்கமும் 
ஈறில் வேந்தன்ம றந்தில ரெண்ணுமின் 


40 ) 


சுவர்க்காரோகணப் படலம் 


493 


துன்பந் துக்கந்தொ டர்வதின் றாலினி 
இன்ப முஞ்சுக வாழ்வுமி யைந்துநீர் 
மன்பெ ரும்பர லோகம கத்துவற் 
கன்ப ராகிய டிநிழல் வைகுவீர் 


41 


மனித ஜீவரை வானவ ராக்கிடுந் 
தனித மாரருட் சந்நிதி நின்றுநீர் 
புனித ஜீவகி ரீடம்பொ றுத்தென்றுங் 
கனித னீர்மையிற் கண்டும் கிழுவீர் 


42 


மானி டப்பல வீனம்வ ருத்தமற் 
றூனு டம்பொடொ ருவின வாலினிக் 
கோனி டம்படு மூழியங் கோதற் 
வானு டம்பின்ம கிழ்ந்துசெய் கிற்பிரால் 


43 


விண்ண வர்க்கர சன்றிரு மேனியைக் 
கண்ணிற் கண்டுக ளித்திடுங் கண்மலர் 
அண்ண லார்திரு வாக்கைநும் மஞ்செவி 
உண்ணு மாரமிர் தாகவு வக்குமால் 


44 


முன்னிங் கும்மின்மு யங்கிய நேசரைச் 
சந்நி தானத்துக் கண்டுத ளிர்ப்பிரால் 
இன்ன வாறிங்கி னிவரு தூயரை 
நன்ன ரேற்றுந யந்தும் கிழுவீர் 


45 


அகில லோகத்து ரசன்பு னிதமார் 
ககன கோளத்து லவுமக் காலையில் 
புகரி லாமணிப் பூணணி பூண்டுடன் 
மகிமை யோடுமு லவிவ ருவிரால் 


46 


காக ளத்தொனி காட்டிக்க டவுளார் 
மேக வாகன மீதுவி ளங்கியப் 
போக பூமிந் டுப்புரி போதுநீர் 
ஒகை யோடங்க வரோடு றுவிரால் 


47 


ஈச னார் நடத் தீர்வையி யம்பநீ 
தாச னத்தின மருமக் காலைநீர் 
மாச னத்திர ளுக்குமுன் வந்தரு 
காச னத்தினி தாகவ மருவீர் 


48 


494 


இரக்ஷணிய பருவம் 


பூத லத்தைக்கெ டுத்தபொல் லாங்குடைத் 
தூத ருக்கும் மார்க்கத்தொ குதிக்கும் 
நாதன் றண்டனைத் தீர்ப்புந வில்கையில் 
நீத சான்றுரை நீருநி கழ்த்துவீர் 


49 


புதிய வானும்பு வியும்ப டைத்துமேல் 
விதிநி டேதம்வி தித்துநம் மாண்டகை 
அதிபனாவர சாளுமக் காலைநீர் 
பதிதொறும்பரி பாலக ராகுவீர் 


50 


இத்தி றத்தவி னியும்ம நுபவத் 
துய்த்து ணர்ந்தறி மின்னுரை யாலிதை 
வித்த ரித்துரைக் கப்பெறு வேமலேம் 
எத்தி றக்கறை வும்மிலை யீண்டென்றார் 


51 


திங்கள் வாண்முகச் செவ்வியர் செப்பிய 
மங்க லத்திரு வாக்கின்ம கிழ்ச்சியுட் 
பொங்கி யாரியர் பூரித ராகியுத் 
துங்க வேந்தைத்தொ ழுதுட னேகுவார் 


52 


குற்ற வாளிக ளாங்கொடி யேமுக்கிங் 
கற்ற மில்சிற்சு கானந்த வாக்கம்வந் 
தெற்றென் றோர்துமி றையருட் பெற்றியின் 
முற்றும் புண்ணியத் தாலென முந்துவார் 


53 


வேறு 


ஆதியான் றூதரை யடுத்திவ் வண்ணமா 
வேதிய ரிருவரும் விசும்பி வர்ந்துபோய் 
மேதகு நித்திய விமல முத்தியின் 
ஜோதிமா நகர்ப்புறந் துன்னி னாரரோ 


54 


ஆயிடைத் திருநக ரணிகொள் சேனையின் 
மேயவோர் பகுதியுள் வியந்து மேம்படு 
தூயரை யெதிர்கொளச் சுலவி விண்ணிடை 
ஏயெனு மாத்திரத் திறுத்த தென்பவே 


55 


அவ்வயிற் பணிபுரி யறவ ரிவ்விரு 
செவ்வியர் தேவனைச் சிநேகித் தாங்கவர் 


சுவர்க்காரோகணப் படலம் 


495 


திவ்விய நாமத்தி னிமித்தந் தீங்குறீஇ 
எவ்வகை யுரிமையு மிகந்து ளாரிவர் 


56 


மருளுறு மரணநீர் நீந்தி வந்தவர் 
திருவுளத் தருள்வழி யழைத்துச் சேறுவேந் 
தெருளுறு சந்நிதி சேரு மட்டெனாப் 
பொருளெலாம் புலப்படப் புகன்று காட்டினார் 


57 


ஆரியர் தவநிலை யறிந்தம் முன்னணி 
பேருவ கையினொடு வாழ்த்திப் பெட்புறுஞ் 
சீரிய திருமண விருந்திற் சேர்ந்துளார் 
சேரிரும் பாக்கிய ரென்னச் செப்பினார் 


58 


இறையவன் சந்நிதி நின்று மின்னிசை 
மறைதிகழ் மங்கல கீத வாத்தியர் 
துறைதொறுந் துறைதொறுஞ் சூழ்ந்து தொக்கனர் 
முறைமுறை துந்துபி முழுக்கி னாரரோ 


59 


கின்னரந் தம்புரு வீணை கேழ்கிளர் 
இன்னரம் புளரிசை யெழால்மி டற்றொலி 
மன்னிய பெருஞ்சுர மண்ட லத்தொனி 
பொன்னுல கெங்கணும் பொதுளிற் றென்பவே 


60 


உத்தம் கிறிஸ்தவர்க் கோகை பேசிநீர் 
அத்தரை யுலகைவிட் டளவில் பேரின்பப் 
புத்துல கடைந்ததே புதுமை யாமெனா 
வித்தக வீணையை மீட்டிப் பாடுவார் 


61 


பன்னரு மகாத்துமர் பலரொ ருங்குதொக் 
கந்நிலை யுவந்துப சரித்தங் காத்துமப் 
பன்னிய ரைக்கொடு பரம நாயகன் 
சந்நிதி மணவறை சாரு வேமெனா 


62 


எல்லையில் வான்கண மெங்கு மீண்டியே 
தொல்லையம் பரனடி தொழுது வாழ்த்தவும் 
நல்லிசைக் கருவியி னாத மோங்கவும் 
பல்லிய முழங்கவும் பாடி யேகுவார் 


63 


496 


இரக்ஷணிய பருவம் 


சாதுசங் கத்தவர் தம்மி லித்தகு 
மாதவ ரிருவர்வந் தடைந்த மாட்சியும் 
ஆதரித் தெதிர்கொளப் பெற்ற வாக்கமுங் 
காதலித் துவகையிற் கனிந்து பேசுவார் 


64 


எங்கணுந் தண்ணில வெறிக்கும் பூரண 
திங்களுக் களவிலை யெனினுஞ் சிந்தையிற் 
பொங்குநீர் நிலையெலாம் பூத்த லர்ந்தன 
செங்கம லங்களுஞ் செப்பற் பாலதென் 


65 


காட்சியின் புதுமையு மதுர கானத்தின் 
ஆட்சியுங் கண்டுகேட் டறிந்த வாரணர் 
மாட்சிசான் முத்தியுண் மருவி னாமெனச் 
சூழ்ச்சிசெய் துவகையுட் டுதைந்து போயினார் 


66 


ஓதரு மித்தகு புனித வுத்தம் 
சாதுசங் கத்துடன் றரிக்கப் பெற்றனம் 
மாதயை மாதயை யெனம கிழ்ச்சியாற் 
போதமற் றனரெனப் பொருமி விம்மினார் 


67 


இலகுமோ க்ஷானந்த மோவி தென்கொலாம் 
உலகசிற் றின்பெலா மொழியு மேயென்பர் 
அலகிலவ் வானந்த வளவைக் காட்டிடற் 
குலகில்வே றெதையெடுத் துவமை கூறுகேன் 


68 


உன்னதா னந்தமென் றுரைப்ப தன்றிமற் 
றென்னதான் யாவர்தா மெண்ணி யெண்ணிமன் 
சொன்னபோ தினமணுத் துணைக்குப் போதுமோ 
தன்னிகர் தம்பிரான் றருமப் பேற்றிற்கே 


69 


இனைத்தென வாக்கினுக் கதீத மெண்ணவும் 
மனத்தினுக் கதீதமவ் வரம்பி லானந்தம் 
எனைத்துணை யளவைமற் றெடுத்துக் காட்டினுந் 
தினைத்துணை யினுமலை பெரிதென் சீர்மையாம் 


70 


வேறு 


பன்ன ரும்பவித் திரக்குழாம் பல்லியந் துவைப்ப 
மன்னர் மன்னரை யெதிர்கொளு மாண்பினு மாண 


சுவர்க்காரோகணப் படலம் 


497 


நன்னர் வேதியர் தமையெதிர் கொண்டுட னடத்தித் 
துன்னி னார்முத்தி மாநகர்த் தோரண வாயில் 


71 


கோக்கு மாரன்செங் கோன்முறைக் குறையுளாய்க் குலவி 
மேக்கு யர்ந்தமா மகிமையின் கோபுரம் விளங்கிப் 
பாக்கி யம்பொதிந் தனவர தானந்தம் பயிலும் 
மோக்க வாயிலைக் கண்டனர் முதிர்கடைப் பிடியோர் 


72 


கண்டு காதலித் திறைஞ்சினர் கருணையங் கடற்குப் 
பண்டுண் டாக்கிய வருண்மடை யாமெனப் பரிவில் 
அண்டர் கோன்றிரு வடித்துணை யன்பொடு பரவி 
விண்டு தோத்திரம் புரிந்தனர் விநயபூ ருவமாய் 


73 


மன்னு மித்திரு நகர்க்குளிவ் வாயிலின் வழியாய்த் 
துன்னி நித்திய ஜீவதா ருவைச்சுதந் தரிக்கப் 
பன்னு நன்னடை பற்றியோர் பாக்கிய ரென்னாப் 
பொன்னெ ழுத்துறு புதுமைகண் டுளமகிழ் பூத்தார் 


74 


ஆங்க டுத்திரு தூதரு மையன்மீ ரணிகொண் 
டோங்கு பொற்கடை வாயிலைத் திறக்கென வுரித்திற் 
பாங்கொ டும்விளி மின்னெனப் பணித்தலும் பனவர் 
வீங்கு மெய்யுணர் வொடுதட்டி விளிக்கலுற் றனரால் 


75 


( கடை திறப்பு ) 
கேடு மல்கிய நாசதே சத்துளேங் கிருபை 
நாடி வந்தெமைப் பிடித்துநன் னெறியிலே நடத்த 
ஓடி வந்திளைத் துறுமர ணத்தையூ டுருவித் 
தேடி வந்துகண் டடைந்துளேந் திருக்கடை திறமின் 


76 


நிருத வெஞ்சிறை மறிந்துளே நீசரே முக்காய்க் 
குருதி யின்விலை கொடுத்தெமை யாட்கொண்ட கோமான் 
சுருதி மார்க்கத்துத் தொழும்புபட் டுளமவர் துணைத்தாள் 

வந்தனங் கருணையீர் கடைதிறந் தருண்மின் 


77 


ஜேசு வின்மதி வதனமுஞ் செங்கனி வாயும் 
நேச முங்கரு ணையும்பொழி நேத்திரங் களுநற் 
றேசு லாந்திரு மேனியுஞ் செம்மலர்ப் பதமும் 
ஆசை யங்கனன் மூட்டுவ வருட்கடை திறமின் 


78 


498 


இரக்ஷணிய பருவம் 


பாவ தாருவின் பழநுகர் தீவினைப் பயனுஞ் 
சாவு மெம்மைவிட் டகன்றன தற்பர னருளால் 
வீவின் றாகிமே னாண்முளைத் தோங்கிவிண் படர்ந்த 
ஜீவ தாருவைக் காணுமா றருட்கடை திறமின் 


79 


பாவ மாஞ்சுடு பாலையிற் பகலெலா முழன்று 
தாவ ருங்கடுந் தாகவி டாய்கொண்டு தவித்திங் 
காவி யேவழி காட்டவந் தடுத்தன மடியேம் 
ஜீவ வூற்றுநீர் வேட்டனந் திருக்கடை திறமின் 


80 


இலகு மைந்துகா யங்கொண்ட வடைக்கலத் தெழிலும் 
அலகை யின்றலை நசுக்கிய வரவிந்தச் சரணும் 
உலகு ளேமுக்கென் றோங்கப யாஸ்தமு முளவெம் 
அலகி லாண்டகைக் கடியரே மருட்கடை திறமின் 


87 


அம்பு ராசிசூ ழவனிக்கீ டேற்றத்தை யளிப்பான் 
உம்பர் நின்றுதஞ் சுதனைத்தந் துன்னத வன்பால் 
எம்பி ராணனுக் கிரக்ஷணை யருளெகோ வாவாந் 
தம்பி ரானடித் தொழும்பரேந் தலைக்கடை திறமின் 


82 


அருளி னாலெமை யறிந்தன மருள்வழிப் பட்டேம் 
அருளி னாரமு துண்டன மருளுயி ரடைந்தேம் 
அருளி னாற்புறங் கண்டன மடுபகை யனைத்தும் 
அருளி னாற்கதி யடுத்தன மருட்கடை திறமின் 


83 


பாவ மல்குபூ வுலகுளே மறக்கொடும் பாவர் 
தேவ மைந்தனார் சிலுவையி னுகுத்தசெஞ் சோரி 
மேவு புண்ணிய வசத்திலிவ் வீட்டுல கடைந்தேம் 
ஜீவ நாயகற் றொழும்பரேந் திருக்கடை திறமின் 


84 


முத்தி சாதன மாகிய சிலுவையின் மூர்த்தம் 
மத்த கத்துளே மானுவே லுயிர்கொடுத் தீட்டி 
வைத்த மாநிதிக் குரியராய் வகுத்தசா தனமெங் 
கைத்த லத்துளேங் காட்டுகேங் கடைதிறந் தருண்மின் 


85 


வேறு 


இவ்வண்ணம் விதேக முத்த ரிருவரு மிரந்து கூவுஞ் 
செவ்வண்ண மறிந்து மோசே யாதியர் சேர்ந்தாங் குய்த்த 
கைவண்ணச் சாத்தை யேற்றுக் கருணைவேந் தருக்குக் காட்டி 
அவ்வண்ண லழைமி னென்ற வருள்பெற்று மீண்ட வொல்லை 


86 


சுவர்க்காரோகணப் படலம் 


499 


என்மனோ ரதரா யென்று மிதயபீ டத்து மேய 
தன்மராங் கிறிஸ்தி யேசு சாமிசா மீப மாக 
நன்மைசால் மெய்விஸ் வாச நராத்தும ஜீவர்க் குய்த்த 
ஜென்மசா பலிய முத்தித் திருக்கடை திறந்த தம்மா 


87 


முத்திமா நகர வாயின் முகப்புவே தியருக் காக 
வித்தகக் கபாடம் வல்லே திறவுண்ட விதத்தை யோரிற் 
சித்தமுள் ளுவந்து ஜேசு திருவடிக் கன்பு செய்யும் 
பத்திமை யல்லால் வேறு பரமசம் பத்தொன் றுண்டோ 


88 


எண்ணரும் பரம சேனை யெதிர்கொண்டிங் கணைமி னென்னப 
பண்ணவர் குழுமி வாழ்த்தப் பராபரன் புதல்வ னீந்த 
புண்ணியங் கைமா றில்லாப் புண்ணியம் புண்ய மென்னா 
விண்ணவர்க் கரசை யேத்தி வேதிய ரகத்துட் புக்கார் 


89 


ஆயிடை யடுத்தா னாக வறிவீன னவனைப் பற்றித் 
தூயசின் னங்கள் யாது மிலனெனத் துணிந்தவ் வொல்லை 
சேயுயர் முகப்பி னின்றுஞ் சீத்திருட் சிறையி லுய்த்தார் 
வாயில்காப் பாள ரந்தோ மதியற்றார் கதியற் றாரே 


90 


சொன்மதி தெருளான் றொல்லைத் துராசார மொருவா னாய 
துன்மதி யந்த காரச் சூழலை யடையப் பெற்றான் 
பொன்மதி புகட்டி யுய்க்கும் புங்கவர் வேத போத 
நன்மதி படைத்தார் நித்ய நலந்தரு நகருட் புக்கார் 


91 


அகம்புகும் பேறு பெற்ற வருமறை யவர்சீர் தேரில் 
ஜெகம்படு செல்வ மாதி சிற்றின்ப நுகர்ச்சிக் கெல்லாம் 
முகங்கொடா ராகித் தம்மான் மொழிவழி முறையிற் பற்றி 
இகம்படு தொல்லை நீத்திங் கீறில்பே ரின்பத் துற்றார் 


92 


எத்தனை துன்பந் துக்க மெத்தனை புண்ணீர் கண்ணீர் 
எத்தனை நிந்தை லஜ்ஜை யெத்தனை மோச நாசம் 
எத்தனை சிறைய பாய மெத்தனை பயங்க ரங்கள் 
அத்தனை யும்மின் றாக்கி வீடுய்த்த ருளி னாக்கம் 


93 


உய்த்ததிங் கொன்றோ மேன்மே லுவகைபே ரின்ப போகம் 
நித்திய ஜீவ நன்மை நிறைபரி சுத்த நெஞ்சம் 
வித்தக விமல நேசம் மேதக்க தத்துவங்கள் 
இத்தனை நலமு நல்கிற் றிறையவ னருளி னாக்கம் 


94 


500 


இரக்ஷணிய பருவம் 


பொங்கிரும் ஜோதி பூத்த பொன்னகர்ப் பரப்பி லெங்கும் 
மங்கல மதுர கீத மலிந்தவா னகமு ழக்கம் 
எங்கணும் பொதுளத் தாக்கி யிரட்டின வெதிர்கொண் டேற்ற 
அங்கண்வா னகத்துச் சேனை யார்ப்பொலி கெழுமிற் றன்றே 


95 


பொன்னக ரத்து வாணர் யாவரு மகிழ்ச்சி பூத்து 
மன்னில வுலகி னின்றிம் மாந்தரை வழிந டாத்தி 
உன்னத பரமா காயத் துச்சியிற் றிகழ்த்திக் காட்டுந் 
தன்னிக ராய வேந்தைத் தனித்தனி பரவி னாரால் 


96 


புக்கவ ரனந்த ரந்தம் புண்ணியப் பொருளைப் போற்றி 
மிக்குறு பரமா னந்த விம்மித ராகி யேத்திப் 
பக்குவப் படுநெஞ் சாரப் பல்லாண்டு கூறி வாழ்த்தித் 
தொக்கவிண் ணவர்க்குஞ் செய்தா ரஞ்சலி முறையிற் றூயோர் 


97 


புரவுநூ னெறியிற் சென்று புண்ணிய கதியிற் புக்க 
உரவினா ருருவ மாறி யொளிதிகழ் மேனி வாய்ப்ப 
இரவியிற் சுடருந் தூய விலங்கெழின் முகத்தராகிப் 
பரவிநின் றேத்தி யேத்திப் பண்ணவ ரோடு செல்வார் 


98 


அம்பர லோக ராஜ னருட்டிரு முன்பு நின்றிங் 
கும்பரோர் சிலர்வந் தூன்றி யுத்தம கிறிஸ்த வற்கும் 
நம்பிக்கை யென்னு நாம நலந்திகழ் மொய்ம்பி னாற்கும் 
பைம்பொனி னாடை சார்த்திப் பன்மணிக் கலன்கள் பூட்டி 


99 


அதிபதி யாந்த்ரி யேக வாண்டகை சீரெம் மோடு 
துதிபகர்ந் திசைமி னென்னச் சுரமண்ட லங்க ளீந்து 
கதிபெறு மரபி னாக்கங் கவினிமங் களமே மல்க 
மதிகதி ரனைய ஜீவ மௌலியும் புனைந்தார் வாழி 


100 


முடிபுனை காட்சி கண்டேன் முறைவழா தரசற் போற்றிப் 
படியினுக் கீட்டி வைத்த பரமசந் தோஷந் துய்ப்பான் 
கடிமணக் கோலத் தோடிக் ககனமண் டபத்துட் டூய 
வடிவுடை யெமரீர் வம்மோ வம்மென்ற வாக்குங் கேட்டேன் 


101 


மங்கள கரமா யெங்கும் வானதுந் துமிக ளோடு 
சங்கையில் புனித நாத மணியொலி தழைத்த தாவாப் 
பொங்கிய பரமா னந்தப் புதுக்களி யாட்டு மல்கி 
அங்கண்வா னகர மெங்கு மருங்கடி விழாக்கொண் டன்றே 


102 


சுவர்க்காரோகணப் படலம் 


501 


கதிமிகு சிறப்புப் பெற்ற காவலர் பலரெங் கர்த்தர் 
அதிபரி சுத்தர் சுத்த ரதிபரி கத்த ரென்னா 
விதிமுறைப் படிசல் லாப மிழற்றிசை திகழ்த்திப் பாடிச் 
சதிமுறை தழுவித் தூங்கத் தகைபெறு நடனஞ் செய்தார் 


103 


திருந்துவே தியருந் தேவ சங்கமுஞ் சிந்தை யாரப் 
பெருந்தகை யாய தேவ பிதாவுக்குங் குமர னார்க்கும் 
பொருந்திய தேவா விக்கும் புரையறு மகிமை யாற்றல் 
அருந்துதி யென்று மல்க வாமெனென் றிசைத்தார் பல்கால் 


104 


ஒழுகொளி மௌலி சூடி யுத்தமாத் துமிகள் தம்மோர் 
அழகிய மணவா ளன்பா லவாவொடு செல்லுங் காட்சி 
விழிகளிப் புறநோக் குங்கால் விரிகதி ரனந்தந் தொக்குப் 
பொழிகதி ருகுத்தா லென்னப் பொலிந்தது மகிமை ஜோதி 


105 


ஜோதியின் பிழம்பு போர்ப்பத் துணுக்குறீஇத் துயிலா நின்ற 
மீதுயர் கிரியின் சாரல் விழித்தனென் விமல ராஜன் 
பாதபங் கயம்ப ராவிப் பவித்திர தரிச னத்தைக் 
காதலா யகம்பொ றித்துக் காட்டினே னுலகுக் கம்மா 


106 


சிந்தையாத் திரையி னேர்ந்த திவ்விய சரித மற்றிவ் 
விந்தையைக் கருத்தி லுய்த்து விழுத்தகு நோன்பு பற்றி 
அந்தண ராகி வேத வறநெறி வழுவார்க் கெல்லாஞ் 
சந்தத மழிவில் பேறு தருவர் நம் பரம தந்தை 


107 


வேறு 


வாழி வாழியோர் திரித்துவ நாமத்தின் மகிமை 
வாழி மன்னுயிர்க் கிரக்ஷணை வழங்கு வண்சுருதி 
வாழி மெய்யடி யார்குழூஉந் திருச்சபை மரபு 
வாழி மெய்க்குரு பரம்பரை யூழிய மாண்பே 


108 


வேறு 


மல்குக ஜீவர்க் கெல்லா மதிநலந் தருமெய்ஞ் , ஞானம் 
புல்குக வறங்க ளெங்கும் புரையிலாச் செங்கோ லோங்கி 
வெல்குக மெய்மை யென்றும் விளங்குக கல்வி செல்வம் 
பல்குக வுலக மெங்கும் பரம்புக நன்மை மாதோ 


109 


502 


முடிவுரைத் தேவாரம் 


நன்றுல கனைத்துந் தந்து நலம்பெறு தந்தை யாக 
வென்றிசேர் மைந்த னாக விமலாவி யாக வொன்றும் 
மன்றல்சேர் திரியே கற்கு மகியுைங் கனமு மாறா 
தென்றுமுள் ளனபோ லின்று மென்றுமுண் டாக வாமென் 


110 


சுவர்க்காரோகணப் படலம் முற்றிற்று 
இரக்ஷணிய பருவம் கவி , 250 + 68 


முடிவுரைத் தேவாரம் 


1. உண்மை வற்புறுத்தல் ( பண் , பழம்பஞ்சுரம் ) 


1 . 


தொக்கபாவமன் னிப்புநித்திய ஜீவநன்மையுஞ் சுகிர்தமும் 
மிக்கபேரின்ப வீடுநங்கிறிஸ் தியேசுவைவிசு வாசிக்கிற் 
கைக்குள் வந்ததிங் கையமொன்றிலை கண்டு கேட்டுணர்ந் துலகுளீர் 
தக்கவாறுநன் றாய்மின்ரக்ஷண்ய சமயநிர்ணயந் தானிதே 


2 . 


தேவதேவத்ரி யேகதெய்விக ஜேசுவின்றிரு நாமமே 
ஜீவரக்ஷணை நல்குதிவ்விய சீலமார்திரு மந்திரம் 
ஆவதன்றிமற் றில்லைவேறிதை யாயுமின்விரைந் துலகுளீர் 
தாவரும்பர மார்த்தரக்ஷண்ய சமயநிர்ணயந் தானிதே 


3. இம்பர் மெய்ப்புரு ஷார்த்தமீட்டுதற் கேற்றநல்வழி யீசனை 
நம்பியன்புசெய் வார்க்கெலாமழி யாதபேரின்ப நன்னிதி 
உம்பர் நோக்குசன் மார்க்கமாதியு ணர்த்துசற்குரு வுலகுளீர் 
தம்பிரான்கதி கூட்டுரக்ஷண்ய சமயநிர்ணயந் தானிதே 


4 


எமையுயக்கொண்ட வீசனாதிதொட் டெழுதுவித்தது மிம்பரிற் 
சிமையத்தேயலர் தீபம் போன்றுள திருச்சபைக்குய்த்துத் தெருட்டலும் 
உமையடுத்தடுத் துண்மைகூறிவற் புறுத்திநிற்பது முலகுளீர் 
சமையபாஷ்கர னாமிரக்ஷண்ய சமயநிர்ணயந் தானிதே 


5 . 


முத்துவத்தனி யேகவஸ்துவு மோக்ஷமுந்தரு மார்த்தமும் 
நித்யஜீவனும் ஜீவமார்க்கமு நெறிதிரிந்துசெல் பாவமும் 
சித்தசஞ்சலப் படுகரும்முள தீர்க்கசத்திய முலகுளீர் 
சத்தியந்தவ றாதரக்ஷண்ய சமயநிர்ணயந் தானிதே 


அந்திப்பலி 


503 


6. 


ஆதிநித்திய மாத்துமா மற்ற வகிலம்யாவும நித்தியம் 
பூதலத்திறந் தோருயிர்த்தெழுந் தெம்பிரானடுப் புரியுநாள் 
நீதியாய்வரு பலனுநித்திய நீக்கமின்றுல கத்துளீர் 
சாதுசங்கத்தைச் சார்மின்ரக்ஷண்ய சமயநிர்ணயந் தானிதே 


7 


கனிதனீர்மையிற் கிறிஸ்துவின்றிருக் கடைக்கணுக்கிலக் காகிடில் 
துனிதவிர்ந்திடும் பாவசங்கடந் தொலையுநுந்நடை சுகிர்தமாம் 
புனிதநன்மனம் பொருந்துமன்புளம் பொங்கிமேலிடு முலகுளீர் 
தனிதமாரருண் மல்கும்ரக்ஷண்ய சமயநிர்ணயந் தானிதே 


8 . 


கிழக்கெழுஞ்சுடர் போலச்சத்தியங் கிளரக்கண்டினுங் கேதமார் 
பழக்கமானதீ வினையை வேரறப் படுத்துநன்னெறி பற்றிடீர் 
வழக்குரைத்துவா ணாளைப்போக்குதன் மதிகொலோவுல கத்துளீர் 
சழக்கைவிட்டுளந் திரும்பும்ரக்ஷண்ய சமயநிர்ணயந் தானிதே 


9 . 


சேயருந்தம ருஞ்சிநேகருந் தேடுபல்பொருட் செல்வமுங் 
காயநீத்துயிர் பிரியுங்காலொரு கடிகைபின்வரக் காண்டுமோ 
நாயகன்கிறிஸ் தியேசுவேமறு மைக்குநற்றுணை யுலகுளீர் 
தாயகம்பிறி தில்லைரக்ஷண்ய சமயநிர்ணயந் தானிதே 


10. நம்மை நோக்கிய தண்டனைக்கொரு நடுவராய்நின்று தாங்கியுஞ் 

செம்மையிற்றிறம் பாதுநித்திய ஜீவபுண்ணியந் திரட்டியும் 
இம்மைக்கும் மறு மைக்குநன்மையுண் டாகவிங்குதித் துலகுளீர் 
தம்மையுந்தந்த சாமி ரக்ஷண்ய சமயநிர்ணயத் தானிதே 


உண்மை வற்புறுத்தல் முற்றிற்று 


அந்திப்பலி (பண் , பழம்பஞ்சுரம் ) 


1 . 


தேவதேவத்ரி யேகதோத்திரம் ஜேசுநாய்க தோத்திரம் 
பாவகாரிசி ரஞ்சிதைத்தெழு பாதபங்ஜ தோத்திரம் 
ஜீவபாதையில் வழிநடத்திடுந் திவ்வியவாத்தும் தோத்திரம் 
ஆவலோடுனக் கனந்ததோத்திர மகிலலோகசர் வேசனே 


2 . 


அலகிலாவருள் ஜோதியேபக லருணனாரொளி யத்தமித் 
துலகெலாமிருட் படலமூடிய துனக்கந்திப்பலி யுதவுவான் 
இலகுநின்கிரு பாசனத்தைவந் தெய்தினேனித யத்தொளி 
அலரவைத்தெனக் காவிதந்தரு ளகிலலோகசர் வேசனே 


35 


504 


முடிவுரைத் தேவாரம் 


3 . 


உடைப்பெரும்பொருள் கல்விநட்புற வுரிமையாவுமிவ் வுடலொடும் 
இடைக்கணின்றிடு முதவுமோர்துணை யென்றுநீயடி யேற்கியான் 
படைக்கநின்றழற் படுகருய்க்குமென் பாவம் நசியுன் பாதத்தே 
அடைக்கலம்புகுந் தேன்கடைக்கணி யகிலலோகசர் வேசனே 


4 


நஞ்சமல்கிய வஞ்சவல்வினை நச்சிநச்சியென் னாளெலாங் 
கிஞ்சித்தும்பய னின்றியோய்ந்தன கெஞ்சவந்துனைக் கிட்டினேன் 
தஞ்சமுன்னிரு கஞ்சநாண்மலர்ச் சரணலாற்புக வரணிலேன் 
அஞ்சலென்றெனை யாதரித்தரு ளகிலலோகசர் வேசனே 


5 . 


பையுளேனுனைப் பற்றிலேன்பயன் பட்டிடேனொரு பாவியான் 
கையதாகிய ஜீவபுஸ்தகக் கணக்கிலென்பெயர் காண்பதோ 
துய்யவாவியை யருளியென்குண தோடம்யாவையு நீக்கியாள் 
ஐயதாரகம் யாதுமின்றெனக் ககிலலோகசர் வேசனே 


6 . 


ஓரணுத்துணை மதியிலாதுசிற் றின்பமுண்டுலைக் கம மாய்க் 
காரணத்தைவிட் டலகையோடுகை கோத்தெனாயுள்க ழிந்ததே 
மாரணத்துறை நேரினித்திய மங்களக்கரை வாய்க்குமோ 
ஆரணத்துறை காட்டியெற்கரு ளகிலலோகசர் வேசனே 


7. துன்புறழ்ந்துறழ்ந் தலசிவைகலுஞ் சுவைமணம்பெறு கிற்கிலாப் 
பொன்பொலிந்தசொன் மாலைகொண்டுனைப் போற்றினும்பய 

னென்னையாம் 
என்புநெக்குரு கிக்கணீர்சொரிந் தேத்துமெய்விசு வாசமோ 
டன்புறழ்ந்தசொற் பாலியென்கவிக் ககிலலோகசர் வேசனே 


8. பற்றெலாம்விடு பட்டபோதினும் பாழ்த்தவென்னகப் பற்றினும் 

முற்றுநீங்கல வாகினின்றெனை முரணினவகலு மோசஞ்செய் 
புற்றராவொடு நாட்கழிப்பது புண்ணியாதிரு வுள்ளமேல் 
அற்றதாகுக வெற்புரந்தரு ளகிலலோகசர் வேசனே 


9 . 


உண்டுபட்டவென் மடைமையும்பல வீனமுந்திரு வுள்ளத்தே 
கொண்டருட்கும ரேசன்புண்ணிய மொன்றையே குறிக் 

கொண்டெனிற் 
கண்டகாண்கிற காணுமென்பிழை யாவயுைங்கணக் கேற்றிடா 
தண்டர்நாயக பொறுத்திரக்ஷை செய் யகிலலோகசர் வேசனே 


10. திமிரநீங்குமுன் றேகநீங்கியென் ஜீவனம்மையிற் சேரினுங் 

குமரநாயகன் றிருவடித்துணை கூட்டியுய்யருட் கொண்டலே 


உண்மை வற்புறுத்தல் 


505 


எமரொடுந்தடுத் தாண்டபேரரு ளென்றும் வாழிய வாழிய 
அமரர்நாயக வாழிவாழிய வகிலலோகசர் வேசனே 


அந்திப்பலி முற்றிற்று 


இரக்ஷணிய யாத்திரிகம் கவி , 3622 
இடைக்கிடை சேர்ந்துள்ள தேவாரம் கவி , 144 


சிலேஷை, யமகம் , திரிபு , மடக்கு முதலிய 

சில கவிகளுக்கு அர்த்தம் 


பரமராஜ்யப் படலம் 


21 . 


நித்திய ஜீவநீர்நிலை -- சாவாத ஜீவனைச் சுரக்கின்ற வாவிகள் ( ஈண்டு 
தேவாலயத்தைக் குறித்தது ). 


விசேடவுரை 


முத்தி நாட்டெழில் பரலோக ராஜ்யத்தின் அழகிய வைபவங்கள் . 
முயங்கக் காட்டலில் -- தத்தமிற் பிரதிபிம்பித்துக் காட்டுதலினாலே . 
உத்தமக் குலத்து ஓதிமக்குழாம் உத்தம வகுப்பிலுள்ள அன்னப் 
பக்ஷிகளின் கூட்டம் . 
அகன்றிடா -- (அந்த நீர்நிலையை ) விட்டு நீங்காமற் சதா வசிக்கின்றன 
( ஆதலால் அவைகள் ) . 
பத்தி செய் தவப்பள்ளி போலுமால் பத்தியோடு திருத்தொண்டர் 
தவம் பயிலுகின்ற தேவாலயம்போலு முள்ளன என்றவாறு . ஆல் 
அசைநிலை . 

பிரபஞ்ச வனாந்தரத்திலே நெறிதப்பி யலைந்து திரிந்து 
இளைத்து விடாய்த்த ஆத்மகோடிகளுக்கு அந்த விடாயைத் தணித்து 
ஆரோக்கியத்தையும் , பரமசுகத்தையு மருளிக் காக்கவல்லது ஸ்ரீ கிறிஸ்து 
பெருமானது கருணைப்பெருக்க மாதலில் அதனை “ நித்திய ஜீவநீர்நிலை ” 
என்றும் , அந்தக் கருணைப்பெருக்கே ஜீவருக்கு அதிரிஹியமாயிருந்த 
பரலோக பேரின்பவாழ்வைத் துலக்கமாய்க் காட்டிய தாதலில் 
" முத்திநாட்டெழின் முயங்கக் காட்டலில் " என்றும் , இத்யாதி உசித 
சுகானுபவங்களை ருசித்தறிந்து மேன்மேலுமவாவி அந்த நிலையை 
விடாதுபற்றி முயற்சிக்கின்ற சுவேதவர்ணத் தாரான மாதர் கூட்டத்தை 
“உத்தமக்குலத் தோதிமக்குழாம் ” என்றும் ஆகவே இந்தக் கூட்டத்தார் 
பிரதிதினமும் அநுஷ்டித்து வரும் ஜெபதப விரதமுதலிய 
சத்கர்மாநுஷ்டானங்களும் மெய்த் திருத்தொண்டர் நியமனப்படி குழீஇ 
ஆண்டாண்டு முறையாய் நடத்திவரும் ஸ்துதி தோத்திர ஜெபமுதலிய 
தேவாராதனையோடு நிருவி கற்பமாய்த் தோன்றலில் அதனைப் பத்தி செய் 
தவப்பள்ளிபோலும் " என்றும் கூறினாம் . 


22 . 


மாக மீது நேர் -- ஆகாயத்திற் கூடின . 
கருணைமாரி பெய்மேகம் -- 

அருள்மழை பொழிகின்ற மேகத்தை . 


507 


சில கவிகளுக்கு அர்த்தம் 


கண்டு கண்டு உவந்து -- பார்த்துப் பார்த்து மகிழ்ந்து . 
வித்தகத் தோகைமாமயில் ஞானமுள்ள சிறந்த தோகையையுடைய 
மயில்கள் ( சுதேச ஸ்திரீகள்) . 
அகவுஞ் சூழல்வாய் -- ஆனந்திக்கின்ற பொழில்கள் தோறும் . 
நாகம் மாயுமே தந்திரமுள்ள பசாசாகிய சர்ப்பந் தலை நீட்டாது 
ஒழிவான் . 
நாகம் ஆயுமே சுவர்க்கலோகவாசிகள் ( இந்தக்காட்சியைக் ) கூர்ந்து 
கவனிப்பார்கள் எ - று . 


23 . 


சீதவாவியின் -- குளிர்ந்த தடாகங்களில் . 
செய்யப் பங்கயப் போது அலர்ந்திடும்போது செந்தாமரைப் 
புஷ்பங்கள் விரிகின்ற பிராதகாலத்தில் . 
ஆதபன் கதிர் அலருங்காலையில் - நீதியின் சூரியகிரணம் விளங்குகின்ற 
( காலை யாராதனைக்குக் கூடுகின்ற ) . 
மாதர் வாண்முக வாரிசங்களும் அலர்ந்திடும் -- ஸ்திரீகளின் பக்தி 
விளங்குகின்ற வதனாம்புயங்களும் விகசிதமாயலர்ந்து விளங்கும் எ - று . 


24 . 


இன்னலுற்றவர்க் கிரங்கி -- துன்பத்தை நுகருகின்ற வறியவருக்கு இரங்கி. 
யாண்டுமெய் நன்னர் வாசக நவிற்றி - எப்பொழுதும் உண்மையான 
மாதுரியவசனங்களைக் கூறி . 
ஆதரித்து -- ஆதரவுசெய்து. 
உன்னருங்குணத் துதவி செய்திடும் நினைத்தற்கரிய நற்குணத்தோடு 
உபகாரஞ் செய்கின்ற. 
அந்நலாரெலாம் -- அந்த நல்லவர்களெல்லாரும் . 
அநலார்களே -- அத்திருநாட்டில் வாசஞ்செய்யும் உத்தம குணம்ப் 
பெண்டிர்கள்தாம் எ - று . 


25 . 


மாரிசம் களை மா தவத்தரும் கள்ளமில்லாத மனஸோடு 
பக்தி செய்கின்ற திருத்தொண்டரும் . 
நாரி சங்கமும் -- மாதர் கூட்டமும் .. 
நண்ணி அங்கு இருபாரிசங்களும் --( ஜீவவூற்றண்டை அடுத்து இரு கரை 
மருங்கும் . 
படியுங்கால் படியும்போது . 
முகவாரிசம் குலாம் -- ( அவர்கள் ) முகபத்மங்கள் விளங்கிய 


508 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


வாரிசங்கமே - ஜீவ நீர்நிலைகள் ( அந்நாட்டில் ) சங்கமென்று 
சொல்லத்தக்கனவாயிருக்கும் எ - று . 
படியுங்கால் என்பதை நீரிநிலையில் நீராடுதலாகவும் , தேவாலயத்தில் 
வணங்குதலாகவுங் கொள்க . 


26. 


திருமலிந்த மங்கையர் சிறாரொடும் வைதீகநலங் கதித்த 
பெண்டிரோடும் பிள்ளைகளோடும் . 
மைந்தர்தாம் புருஷரானவர்கள் . 
மருமலிந்த பூம்பொழிலின் புஷ்பவாசனை பரிமளிக்கின்ற 
சோலையினிடத்து ( நற்கிரியை பரிமளிக்கின்ற குக்கிராமங்களில் என்றபடி ). 
நிருமலாதிபன் பணிசெய் நித்திய கருமஞ் சாலும் -- பரிசுத்த 
கடவுளரசனுக்குத் திருப்பணிவிடை புரிகின்ற பிரதிதின ஊழியங்கள் 
மிகுத்திருக்கும் ( ஆதலால் ) . 
கருமஞ்சு ஆலுமே -- ( அவ்விடத்துக் கிருபையாகிய ) கருமேகம் வந்து 
படியும் எ - று . 
ஏகாரமிரண்டும் ஈற்றசைகள் . 


சுவிசேஷமார்க்கப் படலம் 


35. கண்டகம் கடுப்புதர் அடர்ந்த கான்வழி முட்செடிகளும் விஷப் 

பூண்டுகளும் நெருங்கிக் காடுபற்றி யிருக்கின்ற பூர்வ பாதையை . 
கண்டு அகங் கடுப்புற -- திருவுளத்திற் கண்டு வேகமாய் , 
கண்டகம் கொடு பட்டயத்தைக் கொண்டு . 
வேரறக் களைந்து தடிந்தனர் -- நிருமூலமாகும்படி வெட்டி யெறிந்தார் 
( யார்?) . 
வன் கண்டகன் -- கொடிய பசாசின் கழுத்தோடுகூடத் தலையை . 
சிதைத்த செங்கமல பாதனார் -- நசுக்கிய தாமரை மலர்போன்ற திரு 
வடியையுடைய ஸ்ரீ கிறிஸ்து பெருமான் எ - று . 


ஜீவபுஷ்கரிணிப் படலம் 


12 , 


வனம் அடங்கலும் காடு முழுவதும். 
போது அகம் -- புபங்களுக் குறைவிடமாம் . 
வரி அளி மருவும் ஆகவே றீங்காரஞ்செய்யும் வண்டுகள் நீங்காது 
வசிக்கும் . 


சில கவிகளுக்கு அர்த்தம் 


509 


வன மடங்கலும் -- அழகிய சிங்கங்களும் . 
போதகக் குருளையும் -- யானைக் கன்றுகளும் . 
மயங்கும் விரோதமின்றி யுறவு பூண்டு வாழ்ந்திருக்கும் . 
கனம் மடங்கு அல்உம் போது -- மேகம்வந்து கவியும்பொழுது . 
அகவும் களி மயில்கள் செருக்குள்ள மயில்கள் தோகை விரித்து 
நிருந்தனஞ்செய்யும் . 
கன மடம் கலும் ( கல்லும் ) மிகுதியான அறியாமையைக் கல்லி 
யெறியத்தக்க . 
போதகம் தரும் பலகாட்சி -- அவ்விடத்துள்ள பலவாகிய காட்சிகள் 
நல்ல போதனையைக் கொடுக்கும் எ - று . அல் -- சாரியை , உம் -- அசை . 
. 


-- 


மாயாபுரிப் படலம் 


46 . 


-- 


அம் கம் ஆம் மதவாரணத் தொனிபடுமல்லால் -- அழகிய கருமேகம் 
போன்ற மதயானைகளின் பிளிற்றொலி செவி மடுப்பனவேயன்றி . 
அங்கம் மாமத ஆரணத் தொனிபடாது ஆக மெய்மார்க்க 
சாஸ்திரங்களினுடையவும் வேத பாராயணத்தினுடையவுந் தொனிகள் 
யாண்டுங் கேட்கப்படுவன அல்ல , அப்படியே. 
எங்கும் இல் ஒழுக்கு இகந்தன என்பதை யல்லால் எங்குமுள்ள 
வீடுகள் தாம் ஒழுக்கற்றிருப்பன வென்பதேயல்லாமல் . 
எங்கும் இல்லொழுக்கு இகந்தன இலை யென்பதிலை 
எவ்விடத்தும் இல்லற வொழுக்கமுறைமை யொழிந்தன வில்லையென்று 
சொல்லப்படுவதில்லை எ-று. ஒழிந்தன வென்பதே துணிபு . 


- 


78 . 


ஆரணங்கு ஆட்டம் நாடி -- பேய்மகளிரையொத்த விலைமாதர் நட்டம் 
பயில்வதையே கருதிப்பார்த்து . 
அகங்குழைந் திருப்பார் யாண்டும் -- எப்பொழுது மனங்களித்திருப்பார் 
( அல்லாமல் ). 
ஆரணம் காட்ட நாடி-- ( தங்களுடைய மோசமான நிலைமையை ) 
மெய்வேதமெடுத்து வளிக்கிக்காட்ட அவற்றை யாராய்ந்து .. 
அகங்குழைந் திருப்பாரில்லர் மனந்திரும்பிக் கனிவுற்றிருப்பவர் 
அவ்விடத்து யாருமில்லர் . 


510 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


யாண்டும் தார் அணி தந்து அஞ்ஞானச் சனியனைப் பணிவார் -- 
எவ்விடத்தும் மாலைகளைப்போட்டு அஞ்ஞானமுள்ள சனியனாகிய 
விக்கிரகத்தை வணங்குவாரேயன்றி. 
தாரணி தந்த ஞான தம்பிராற் பணிவாரில்லர் -- உலகத்தையும் எல்லாப் 
பொருள்களையுஞ் சிருஷ்டித்துத் தந்த சர்வ ஞானமுள்ள கடவுளை 
யாண்டும் வணங்குவோரில்லர் எ - று . 


82 . 


அந்நீள் கடைவீதி அந்த நீண்ட மாயக்கடைவீதி . 
படம் விரித்துப் பழிக்கஞ்சிடாது பணாமகுடத்தை விரித்துப் 
பாதகத்துக்கொல்காமல் 
பேருடல் கிடத்தி பெரிய தன்னுடலை நீட்டிக் கிடத்தி . 
உறுவன வாயிடூஉ -- கிட்டிய எல்லாவற்றையும் விழுங்கி . 
கொடுவிடம் பொதிந்து -- பொல்லாத விஷத்தை மறைத்துவைத்து . 
ஆருயிர்க் கொள்ளைகொள் நெடிய பாந்தள் அருமையான 
பிராணனைக் கொள்ளைகொள்ளும் நீண்ட பெரும்பாம்பு போலும் எ - று . 
கடைவீதிக்குப் படத்தைத் திரையென்றும் , பேருடல் என்பதை இரண்டு 
சிறகுள்ள பெரிய தெருவென்றும் , கொடுவிடமென்பதை நித்திய கேடு 
என்றுங் கொள்க . 


83. 


-- 


என்றிலங்க விலங்கெழில்வாய் நெகூஉ அருணோதயமானவுடனே 
விளங்குகின்ற அழகிய இதழ்களை யலர்த்தி . 
மன்றலர்ந்து -- பரிமளத்தைப் பரப்பி , 
அளி மொய்த்து -- வண்டுகளால் மொய்க்கப்பட்டு , 
மதுச்சொரிந்து தேனைச் சொரிந்து . 
ஒன்றுளக் களிகாட்டலில் -- பொருந்தியபடி மனசுக்கு மகிழ்ச்சியைத் 
தருதலினாலே . 
ஒண்மறுகு -- துலக்கமுள்ள அந்த மாயக்கடைவீதி . 
அன்றலர்ந்த அருங்கடிமாலையே புதிதான நல்ல வாசனையுள்ள 
பூமாலை போலுமுள்ளது எ - று . 
கடைவீதிக்கு வாய்நெகூஉ என்பதைக் கபாடந் திறவுண்டு எனவும், 
‘ அளிமொய்த்து என்பதைப் பிரீதியினாலே ஜனங்கள் கூடப்பெற்று 


சில கவிகளுக்கு அர்த்தம் 


511 


எனவும் , மதுச்சொரிந்து என்பதைக் கள்ளைவார்த்து எனவும் , களி 
என்பதை வெறி எனவுங் கொள்க . 


84 . 


திசைமுகம் திகழப் பொருள் செய்தலில் நான்கு திசையிலும் 
நான்குமுகத் திகழ வீற்றிருந்து , எல்லாப் பொருள்களையும் படைக்கின்ற 
தொழிலைச் செய்தலினாற் , பிரமாவையும் . 
வசையில் மாயை வரம்பறு பான்மையில் வசை மொழிகளாலும் 
அளவில்லாத கபட நாடகத்தினாலும் , விஷ்ணுவையும் . 
நசைபிறங்க மன்று ஆடி நடித்தலில் -- விருப்பமுண்டாக அம்பலத்தில் 
ஆடி நடிப்பதினால், சிவனையும் . 
இசையும் அம்மறுகிந்து முத்தேவரை அந்த மாயக்கடைவீதி 
இந்துக்கள் வணங்கும் பிரமாதி தேவர்களை யொத்துளது எ - று . 
(1) கடைவீதிக்கு நான்கு திசைகளிலும் வியாபித்து இகழத்தக்க விதமாய்ப் 
பொருள்கூட்டு முயற்சி செய்தலினாலும் , ( 2 ) அளவில்லாத வசையும் , 
மாயமும் பொருந்தியிருக்கிற தன்மையினாலும் , ( 3 ) கொள்வோருக்குப் 
பிரியமுண்டாக நயந்துபேசி வஞ்சிக்கிற விதத்தினாலும் , முத்தேவரை 
யொத்துளது எனக் கொள்க . 


ஆனந்த சைலப் படலம் 


17 


நனிமிகு தருமம் நாடு அகம் மிளிர்வன -- அநேகமாக விதக்கப்பட்ட 
தருமங்கள் யாவும் திருநாட்டின் கண் விளங்குவன. 
நனியருள் நாடு அகம் மிளிர்வன -- நாடுகின்ற திருத்தொண்டரகத்து 
அதிகமதிகமாகத் தேவகிருபை விளங்குவன . 
நனிதொகுமயில்கள் பொழில்வாய் நாடகம் மிளிர்வன -- சோலைப் 
புறங்களில் அநேகமாகக் கூடுகின்ற மயில்களின் நிருத்தனம் விளங்குவன . 
நளிர் இளவனசம் நாள்தக மிளிர்வன குளிர்ச்சியுள்ள புதிய 
தாமரைமலர் பிராதகாலந் தகவுபெற விளங்குவன எ - று . 


18 . 


கலைமாமதி வான் அரங்கு உதிக்கும் பூரண கலையுள்ள சிறந்த 
சந்திரன் ஆகாய அரங்கத்தில் உதயமாகும் . 
வானரம் தருமாச்சினை குதிக்கும் -- குரங்கு விருக்ஷங்களின் பெரிய 
கொம்புகளில் தாவித்தாவிக் குதித்து விளையாடும் . 


512 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


மலர்க்கடி வானர் அங்கம் மடுக்கும் -- புட்பகந்தம் பரலோக யாத்திரிகர் 
அங்கத்தில் அளைந்து பரிமளிக்கும் . 
மடஅனம் வான் அரங்கம் அடுக்கும் -- இளமையான அன்னப்புகள் 
தூய்மையான ஆற்றிடைக் குறையான மணல் திடர்களை அடுத்து வசிக்கும் 


எ - று . 


19 . 


மா தருக் குலம் மல்குமலை -- மலையிலும் மலைசார்ந்த இடங்களிலும் 
ஜாதிஜாதியான பெரிய விருக்ஷங்கள் நிறைந்து நிற்கும் . 
குடிமாதருக்கு உலவா மனைமாட்சிமை -- நற்குண நற்செய்கையாகிய 
குடித்தனவொழுக்கம் அவ்வவ் கிராமங்களிலுள்ள குலமாதரிடத்து 
ஒழியாது நிலைத்து நிற்கும் . 
மாசறும் ஆடவர் -- திரிகரண சுத்தரான புருடர் . 
மா தருக்கு உலகு மாது வஞ்சமும் ஆதிய -- பெரிய அகங்காரத்தையும் , 
உலக மயக்கத்தையும் , பெண்ணாசையையும் , பசாசுக்கேயுரிய கபடத்தையும் , 
இவை முதலான துராசாரங்களை . 
அருக்குவர் -- தங்களிடத்து நெருங்கவொட்டாது தேய்த்துவிடுவர் எ - று . 
‘வஞ்சமும் என்றதின் உம்மை 

என்றதின் உம்மை ஏனையவற்றோடுங் கூட்டிப் 
பொருளுரைக்கப்பட்டது. 


20 . 


-- 


கொழும்பொழில் கோட்டுமாக் கிளை தூங்கும் கொழுமையுள்ள 
மலைஞ்சோலையிற் கொம்புள்ள மிருகஜாதிகள் தம்மினத்தோடு துயிலும் . 
கொழுங்கனி கோட்டு மாக்கிளை தூங்கும் -- நறுங்கனி வர்க்கங்கள் 
சுவடுகளுள்ள பெரிய விருஷங்களின் கொம்புகளிற் குலைகுலையாகத் 
தொங்கிக்கொண்டிருக்கும் . 
குளிர்புயல் கோட்டு மால்வரை தூங்கும் -- குளிர்ச்சியுள்ள கருமேக 
சாலங்கள் பெரிய பர்வத சிகரங்களிற் படிந்து கவிந்துகொண்டிருக்கும் . 
குளிர்மது கோட்டு மால்வரை தூங்கும் -- குளிர்ந்த மது பிந்துக்கள் 
கோணலாக வளர்ந்த பெரிய மூங்கிற்பண்ணையில் கூட்டிய தேன் 
தட்டுகளினின்றும் இடைவிடாது துளித்துக்கொண்டிருக்கும் எ-று . 


21 . 


மான் -- மான் ஜாதியும் . 


மதம்படு -- மதத்தைச் சொரிகின்ற. 


சில கவிகளுக்கு அர்த்தம் 


513 


மைவரை -- கரிய மலைபோன்ற யானைக்கூட்டங்களும் .. 
கோளரி சிங்கத்திரளும் . 
மான்மதம் -- கஸ்தூரிவர்க்கமும் , 
படு பொருந்தியுள்ள . 
மைவரை வைப்பில் -- மேகம் படியும் அந்த ஆனந்த சைலப்பிரதேசத்தில் , 
நம்மான் மதம்படு -- நம்முடைய கிறிஸ்துவின் மார்க்கத் தமைந்துள்ள 
மைவரை மாதவர் குற்றமற்ற மெய்த்தொண்டர் . 
மால் மயக்கத்தையும் . 
மதம் அகங்காரத்தையும் . 
படும் விளைவிக்கிற . 
ஐவரை -- ஐம்பொறிகளாகிய பகைவரை . 
வாட்டுவார் கெடுப்பார்கள் எ -று . 


-- 


22 . 


ஓது இமக்குல நாள்மலர் ஓடையை பொற்றாமரையென்று 
சொல்லத்தக்க செந்தாமரைப் புஷ்பங்கள் அலர்ந்திருக்கின்ற 
கான்யாற்றோடைகளை. 
ஓதிமக் குலம் ஒகையில் நாடுவ அம்ஸப்பணிகள் குதுகலத்தோடு 
நாடித் தங்கும் . 
ஓதிமக்குகை ஒண்டவர் -- மலை முழைஞ்சுகளிற் றங்கியிருந்து , ஒள்ளிய 
தபஸைச்செய்யும் மெய்த்திருத்தொண்டர்கள் . 
மா மறை ஓது மெய்ச்சுருதியை வாசித்துப் பாராயணஞ் செய்கின்ற. 
இமக்குடில் ஊடுற நாடுவார் பனியால் மிகக் குளிர்ந்துள்ள 
குடிசைகளில் வசிக்கும் ஏனைய தொண்டர் குழாத்தைச் சந்திக்க வருவார் 


எ- று . 


23 . 


ஆய 

மேற்சொல்லப்பட்ட வகையாய . 
மாது அரண் இவரும் ஆடவர் -- விரும்பத்தக்க மலை சூழ்ந்த அந்தப் 
பிரதேசஸ்தருக்கு. 
ஆய 

உண்டாகிய . 


514 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


பலவகையாய 


மா தரணி நிதிப்பெட்டியும் பெரிய பூஸ்திதியும் , திரவியம் 
பொதிந்து வைத்திருக்கிற கருவூலமும். 
ஆயமாதர் அணிகலப் பேழையும் மேய்ப்பருடைய ஸ்திரீ 
ஜாதிகளுக்குரிய 

ஆபரணங்கள் நிறைந்துள்ள 
பெட்டகங்களும் .. 
ஆய -- நாம் எவையென்று ஆராயுமிடத்து . 
மா தரணீதரன் ஆணையே மகத்துவ அரசன் அருளிச்செய்த 
விதிவிலக்குகளடங்கிய வேதமே எ - று . 


24. 


சந்த நந்தம் திகழுந் தடங்களில் அழகிய சங்குகள் குழுமி 
விளங்குகின்ற மடுக்களிலும் . 
சந்து அனந்தம் திகழ்தடம் சாரலில் -- சந்தன விருக்ஷங்கள் அனந்தமாக 
விளங்குகின்ற பெரிய மலைச்சார்பிலும் . 
வந்து அல்நந்து அந்திமாலையுங் காலையும் அம்மலைவாசிகள் 
வந்து இரவை வருவிக்கும் அஸ்தமனத்துக்கு முந்திய மாலை நேரத்தும் 
பிராதகாலத்தும் . 
வந்தனம் தந்து இறைவனை வாழ்த்துவார் பரலோகத்தரசனை 
நமஸ்கரித்து ஸ்தோத்திரஞ் செய்வார்கள் எ - று . 


சில கவிகளுக்கு அர்த்தம் முற்றிற்று 


அரும்பத அகராதி 


அதீதம் , கடந்தது , எட்டாதது 

அதோகதி , நரகம் 
அகலிடம் , பூமி 

அதோமுகம் , முகங்குப்புற 
அகிலம் , உலகம் 

அத்தினி, ஏவாள் 
அகைத்தல் , வேதனை 

அநித்தம் , நிலையின்மை 
அக்கரப்படை , அட்சரக்கருவி 

அநுட்டித்தல் , ஆசரித்தல் 
( Tract) 

அந்தக்கரணம் , மனமுதலிய 
அங்கண் , அவ்விடம் 

தத்துவங்கள் 
அங்கனை, பெண் 

அந்தரியாமி , கடவுள் 
அங்காடி , கடைவீதி 

அந்தோ , அய்யோ. 
அங்காத்தல் , வாய்திறத்தல் 

அபயாஸ்தம் , அஞ்சலென்று 
அங்கி , அக்கினி 

குறிப்பிடுங்கை 
அங்குரித்தல் , முளைத்தல் 

அபராதி , குற்றவாளி 
அசலம் , மலை 

அபாவம் , எவ்விடத்தும் , எக்கலாத்தும் 
அசனி, இடி 

இல்லாமை 
அச்சுதம் , அழிவின்மை 

அமரார் , பகைவர் 
அச்சுவத்தம் , அரசமரம் 

அமார்க்கம் , கேட்டின்வழி 
அச்சுறுத்தல் , பயப்படுத்தல் 

அமைதி , சமாதானம் 
அச்சோவே , அய்யாவே 

அமையம் , சமயம் 
அஞர் , துன்பம் , வேதனை 

அமோகம் , மிகுதி , அபரிமிதம் 
அஞ்சலித்தல் ,நமஸ்காரம் , கைகுவித்தல் அம் , அழகு 
அஞ்சனம், கறுப்பு, மை 

அம்பி , நாவாய் , மரக்கலம் 
அடர்த்தி , நெருக்கம் , செறிவு 

அம்மான் , கடவுள் 
அடவி , காடு 

அயர்வு , சோர்வு , தளர்ச்சி 
அடுக்கல் , மலை 

அயிர்த்தல் , சந்தேகித்தல் 
அடுதல் , கொல்லுதல் , சமைத்தல் அயில் , கூர்மை , வேல் 
அணங்கு , வருத்தம் , துன்பம் 

அரக்கி , இராக்ஷஸி 
அணவுதல் , அடுத்தல் 

அரங்கம், அறைவீடு 
அணை , மெத்தை 

அரதனதீபம் , இரத்தின தீபம் 
அண்மி , சமீபித்து 

அரந்தை , துன்பம் 
அதர் , வழி 

அரற்றல் , ஒலித்தல் 
அதலம் , கீழுலகம் 


516 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


அளைமறியரவு புற்றுப் பாம்பு 
அறுவராய் , அற்றுப்போனவராய் 
அற்றம் , சமயம் , மறைவு 
அனகன் , பாபரஹிதன் 
அனந்தர் , மயக்கம் , துக்கம் 
அனர்த்தம் , துன்பம் , இடுக்கண் 
அனவரதம் , எப்போதும் 
அனாசாரம் , துன்மார்க்கம் 
அன்னே , தாயே 


அரவிந்தம் , தாமரை 
அரவுரி , பாம்புச் சட்டை 
அரிமுழை, சிங்கக்குகை 
அரியேறு , ஆண் சிங்கம் 
அரிவை , பெண் 
அருங்கலம் , அரிய ஆபரணம் 
அருத்தி , ஆசை ஊட்டி 
அருப்பு , அரும்பு 
அரோகாடவி , ஆரோக்கியவனம் 
அர்ப்பணம் , உயர்ந்தோர்க்குக் 

கொடுத்தல் 
அலகிலா, அளவில்லாத 
அலகை , பிசாசு 
அலக்கண் , துன்பம் , வருத்தம் 
அலங்கல் ,பூமாலை , இலங்குதல் 
அலசாமே , வருந்தாமல் 
அலமந்து, வருந்தி . 
அலர்தல் , விரிதல் 
அல் , இருள் , இராத்திரி 
அவசம் , ஸ்மரணையின்மை 
அவஸ்தை , துன்பம் 
அவண் , அவ்விடம் 
அவதி, துன்பம் . 
அவலம் , அதைரியம் 
அவனி, பூமி . 
அவா, ஆசை 
அவிர்தல் , பிரகாசித்தல் 
அவித்தை , அஞ்ஞானம் 
அழிம்பு, பொல்லாங்கு 
அளக்கர் , சமுத்திரம் 
அளவளவிய , கலந்த 
அளறு , சேறு 
அளி, வண்டு , கிருபை 
அளிய, எளிய, பரிதபிக்கத்தக்க 


ஆகம் , தேகம், மார்பு 
ஆகுலம் , வருத்தம் , ஓசை 
ஆக்கம் , பெருக்கம் , செல்வம் 
ஆசாடபூதி , மாறுவேஷக்காரன் 
ஆசி , ஆசீர்வாதம் 
ஆசு , குற்றம் 
ஆச்சிரமத்தர் , இலைக்குடில் வாசிகள் 
ஆச்சிரமம் , நிலைமை 
ஆடி , கண்ணாடி 
ஆணவம் , அகங்காரம் 
ஆணை , ஆக்கினை 
ஆதபன் , சூரியன் 
ஆதரம் , ஆசை 
ஆதித்தன் , சூரியன் 
ஆதிமத்யாந்தரஹிதர் , கடவுள் 
ஆதுலர் , ஏழைகள் 
ஆத்தர், சிநேகிதர் 
ஆந்நிகம் , நித்தியகருமம் 
ஆமலகம் ( ஆமலம்) , நெல்லிக்கனி 
ஆம்பி , கடற் காளான் 
ஆரணம் , வேதம் 
ஆரணி , வேதவதி 
ஆரணியம் , காடு 


அரும்பத அகராதி 


517 


ஆருடர் , உர்ந்தோர் , மேலோர் 
ஆரோபம் , பொய்த்தோற்றம் 
ஆர்த்தி , ஆசை 
ஆர்ந்த , நிறைந்த 
ஆர்வம் , ஆசை , அன்பு 
ஆலம் , விஷம் 
ஆலுதல் , அசைதல் 
ஆவணம் , சாஸனம் , கைச்சாத்து 
ஆளரியேறு , சிங்கம் 
ஆழி , சமுத்திரம் , சக்கரம் 
ஆறு , வழி 
ஆற்றல் , வல்லமை , செயல் 
ஆனனம் , முகம் 
ஆனாத , கெடாத 
ஆன்ற , மிகுத்த 
ஆன்றோய் , பெரியோய் 


இயலறம் , இயற்கைப்பிரமாணம் 
இரங்கல் , இரங்குதல் , ஒலித்தல் , பிழை 

நினைந்து பரிதபித்தல் 
இரட்டுதல் , ஓசைப்படுத்தல் 
இரவி , சூரியன் 
இரிந்து , சிதறி , ஓடி 
இருமை , இம்மை- மறுமை , பெருமை 
இலக்கம், இலட்சம் 
இலக்கணை , போலி 
இவர்தல் , மேற்கொள்ளுதல் 
இவ்வுழை , இவ்விடம் 
இழிதல் , இறங்குதல் 
இழுக்கு , தவறு 
இறால் , தேன்கூடு 
இறுதி , முடிவு 
இறுத்தல் , சேர்தல் 
இறும்பு , சிறுமலை 
இறை, வரி , தீர்வை , கொஞ்சம் 
இற்றிது , இத்தன்மைத்து 
இனன் , சூரியன் 
இன்னல் , துன்பம் 
இன்னே, இப்பொழுதே 


ஈ 


இ 
இகத்தல் , கடத்தல் , மீறுதல் 
இகபரசந்தி , மரண சமயம் 
இகம் , இம்மை , இவ்வுலகம் 
இகலி , பகைத்து , போராடி 
இச்சகம் , முகஸ்துதி 

ஞ்சை , வருத்துதல் 
இட்டிகை , கட்டளை , அச்சு 
இணர் , பூங்கொத்து 
இதழ் , பூவிதழ் , உதடு 
இதிகாசம் , கதை 
இந்தியங்கள் , விடையங்களை யுட் 

கொள்ளும் பொறிகள் 
இந்து , சந்திரன் 
இப்பி , சிப்பி 
இமம் , பனி 
இமிர்தல் , ஒலித்தல் 


ஈசோப்பு , ஓர் பூண்டு 
ஈடணை , உலகப்பற்று 
ஈட்டல் , சம்பாதித்தல் 
ஈமம், இடுகாடு 
ஈர்த்தல் , இழுத்தல் 
ஈறில் , முடிவில்லாத 


உ 


உகாந்தம் , உலகமுடிவு 
உகுதல் , சிதறுதல் 
உகைத்தல் , எழுதல் 
உசாவுதல் , வினாவுதல் 


518 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


ஊனம் , குற்றம் 


உசுவாசம் , சுவாசம் விடுதல் 
உச்சிதம் , உசிதம் 
உஞற்றுதல் , செய்தல் 
உஞ்சனன் , பிழைத்தேன் 
உணங்கி , உலர்ந்து , வாடி 
உதகம் , ஜலம் 
உததி , சமுத்திரம் 
உந்துதல் , தள்ளுதல் 
உபாதி , துன்பம் , சஞ்சலம் 
உயங்கல் , வாடல் , மனந்தளரல் 
உய்த்துணர்ந்து , ஊகித்தறிந்து 
உய்யானம் ., பூந்தோட்டம் 
உருக்கு , மனஸை உருக்குகின்ற 
உருமு, இடி 
உலப்பில் , முடிவில்லாத , சாவில்லாத 
உலம் , தூண் 
உலர்தல், காய்தல் , விடாய்த்தல் 
உலவை , காற்று 
உவகை , மகிழ்ச்சி 
உவரி , சமுத்திரம் 
உவர்த்தல் , வெறுத்தல் 
உழத்தல் , அநுபவித்தல் 
உழுவல் , தொடர்புபற்றிய அன்பு 
உழையர் , வேலையாட்கள் 
உளக்கரி , மனச்சாட்சி 
உளர்தல், தடவுதல், மீட்டுதல் 
உள்ளல் , நினைத்தல் 
உறுகண் , துன்பம் 
உறையுள் , வீடு , வசிப்பிடம் 
உற்பவம் , பிறப்பு 
உன்மத்தம் , பைத்தியம் 


எஞ்சுதல் , குறைவுபடுதல் 
எட்பகவு , எள்ளின் பிளவு 
எம்பி , தம்பி 
எம்மோய் , என் தாய் 
எயிறு , பல் 
எல் , பகல் , சூரியன் 
எல்லோன் , சூரியன் 
எல்வை , சமயம், வேளை 
எழால் , யாழ்நரம்பின் ஓசை 
எழிலி, மேகம் 
எழில், அழகு 
எள்ளுதல் , இகழுதல் 
எற்று , எத்தன்மைத்து 
என்கோ , என்கவோ 
என்று , சூரியன் 


ஏ 


ஏதம் , குற்றம் 
ஏதி , ஆயுதம் 
ஏம்பல், களிப்பு , மகிழ்ச்சி 
ஏமம் , காவல் 
ஏய்தல் , பொருந்தல் 
ஏர் , அழகு 
ஏவம் , குற்றம் 
ஏனவர் , மற்றவர் 
ஏன்று , ஏற்பட்டு 


Co 


ஊ 


ஊக்கல் , மேற்கொள்ளல் 
ஊங்கு மேற்பட்ட 
ஊதியம் , இலாபம் 
ஊழி, முடிவு 
ஊற்றம் , பலம் 


ஐ , கபம் , சிலேத்துமம் 
ஐயம் , சந்தேகம் , சிலேத்துமம் 
ஒக்கல் , சுற்றத்தார் 
ஒண்டவன் , மெய்த்தபசி 
ஒண்ணெறி , விளக்கமான வழி 
ஒய், விரைவுக் குறிப்பு 
ஒருங்க , கெட 


அரும்பத அகராதி 


519 


ஒருங்கு , முழுக்கவும் 
ஒருசார் , ஒருபக்கம் 
ஒருத்துவம் , ஒருதத்துவம் 
ஒருப்படல் , துணிதல் , ஒருமனமாதல் 
ஒல்குதல் , அஞ்சுதல் , வெட்கல் 
ஒல்லுதல் , கூடுதல் 
ஒல்லை , சீக்கிரம் , உடனே 
ஒவ்வ , ஒப்ப 
ஒள்ளியோய் , மெய்யறிவுடையோய் 
ஒறுத்தல் , தண்டித்தல் 
ஒன்றுதல் , பொருந்துதல் 
ஒன்னலார் , பகைவர் 


ஓகை , சந்தோஷம் , மகிழ்ச்சி 
ஓதிமம், அன்னப்பு 
ஓம்படை , அடைக்கலம் 
ஓம்பல் , காப்பற்றுதல் 
ஓரிவர் , ஒப்பற்ற இவர் 
ஓரை , வேளை 
ஓலிடூஉ , முறையிட்டு 
ஓவலில் , இடைவிடாத 


கடுப்ப , ஒப்ப 
கட்கம் , வாள் 
கணம் , கூட்டம் 
கண்கலுழி , கண்ணீர் 
கண்டகன் , பொல்லாதவன் 
கண்ணிய , தொடுத்த , 

சேர்ந்த அரும்பிய . 
கண்ணிலான் , தாக்ஷணிய 

மில்லாதவன் 
கண்ணுறல் , காண்டல் 
கண்படை , தூக்கம் 
கதழ்வு , வேகம் 
கதுமென, விரைவாக 
கத்துருத்துவம் , கருத்தத்துவம் 
கந்தை , பீறல் ( ஸ்வயநீதி ) 
கபாடம், கதவு 
கபாடபந்தனம் , கதவடைத்தல் 
கப்படி ,இருபிளவான கால் 
கமை , பொறுமை 
கயம் , யானை 
கரகம் , ஜலபாத்திரம் 
கரணம் , தொழிற்படுகருவி 
கரத்தல் , ஒளித்தல் , மறைதல் 
கரந்து , மறைந்த 
கரு , உற்பத்திமூலம் 
கலித்தல் , ஒலித்தல் 
கலை , கல்வி ,சந்திரகலை 
கல்லளைச்சுனை , மலையிற் சுரக்கும் 

ஊற்று 
கல்லுதல் , கிள்ளுதல் 
கவிகை, குடை 
கவின், அழகு 
கவ்வை , ஓசை 
கழகம், கூடுமிடம் 
கழங்கு , பந்து 
கழனி, வயல் 
கழிதுயர் , மிகுத்த துன்பம் 
கழை , மூங்கில் , கரும்பு 
களப்பறை , போர்ப்பறை 


ஔ 
ஔவியம் , பொறாமை 


ககனம் , ஆகாயம் 
ககோளம் , ஆகாயகோளம் 
கஞலுதல் , நெருங்குதல் , செறிதல் 
கஞ்சம் , தாமரை 
கடம் , குடம் 
கடா , 

வினா 
கடாசலம் , மதயானை 
கடி, காவல் - அரண் - வாசனை - பிசாசு 
கடிப்பு , பறையடிக்கும் கோல் 
கடு , விஷம் 
கடுத்தழை , வேப்பிலை 


36 


520 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


கிளை, கொம்பு 


கீண்டு , பிளந்து 


களர்நிலம் , உவர்நிலம் 
களைகண் , ஆதாரம் 
கள்ளுநர் , கள்வர் 
கறங்கு , காற்றாடி , சுழற்சி 
கறவை ,பாற்பசு 
கறித்தல் , தின்னுதல் 
கறை, களங்கம் 
கற்பணி, கற்பாகிய அணி 
கற்பிதம் , பொய் 
கனன்று , கோபித்து 
கன்னல் , நாழிகை, சர்க்கரை , கரும்பு 


கா 


காகளம் , எக்காளம் 
காசில் , குற்றமற்ற 
காசினி, உலகம் 
காதகன் , கொலையாளி 
காதறை , காதறுபட்டவன் 
காமர் , அழகிய 
காமித்து , விரும்பி 
காயம் , தேகம் 
காய்தல் , கோபித்தல் 
காரி , யூகாஸ்காரியோத்து 
காலத்திரயம் , மூன்று காலம் 
காலுதல் , கக்குதல் 
காவணம் , பந்தல் 
காவதம் , காதம் 
காவனம் , சோலைக்காடு 
காளரி, கறுத்தமேகம் 
கானம் , காடு 
கானாடு (கான் + நாடு ), வாசனை 


குசோத்தியம் , தந்திரம் 
குச்சிதன் , அருவருக்கத்தக்கவன் 
குஞ்சரம், யானை 
குடைதல் , நீராடுதல் , மொள்ளுதல் 
குணக்கு , கிழக்கு 
குணித்தல் , கணித்தல் 
குணுங்கர் , பைசாசத்தலைவர் 
குதுகலம் , மிகுமகிழ்ச்சி 
குத்திரை , வஞ்சகி 
கும்பி , நரகம் 
குயிலுதல் , அழுத்துதல் , ஆக்குதல் 
குரவர் , குருமார் 
குரிசில் , இராஜகுமாரன் 
குலீனர் , கீழ்குலத்தார் 
குழுமி, கூடி 
குளித்தது , முழுகியது 
குளிறுதல் , முழுங்குதல் 
குன்றுதல், குறைவுபடுதல் 


கூ 
கூம்பு , பாய்மரம் 
கூர்த்திகை, ஆயுதம் 
கூவல், கிணறு 
கூவிளிக்கொளல் , உரத்துக்கூப்பிடுதல் 
கூற்று , சொல் 


கே 


கேகயம் , மயில் , அசுணப்புள் 
கேவலர் , மோக்ஷபிரயாணிகள் 


கிருபாஸ்தம் , கிருபைத்திருக்கரம் 
கிளக்கல் , சொல்லுதல் 
கிளர்தல் , விளங்குதல் , எழுச்சி 
கிளவி , சொல் 


கை 


கைங்கரியம் , செய்கை 
கைதவர் , வஞ்சகர் 


அரும்பத அகராதி 


5211 


கைபுனைதல் , அலங்காரஞ் செய்தல் 
கைமாறு , பிரதியுபகாரம் 
கையடை , அடைக்கலம் 
கைவருதல் , பலிதமாதல் 
கைவல்லியம் , மோக்ஷம் 
கைவைத்து , பிடித்து 

கொ 


சதி , மோசம் 
சதுரர் , புத்திமான்கள் , 
சத்து, மூன்று காலத்து முள்ளது . 
சத்திரம், ஆயுதப்பொது. 
சந்ததம் , எப்பொழுதும் . 
சமரஹிதர் , சமமில்லாதவர். 
சமர்ப்பணம், உயர்ந்தோர்க்குக் 

கொடுத்தல் 
சமழ்த்தல் , வருத்தல் 
சமிக்கை , சைகை 
சமூகம் , கூட்டம் 
சரம் , இயங்கியற்பொருள் 
சரளம் , ஒழுங்கு 
சரோருகம் , தாமரை 


கொங்கு , வாசனை , மணம் 
கொடுமுடி , மலையுச்சி 
கொண்டல் , மேகம் 
கொண்மூ , மேகம் 
கொந்திருள் , செறிந்து திரண்ட இருள் 
கொன்னே , வீணே 


கோ 


சவி, ஒளி 


சழக்கர் , அறிவிலார் பொய்யர் 
சற்போதர் , ஞானகுரு , 

மெய்யறிவுடையோர் 


சா 


கோகிலம் , குயில் 
கோசரம் , விடயம் , தீக்ஷணம் 
கோடல் , கோணுதல் 
கோடு , கொம்பு , குவடு , சிகரம் 
கோட்டம் , கோணுதல் 
கோட்டி , சபை 
கோட்டுதல் , எழுதுதல் , தீட்டுதல் 
கோமளம் , இளமை 
கோரம் , கொடுமை , அச்சம் 
கோலுதல் , வளைதல் 
கோளரி, சிங்கம் 
கோறும்வகை, கொல்லும்வகை 


சாகம், கிளை 
சாகரம் , சமுத்திரம் 
சாகை , கிளை 
சாதகம் , பயிற்சி - பிசாசு 
சாதன சதுஷ்கம் , 

நாலுகாரணமுள்ளவை 
சாபம் , - வில், சாபம் 
சாபல்லியம் , பலனடைதல் 
சாமியம் , ஒப்பு , உபமானம் 
சாமீபம் , சந்நிதியிலிருக்கப் 

பெறும் முத்தி 
சாம்பிராஜ்ஜியம் , சக்கரவர்த் 

தித்தன்மை , மேலானபதவி 
சாயகம் , அம்பு , பாணம் 
சாரல் , மலைப்பக்கம் 
சாலி , நெற்பயிர் 
சாளரம் , பலகணி 
சான்று , சாட்சி 


சகஸ்திரம் , ஆயிரம் 
சங்கல்பம் , நினைவு , தீர்மானம் 
சச்சிதானந்தப்பொருள் , கடவுள் 
சஞ்சிதம் , வினைத்தொடர்பு 
சஞ்சீவிதம் , மாண்டாரை 

யுயிர்ப்பிக்குமருந்து 
ஜடவியோகம் , தேகத்தை விடுதல் 
சதம் , நூறு 
சதா , எப்பொழுதும் 


522 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


சுரும்பு , வண்டு 
சுபாவேச்சை , தேகசுபாவ இச்சை 
சுப்பிரபங்கம் , வெண்சங்கு , நல்ல 

பிரசங்கம் 
சுமதி , விவேகி , நற்புத்தி 
சுலவுதல் , சுழலுதல் 
சுவரணை , தேகவுணர்ச்சி 
சுனை , நீரூற்று 


சிச்சீ , இகழ்ச்சிக்குறிப்பு 
சிட்டர் , உத்தமர் 
சிதடர் , அறிவீனர் , குருடர் 
சிதைத்தல் , அழித்தல் கெடுத்தல் 
சித்து , விளங்கக்கூடிய பொருள் 
சிந்தை , எண்ணம் , கவலை 
சிந்தாமணி , சிந்தித்ததைத்தரும் 

இரத்தினம் 
சிமயம் , மலையுச்சி 
சிலதியர் , பணிவிடைப்பெண்கள் 
சிலீமுகம், பாணம் 
சிலை , வில் , ஒலி 
சிலைத்தல் , ஒலித்தல் 
சிலை , கொல்லன் உலைமூக்கு 
சிறை, இடம் , மறியல் 
சிற்குணாலயார் , சத்குண 

உறைவிடமானவர் 
சிற்சுகம், பரமசுகம் 


சூகரம் , பன்றி 
சூலெழிலி , பெய்யத்தக்க பருவமேகம் 
சூழல் , இடம் 
சூழ்ச்சி , யோசனை 


சீத்து , தள்ளி, வெறுத்து 
சீயம் , சிங்கம் 
சீலம் , குணம் , ஒழுக்கம் 
ஜீவலயம் , மரணம் 
ஜீவன் முக்தர் , பரம ஞானிகள் 


செகுத்தல் , கொல்லுதல் 
செக்கர் , அந்திவானம் 
செஞ்சுடர் , சூரியன் 
செஞ்செவே , நேரே 
செண்டுவிடுதல் , வட்டமிடுதல் 
செந்நெறி , நேர்வழி 
செம்மணி, மாணிக்கம் 
செம்மல் , இராஜகுமாரன் 
செருக்கு , அகங்காரம் 
செருமி , நிறைந்து 
செவிலி , வளர்க்குந்தாய் 
செவ்வி , அழகு , 

சமயம் 
செவ்வே , நேரே 
செறிவு, அடக்கம் , நெருக்கம் 
செறுத்து , தடுத்து 
செறுநர் , பகைவர் 


சு 


சுகிர்தம் , நற்கிரியை 
சுடருலகு , பரலோகம் 
சுண்ணம் , நீறு 
சுதை , நீறு 
சுயம்பு , தானாயிருத்தல் 
சுரகணம் , தேவகூட்டம் 
சுரிகை, வாள் 
சுருங்கை , நுழைவாயில் 
சுருதி , வேதம் 


சே 


சேக்கை , படுக்கையிடம், படுக்கை 
சேண் , ஆகாயம் 
சேதாம்பல், குமுதம் , அரக்காம்பல் 
சேத்திரம், நிலம் 


அரும்பத அகராதி 


523 


சேப்ப , சிவக்க 
சேமித்தல் , புதைத்தல் 
சேயொளி, சிவந்த ஒளி 
சேவை , தரிசனம் , சேவித்தல் 
சேறி , போ 


சைதந்யம் , பரமஞானம் , 

சேதனவஸ்து 
சையம் , மலை 


சோ 


கிருபையுள்ளவன் 
தரணி , சூரியன் 
தரணிபன் , அரசன் 
தரளம் , முத்து 
தராதலம் , பூமி 
தராபதி , அரசன் 
தரியலர் , பகைவர் 
தரு , விருட்சம் 
தருக்கு , அகங்காரம் 
தரும ஆழி , தரும சக்கரம் 
தவளம் , வெண்மை 
தவா , கெடாத 
தழங்கல் , ஒலித்தல் 
தளவு , முல்லை 
தளை , விலங்கு 
தறி , தூண் 
தறுகண் , அஞ்சாமை 
தனதன் , திரவியஸ்தன் 
தனக்கொடி , பணக்கொடி 
தனி, ஒப்பற்ற 
தனிதம் , விடாப்பெய்ச்சல் , சோனை 
தனு , தேகம் , வில் 
தனையன் , புதல்வன் 


சோகம் , தளர்ச்சி 
சோடசம் , பதினாறு 

( ஞா 
ஞாயிறு, சூரியன் 


ஞே 


ஞேயம் , விஷயம் 


தா 


தசும்பு , பொற்குடம் 
தடம் , வழி , பாதை 
தடக்கை , பெரியகை 
தடி, மின்னல் 
தடித்தல் , உருவாதல் , ரூபிகரித்தல் , 

மின்னுதல் 
தணத்தல் , தள்ளுதல் 
தணவாத , நீங்காத 
தண்டலை , விருட்சம் , சோலை 
தண்ணளி, கிருபை 
தபுதல் , கெடுதல் 
தபோதனர் , திருத்தொண்டர் 
தமரம் , ஓசை 
தமர், சுற்றத்தார் 
தமியேன் , அகதியாகிய நான் 
தயங்குதல் , விளங்குதல் 
தயோர்ச்சிதன் , மிகுந்த 


தாது , புஷ்பராகம் 
தாபம் , அதி உஷ்ணம் 
தாபிதம் , உஷ்ணம் 
தாரகாபதி , சந்திரன் 
தாரகை , நட்சத்திரம் 
தாரம் , மனைவி 
தாரை , இடைவிடாத ஒழுக்கு 
தாலு , நாவு 
தாவில் , கெடுதலில்லாத 
தாழ்த்தல் , தாமதித்தல் 
தாறு, குலை 
தானம், பூமி 


524 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


திகழ்தல் , விளங்குதல் 
திகிரந்தம், திசைகளின் முடிவு 
திகிரி, சக்கராயுதம் 
திக்கு பந்தனம் , திசைக்கட்டு 
திங்கள் , சந்திரன் 
திட்பம் , அசைவின்மை , பலம் 
திந்திருணி, புளியமரம் 
திமிராரி , சூரியன் 
திரிகரணம் , மனம் - வாக்கு - காயம் 
திருகுதல் , மாறுபடுதல் 
திருமுதல் , திரும்புதல் 
திருவோலக்கம் , திருச்சமுகம் 
திவள், ததும்புதல் , துவளுதல் 
திறம்புதல் , தவறுதல் 
தினகரன் , சூரியன் 


துருக்கம் , மலைமேற் கோட்டை 
துருவமீன் , வடதுருவ நட்சத்திரம் 
துருவை , செம்மறியாடு 
துருவுதல் , தேடுதல் 
துவர் , பவழம் 
துவனி, சப்தம் 
துவன்றி , நெருங்கி 
துழனி, ஓசை 
துளங்கல் , அசைதல் 
துற்றி , நெருங்கி 
துனி, வருத்தம் , கோபம் 
துனை , நெருக்கம் , விரைவு 
துஜம் , கொடி 


தூ 


தூணம் , தூண் 
தூமம் , புகை 
தூம்பு , ஜலதாரை 
தூர்த்தன் , பொல்லாதவன் 


தெ 


தீ 
தீக்கை, ஞானஸ்நானம் 
தீரம் , கரை 
தீர்த்தன் , கடவுள் 
தீர்த்திகை, தீர்த்தம் 
தீனதயாளர் , பலவீனருக்கு இரக்கஞ் 

செய்கிறவர் 


தெண்ணீர், தெளிந்தநீர் 
தெம் , பகை 
தெருமரல் , சுழலல் , மயங்கல் 
தெருள்பு , தெளிவு 
தெவ்வர் , பகைவர் 
தெளித்தனர் , கூவினர் 
தெறுதல் , சிதைத்தல் , கொல்லுதல் , 
தெற்றென, தெளிவாக , விரைவாக 


து 


தே 


துங்கம் , உயர்ச்சி 
துஞ்சுதல் , தூங்குதல் , ஓய்தல் 
துணிக்கை, துண்டு 
துணிபு, நிச்சயம் 
துதைதல் , நெருங்குதல் , செறிதல் 
துமித்தல் , கொல்லுதல் 
துப்பு , வலிமை , பரிசுத்தம் - பவளம் 
துயல்வரல் , அசைதல் 
துய்த்தல் , புசித்தல் 
துரிசு, குற்றம் . 
துரியம் , உயர்ச்சி 


தேக்குதல் , நிறைக்குதல் 
தேசிகன் , குரு 
தேசு , ஒளி 
தேம்படு , மதுரமான 
தேறல் , தேன் 


அரும்பத அகராதி 


525 


தொ 


நா 


தொகுதி , திரள் , கூட்டம் 
தொக்களைந்த , கூடியளவளாவிய 
தொடர் , சங்கிலி 


தொடுகடல் , இணைந்த கடல் 
தொடுதல் , தொண்டுதல் 
தொடை , பூமாலை 
தொந்தம் , தொடர்பு 
தொள்ளை , தொல்லை , பழமை 
தொறுவர் , இடையர் 


நாகம் , ஆகாயம் , பாம்பு , புன்னை 

- மரம் ,-மலை 
நாகதலம் , சுவர்க்கலோகம் 
நாடல் , நினைத்தல் , தேடுதல் , 

அடுத்தல் 
நாதம் , ஓசை 
நாந்தகம் , வாள் 
நாப்பண் , நடு , மத்தி 
நாரி, பெண் 
நால்வாய் , துதிக்கை 


தோ 
தோயம் , ஜலம் 
தோன்றல் , புத்திரன் 


ந 


நி 
நிகிலம் , எல்லாம் 
நிசுவாசம் , சுவாசமடங்கல் 
நிச்சலும், நாள்தோறும் 
நிஷ்களம் , களங்கமின்மை 
நிண்ணயம் , உண்மை , தீர்மானம் 
நித்திலம் , முத்து 
நியமனம் , ஏற்பாடு 
நிரந்தரம் , எப்பொழுதும் 
நிருமித்த , ஏற்படுத்திய 
நிருவிசாரம், ஓர் ஊர் 
நிரையம் , நரகம் 
நிலவுதல் , விளங்குதல் 
நிவிர்த்தன் , துறவி 
நிறுவுதல் , நிலைப்படுத்தல் , நிறுத்தல் 


நசை , விருப்பம் 
நச்சுதல் , விரும்புதல் 
நடம் நவின்று , நிர்த்தனஞ்செய்து 
நடலை , வஞ்சனை 
நடுநிலை,உண்மை, நியாயம் 
நந்தல் , கேடு , ஆக்கம் 
நமரங்காள் , நம்மவர்களே 
நரந்தம் , கஸ்தூரி, நாரத்தை 
நராந்தகர் , கூற்றுவர் 
நல்குரவு , தரித்திரம் 
நவை , குற்றம் 
நளி, குளிர்ச்சி 
நள்ளுநர் , சிநேகிதர் 
நறு , நல்ல 
நறுவிரை, நல்வாசனை 
நனை , அரும்பு 


நீத்தம் , பெருக்கம் , வெள்ளம் 
நீத்தல் , தள்ளுதல் 
நீர்மை , குணம் 


நெ 


நெக்குவிட்டு , கட்டுவிட்டு 


526 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


நே 

பயன் , பால் , பிரயோசனம் 

பரம் , சுமை 
நேர்தல் , ஒப்பாதல் 

பரமார்த்தம் , உண்மை 
நை 

பரல் , சரற்கல் 
நைதல் , துன்பமடைதல் 

பரவை , சமுத்திரம் 

பரிசு , தன்மை 
நொ 

பரிதி , சூரியன் 

பரித்தல் , தாங்குதல் 
நொடிதல் , சொல்லுதல் 

பரித்தியாகம் , 
நோ 

முழுவதும் கொடுத்துவிடல் 

பருகல் , ஜலபானம் பண்ணல் 
நோதக , வருந்த 

பருவரல் , துன்பம் 
நோன்மை , தவம் , வலிமை 

பல்குக , பெருக 
பல்லாண்டு , பலவருஷங்கள் 

பல்லியம், பலவாச்சியங்கள் 
பகழி , அம்பு 

பவஞ்சம் , பிரபஞ்சம் 
பகன்றை , மணமில்லாத ஓர் பூச்செடி பவித்திரம் , பரிசுத்தம் 
பசுவாசனை , ஜீவப்பழக்கம் 

பழங்கண் , துன்பம் 
பஞ்சரம் , கூடு 

பழநறை , பழரசம் , தேன் 
படப்பை , நாடு 

பழிச்சல் , துதித்தல் 
படர் , துன்பம் 

பழுவம் , காடு 
படலம் , பரப்பான திரட்சி 

பள்ளநீர் , சமுத்திரம் 
படாம் , போர்வைத்துகில் 

பள்ளி ,படுக்கையிடம் , கோவில் 
படி , பூமி , உலகம் 

பனவர் , முனிவர் , தேவர் , குருமார் 
படிந்த, கவிந்த 

பனவன் , வேதபாராயணன் 
படிவம் , வடிவம் 

பனித்தல் , நடுக்குதல் 
படுக்கும் . , கெடுக்கின்ற 

பனுவல் , நூல் 
படைக்கலம் , ஆயுதம் 

பன்னகசாலை , இலையால் 
பணாமுடி , பாம்பின் படம் 

வேய்ந்த சாலை 
பணி , வேலை 

பன்னுதல், சொல்லுதல் 
பண்ணவர் , தேவர் 
பண்ணை , 

வயல் 
பதங்கம் , விட்டில் 

பாகு , சர்க்கரைப்பாகு 
பதங்கன் , சூரியன் 

பாங்கர் , பக்கம் 
பதடி ,பதர் 

பாங்கு , பக்கம் 
பதம் , பதவி 

பாசம் , பாசி , தீவினை 
பத்தி , வரிசை 

பாசறை , படைவீடு 
பந்தம் , பாவக்கட்டு 

பாசுரம் , பாட்டு , நூல் 
பம்புதல், நெருங்குதல் 

பாட்டளி, பாடுகின்ற வண்டு 


அரும்பத அகராதி 


527 


பாதவம் , விருஷம் 
பாந்தள் , மலைப்பாம்பு 
பாமரன், மூடன் 
பாயல் , மெத்தை 
பாயொளி, பரவிய பிரகாசம் 
பாரிசம் , பக்கம் 
பாரிடம், பிசாசு 
பாரித்தல் , அதிகமாகப் பேசுதல் 
பாலது , தன்மையது 
பாலனம், சமரக்ஷணை 
பாலித்தல் , அருளுதல் 
பாலை , பாலைக்காடு 
பாழியம்புவி , பெரியவுலகம் 
பாறிட , பின்வாங்க 
பானு , சூரியன் 
பான்மை , தன்மை 


புட்டில் , அம்புக் கூடு 
புணரி, சமுத்திரம் 
புணர்ப்பு , செய்கை 
புணை , மிதப்பு, மரக்கலம் 
புதர் , செடி 
புதுமை , ஆச்சரியம் 
புத்தேளிர் , தேவர் 
புநருலகம் , மறுவுலகம் 
புந்தி, புத்தி, புதன்கிழமை 
புரத்தல் , இரட்சித்தல் 
புரவலன் , அரசன் 
புராதனம் , பழமை 
புரிசை , கோட்டை 
புரை , குற்றம் 
புலக்கண் , அறிவின்கண் 
புலங்கொள, அறிந்துகொள்ளும்படி 
புலம் , வயல் , அறிவு, இடம் 
புலமைத்து , அறிவினையுடையது 
புலரி, சூரியன் 
புலர்தல் , உலர்தல் 
புலவர் , தேவர் 
புலன் ,சுவை - ஒளி - ஊறு- ஓசை - நாற்றம் 
புலை , நீசத்தனம் 
புல்குக , பொருந்த 
புல்லல் , தழுவல் 
புல்லிது , அற்பமானது 
புவனபோகம் , உலக அனுபவங்கள் 
புள், பறவை 
புற்கணம் , புலிக்கூட்டம் 
புற்புதசாலம் , நீர்க்குமிழித்திரள் 
புனிதம் , பரிசுத்தம் 


பிச்சு , பித்து 
பிடர்ப்புறம் , பிடரிப்பக்கம் 
பிணி , கட்டு 
பிதற்றுதல், உழறுதல் 
பித்தளை , மயக்கங்கொண்ட 
பித்தி , சுவர் 
பிரணவம் , மூலம் 
பிரமை , பயித்தியம் 
பிராந்தி , மயக்கம் 
பிலம் , பாதாளவழி 
பிழம்பு , செறிவு , திரள் 
பிறங்கல், மலை , விளங்கல் 


புகல் , அடைக்கலம் . 
புங்கவன் , அறிவிலுயர்ந்தோன் 
புஷ்கரிணி , தடாகம் 
புடவி , உலகம் 
புடைத்தல் , அடித்தல் 


பூகம் , கமுகமரம் 
பூதரம் , மலை 
பூத்தல் , உண்டாதல் 
பூராயம் , இரகசியம் 
பூரியன் , கீழ்மகன், அறிவீனன் 


528 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


பூவணம் , நல்லநிறமுள்ள பூ 
பூவை , நாகணவாய்ப்புள் 
பூளை , கண்ணுப்பூளை, பஞ்சு 


பெ 


பெட்பு , விருப்பம் 
பெம்மான் , பெருமான் 
பெற்றி , தன்மை 


பே 


பேதுறல் , மயங்கல் 


பை 


பைங்கழை , பசுமையான மூங்கில் 


பொ 


பொங்கர் , சோலை 
பொதும்பர் , சோலை 
பொதுவில் , சபையில் 
பொதுளல் , நெருங்கல் 
பொருப்பு , மலை 
பொலங்கெழு , அழகுமிகுந்த 
பொறி , மெய் - வாய் - கண் - மூக்கு - செவி 
பொறித்து , எழுதி 
பொற்பு , அழகு 

போ 


மகோததி , சமுத்திரம் 
மங்குல் , மேகம் 
மஞ்ஞை, மயில் 
மஞ்சன், புத்திரன் 
மஞ்சு , மேகம் , வலிமை 
மடங்கல் , சிங்கம் 
மடம் , அறியாமை , இளமை 
மடி , சோம்பல் 
மடு , குளம் 
மட்டு , தேன் 
மண்ணி, கழுவி 
மதிவிளக்கு , புத்தியாகிய தீபம் 
மதுகை, வலிமை 
மம்மர், மயக்கம் 
மரபு , முறைமை 
மருங்கு , சுற்றம் , பக்கம் 
மருட்டுதல், மயக்குதல் 
மருத்து , காற்று 
மருமலி , வாசனை மிகுந்த 
மருள் , மயக்கம் 
மலினம் , அழுக்கு 
மலோததி , நரகம் 
மல், வளம், வலி , அழகு 
மல்குக , நிறைய 
மல்லல் , வளம் 
மழவர் , இளையவர் , சிறுவர் 
மறம் , கொடுமை , பாபம் 
மறுகு , வீதி 
மனைக்கிழத்தி , மனைவி 
மனோக்கியம் , மனமகிழ்ச்சி , 

மனதுக்கிசைந்த 
மன்பதை, ஜனங்கள் 
மன்பொதுத் தந்தை , கடவுள் 
மன்றல் , வாசனை , மங்களம் 
மன்னுதல் , நிலைபெறுதல் 


போதம் , அறிவு 
போதர , போதலைச் செய்ய 
போந்து , வந்து 
போழ்தல் , பிளத்தல் 
போனகம், ஆகாரம் 


பௌ 


பௌதிகம் , பூதங்களாலாய சிருஷ்டி 
பெளமன் , பூமியாளுவோன் 


அரும்பத அகராதி 


529 


மா 


மா , மிருகம் , பெருமை 
மாசுணம் , சர்ப்பம் , மலைம்பாம்பு 
மாடகம் , பிரடை , முறுக்காணி 
மாண், மாட்சிமையான 
மாதவப்பள்ளி, கோவில் 
மாதவி , குருக்கத்தி மரம் , 

தவப்பெண் 
மாதிரம் , திக்கு , ஆகாயம் 
மாந்தி , புசித்து 
மாரிசம் , கள்ளத்தனம் 
மாருதம் , காற்று 
மால் , மயக்கம் , பெருமை 
மாழாத்தல் , வருந்துதல் 
மாறு, பகை 
மாற்றோய் , பகைவனே 
மானதவிழி , அகக்கண் 
மானும் , போலும் 
மான்மியம் , மகத்துவம் 


முசலாக்கிரம் , உலக்கை நுனி 
முடங்குதாள் , முழங்கால் , 

வளைந்தவேர் 
முட்புறக்கனி, பலாப்பழம் 
முதுசுருதி , பழமையான வேதம் 
முத்தமிழ் , இயல் - இசை - நாடகம் 
முப்பகை, உலகம் - பசாசு - துரிச்சை 
மும்மலம் , முக்குற்றம் , அவை : 

காமம் - வெகுளி மயக்கம் 
முயங்குதல் , கூடுதல் 
முருகு , தேன் , இளமை , வாசனை 
முருந்து , மயில்தட்டை 
முறம் , சுளகு 
முறை , நீதி , ஒழுங்கு, புத்தகம் 
முறைப்பாடு , ஜெபம் 
முனிவு , வெறுப்பு , கோபம் 
முனைவன் , கடவுள் 
முன்றில் , முற்றம் 

மூ 
மூசல் , மொய்த்திடல் 
மூரல் , பல் 
மூவாத , கெடாத 


மி 


மெ 


மெய் , உண்மை , தேகம் 


மிகை, குற்றம் 
மிடறு , தொண்டை , குரல்வளை 
மிடுக்கு , பலம் 
மிடைதல் , நெருங்குதல் 
மிதுனம் , இரட்டை , ஓர் புள் 
மித்துருத்துவம் , சிநேகம் 
மிருத்திகேயன் , ஆதாம் 
மிருத்து , மரணம் 
மிளிர்தல் , பிரகாசித்தல் 


மே 


மேக்குயர் , மேலாக உயர்ந்த 
மேரு, மலை 
மேவர , பொருந்த 
மேவலார் , பகைவர் 


மை 


மீ , மேல் 
மீன் , நட்சத்திரம் , மீன் 


மை , கறுப்பு , மேகம் , இருள் 


மு 


மொ 


முகில் , மேகம் 


மொய்ம்பு , பலம் 


530 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


மோ 


மோனம் , மௌனம் 


மௌ 


வள்ளல் , இல்லையென்னாது 

கொடுப்பவன் 
வள்ளம் , கிண்ணம் 
வறிது , பயனின்றி 
வறுநிலம் , கரம்புநிலம் 
வனகராசலம் , காட்டானை 
வனப்பு, அழகு 
வனவிழி , அழகியகண் 
வன்னம் , வருணம் , நிறம் 


மௌட்டியம் , மூடத்தனம் 
மௌவல் , முல்லை 


யாண்டு , எவ்விடம் , எப்பொழுது 
யாத்து , கட்டி 
யாமம் , சாமம் 


ரபி , போதகர் 
ரமியம் , சந்தோஷம் 


வாகை , வெற்றி 
வார்ந்த , நீளமான, நெடிய 
வாரி, சமுத்திரம் , தடாகம் 
வாரிசம் , தாமரை 
வாரிதி , சமுத்திரம் 
வாலிய , பரிசுத்தமான 
வாலுகம், மணல் 


வசந்தமென்கால் , மெதுவான 

தென்றல் காற்று 
வசுந்தரை , பூமி 
வச்சை , வசை 
வடித்தல் , ஒழுக்குதல் 
வணக்குதல் , வளைத்தல் 
வதனம் , முகம் 
வயங்கல் , விளங்குதல் 
வயம், பலம் 
வயின் , இடம் 
வரமனோகரம் , வேதம் 
வரிசை , நீதி 
வரை , பொழுது 
வரைந்து , நீக்கி 
வலம்புரி, சங்கு , பலஞ்செய்கின்ற 
வல்லி , சங்கிலி , கொடி 
வல்லியம் , புலி 
வல்லுளி, பன்றி 
வழும்பு , நிணம் 


விகாசம் , விளக்கம் 
விசித்தல் , கட்டுதல் 
விஞ்சை, மந்திரம் 
விடாய் , தாகம் 
விடையங்கள் , பொறிகளுக்குப் 

புலப்படும் பொருள்கள் 
விட்புலம் , மேலுலகம் 
விதிக்கிழவன், பிரமாணிக்கன் 
விதிர்ப்பு , நடுக்கம் 
விதேகமுத்தர் , தேகத்தைவிட்டு 

முத்தியடைந்தவர் 
வித்தகம் , ஞானம் 
விப்பிரன் , வேதியன் , பரதேசி 
விபுதர் , தேவர் 
விபுதராயன் , கடவுள் 
வியோமர், அரூபி 
விரசி , சஞ்சரித்து 
விரத்தி , துறவி 


அரும்பத அகராதி . 


531 


வீறு , பெருமை 


வெ 


விராய் , கலந்து 
விருத்தி , முயற்சி 
விரோசனன் , சூரியன் 
விலங்கல் , மலை 
விலங்கு , மிருகம் , தளை 
விலோசனம், கண் 
வில், ஒளி, வில் 
விவேசனம் , விவேகம் 
விழல் , ஓர்புல் , பயன்படாநிலம் 
விழா , சிறப்பு 
விழாப்பறை , திருவிழாப்பறை 
விழுநிதி , சிறந்த திரவியம் 
விழுமம் , துன்பம் 
விழுமிது , மேலானது 
விழைதல் , விரும்புதல் 
விளிவு , சாவு 
விள்ளுதி , சொல்லு 
விறல் , வலிமை 
விற்பத்தி , அறிவு 
விற்பனம், ஞானம் 


வெஞ்சமர் , கொடிய யுத்தம் 
வெந் , முதுகு 
வெய்யவன் , சூரியன் 
வெரீஇ , பயந்து 
வெரிந், முதுகு 
வெருட்சி , பயம் 
வெருளல் , பயமடைதல் 
வெள்ளடை , வெற்றிலை 


வே 


வேட்டல் , விரும்புதல் 
வேதபாராயணம் , வேதத்தை மனப் 

பாடஞ்செய்தல் 
வேதிகை, பலிப்பீடம் 


வை. 


வீட்டுதல் , சேதப்படுத்தல் , கெடுத்தல் 
வீரை , சமுத்திரம் 


வைகலும் , நாள்தோறும் 
வைத்தமாநிதி , புதையற்பொருள் 
வைப்பு , பூமி 
வையம் , உலகம் 


அரும்பத அகராதி முற்றிற்று 


செய்யுள் முதற்குறிப்பு 


(எண்கள் பக்கத்தைக் குறிப்பன ) 


அக்க ணத்தகில 115 
அக்கணத் தெரிமுக 288 
அக்கணம் வெரிந்மீதுற் 120 
அக்கணம் வேதிய 268 
அகத்திரு ளிரிக்கு 322 
அகத்திரு ளிரிந்தோட 118 
அகத்து மல்கிய 431 
அகத்தெழு சாக்ஷியை 176 
அகத்தொளி மலித 404 
அகத்தொளி ரிருங்கன 98 
அகம்புகும் பேறு 499 
அகல்வா னரச 56 
அகிலகா ரணராந் 130 
அகிலலோ கங்க 181 
அகில லோகத்து 493 
அகில லோகம்ப 172 
அங்கண் மாநிலந் 318 
அங்கண் வானத்த 331 
அங்கணொரு சூழலைய 457 
அங்க ணோர்சிறை 133 
அங்க மாமத 319 
அங்கவர் தம்மைக் 128 
அங்கவ ரருகுற 146 
அங்கவ னணிகொள் 55 
அங்கவைவி சைத்தணுகி 267 
அங்கிலோ தேசத் 323 
அங்குநின் றுரக்கக் 379 
அங்கொரு குடும்பி 53 
அங்கொரு சிறையினூடே 278 
அச்சனீ துரைத்திட 146 


அச்சுத னாய 9 
அச்சுதா னந்த ராகி 28 
அசப்பியவாக் கியனென்ப 301 
அஞ்ச லஞ்சலென் 429 
அஞ்ச லஞ்சனீ 480 
அஞ்ச லித்துவ 473 
அஞ்சலித் தோகைக் 157 
அஞ்சலை கலங்க 440 
அஞ்சாதென்னெல் லையடி 395 
அஞ்சி டாமல் 114 
அஞ்சிடேல் சிலுவையி 206 
அஞ்சி நெஞ்சம 235 
அஞ்சி யஞ்சிய 151 
அஞ்சியான் பின்னிட 261 
அஞ்சுட ரவித்துவந் 158 
அஞ்சும் வெவ் விடர்துற்றி 147 
அஞ்சுவி சேஷ m 13 
அஞ்சுறு காட்சிகண் 227 
அஞ்சுறு மரண 274 
அஞ்ஞான விருளடைந்த 363 
அடங்கின ரனர்த்தஞ் 283 
அடங்கின விலங்குபுள் 159 
அடர்கடு வனதீமை 142 
அடர்ப்ப தன்றுநீ 164 
அடல்கெழு மிறைசீற் 10 
அடாசிறிய பையல்மச 266 
அடிக்கடி ழுழுந்தாணின் 143 
அடிமுறை யிடுதவ 407 
அடியவ ருணர்வுள்ளா 142 
அடுக்கவரு மித்திரவ 191 
அடுக்குந் துன்பெனி 373 
அடுக்கும் மரண 109 


செய்யுள் முதற்குறிப்பு 


533 


அடுங்கொலைஞர் பொருட்டமல் 219 
அடுத்தடுத் துலக 109 
அடுத்தன மாயினெம் 147 
அடுத்துநான் கெடுப்பனென் 177 
அடுத்துழி யழுகை 475 
அண்டபகி ரண்டமெலாம் 141 
அண்டர் கோன்கடை 443 
அண்டர் நாயகன் 234 , 313 
அண்டர்நா யகனையே 92 
அண்டர்பெரு மானுலக 357 
அண்டர் போற்றும் 402 
அண்டருல கத்தரச 246 
அண்ணல் வானகத் 33 , 134 
அண்ணலார் கருணையாற் 258 
அண்ணலார் கருணையி 383 
அண்ணலார் புனித 417 
அண்ண லைக்கண்டு 203 
அணங்க னாருரை 233 
அணிக லம்பல 420 
அணிகிளர் திருநகர்க் 23 
அணித்த ழிம்பனைக் 272 
அணித்தொரு மனித 378 
அத்தகு சேத்திரத் 463 
அத்தகு திருவரு 286 
அத்தகு வேதிய 344 
அத்தனா நின்றெமக் 96 
அத்தனா ரருளி , 24 
அத்தனுக் கடித்தொழும் 227 
அத்தனைக் கருதிக் 190 
அத்திட ரேறிச் 378 
அத்தியை யடுக்கிமென் 41 
அத்திற மறிந்தரு 163 
அதரிரு மருங்குங் 274 
அதிபதி கனன்றுவந் 77 
அதிபதி யாந்த்ரி 500 
அதிபதியா மணவாளன் 51 
அதிபனங்க கவர்சொலை 204 
அதிர்ந்தது கிடுகிடென் 224 
அதுபொழு தச்சனு 145 


அந்தக்கர ணங்களும் 25 
அந்தக்கர ணத்துள்ளன 474 
அந்த ணர்க்கரு 402 
அந்தணர் காணு 415 
அந்தண னுரையகத் 289 
அந்தாதுந் துமிமுழங்க 139 
அந்தவமை யத்தசட 191 
அந்தவோ ரையிலே 196 
அந்தாபத ரோரிரு 394 
அந்தி பட்டிர 419 
அந்தோகெடு வாயுன்ன 74 
அந்தோ வந்தோ 125 , 428 
அந்தோவளி திவ்வற 396 
அந்தோவறக் கொடுந்தீவினைக் 39 
அந்நெறிபி டித்துயிர 90 
அநித்தம் பாவசந் 165 
அப்ப மெப்படிச் 421 
அப்பனே யெல்லா 190 
அப்புலை யன்பின் 428 
அம்பரம திரியேகத் 351 
அம்பர லோக 500 
அம்ப ராதிப் 43 
அம்பு ராசிசூ 498 
அம்புவியு வந்தலைய 89 
அம்மகேள் நாசதே 160 
அம்மலைச் சாரலை 124 
அம்முறை விரத 484 
அமரர் யாவருங் 134 
அமையச்சே தீபந் 279 
அமைவ தேயைய 445 
அய்யகோ சொல்லிச் 307 
அய்யரிஃ துள்ளலும 191 
அய்யோ வழிவி 341 
அயலுறு நிழலைப் 7 
அயலொரு காட்சி 107 
அயில்கொள் வேலென 199 
அயிலெயிற் றரவுள் 129 
அரசர் தம்பிரா 24 
அரசன் யானென 202 


534 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


அரசனைச் சிந்தை 28 
அரசிளங் கோமகற் 162 
அரவு கௌவிய 71 
அரிய கேடுதொக் 443 
அரிய ஞானவ 424 
அரிய நித்திலக் 45 
அரிய நுண்பொரு 304 
அரிய நூனெறி 313 
அரிய மித்திர 168 
அரியர் தவநிலை 495 
அருகனே யல்லனித் 144 
அருஞ்சுமைநீங் கியபேறு 4 
அருஞ்சுர மஞ்சி 405 
அருட்டுணை யமைந்த 380 
அருட்ப டுங்கிறிஸ் 201 
அருண்மகோ ததியிற் 188 
அருண்முகில் கிளம்பி 15 
அருத்தியிற் பற்பல்யோ 124 
அருந்த வத்தெழில் 170 
அருந்தவம டந்தையர 245 
அருந்து நீரெனத் 138 
அருந்துவார்க் கழல்வினை 383 
அரும்பரம ராஜ்ஜியத்துக் 50 
அரும்பிய மெய்விசு 160 
அரும்பெறன் மக்களை 63 
அரும்பெறன் மெய்விசு 447 
அருமைத் துணையே 284 
அருமை நாயகன் 468 
அருள்பழுத்த திருமுகமண் 352 
அருள் வசத்தா லொருகாலுள் 302 
அருள்வசத்தான் மணமொழிமெய் 300 
அருளின் செல்வமே 59 
அருளின் வாழ்வைய 232 
அருளி னாயவொரு 294 
அருளி னாலெதிர்த் 34 
அருளி னாலெமை 498 
அருளினாற் செங்கோ 483 
அருளுடை முகிலை 403 
அருளும் பொருளு 110 


அருளே துமிலே 56 
அருளே யெனையிவ் 284 
அருளைத்துணை யாக்கின 395 
அருளை நச்சிமெய்ப் 376 
அரையனுழை யரையேவி 50 
அல்லியன்ம னத்திரை 89 
அலக்க ணுக்கொர 147 
அலகறு நிதியுத் 321 
அலகில்புவ னங்களைய 246 
அலகிலாப் பரம் 223 
அலகி லாப்பொருள் 374 
அலகிலா மரணோ 282 
அலகி லாரண 459 
அலகிலாவருள் ஜோதியேபக 503 
அலகிலா வுயிர்க 231 
அலகைதலை நசுக்கியபே 353 
அலகை தோற்றன 103 
அலகை யின்குழாஞ் 376 
அலகை யோச்சுதீக் 310 
அலகை வீசிய 270 
அலர்ந்த செவ்வியி 134 
அலைகடற் புவியில்வா 158 
அலைபடு கடல்கிளர்ந் 350 
அலைபுரண் டனைய 283 
அவ்வசலந் தன்னைய 140 
அவ்வயிற் கடவுள் வேந் 453 
அவ்வயிற் குரவனு. 79 
அவ்வயிற் சிலதிய 161 
அவ்வயிற் பணிபுரி 494 
அவ்வியிற் றயையளி 289 
அவ்வயிற் றனித்துச் 298 
அவ்வயின் முன்செல் 428 
அவ்வயி னரசவை 204 
அவ்வயி னின்று 415 
அவ்வயி னொளிகொ 477 
அவ்வி யத்தினா 317 
அவ்விய மவித்த 354 
அவ்வியமே முதலிய 250 
அவ்வேலையிச் சாபுர 73 


செய்யுள் முதற்குறிப்பு 


535 


அவந்தரு திருவி 322 
அவல மேயதம் 200 
அவாவிலார்க் கில்லா 380 
அவித்தை யாயவ 325 
அழிம்ப னேவுகன 182 
அழியுஞ் செல்வம் 377 
அழிவி லாப்பர 44 , 390 
அழிவி லின்பவு 174 
அழுகிலேன் மனங்க 404 
அழுத னெட்டுயிர்த் 468 
அழுது நைந்துபே 200 
அளவில் சுகபோ 57 
அற்புணரி கண்டியகி 243 
அற்புத மும்வானத் 214 
அற்புத ஜீவ கங்கை 16 , 24 
அற்பு மல்கிய 464 
அறக்கொடும் பாவி 438 
அறங்காட்டு மலப்புறுவா 307 
அறங்கிளர் பரலோகத்துக் 12 
அறங்கு லாமனத் 148 , 252 
அறங் குலாவுநன் 432 
அறந்தலை யெடுத்த 230 
அறந்தி றம்பிய 211 
அறநெறி பிடித்துஞ் 379 
அறப்பெருஞ் சாலையை 161 
அன்பருக் கன்பரா 98 
அன்பருக் காரமு 176 
அன்பார்கலி யருண்மாமழை 474 
அன்பிலர்த மக்குரிய 194 
அன்பிற்கு முண்டோ 489 
அன்பின்றலை நின்றருள் 220 
அன்பி னஞ்சலி 309 
அன்பினார் கலிநீர் 488 
அன்பினுக் குருவநல் 119 
அன்பினோர் படிவத்தை 225 
அன்பு மயமாந் 343 
அன்புரு வான 188 
அன்பு லப்பிலா 468 
அன்புறு கிரியையோ 453 


அன்றன் றைக்கட 435 
அன்றியுங் கிறிஸ்து 439 
அன்று தொட்டருட் 237 
அன்று பிரம 342 
அன்றுபுக லிடமரிதா 217 
அன்று வேதநன் 169 
அன்றொரு சிமயத் 188 
அன்றொரு சிறுமி 485 
அன்ன சத்திரத் 320 
அன்ன வாசகங் 445 
அன்னாயிப் பிரபஞ்சத் 250 
அன்னையா யப்பனா 91 
அன்னை யுண்டுசின் 170 
அன்னோநெறி விட்டய 394 
அனகன் சேவடிக் 251 
அனந்தர் நீக்கிமெய் 238 
அனந்தர முலகினுக் 225 
அனவர தமுந்திரு 186 
அனைத்து நமக்குக் 333 
அனைத்து முடையான் 334 
அனைய சத்தமுற் 464 
அனைய தாதலி 117 , 370 
அனைய தாயினு 105 
அனையவோ லக்கமா 355 


ஆக்கம் வேண்டிய 329 
ஆக்கரிய சத்திரமி 246 
ஆக்கவும்வல் லவனீயிங் 121 
ஆக்கிய பாஷைக் 3 
ஆக்கி னைக்கரு 202 
ஆக்கு தீவினை 169 
ஆக்கை நிறுபட் 387 
ஆக்கை பேணியு 149 
ஆக்கையும்ஜீ வனும்வெவ்வே 300 
ஆக்கை யைத்தனி 401 
ஆகுலத் துடன்வா 155 
ஆங்க டுத்திரு 497 


37 


536 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


ஆங்கது கேட்டமெய் 175 
ஆங்கது கேட்டு 297 
ஆங்கதைய றிந்துதம 192 
ஆங்கமைந் திருமினென் 205 
ஆங்கவர் கண்டு 154 
ஆங்கவ ருரைசுடு 347 
ஆங்கவன் றன்னைக் 199 
ஆங்கவன் றுணிந்து 195 
ஆங்கவன கத்தயல்தன் 458 
ஆங்கவ னெறியிற் 378 
ஆங்குறு பெருவழிக் 62 
ஆங்கெ ழுந்தவவ் 112 
ஆங்கொரு சார்பினி 161 
ஆங்கொரு வைகல் 440 
ஆச கன்றவ 393 
ஆசறுகு ணத்தரொரு 100 
ஆசறும னத்தியென 238 
ஆசறு மனத்தின 162 
ஆசா பாசக் 85 
ஆசி மங்கள 236 
ஆசியும் விடையும் 417 
ஆசை நாயக 

467 
ஆசைப்பேய் பிடித்த 379 
ஆசையிற் பெரிது 475 
ஆட்டி னாலன்றி 370 
ஆட்டுத் தோல்பொதிந் 45 
ஆட ரங்கத்த 324 
ஆண்டகா யின்னு 53 
ஆண்டகைகி றிஸ்துவைய 459 
ஆண்டகை நீதி 437 
ஆண்டகை யருள்வழி 22 
ஆண்டகை யருளே 380 
ஆண்ட கையனி 425 
ஆண்டகை யெரோதெனு 204 
ஆண்டகையை வேண்டிடுவ 192 
ஆண்டகை வானநாட் 39 
ஆண்டி ருந்தவ 111 
ஆண்டுண் டுசுகித் 56 
ஆண்டுநின் றகற்றிவை 348 


ஆண்டு வேதியர் 394 
ஆண்டொரு சாவ 414 
ஆத்துமிக் கவலை 108 
ஆத்தும சுகத்தைப் 277 
ஆத்து மத்தின 175 
ஆத்துமவ வஸ்தைசிறி 190 
ஆத்துமவி சாரியும் 267 
ஆத்துமவி சாரிவர 88 
ஆத பன்கதி 17 
ஆத லாலினி 391 
ஆத லாலினிய 117 
ஆதலா லொருவரி 177 
ஆதலாற் பரம 9 
ஆதலாற் பரம ராஜ 53 
ஆத லாற்பொரு 374 
ஆதலிற் றண்டனைக் 347 
ஆதலிற் றுணிந்து 280 
ஆதலிற் றெருத்தொறு 348 
ஆதலின ருங்குரவ 87 
ஆதலின ருந்துணைவ 90 
ஆதலி னிடையாமே 143 
ஆதிதொட் டலகை 360 
ஆதி தொட்டென 365 
ஆதிநந் தனவ 381 
ஆதி நரனைப் 331 
ஆதிநித்திய மாத்துமா 503 
ஆதிமத் யாந்த 179 , 481 
ஆதி முதலாய்ப் 339 
ஆதி மூலப் 111 
ஆதி மெய்த்திரு 1 
ஆதிமெய்த் திருவாக் 438,484 
ஆதி மெய்யடி 235 
ஆதி யம்பரம் 111 
ஆதியான் றிருநக 14 
ஆதியான் றூதரை 494 
ஆம்பரி சுணர்கிலா 145 
ஆமிதே கருமமென் 455 
ஆய காலை 110 
ஆய காலைநஞ் 70 


செய்யுள் முதற்குறிப்பு 


537 


ஆய காலைமா 432 
ஆய காலைமெய் 419 
ஆய காலைமென் 67 
ஆய காலைய 304 
ஆய காலையரு 114 
ஆய காலையிற் 164 , 201 , 373 
ஆய காலையெம் 102 
ஆயகிரி யைத்திறம 98 
ஆய தேபுரி 477 
ஆயபே ரன்பு 230 
ஆய போதின 148 
ஆய போழ்தத்து 466 
ஆய மாதர 409 
ஆயர்செய்நன்றி யறிந்திடா 430 
ஆயரோ டளவ 413 
ஆய வவ்வழிப் 33 
ஆய விக்கொடும் 270 
ஆய வித்தகு 6,36,305 
ஆயவித் திறங்க 412 
ஆய வெஞ்சுரத் 386 
ஆயிடைக் கருணைவேந் 13 
ஆயி டைச்சுவி 309 
ஆயிடைச் சேட்டன் 54 
ஆயிடைத் தமியனா 259 
ஆயிடைத் திருநக 494 
ஆயிடைநி சாசரன 267 
ஆயிடை நெஞ்ச 439 
ஆயிடை முன்னிவற் 77 
ஆயிடை யடுத்தா 499 
ஆயிடைய பத்தனும் 357 
ஆயிடை யருகர் 232,279 
ஆயிடை யருள்விழி 40 
ஆயிடை யறிஞன் 414 
ஆயிடை யாக்கைநின் 288 
ஆயிடை யொருபா 128 
ஆயிர மாயிர 93 
ஆயிற் சிறந் தவற 220 
ஆயு ணீடித் 333 
ஆயுழி யுளத்தழுக் 97 


ஆயுளுக் கெல்லை 477 
ஆயு ளெல்லைய 367 
ஆர்கொ லாமிவ 329 
ஆர்த்துரறி நின்றனன 266 
ஆர்வமிக் குடையமெய் 226 
ஆரணக் கிழவசஞ் 286 
ஆரணங் காட்ட 323 
ஆரணஞ் சொன்ன 131 
ஆர ணத்துறை 137 , 478 
ஆரியப் பகைவர்தம் 354 
ஆரிய ரேகுடி 462 
ஆரியன் கேட்டறிவீன 452 
ஆரி யன்சொல 479 
ஆரி யன்சொலக் 167 
ஆரியன் வினவல்கேட் 146 
ஆரி யன்றளர்ந் 479 
ஆரி யன்றளர்ந்த 272 
ஆரியன் றோழனை 455 
ஆரிய னிவ்வா 399 
ஆலம் வித்தின 32 
ஆவது கருதிப் 152 
ஆவது கருதிய 178 
ஆவது கருது 11 
ஆவ தேற்றரு 391 
ஆவ லாயகத் 106 
ஆவ லுற்றரு 203 
ஆவலொடு மருள்வேத 122 
ஆவன் மிக்கதம் 38 
ஆவாவி தென்னவ 215 
ஆவிக் காறுத 149 
ஆவி நாயக 83 
ஆவியி லெளியவ 42 
ஆவியே யகலு 275 
ஆவின் றோல்பொதிந் 377 
ஆழ்ந்த ஜீவநீர் 38 
ஆழி சூழுல 442 
ஆழி நாயகன் 135 
ஆழி யன்னவ 327 
ஆழியான் பேருல 64 


538 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


ஆழி யான்வலப் 471 
ஆழியிற் பெரிதென் 439 
ஆற்றருஞ் சுமையினோ 92 
ஆற்று நீரெலாம் 184 
ஆற்றெதிர்ப் பட்ட 154 
ஆற லைத்துமை 311 
ஆறாக் கொடிய 86 
ஆறு சமயப் 338 
ஆன்மநோ யகற்றுசஞ் 95 
ஆன்மசு கத்துக் 398 
ஆன்ம ரக்ஷணைய 294 
ஆன்ம ரக்ஷைதனை 182 
ஆன்ம வூதிய 149 
ஆன்றபே ரகல்விசும் 159 
ஆன்ற வேதிய 481 
ஆன போழ்தத்த 234 
ஆனாதந லந்திகழ் 25 


இ ) 


இட்டனர் முத்திரை 228 
இடந்தொறுஞ் சென்று 30 
இடந்தொறு மிடந்தொறு 41 

டர்சு டச்சுட 254 
இடுக்க வாயிலெ 85 
இடுக்குறு வாயில்சென் 62 
இடையில்வந் திடையிற் 133 
இடைவி டாதுமெய் 313 
இணங்குவா யெனிலிக 264 
இத்தகு சிலுவையை 124 
இத்தகு தலத்திடை 159 
இத்தகு திருமொழி 206 
இத்தகு துணையெ 296 
இத்த குந்தெய்வ 372 
இத்தகு பிரமாணங்க 360 
இத்தகு புண்ணி 412 
இத்த கும்பொறை 392 
இத்தகு முறைமை 440 
இத்தகு வழிப்படு 258 
இத்தகு வனசில 349 
இத்தகு வனப்பு 280 
இத்தகு வனவெலாம் 223 
இத்தகைப் படிவமற் 93 
இத்த கைப்படு 167 , 422 , 471 
இத்தகைய காட்சியையுன் 100 
இத்தகைய சிற்சுகமி 88 
இத்தகைய வரும்பொறையும் 218 
இத்தகைய வெட்கமுமி 293 
இத்தகை யான 126 
இத்தகை யெனமுன 452 
இத்த ராதலத் 202 
இத்தரை மனுக்களுக் 451 
இத்தரை மீதினி 398 
இத்தலத் தவரெலா 453 
இத்தலத்துநிட் 419 
இத்த லத்துப் 374 
இத்தலத் துரிமையா 63 
இத்த லத்துவாழ் 372 
இத்த னைக்குறா 138 


இக்குறிப டைத்தவர்தம் 458 
இக்குறிம னக்கொடினி 90 
இக்கொடு மரணச் 276 
இகபரம் விதிநி 298 
இகபர மிரண்டி 440 
இகலெ லாம்புற 481 
இகலொ ழித்துதய 295 
இகழ்ந்துநிந் தனைசெயு 348 
இகழு மாறெரி 315 
இங்கபய மிட்டகுரல் 87 
இங்கிவர் தமைமறு 345 
இங்கிவர்பொ லாங்குபுரி 194 
இங்கிவ ரிருவ 282 
இங்கிவன் பரிவுறு 79 

ச்சகம் பேசியா 288 
இச்சக மொழியை 417 

ச்ச கன்சம் 371 
இச்சையாம் புரவியை 452 
இச்சை யோடந் 333 
இஞ்சி தோன்றலு 313 


செய்யுள் முதற்குறிப்பு 


539 


இத்தி ருத்தகு 492 
இத்தி றங்கிறிஸ் 235 
இத்தி றத்தசம் 68 
இத்தி றத்தருக் 461 
இத்திறத் தவன்மதிக் 80 
இத்தி றத்தவி 494 
இத்தி றத்தன 46 
இத்தி றத்துரை 303 
இத்திற நம்பிக்கை 385 
இத்திறந ராத்துமவி 238 
இத்திற நிகழ்ந்த 441 
இத்திற நிகழு 7 
இத்திறம் பரம் 437 
இத்திறம தங்கியரி 247 
இத்திற மறிகிலை 450 
இத்திற மாவி சாரி 278 
இத்திற முன்குறிப் 207 
இத்திற முன்னிசி 159 
இத்திற வடையா 131 
இத்திற வின்னல்பற் 345 
இத்துணையை யென்றுகரி 359 
இதங் கொண்ட வருட்டாவீ 250 
இதயக் கதவைத் 342 
இதயத் துள்ளுற 210 
இதுசி நேகியி 170 
இந்த மாதவக் 256 
இந்தவா றாயவன் 91 
இந்தவா றுரைத்த 11 
இந்தனம டுக்கியவி 89 
இந்நகர்க் கரசு 359 
இந்நகர்க் கரசே 359 
இந்நக ரிடைநெறி 347 
இந்நிலத் தனுப்பு 181 
இந்நிலம் புரந்து 130 
இந்நிலைம்வி யந்திடுமெ 88 
இந்நின்ற நிலையி 129 
இந்நெறிப் படுத்துனை 79 
இந்நெறி யாய்மறை 449 
இப்பகல்க ழிந்திடுமுன் 91 


இப்படு பாதக 260 
இப்பரி சாகச் 274 
இப்பரிசி ருப்பினுநம் 458 
இப்பரி சிவனேக 120 
இப்பரிசு சத்தியமி 356 
இப்பரிசு பெருந்துக்கக் 217 
இப்பாதக ராக்கத 394 
இப்பிலத் துவாரத் 415 
இப்பெரிய தேசமுழு 358 
இப்பெரிய பாதகருக் 50 
இப்பெருந லந்தருவ 456 
இப்பெரு மருள்பிடித் 451 
இம்பர் மெய்ப்புரு 502 
இம்மகிழ்வளித்தெனையீ 265 
இம்மட் டாகமுன் 149 
இம்மட் டும்மெற்கி 390 
இம்மலைச் சாரலை 77 
இம்மறைக் கிழவர்கண் 355 
இம்மாநிலத்தவத 99 
இம்முறை யாக 190 
இம்மெய் வாக்கொளி 441 
இம்மைந்த னாவிக்கி 215 
இம்மையி னிகழ்ப 297 
இம்மை யேயெனை 167 
இயன்முறைக்கமைந் 104 
இரங்குக பாவ 438 
இரவி தானோ 110 
இரவி பாலொளி 184 
இரவி லக்கினித் 33 
இரவிற் றனித்து 340 
இரவு கான கத்தொர் 418 
இரவெனக்கினி 58 
இருட்டையூ டறுத்து 156 
இருண்டகா னெறிமுன் 152 
இருண்ட பாதலப் 468 
இருண்டவன் மனத்துலௌ 80 

ருண்மேவு பகைதெறவென் 250 
இருதலைக் கொள்ளி 7 
இருந்தி ருந்திடைந் -431 


540 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


இருநிலம் புதைப்ப 108 
இருநில முய்யக் 229 
இரும்போ நெஞ்ச 343 
இருவகைப் பவத்தூ 16 
இருவ கைப்பற்றி 367 
இருவர்மற் றிவரின்யா 355 
இருவ ரிப்பரி 371 
இருவருஞ் சோதர 96 
இருவ ரைக்கிட்டி 375 
இருவிர் நுங்குண 369 
இருள்படும் மரச் 318 
இருள்புலர் காலை 232, 282 
இருளடைந்தவி 111 
இருள றுத்தொளி 32 
இருளுண்டிட ருண்டுப் 74 
இருளெலாங் கதிரவற் 185 
இல்லவள் விடுத்ததூ 205 
இல்லாமையி லேவெளி 25 
இல்லை நோய்பசி 68 
இல்லை யில்லையோ 184 
இல்லையொரு நாமநர 352 
இலக்கணை நீதி 359 
இலகுசெந் நீதிப் 106 
இலகு நூனெறி 391 
இலகுபுகழ் மேன்மையுல 291 
இலகு மைந்துகா 498 
இலகுமோ க்ஷானந்த 496 
இலகு வாண்மதி 167 
இவ்வகை மூவரு 123 
இவ்வகை ஜீவ 131 
இவ்வண்ணம் விதேக 498 
இவ்வண்ண மிரக்ஷணிய 59 
இவ்வண்ண மேகோ 487 
இவ்வா றாக 427 
இவ்வாறிரு வோரைந 396 
இவ்விசு வாசத்தி 450 
இவ்வியற் சுடுமுக 97 
இவ்வுல குக்கெதி 42 
இழவுவந் திடுமென் 10 


இழிகு லத்தரென் 318 
இற்ற தாகிய 431 
இற்றாகவுச் சிதொடுத் 221 
இற்றிதமை யாவெனிலி 358 
இற்றிதே யமையு 132 
இற்றி தேயெனக் 150 
இற்றி தோரலை 366 
இற்றையிர வும்மிடமி 239 
இறங்கி டுந்துறை 478 
இறைபர லோக 24 
இறையவன் சந்நிதி 495 
இறைவரவ் விருந்தினுக் 175 
இறைவன்மே லாணை 197 
ன்ப வீட்டினுட் 103 
இன்பெலாந் தூர 55 
இன்மை யிற்கொடி 388 
இன்மையி னின்று 125 
இன்றிவ னைத்தான் 361 
இன்றுநந் தீங்கினுக் 349 
இன்றுநீ மனந்துணிந் 63 
இன்னண துதிபகர்ந் 122 
இன்ன ணந்தகு 463 
இன்ன ணந்தவித் 387 
இன்னண நடுவர்பன் 362 
இன்னண நிகழ்வுழி 178 , 349 
இன்னண நிகழும் 8 
இன்னணம் புனிதத் 280 
இன்னண மதிசயித் 162 
இன்ன தன்மைய 67 , 136 
இன்ன தோர்ந்தருள் 68 
இன்னதோ ரமையந் 230 
இன்னநி னைத்தே 127 
இன்ன ருக்குள்ளொ 423 
இன்ன லுற்றவர்க் 17 
இன்னவகை யாயவுணர் 456 
இன்ன வாகப்பூர் 377 
இன்ன வாகவி 392 
இன்ன வாப்பெரும் 329 
இன்னவா றகத்துத் 404 


செய்யுள் முதற்குறிப்பு 


541 


ஈ 


இன்ன வாறிகலி 293 
இன்ன வாறுரத் 327 
இன்னவா றுரைத்தசொல் 79 
இன்ன வாறுவிடு 116 
இன்ன வாறெனக் 73 
இன்னவித மாகவிசு 89 
இன்னவித மாகவுரை 86 
இன்னவோ மனுக்குலத் 346 
இன்னிசை பாடி 154 
இன்னு மெத்தனை 69 
இன்னு மெம்வழிக் 311 
இன்னுமொன் றறவோய் 440 
இன்னோரன பாடுகள் 74 
இனிது நூனெறி 309 
இனிது வேதியன் 165 
இனிமைதரு பழரசபாத் 179 
னிவரு நியாயத் 107 
இனைத்தென வாக்கினுக் 496 
இனைய கற்பகப் 135 
இனையசிந் தனையென 14 
இனைய சீலங்க 444 

னைய சீலராக 491 
இனைய சீலராய் 463 
இனைய சீலனா 138 , 368 
இனைய தன்மைய 5, 200 , 365 
இனைய தீப்படை 271 
இனைய துர்க்குண 460 

னைய நிகழ்ந்த 406 
இனைய நூல்வழிப் 33 
இனைய யாவுமற் 166 

னைய யாவையும் 465 
இனைய வஞ்சப்ப 425 
இனைய வாத்திரி 434 
இனிைய வாதலி 432 
இனையன வளங்கொண் 186 
இனைய னாகமென் 69 


ஈங்கிவர் துணிந்திவ 348 
ஈங்கிவ னிவ்வாறாக 7 
ஈங்கிவை நிகழ்ந்த 414 
ஈச நேசமி 118 
ஈச நேசமோ 82 
ஈசன் கோபமெ 81 
ஈசன்கோ பாக்கினி 163 
ஈசன் சித்தமே 58 
ஈசன்சி னநோக்கி 214 
ஈசன் மைந்தனைத் 106 
ஈசனார் கோபத் 7 
ஈச னார்நடத் 493 
ஈசனா ருரைகொண் 484 
ஈச னீந்தவு 423 
ஈட்டிய நன்றுதீ 263 
ஈட்டுதீ வினைப்பய 95 
ஈட்டுபல தீவினையை 99 
ஈண்டிதை மறந்திடா 98 
ஈண்டினியான் புகல்வதெவ 218 
ஈண்டு காட்சியெ 234 
ஈண்டு சொற்றவி 305 
ஈண்டு தொண்டனுக் 366 
ஈண்டு வேதிய 378 
ஈண்டுளா ரல்லர் 232 
ஈண்டுறுந் துரோகியா 176 
ஈண்டேகடி தேகியி 75 
ஈண்டே யென்னுளத்தில் 154 
ஈண்டொரு மூன்றுதி 228 
ஈதலால் வேதியர்க் 354 
ஈதுகாண் மெய்விசு 452 
ஈது காலத்துன் 471 
ஈது சம்பவம் 104 
ஈது தன்னய 373 
ஈது நிற்கயா 433 
ஈதுவல மீதிடமெ 291 
ஈதெலா முத்திநாட் 346 
ஈர்த்தங்கல கையிருட் 221 


542 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


ஈர நீருல கத்தினுக் 43 

உத்த மோத்தமன் 36 
ஈறி லாப்பர 326 

உத்தரங் கிடைத்தமை 226 
ஈன மதியாற் 339 

உத்தரமற் றிவற்றை விரித் 302 
உந்து தண்ணளி 174 

உந்துபே ரன்பினா 123 
உக்கிர தீவினை 207 

உம்பர் நாயக 236 
உகப்புறுபெ ருங்கிளையொ 88 

உம்பர்நா யகனெதி 206 

உம்பர் நோக்கிய 37 
உங்கரித் தழிம்பன்வந் 261 

உம்பர் மேயசீ 467 
உச்சிதபட் டணம்பதவி 19 
உச்சி தற்கித 252 

உய்த்ததிங் கொன்றோ 499 
உசுவாச மினியிலையென் 112 

உய்திற நாடு 277 
உஞ்சன முஞ்ச 404 

உய்யு மாறரி 393 
உடலுயிர் கண்ணிமை 462 

உய்வ ழித்திறந் 432 
உடைப்பெரும்பொருள் கல்வி நட்புற 504 

உய்வழி யிதுவிதென் 14 
உடையி ழந்துழி 430 

உயக்கொளு நெறிவரு 260 
உடலையு ருக்கிக் 125 

உயப்படு மார்க்க 155 
உண்டி யாலுல 376 

உரப்படும் பின்னர்நீ 178 
உண்டிளைப் பாறி 273 

உரம ளைந்தமெய் 464 
உண்டு தேக்கியு 442 

உரவு நீர்நிலத் 315 , 464 
உண்டுபட்டவென் மடைமையும்பல 504 

உரவுநீ ருததிசூ 92 
உண்டென நினைக்குநம் 449 

உரவு நூனெறி 307 
உண்டெ னப்படு 433 

உரிமைநீத் தொளியை 295 
உண்ணாட்ட மந்தணருக் 320 

உரிய மாநிதி 44 
உத்த மக்கலை 254 

உருக்க வின்பெறக் 317 
உத்தம கிறிஸ்தவர்க் 495 

உருக்கவினிச் சேய்மையினி 299 
உத்த மத்திருத் 491 

உருக்கிய லுலம் பொரூஉ 260 
உத்தம தேவ 359, 381 

உருக்கு மாரரு 85 
உத்தம தொழும்பற் 482 

உருகு காதலி 255 
உத்தம தோழநீ 66 

உருட்டுவாய் வையகத்தை 121 
உத்த மந்திக 468 

உருகிமெய் விசாரியை 13 
உத்தமந் திகழு 435 

உருத்தெதிர்பி ணிக்கவரு 192 
உத்த மந்திக ழொண்மதி 478 

உருளுறு சகடம் 241 
உத்தமநல் லாவியறி 456 

உரைசெயற் கரிதெம் 437 
உத்தம நூனெறி 40 

உரைநிலை கடந்து 410 
உத்தமர்கை யெடுத்துந்தி 248 

உரையி றந்தவு 232 
உத்தம ரிருவ 380 

உரைவிதந் தனைய 321 
உத்தம் வுபாதி 295 

உலக செல்வத்து 59 
உத்தமனைப் பழிசாட்டிப் 303 உலகநீ ரொழுக்கெலா 383 
உத்த மாரிய 479 

உலக பாசங்க 467 


செய்யுள் முதற்குறிப்பு 


543 


உலகம் யாவும் 5 
உலகமகிழ்ந் தீடேறப் 172 
உலமா யச்செருக் 356 
உலக மாயவர்த் 316 
உலகர் மேன்மையென . 293 
உலக முழுதுந் 341 
உலகர க்ஷகனென 204 
உலகர க்ஷணியமுண் 207 
உலக வாழ்க்கையை 168 
உலகவின் பொழியுமென் 355 
உலகன் காமுகன் 372 
உலகா சைபுகட் 57 
உலகிரு ளகற்றி 404 
உலகிற் பல்வகைப் 114 
உலகினுக் கிரக்ஷை 190 
உலகி னுக்கொளி 43 
உலகெலாஞ் சமழ்த்த 437 
உலகெலாம் புரிந்தநீ 227 
உலகெலா மவமதித் 347 
உலகைம யக்கிக் 126 
உலகை யுள்ளுவர்த் 422 
உலங்கொ டோளினா 164 
உலப்பிலா வாதி 198 , 296 
உவப்பொடுவ ரும்பொழுது 87 
உழுவ லன்பொடு 233 
உள்ளதை யுள்ள 195 
உள்ள தையுள தென்றுரை 43 
உள்ளந் திரும்பிக் 85 
உள்ளந் தேருநம் 305 
உள்ளநாண் முழுது 277 
உள்ள நாண்மு ழுதுமற 219 
உள்ளநாண் முழுவது 262 
உள்ள நாளள 441 
உள்ளவோர் கடவுள்வேந் 92 
உள்ளன வறியவர்க் 185 
உள்ளி னாயவு 366 
உள்ளு டைந்துரு 83 
உள்ளுணர் விசுவா 440 
உள்ளுவா ருள்ளுவ 176 


உள்ளு ளேபுக 435 
உள்ளு றப்புக 164 
உள்ளுறு முன்விசு 451 
உளந்தி ரும்பிமெய்ப் 430 
உளம்ப டப்பகுத் 46 
உளமலி யுவகையி 285 
உற்பவ தோடருக் 448 
உற்பவ பேத 128 
உற்ப வந்தொட்டி 365 
உற்ற டைந்துமென் 69 
உற்ற நம்பிக்கை 389 , 442 
உற்றமெய்க் குரவன் 351 
உற்ற மெய்த்திரு 101 
உற்றமெய் விசுவா 439 
உற்றமென் னெஞ்சகை 65 
உற்றவிம் மொழிவழி 79 
உற்று நோக்கியுன் 45 
உறக்க மேயிக 432 
உறைக லந்துதீஞ் 32 
உறையுளே கதிவழி 382 
உறையுறப் புகுந்திடு 350 
உன்போன்மருளுற்றுழன் 75 
உன்னதத் தநாதிதொட் 382 
உன்னதத் தருளொன் 298 
உன்ன தத்திரி 491 
உன்னத நியமமா 206 
உன்னத பதவி 411 
உன்னத பரம 438 
உன்னத பரலோ கத்தி 14 
உன்னத புனிதமா 263 
உன்னதமெய்ஞ் ஞானமு 216 
உன்னத வரசன் 27 
உன்ன தாதிப 38 , 386 
உன்ன தானந்த 325 
உன்னதா னந்தமென் 496 
உன்ன தேசனு 232 
உன்னருங் கதி புகுத் 146 
உன்ன ருஞ்சுமை 83 
உன்ன வேறில 370 
உன்னுளத் தெழுந்த 435 


544 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


உள 


ஊக்கிய மதவகங் 344 
ஊசி நூலென 183 
ஊசிபுகு மாறுசெலு 457 
ஊணு வட்டுபால் 478 
ஊதை மாருதம் 393 
ஊழிக் கதிரைப் 110 
ஊழினாமென 314 
ஊறுற்றிடு காரிருண் 221 
ஊன்ப ழுத்தபூ 310 
ஊன்ம னத்திரு 84 
ஊன்மு திர்ந்துவீ 371 
ஊன ளாவுதுர்க் 252 
ஊனு நல்லுயி 370 


? 


எ 


எங்கணா யகன்பூந் 187 
எங்கணுந் தண்ணில 496 
எங்குசெல் குற்றீ 427 
எங்கு செல்பவர் 328 
எங்குத்தொகு பூதச 26 
எங்குந் தமசந் 333 
எங்கு ளாய்பெய 371 
எங்கு ளீரிந்நெ 472 
எங்குற் றேனிஃ 390 
எச்சிலே விழையுங் 439 
எஞ்சலிலு ணர்ச்சிபரி 86 
எஞ்சா தெம்பி 126 
எஞ்சுறாம ரணத்தீர்ப்பி 219 
எஞ்சு றாவிசு 34 
எட்டரிய மேனிலையி 100 
எட்டிநீ நடந்துசென் 62 
எட்டிமல் கிடுகாடோ 142 
எட்டிரண் டறியார் 128 
எட்ப குப்பன 310 
எண்டகு வேத 195 
எண்ட போதன 253 


எண்ட ரும்பர 174 
எண்டி சாமுகத் 296 , 318 
எண்ணப் பெருமை 341 
எண்ண மிட்டவர் 200 
எண்ணரிய தீவினையி 265 
எண்ணரிய பரலோகத் 21 
எண்ண ருங்குணத் 83 , 183 
எண்ணருஞ் சிறைப்பட் 414 
எண்ணருந் தவத்தீர் 489 
எண்ணருந் துயர்க்கெலா 13 
எண்ணரும் பரம 499 
எண்ண ரும்பொரு 150 
எண்ணவெம் மாத்திர 244 
எண்ணி நீயெடுத் 375 
எண்ணிய வெண்ணம் 198 
எண்ணி யெண்ணியி 148 
எண்ணில்து ரோகம் 361 
எண்ணில் பல கோடியபி 242 
எண்ணிலா மறவோர்தம் 217 
எண்ணி னெத்தனை 368 
எண்படு மருட்சுவி 95 
எத்தனை துன்பந் 499 
எத்தனைய ரோபரம 458 
எத்தனை யாகவீ 453 
எத்தனை யோவிபத் 244 
எத்தி றப்பகை 441 
எத்திற முடியினு 451 
எத்திற முய்வெனி 346 
எத்து ணைப்பெருந் 401 
எத்து ணைப்பெரும் 366 
எதிரெதி ராகச் 130 
எந்தவா றடையு 231 
எந்த வூரெங்கு 429 
எந்தை சொற்றதே 370 
எந்தைநா மத்தினா 80 
எந்தை நிற்பிரிந் 309 
எந்தை நீதிடங் 480 
எந்த நீதியிற் 45 
எந்தை நூனெறிக் 312 


செய்யுள் முதற்குறிப்பு 


545 


எந்தையதன் மேல்வழிநி 290 

எவன்ற னைக்கொடிய 183 
எந்தை யாவியி 175 

எவனு ளங்குடி 304 
எந்தை யித்தகு 442 

எழுகொழுந் தழலில் 415 
எந்தை யென்னைம 401 

எழுத லேகுத 424 
எந்தையே யெந்தை 54 

எழுதிய தோற்சுரு 62 
எந்தையே ஸ்தோத்திர 243 

எள்ளரிய விளம்பரமு 61 
எப்பெருங்கொடும் 212 

எள்ளருங் கடைத்தலை 159 
எப்பெரும் பதகரும் 92 

எள்ள ருங்குணத் 371 
எப்பொருட்கு மிறைநீம 121 

எள்ள ருங்கும் 255 
எம்பவச் சும்மை 489 

எள்ளரு நல்லவித் 450 
எம்பி கேட்டிநம் 421 

எறிந்தவேன் மெய் 

நுழைந் 177 
எம்பி கேளவ 373 

என்கொல் மேதினி 210 
எம்பி தேர்தியா 479 

என்கொல் வானுற 236 
எம்பி நின்சொலி 399 

என்படு மிதய மென்னுஞ் 17 
எம்பிநீ மருளே 379 

என்புதோல் போர்த்த 241 
எம்பி யிந்நிலை 465 

என்ம னக்கினி 465 
எம்பி ரான்றிருச் 6 

என்மனோ ரதரா 499 
எம்பிரா னுரைச்சஞ் 197 

என் முன்னுற வேகுதி 396 
எம்மதமு மெய்ம்மதமெ 357 

என்ற கத்துணர்வெ 294 
எம்ம வூருக்கன் 234 

என்ற கத்துநல் 312 
எம்மாதிர மும்படு 219 

என்ற கத்துறு 212 
எம்மா விக்குருகி 153 

என்றகம கிழிச்சியோடி 457 
எம்மு யிர்த்துணை 171 

என்ற சொல் லிசைமுடி 205 
எமையுயக் கொண்ட வீசனாதி தொட் 502 என்றதன் பொருள்விரித் 94 
எய்தகொ டுங்கணை 269 

என்றபோ தாரிய 286 
எய்த வீசிய 102 

என்ற மாத்திரத் 166 
எய்துந் துன்பத்தைப் 184 

என்றருள்வழிப்படமு 291 
எரிவி ழுந்திக்க 367 

என்றலு மறைவ 275 
எருசலேம் புத்திரிகா 217 

என்றவ னிசைத்த 156 
எல்லாங் கொடுத்த 334 

என்ற வித்திரு 84 
எல்லாவுல கத்தவர் 220 

என்ற வின்னிசை 467 
எல்லாவுல குமுடை 222 

என்றறி வீனனீ 447 
எல்லை நூனெறிக் 419 

என்றறுதி கூறியய 291 
எல்லையில்பல் கோடியுல 194 

என்றிங்ஙன மாரியர் 395 
எல்லையில் வான்கண 495 

என்றிடி யேறென , 81 
எவ்வமில் பரமராஜ் 78 

என்றிம்மண் ணுலகைவிட் 446 
எவ்வமி லுனது 308 

என்றி லங்கவி 324 
எவ்வள வதிகங்கொ 142 

என்றிவ்வா றாகப் 439 
எவ்வாறுநம் மான்றிரு 221 

என்றிவ் வாறுதன் 372 


ப 


546 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


என்றிவ் வாறுநொந் 57 
என்றிவ் வாறுரைத் 461 
என்றி வாறுகன 116 
என்றிவை சிலையிற் 8 
என்றிவை தெருண்டு 381 
என்றிவை வஞ்சனை 268 
என்றின்ன நிதானியெடுத் 301 
என்றின்ன பரிசுவியந் 251 
என்றின்னன பன்னினன் 397 
என்றின் னனவோ 284 
என்றின மறைவ 309 
என்றின வாவி 153 
என்றினி துரைத்திட 160 
என்றினைய குற்றம்விவ 357 
என்றினைய பத்தியெனு 250 
என்றினைய வாறுசொலி 90 
என்று கூறலு 330 
என்று கூறவெந் 392 
என்று கூறிய 69 
என்று கூறினன் 402 
என்று சிந்தித்த 85 
என்று தம்பிரா 480 
என்றுதம் மகத்தெ 417 
என்றுதிரு வாய்மலர்ந்தன் 179 
என்று துய ருறுமடவார்க் 217 
என்று துன்மதி 374 
என்றுதெரிக்க 427 
என்று நம்பனீ 202 
என்றுப சரித்துக் 489 
என்று பத்தியா 254 
என்றுபரி தாபமொடி 455 
என்று பன்முறை 71 
என்று பன்னியி 172 
என்று முமக்கு 341 
என்றுமெய்க் கிறிஸ்தவ 348 
என்றுமெய் யுணர்வகத் 450 
என்று மெய்விசு 426 
என்றுவன் னெஞ்சனீ 63 
என்றுவின வக்கடுகி 86 


என்று வேதிய 420 
என்று வேதியன் 166 
என்று ளக்கசப் 150 
என்றுளக் கலக்கமோ 147 
என்று ளங்குவிந் 326 , 422 
என்றுள மருளக் 379 
என்றெ டுத்தறி 444 
என்றெடுத் தியம்பு 415 
என்றெயிற துக்கியட 266 
என்றே வழிநா 284 
என்றொர் சத்தமெ 471 
என்னதுன் மதியுனக் 65 
என்ன நன்மதிநி 295 
என்னம னங்கைத் 399 
என்னலு நிதானி 297 
என்னவாண் டுரைத்த 128 
என்னவின் னனபல 92 
என்ன வுன்னியி 147 
என்னனைய பாவியரிந் 2 
என்னனைய ரோர்சிலரி 358 
என்னா வுனைநட்ட 284 
என்னிகர் பாவி 438 
என்னி ரும்பெரிய 116 
என்னில் வேறல 175 
என்னினுந் தெரிப்பலெம் 452 
என்னு யிர்க்கருந் 464 
என்னுயிர்க் குயிரு 438 
என்னுரை யணுத்துணை 62 
என்னுளங் குவிந்த 438 
என்னு ளத்தியல் 117 
என்னுறு நித்திய 440 
என்னுறு மதியீ 106 , 152 
என்னுறு வருத்தந் 8 
என்னே யென்னே 127, 398 
என்னேர் பாவியர்தா 154 
என்னை யுங்கெடுத் 390 
என்னை யென்னைநீ 478 
என்னை யென்னையென் 390 


செய்யுள் முதற்குறிப்பு 


547 


என்னொடுங் கலத்திற்கை 176 

ஐயகேள் பழையமா 287 
என்னோ டன்றித் 398 

ஐய கேளளிய 116 
எனக்குள யாவு 180 

ஐய கேளறம் 432 
எனாதியானென்னு முடல்பொரு 240 ஐயகோ விவர்நிலை 124 
எனைப்பகைத் தானல 261 

ஐய தீங்குள 388 
ஐய தீயனே னாக்குளி 58 
ஐய நம்மநு 400 

ஐயநிலை கேடன் 458 
ஏக நின்றநீ 369 

ஐயநின் னுரையினா 290 
ஏகுவன் னெஞ்சனுக் 66 

ஐயநீ சொற்ற 308 
ஏகுழி முன்னிட் 427 

ஐயமன் னிக்கச் 54 
ஏங்கியி ரங்கிக் 127 

ஐய மின்றற 167 
ஏசு நாயகன் 310 

ஐய மின்றுமக் 311 
ஏதமறு திருத்தொண்டர்க் 299 

ஐய மின்றொரு 105 
ஏதமில் சான்றுக் 361 

ஐய முந்திகி 234 
ஏதமில் பரலோ 380 

ஐயமே லிடமர 244 
ஏதமொன் றிலாவுயிர்க் 204 

ஐயவிது காறுமறி 457 
ஏது கேட்பினு 175 

ஐயவிரு வேம்பொருளை 51 
ஏது செய்குதி 468 

ஐயவெது சித்தமறி 101 
ஏதெனென் றுரைக்க 475 

ஐய வையவென் 369 
ஏந்திழை யவரொளி 407 

ஐயன்மீர் காணு 412 
ஏயெ னும்பொழு 270 

ஐயன் மீர் 

நும்ம 472 
ஏர்திருத்தி யாழவுழு 301 

ஐயன்மீர் வம்மின் 489 
ஏர்விசு வாச மாக 16 

ஐயன் மீரினித் 466 
ஏவமி லொருவருக் 207 

ஐய னெங்கிறிஸ் 33 
ஏவாளை வசப்படுத்தி 248 

ஐய னேயென்ன 82 
ஏழை நீகதி 444 

ஐய னைக்கொடு 201 
ஏழை மதியாற் 334 
ஏழை யடியோ 344 
ஏனுமைத் தொடர்ந்திடெ 178 
ஏனைய பிறவுந் 417 

ஒக்கலெலா மற்றிவரே 60 
ஏனையரு நன்றிதெரி 239 

ஒக்குமிதே சூழ்ச்சியென 302 
ஏனை யோர்நிலை 114 

ஒண்டமிழ் வலவர் 3 
ஒப்புற வாக்கிநூ 47 
ஒருதானம் பெருமானிங் 247 

ஒருசிறு பவத்தா 189 
ஐந்தெனும் பொறி 31 

ஒருசின் மயசற் 338 
ஐய கேள்சுவி 70 

ஒருதலை வழக்கு நூ 356 
ஐயகேள் நாசதே சத்த 13 

ஒரநரன் வழியே 231 


548 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


ஒருநெறித் தாகித் 15 
ஒருபெருஞ் செல்வன் 55 
ஒருபொழு தேனும் 53 
ஒருழ கப்புலி 422 
ஒரும் கன்பர 237 
ஒரும லைச்சிக 469 
ஒருமுறை போல 199 
ஒருவனன் புடைய 53 
ஒருவ னூழிய 44 
ஒருவனோர் திராக்ஷத் 53 
ஒல்லை யாரிய 479 
ஒல்லை யிற்றன்னு 148 
ஒல்யிை னெழுந்து 405 
ஒல்லையே யெழுந்தான் 54 
ஒல்லையொரு மூவரெதி 356 
ஒலிகட லுலக 179 
ஒலிவா சலக்கா 338 
ஒழுக்கமே கலன்களாக 28 
ஒழுகொளி மௌலி 501 
ஒள்ளியு விதயத்தி 448 
ஒள்ளியீர் படபடத் 455 
ஒளிக்குறி வாயி 131 
ஒளிப்பற நியாய 197 
ஒற்றைச்சு டர்த்திகிரி 141 
ஒற்றை யேவழி 33 
ஒறுத்து நிந்தித்து 328 
ஒன்றாயொரு மூன்றாயொரு 474 
ஒன்றி நும்முட 236 
ஒன்றி யாயெதிர்த் 4p1 
ஒன்றிலே மூன்றாய் 1 
ஒன்றி னூதிய 318 
ஒன்று கேட்டி மென் 58 
ஒன்று நினைமி 344 
ஒன்றும் பேசல 202 
ஒன்று மன்பனு 233 
ஒன்று வேண்டுவ 170 
ஒன்றே தெய்வ 335 


ஓகை மாநற 233 
ஓசைக்கடற் புவிக்குள்ளெனை 474 
ஓசைநீ ருலகர 288 
ஓடிட மருந்தயின் 65 
ஒடுவ னடைகூடி 143 
ஒடுவ னோடி 273 
ஓடையுங் கோடையு 186 
ஓதக்கடல் சூழல் 73 
ஓதரும் வேதனை 209 
ஓதரு மித்தகு 496 
ஓதிமக்குல 409 
ஓதியே சுருதி 239 
ஓதுமெய்ச் சுருதிநூ 65 
ஓம்புதென் றுணர்த்திய 77 
ஓர்ந்திடாப் பத்தனோ 225 
ஓரணுத்துணை மதியிலாதுசிற் 503 
ஓரணுத் துணையுநல் 92 
ஓராழி தனையுருட்டி 20 
ஒலிடு மரண 477 
ஓவில் பல்பெருந் 312 


ஔ 


ஔவிய மவித்த 405 


கக்கியத யின்றுகடை 459 
கங்கு லூடிரை 150 
கச்சையை யிறுக்கிக் 156 
கசந்து பவத்தை 340 
கஞ்சமலர்ப் பாதமிரு 140 
கடலைக் குரங்கு 337 
கடனை வாங்கியே 319 
கடிந்து புண்படுத் 212 
கடிம ணப்பறை 316 
கடிம திற்புறத் 314 
கடியன்மு கத்தைப் 361 


செய்யுள் முதற்குறிப்பு 


549 


கடின சித்தன்க 117 
கடுங்கத மடங்க 157 
கடைப்படு வன்க 437 
கடையு கத்தெழு 117 
கண்கவர் வனப்பினாய 29 
கண்டகங் கடுப்புத 41 
கண்ட காட்சியிற் 255 
கண்ட போதிரு 113 
கண்ட மாயக்க 325 
கண்டன ருண்மை 8 
கண்டனன் கருணையி 78 
கண்டனன் யாதிது 94 
கண்டன னினியேற்றங் 143 
கண்டன னுதயத் 281 
கண்டன னென்ப 29 
கண்டார்ப தைத்தார்க 215 
கண்டானிரு வர்கதி 395 
கண்டிலி ரோவென் 131 
கண்டு கண்டிரு 429 
கண்டு கண்டுழூ 386 
கண்டுகண் டுருகிக் 278 
கண்டு காதலித் 497 
கண்டு கேட்டமெய்ச் 236 
கண்டுகேட் டுளமுங் 151 , 278 
கண்டுடன் மனமுங் 473 
கண்டு பன்முறை 57 
கண்டுமன முங்கணும்வி 100 
கண்டுயிலி லாதுலகு 242 
கண்டு யின்றிடாக் 433 
கண்டுயி னீத்ததுங் 244 
கண்ணி குத்துவர் 319 
கண்ணிணை கலுழி 12 
கண்ணிய கடமைப் 436 
கண்ணிய நறுந்தேனிற் 120 
கண்ணிய நிசிக்குள் 231 
கண்ணியர க்ஷணியயாத் 3 
கண்ணிய வன்பினாற் 223 
கண்ணி ருண்டுக 210 
கண்ணி ருண்டுளங் 70 


கண்ணி லாரிற்க 113 
கண்ணிலான் கருத்தி 129 
கண்ணிலான் மும்முறை 288 
கண்ணிலா னிருவிழி 63 
கண்ணி னுக்கென்க 391 
கண்ணுங் காதுமி 375 
கண்ணு முள்ளமுங் 137 
கண்ணுளார் கண்டுங் 197 
கண்ணுற நோக்கினன் 96 
கண்ணையே கண்ணாக் 129 . 
கண்ணொளி மழுங்க 277 
கண்ணோட்டமல் குகவி 26 
கண்ப டைத்தில 210 
கண்மயக் குறிற்பொருட் 348 
கண்வருங் கவினார்ந்த 247 
கணந்தொறு மினைய 189 
சுத்து துன்பக்க 390 
தத்து ருத்துவக் 183 
கதிகூட்டி யெமைப்புரப்பான் 19 
கதிபு குந்தமெய்ந் 368 
கதிழிகு சிறப்புப் 501 
கதிரொளி மறையப் 403 
கதிவு ழிக்கரு 388 
கதிவழி விலகிச் 387 
கம்ப நாகம் 337 
கரந்தமை வேதியன் 123 
கரந்தொருவ ரெண்ணெய் சொரி 98 
சரவி லாதுளம் 254 + 
கரவி லானுரை 400 ) 
கரவிற் காட்டிக்கொ 219 
கருகு சிந்தைய 193 , 
கருத்தன்யாத் திரிதரைக் 382 
கருத்தனாங் கிறிஸ்துவின் 453 
கருத்த னாதி 1136 
கருத்துறு கரும் 27 
கருதி வந்தபே 373 
கருதியொளி யகந்திகழ்த்தி 2 
கருதிலென் ஜீவ 108 
கருதி னெம்மட்டுக் 407 


550 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


கருதுகென் றாரியன் 448 
கருப்பினி லிஸ்ரேல் 482 
கரும நன்றெனிற் 377 
கருமபூ மியின்கடை 

463 
கருமமே கண்ணெனக் 447 
கருமு கிற்கண 392 
கருமுகிற் கணம்புடை 76 
கருவிலே விடம்போற் 436 
கருவிற் செய்கையி 367 
கரைசெயற் கரியவென் 362 
கரையிகந்த பெருந்துன்பக் 248 
கரையில் பேரின்ப 101 , 136 
கல்லாயி ளக்கமின்றித் 140 
கல்லிமூ வுலகையுங் 23 
கல்லியல்வன் னெஞ்சவஞ்சக் 214 
கல்லி னத்துட்க 329 
கல்லெறிக டுஞ்சிறை 89 
கல்லென வுரத்தவன் 66 
கல்லேன் சுருதி 85 
கல்லைச் செம்பைக் 334 
கல்வரைப் புறங்கட 97 
கலக மிட்டல கைத்தொழும் 38 
கலகமெங் கென்வரைக் 345 
கலங்கலிர் வஞ்சப் 126 
கலைக்கணுக் கரிய 240 
கலைத்தொழில் பயின்றவக் 349 
கலைநி ரம்பிய 477 
கலைபொருள் புகழ்பலங் 346 
கழிந்ததற் கிரங்க 295 
கழுதின் வன்றலை 273 
கள்ளஞா னியரிவர் 81 
கள்ளத் தைவிடுத் 57 
கள்ளம்புரி பலகைக்கிறை 38 
கள்ள மாயபொய்ப் 375 
கள்ளமிலா வருட்கள்ளன் 219 
கள்ள மின்றவர் 469 
கள்ளமி னெஞ்சு 130 
கள்ளமுறுங் கடையேனுங் 138 
கள்ளவிழ் முல்லை 409 


கள்ளனா கியபர 208 
கள்ளி ணர்ப்படு 150 
கள்ளுண்டு கழித்தி 307 
கள்ளுண்டு களித்துங் 277 
களங்க மற்றமெய்ப் 372 
களங்க மற்றிவிச் 422 
களங்கமின் மதியைக் 132 
களவி னாற்பொரு 211 
களியர் பொய்ப்படு 235 
களைகணா வுலகெலாங் 64 
கற்பனா தீதராங் 81 
கற்பனை கடந்த 30 , 380 
கற்பனை கடந்து 488 
கற்பனை நெறிகதி 289 
கற்பனை பத்து 436 
கற்ற தங்கைய 306 
கறுத்த சிந்தையர் 169, 203 
கறுத்திடி லுலக 198 
கறுப்புறு குட்டநோய் 450 
கன்மனத் தூறுநீர்க் 258 
கன்முறை யகழ்ந்தவக் 226 
கன்றிய காம 403 
கன்னி பாலனாய்க் 1 
கனவிரு ளகற்றியிக் 244 
கனவி னுந்துயர் 307 
கனவு றழ்ந்தபய 116 
கனிதருந் தருமெனக் 91 
கனித ரும்பழ 37 
கனித னீர்மையன் 169 
கனிதனீர்மையிற் கிறிஸ்துவின்றிருக் 503 
கனைகுரற் பிலத்து 415 
கனையிருட் பிழம்பை 8 


காக ளத்தொனி 493 
காசு ரம்பெறு 270 
காட்சி தொக்கவிக் 117 
காட்சியாற் கருத்தாற் 10 


செய்யுள் முதற்குறிப்பு 


551 


காவ லன்பெருங் 170 
காவ லன்றிருக் 254 
காவல னருள்சேய்செங் 118 
காவல னாணை 127 
காவலாளனை 256 
காவ னத்திலே 173 
காளவிட 

ட மன்னகடு 358 
காளி கோட்டமு 320 
காற்றுக் கோடுபுன் 103 
கான்முதிர் கடுவயின் 97 
கான கத்துறு 443 
கானகத் தெதிர்ந்த 273 
கானம் புகுந்து 335 
கான மல்குபூ 44 
கானமுழ லுங்கவரி 292 
கான வேடுவர் 101 
கானி லைத்துநின் 72 


காட்சியின் புதுமையு 496 
காட்டிக்கொடுத்தோன்க 216 
காண்ட கும்படு 425 
காண்டகு மிரும்பினைக் 124 
காண்டகைய பெருங்கருணைக் 219 
காண்டி கான்மிதிப் 36 
காண்டி வேதியர் 373 
காணி னுங்கலி 136 
காத்தநல் லாவியைக் 177 
காத்தருள்பு ரிந்தகரு 245 
காத கப்படு 425 
காதகி பகட்டிய 285 
காத லாய் நெடுந் 256 
காதன் மைந்தன்மீர் 309 
காதுற்றொரு வன்கட 222 
காந்தண்ம லர்செங்க 215 
காமுறு நினைவயுட் 449 
காயத்தை விடுமுன் 132 
காய மோடு நாற்ற 490 
காயிபா சென்னும் 197 
காயொளியிற் கதிர்பரப்புங் 140 
காரணங் கேட்டி 307 
காரார்பூங் காவகத்தின் 140 
காராழிபொங் கிக்கக 220 
காரிகை யூகிசொற் 161 
காரிருண் மலிந்த 186 
காரிரு ணிறைந்த 279 
காரி வீசியெ 213 
கால்வழி பிசகா 155 
காலங் காட்டிய 104 
காலடி பெயர்க்கும் 278 
காலத்தைக் கருதி 476 
காலம்வி ரைந்து 126 
காலமி தாக 228 
கால முற்றுங்க 174 
காலிணை முடக்கி 190 
காலைத் துதியோ 340 . 
காலையெழு முன்னிரவு 243 
காவத மிரண்டு 406 


கிட்டி வந்துநின் 70 
கிரிமிசை முன்னர்த் 187 
கிரியை நோக் காமலே 452 
கிருபாகர கருணாகர 475 
கிழக்குமேற் கிலர்தமைக் 354 
கிழக்கெழுஞ்சுடர் போலச்சத்தியங் 50 : 
கிழிந்ததா லயத்திரை 224 
கிழிபடு மிதயத்துக் 225 
கிள்ளைக்கு நீதி 361 
கிளருமெய்ஞ் ஞான 439 
கின்ன ரந்தம் 110 
கின்னரந் தம்புரு 495 


கீண்டிருப்பு முளையுடலைக் 218 
கீர்த்திமலி யிளவரசன் 250 


552 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


கு 


குறியுடை யிரவு 414 
குறும னக்கொடி 470 
குறு ையீர் யாதுநுங் 349 
குறைவுறா நித்தியங் 64 
குன்ற மேமலை 114 
குன்றி டாதுயர் 317 
குன்றிய துடற்பலங் 209 
குன்று காலும்வெஞ் 84 
குன்றுறா நித்ய 297 


கூ 


குக்கல்வான் மட்டை 132 
குணங்கு லாவிய 168 
குணவணி தழுவுவர் 407 
குத்தி ரக்குழு 433 
குத்தி ரச்சம் 271 
குத்தி ரப்படு 389 
குத்திரப் புரியுலாங் 354 
குத்தி ரப்பொறி 329 
குத்திரமித் தியமாதி 248 
குப்பைக் கீரைகொ 306 
கும்பிக்கே யிரையை 413 
குரவன் வாய்மையி 312 
குரவ னும்புநர் 369 
குருசி லறையுண் 338 
குருசு யர்த்தகு -471 
குருசு யர்த்தநங் 441 
குருசு யர்த்தபெம் 314 
குருசுயர்த்த பெருமானைக் 248 
குருதி காட்டிய 166 
குருதி சிந்தியோர் 164 
குருதியைக் கொடுத்து 30 
குழனூலிற் பிரியாத 217 
குழுமி நாய்க்கணங் 102 
குழுமிய வாய 411 
குழுமியீர் நும்முரை 206 
குழுமியோர் குலையப் 482 
குளங்கரை பேணி 16 
குளிப்பர்புண் ணியம்பொலி 408 
குளிர்தடந் தோய்ந்தலர் 185 
குளிர்நறும்பொழி 402 
குளிரிளந் தென்றன் 406 
குற்ற மற்றகு 212 
குற்ற வாளிக 494 
குற்றவாளியைப்பிணித்துக் 362 
குற்றுமித் தவிடுங் 53 
குறித்தவின் குற்றம் 361 
குறித்துக் கோனகர் 372 


கூட்டுளா னினைய 106 
கூடினர் குமுறினர் 344 
கூடுமெனி னன்றெனவு 101 
கூய போதுபி 112 
கூர்த்து நோக்குதி 104 
கூருற் றோங்கிய 463 
கூற்றமிவ் வுருக்கொடென் 289 
கூற்று வைகலுங் 59 
கூறு கட்டியந் திசைதிசை 37 
கூறுமந் திரமறை 120 


கெடுக்குந ரடர்ந்துபல் 158 
கெடுத்து முப்பகை 251 
கெந்தக நாறிச் 188 


கே 


கேட்டலு மறைவியாக் 93 
கேட்டவின் றன்பலக் 178 
கேட்டனள் யூகியென் 160 
கேட்டி யிங்கிவன் 389 
கேட்டி யுத்தரங் 371 
கேட்டியுன நாட்டிடைகெ 265 
கேட்டி யையகி 443 
கேட்டி னுக்கெலா 314 


செய்யுள் முதற்குறிப்பு 


553 


கேட்டுந் தேடியுந் 45 
கேட்டுவன் நெஞ்சனீ 65 
கேட்டுளக் கலக்கமோ 205 
கேடணவு தலைவரொடு 218 
கேடு சாலுமிவ் 317 
கேடு மல்கிய 497 
கேவல நகர்புகக் 385 
கேவலரோ டாலயம் 292 


கை 


கொடுவிடப் பற்களே 355 
கொண்ட பெண்டிரா 320 
கொந்தழல் பருகி 278 
கொந்தழ லனைய 276 
கொந்திருள் குழுமித் 415 
கொல்லாது விட்டுவிடக் 216 
கொல்வது முருத்துளங் 262 
கொலைக்ககளத் திருவருங் 226 
கொலைக்களப் படுத்த 196 
கொலைசெய் யற்கவென் 43 
கொலைசெய் யாதே 333 
கொலைத்தீர்வைக் கொடுங்கூற்றங் 362 
கொள்ள ருந்துயில் 164 
கொள்ளி யாரழல் 386 
கொள்ளி யாரழற் 272 
கொள்ளைவண் டிமிரின் 411 
கொற்றவ னகர்க்கிம் 412 
கொற்றவ னுத்தரங் 225 
கொற்றவா வோர்தி கொல் 355 
கொன்புலையர் பைப்பயவ 246 


கைத்ததீ வினைக்களை 382 
கைத்தொழிற்படு 318 
கைதவர் சினந்து 485 
கைதுறுங் கோலினைக் 208 
கைப்படு காமியங் 346 
கைப்படு சுகமலாற் 97 
கைப்படுத் திவ்வயிற் 204 
கைப்படு தீபங் 428 
கைப்பொருள் கண்டான் 53 
கைம்மாறு முளகொல்லோ 122 
கையக வெண்ணெயைக் 287 
கைய கன்றனிர் 311 
கையடையெ னப்புனைக 242 
கையயர்ந்து வாய்புலர்ந்து 214 
கையுறு புத்த கத்தைக் 6 
கையு றும்பொருள் 423 
கையுறு விளக்கைப் 278 
கைவரு தவநிலை 160 
கைவரு லௌகிக 228 


கோ 


கோக்கு மாரன்செங் 497 
கோட்டமற் றுளந்தி 487 
கோட்டமில் தேவ 297 
கோட்ட மின்மனத் 173 
கோட்டமுறு தாழ்மையுயர் 291 
கோட்டான் முயல் கீண்டது 74 
கோட்டு மாக்கிளை 408 
கோடலா மொருவழித் 285 
கோடி கோடிகு டலிற்பு 324 
கோடி கோடிகு லப்பெரு 324 
கோடி கோடிகு விப்பன 324 
கோடிரவி போலொளிகு 194 
கோணியம னத்தனிது 291 
கோதறு குணவளங் 258 
கோதார்குணக் கேடன்மிகக் 474 
கோதியன் மாந்தரைக் 452 


கா 


கொடிதி னிற்கொடி 386 
கொடிய மாதிகி 392 
கொடிய ரிற்கொடிய 86 
கொடியன மலையல 408 
கொடுமதிப டைத்துலவு 264 
கொடுமதிவித்திற் றோன்றி 476 


554 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


கோதி லாத்தவம் 237 
கோதிலாப் புனித 229 
கோதிலா மெய்விசு 78 
கோதி லுண்மைகு 305 
கோதி நீதி 332 
கோது துற்றிய 69 
கோது மல்குமா 317 
கோம்பி முற்படு 101 
கோர வெங்கனல்த 115 
கோல்வதி யிழுக்கா 295 
கோலிய காவல 228 
கோலிய பேயோ 427 
கோலெனக் கையிலொரு 208 
கோலை நீத்தொரு 483 
கோழி கூவிய 199 
கோழையிப் பியைமணி 223 
கோளரி முழக்கங் 280 
கோறலுக் கிலக்காய் 351 
கோறலுக்குரி 203 
கோனகர் புகவருங் 143 
கோனருள் பணிகுறிக் 22 


சத்தி யந்தரு 5 
சத்தி யந்திக 32 
சத்தியம் வினவி 359 
சத்திய மென்றுரை 362 
சத்திர மாப்படை 269 
சத்துருபு றக்கொடைத 246 
சதாநியங் கிறிஸ்தி 281 
சதுரர் யாமெனத் 321 
சந்ததங்கற் பனைமீறிச் 222 
சந்த தம்நந 237 
சந்தத முடங்குதா 186 
சந்த னந்தந்தி 409 
சந்தேகி யச்ச 152 
சம்பவ மிஃதிறை 347 
சர்வ ஜீவ காருணியந் 335 
சரமெலாம் விகற்பொன் 28 
சருக்கரை தின்று 128 
சருவலோ கத்தை 12 
சருவ லோகமுமொ 293 
சருவலோ காதிபன் 79 
சருவ வல்லதி 174 
சலங்காட்டி யழிக்காது 247 
சலங்கொடு பிசாச 278 
சவியு லாம்பர 423 
சற்ப னைக்கெலா 433 
சற்பனைப் பேச்சை 31 
சற்று நின்மெனச் 330 


சா 


சக்க ராதிப் 255 
சகல கேவல 251 
சகல லோகமுநி 116 
சங்கை யின்றியுட் 138 
சஞ்ச லஞ்செறி 314 
சஞ்சலம் லைச்சிகரி 290 
சஞ்சல மலையைத் 257 
சஞ்சல முடித்தலை 144 
சஞ்சலமு டித்தலைத 243 
சஞ்சலவி தந்தருச 99 
சண்ட மாருதம் 46 
சாத்தாகிச் சித்து 487 
சாத்தாய் நிஷ்களமா 153 
சத்தியங் கடைப்பிடித் 348 
சத்தியத் தருக்குலந் 382 


சாக்குறிக ளடுக்காமுன் 219 
சாகவு மனமிலைத் 13 
சாகாப் புழுவுந் 55 
சாதனம் விளங்கத் 31 
சாதன மிழந்துயான் 289 
சாதுசங் கத்தவர் 496 
சாது மார்க்கத்த 388 
சாதுமார்க் கத்தீர் 412 
சாது மார்க்கரைக் 434 


செய்யுள் முதற்குறிப்பு 


555 


சாந்தனென் றுரைபெறு 96 
சாந்த னைக்குந்து 149 
சாமித்து ரோகஞ் 31 
சால மார்தரு 271 
சாலமே மிகுதரு 80 
சாவ தானிபே 165 
சாவு மின்றொவோர் 58 
சாற்றுநன் மதியைத் 276 
சாற்றுமித் தகையசா 447 
சான்றுவே றில்லை 196 
சான்றென மொழிந்திடு 81 


சீராற்றுந் திருநகர்க்குச் 20 
சீரி தாமென 478 
சீரிய சீயோ 274 
சீரிய தாழ்மையென் 258 
சீரு றுங்கதி 46 
சீரொடுசி றப்பிலது 290 
சீல மல்குதி 392 
சீலமு மொழுக்கமுந் 64, 463 


சித்தமுற நன்கறிவ 264 
சித்த விர்த்தியைக் 271 
சித்திர மாகச் 228 
சித்திர மாளிகை 98 
சிந்தை தேருந்தி 234 
சிந்தை மாழ்குமோர் 148 
சிந்தையாத் திரையி 501 
சிந்தனை யின்றிக் 125 
சிருட்டிக ராகிய 454 
சிலுவை தாங்கிநம் 253 
சிலுவையி லறையறை 206 
சிற்றறி வுடைய 308 
சிற்றின்ப கருமமே 287 
சிற்றின்பப் பயன்கை 107 . 
சிறக்கு நன்மருந் 432 
சிறந்த பேரருட் 377 
சிறையுடைத் தூதர்தஞ் 23 


சுடுக னற்சுடர் 213 
சுடுசினச் சுடுமுகன் 347 
சுடுமுகத் துணைவனுந் 354 
சுத்த சுப்பிர 101 
சுத்தமனத் தவனுரைக்கத் 302 
சுத்த மாக்கிவெண் 469 
சுத்தமெய் விசுவா 487 
சுத்தனோ வல்ல 403 
சுபாவ விச்சையைக் 166 
சும்மைவி ழுத்திச் 398 
சுமையுறு பொய்மைத் 269 . 
சுமையைப் போக்கிய 254 
சுருங்குநூல் வழியைப் 282 
சுருதி நாயகன் 104 
சுருதி நூல்படித் 68 
சுருதி மார்க்கந்தி 389 
சுருதி யுத்திய 400 
சுருதியைச் சுருதியிற் 453 
சுலவு பாவமும் 459 


சூரியர்க ளொருகோடி 21 
சூலுறு முகின்மழை 146 
சூழிகலி ருட்பகைது 243 


சீசி மும்மலச் 304 
சீமான ருட்குரிசில் 99 
சீர்த்தபு பகைமுகில் 344 
சீர்மை யுற்ற செங் 137 
சீர்மை யுற்றமெய்க் 167 


556 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


செற்றாரெலி யாவைவி 221 
செறுத்து மக்குமற் 44 
சென்ற சென்றதி 327 
சென்று கூடினன் 368 
சென்றுழிச் சென்றுழிச் 447 
சென்னி தேவ 5 
சென்னிமீ துறவொரு 93 
சென்னெறிக்கெதி 472 


சே 


செக்கர் வானெனத் 271 
செங்கரங் கொளுவி 413 
செஞ்சுட ரவிரொளிப் 158 
செத்தபிண நுங்குகழு 266 
செத்தபின்வ ரும்பரம் 292 
செந்தழல்போ லக்கொளுத்துஞ் 141 
செந்தாம ரைபோற்றி 216 
செந்நெறி யிதுவெனத் 123 
செப்பருந் தனிமுதல் 262 
செப்ப னிட்டிட 72 
செப்பிலுல கத்துநர 141 
செப்பு மாறினி 430 
செப்புமொழித் திறமன்றிச் 301 
செம்மல்தம் முரிமை 410 
செய்த குற்றமு 58 
செய்த பாவங்க 479 
செய்தவ றணுத்துணை 263 
செய்பிழைபொ றுக்கெனவி 292 
செய்யமறை யோனுரைசெ 265 
செய்ய வல்லசெ 331 
செய்யும்வினை யொன்றாகச் 301 
செய்விரவிப் பயிர்வளர்க்குந் 250 
செயிர்த்த சிந்தையத் 471 
செருக்கி வந்தங்க 330 
செல்கலி ரின்னே 125 
செல்லாறிழுக் கிமருண் 395 
செல்லு மின்விரைந் 445 
செல்லென் றாண்டகை 34 
செல்வழிக் கண்ணோர் 413 
செல்வான்வ ழிமறித்துச் 140 
செவ்வங்கி யைக்களைந்து 213 
செவ்வ னூனெறி 326 
செவ்விதிக ழுத்தம்ப 457 
செழுமலர்ச் சோலை 187 
செற்ற மில்கிறிஸ் 201 
செற்றமில் குணத்தா 275 


சேட்ட பாகசு 423 
சேண கர்ப்பர 389 
சேணுற நிவந்த 15 
சேணுறு நன்னெறிச் 449 
சேத்திரம் புனித 27 
சேய்கொண்ட மனையா 11 
செய்முக வாட்டங்க 435 
சேய்மையின் விளங்கக் 296 
சேயருந்தம ருஞ்சிநேகருந் 503 
சேயுயர் கதியைக் 128 
சேரு மாகொடிய 86 
சேவ டித்துணை 469 
சேற்றிற் றாமரை 32 
சேற்று நீணில் 72 
சேற்று நீணிலங் 70 


சொ 


சொந்தநற் கிரியையாற் 451 
சொந்தநா யகனை 308 
சொந்த மகவை 332 
சொந்தமதிச் சூழ்ச்சியினாற் 302 
சொல்ல ரும்பசும் 271 
சொல்லரு மரணோ 189 
சொல்லரு முத்திமா 22 
சொல்லாலுஞ் செயலாலுந் 49 
சொல்லொன்றா லனைத்துலகுந் 121 
சொற்ற தோர்ந்தருட் 71 


செய்யுள் முதற்குறிப்பு 


557 


சொற்ற தோர்ந்திலர் 169 
சொற்றமெய் வசனம் 180 
சொற்ற யாவையுங் 203 
சொற்ற வாய்மைகேட் 461 
சொற்றவித் துணைகொலோ 453 
சொற்ற வென்னுரை 174 
சொன்ம திக்கிணங் 446 
சொன்மதி தெருளா 296 
சொன்மதி தெருளான் 499 
சொன்மதி யிவ்வெலாஞ் 454 
சொன்னதுஷ் கிருதன்வாய் 355 
சொன்ன மற்றிவை 44 
சொன்னவிப் பிலத்தை 378 
சொன்னவுரை முடியாமுன் 362 
சொன்னாய் பலதுன் 56 


சோ 


சோகபூ மியினெறித் 446 
சோகமற நன்மொழிதொ 91 
சோதனைக் கிடைந்திடாச் 159 
சோத னைக்குள்வி 326 
சோரவழி யூடுதிரி 456 
சோலை மாநிலந் 35 
சோலைவாய் விளைந்த 186 


தக்க சான்றிது 234 
தக்க தாயினு 59 
தக்கமே னிலைச்சே 52 
தங்க மாளிகைத் 466 
தங்காதலி சொற்றலை 397 
தங்குமூர் யாதிவன் 347 
தங்கு வானு 419 
தஞ்சமென் றெனையடைந் 263 
தடங்கட லுலகம் 360 
தடித்திடு கரிய 188 
தடித்தொளி தழைக்குந் 108 
தண்ட வெள்ளிடி 271 
தண்டித்துநின் றுகெடு 397 
தண்ணளி கவிந்து 410 
தண்ணளி தயங்கிய 13 
தண்ணளிப் பெருக்கத் 487 
தண்ணளி மருவி 15 
தண்ணளியங் குரித்தெழும் 353 
தண்ணறுந் தடங்களாற் 185 
தண்ணி ழற்புகப் 136 
தணிந்தி டாதுபரி 182 
தணிவரும் ஜோதி 488 
தத்துநீர் வேலித்த 214 
தந்தை கேட்டிசன் 460 
தந்தை கொடுத்த 334 
தந்தைதாய் பெண்டு 277 
தந்தை யாகி 331 
தந்தை யாகிய 421 
தந்தையிது செய்யென்னச் 49 
தந்தையே நேரம் 180 
தம்ப லக்குறை 311 
தம்பி கேட்டி நீ 83 
தம்பி ரான்றிருப் 424 
தம்பி ரானருட் 82 
தம்பி ரானுரை 34 
தம்மகவு கண்டுருகு 245 
தம்மாவி யினைந்துபெருந் 353 


( கா 


ஞாலத் தொருசில் 56 
ஞாலத் தொருநன் 57 
ஞாலமிசை யேகருவி 192 
ஞாலமீக் கதிவழி 381 
ஞால மேவுந 470 
ஞாலர க்ஷகன்றிரு 384 
ஞான நண்பபொன் 465 
ஞான நாயகன் 252 
ஞானநூ லனைத்துங் 435 
ஞானமா கியவொரு 225 


558 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


தம்மோர் மகவை 339 

தன்னுறு வழிப்புகூஉத் 76 
தமர நீருல 104 

தன்னேரினின் றேங்கிய 220 
தராதல விரக்ஷணை 162 

தன்னைத்தன் னிலையை 10 
தரிசன வேதி 488 

தன்னையிவ னறிகின்ற 298 
தரித்தி ரச்சுரஞ் 391 

தன்னையே கெடுத்தான் 30 
தருமந்தலை யெடுக்கப்புட 38 

தன்னை யேவரு 203 
தருமமார் தருசெழுஞ் 384 

தன்னொரு சிலுவையைத் 80 
தருமமு மொழுக்கமுந் 120 

தன்னொரு மகவைத் 30 
தருவிதி விலக்கே 436 

தனக்குலவாப் பெரும்பேறு 222 
தருவொன் றுதவு 342 

தனதுட லுயிர்பொருள் 452 
தரையில் யாவரும் 171 

தனித மார்மது 137 
தலப்பெரு மையுநீர் 129 

தனைவெ றுக்குந்த 305 
தலைக விழ்ந்துல 210 
தலைகீ ழாக 336 

தா 
தலைப்படு முணர்விலா 97 
தலையி லானந்த 103 

தாக்கலுஞ் சாவலாற் 81 
தலையினிழி வுற்றமயி 293 

தாக்கி டப்படுஞ் 166 
தள்ளருந் துயரஞ் 351 

தாக்கியவ ழற்பகழி 267 
தள்ள வரிய 343 

தாகசோ கங்களாற் 446 
தற்பயந் தினைய 281 

தாரகத் துருவமாய்த் 383 
தற்பரகு மாரனதி 247 

தாகம் விஞ்சிநா 387 
தற்பர னருளிற் 488 

தாகமின் றாம்பசி 383 
தற்புத்தியும் போய்ச்சுவி 76 

தாங்கரும் பாவ 189 
தன்கடனைத் தனக்கிரங்கித் 48 தாங்கரும் பிணிக 475 
தன்குற் றங்களைத் 306 

தாதை யார்திருமு 181 
தன்பொருளைப் புதைத்துநஷ்டப் 52 தாயெனப் பரிவுடன் 160 
தன்மமுந் தவமு 230 

தாயே தந்தைதமர் 154 
தன்ன கத்துளே 6 

தாயைத் தந்தையைத் 170 
தன்னடை யிகவா 309 

தாயை நாடிய 233 
தன்ன யங்கெடா 320 

தாவரு மினையநற் 383 
தன்னரிய திருமேனி 218 

தாவரு முபாதிமா 146 
தன்னிட் டன்னவன் 446 

தாவி தென்றொரு 36 
தன்னிருத யத்தருட 100 

தாழ்வுகண் டுவப்பதை 97 
தன்னிரு தயத்தையே 448 
தன்னு யிர்க்குயி 150 
தன்னுயிர்த் தோழன் 298 
தன்னுயிர் போயாக்கை 213 

திக்க னைத்தும்வி 151 
தன்னுயிர் போல 402 

திகழு நூன்மதிச் 170 
தன்னுறு கேட்டினை 449 

திகிலுடை மன்னவன் 226 


செய்யுள் முதற்குறிப்பு 


559 


திருவுளக் குறிப்பைத் 483 
திருவு ளத்தருட் 472 
திருவுளத் துணர்ந்துநெட் 40 
திருவுளம்வெ தும்பினோர்க 193 
திரைசேர் வெம்பவமாங் 154 
திவ்வி யாத்திரந் 270 
திறந்தது சிறைக்க 405 
திறந்தது தூயவர் 224 
தினகரன் கதிரொளி 185 


தீ 


திகிலுலாம் பவவிருள் 245 
திகைத்து வீழ்ந்துதத் 68 
திங்கள் வாண்முகச் 494 
திங்க ளைக்கரி 318 
திசைமயக் கறுத்துமெய் 94 
திசைமு கந்திக 324 
திட்டி வைத்தனர் 85 
திட்ப நூன்மதி 480 
திடுக்குறு மிடுக்கண் 152 
திமிரநீங்குமுன் றேகநீங்கியென் 504 
திமிரமற வருமிரவி 20 
திரண மெனவே 335 
திருத்த குங்கடை 33 
திரித்து வப்பரன் 472 
திரித்துவ பராப 486 
திருக்கி லாரணன் 306 
திருக்கிளர் ஞான 108 
திருக்கிளர் ஞானச் 360 
திருக்கு லாவுமம் 466 
திருக்கு விஞ்சிய 111 
திருகார்வினை சிந்திமெய்ந் 26 
திருகை ஞாலத்துப் 43 
திருடர் வஞ்சகர் 85 
திருந்தியசெங் கோலரசன் 50 
திருந்திய செவ்வி 198 
திருந்து கிரியின் 418 
திருந்து நம்பிக்கை 402 
திருந்துவே தியருந் 501 
திருநோக்காற் றிருவாக்காற் 60 
திரும லிந்தவி 272 
திருமித் தீக்கிரை 147 
திருமி யேகினர் 233 
திருவசனத்துக் 359 
திருவருண் மலிந்து 8 
திருவளர்க்கு மொருதனிகன் 51 
திருவரு ளாளர்க்கு 95 
திருவரு ளெனக்குத் 380 
திருவிலிக களோடுநெறி 290 
திருவிளக்கு மிரக்ஷணியத் 302 


தீக்க வல்லவெந் 117 
தீக்கொ டுஞ்சிறை 59 
தீங்க கன்றமெய்க் 253 
தீங்கின்றி யுயிர்பெற் 281 
தீங்கு நேர்ந்ததுஞ் 71 
தீங்கு மல்கிய 469 
தீங்கு மல்குநீர் 45 
தீங்கென் றொன்றை 343 
தீண்ட ரும்பெரு 330 
தீத்தொழிலை விட்டொருவு 456 
தீத்தொ ழிற்படு 312 
தீது றாதநற் 435 
தீதோடு நின்றீ 10 
தீமலி கும்பி 126 
தீமுக னுய்த்தவெஞ் 39 
தீமை மல்கிய 316 
தீமையிற் றிருந்துமுன் 262 
தீய சிந்தையைச் 167 
தீயடைந்த வல்லியெனத் 215 
தீய வினையாம் 333 
தீயினுங் கொடிய 155 
தீயோனிலை கண்டற 395 
தீர்க்க மில்லனா 420 
தீர்க்க மெய்விசு 35 
தீர்க்க மெய்விசு வாசிகள் 37 
தீர்க்கவிசு வாசிகளே 141 
தீர்க்கன்மெய் வாய்மை 308 


560 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


தீர்த்தனென் றற்புதச் 40 
தீர்த்தனை யேத்திப் 411 
தீர்த்தனோ டாதியிற் 96 
தீர்த்தனோ ரன்பினைச் 385 
தீரயாந் தெளிந்தனஞ் 348 
தீவி னைக்கொரு 315 
தீவினை ஜலதிவீழ்ந் 3 
தீனர க்ஷகன்றரு 94 


து 


துன்பம்படு துயர்நிந்தனை 39 
துன்பம் யாதுமின் 23 
துன்பம் யாவையு 312 
துன்ப வாழியின் 67 
துன்பாருளை தோய்ந்தனை 74 
துன்புழந் தன்றியெட் 350 
துன்புறழ்ந்துறழ்ந் தலசிவைகலுஞ் 504 
துன்பெனுந் தீச்சுடச் 96 
துன்மதி போயபின் 177 
துன்றிருள் வண்ணன் 429 
துன்று காரிருட் 59 
துன்று காவகச் 18 
துன்னரு நெறியது 77 
துன்னரு முத்தி 281 
துன்னிய துகளறத் 95 
துன்னு மாதவக் 467 
துன்னெறிபுக் குழல்கின்ற 139 
துனிதரு வினைமுனி 172 
துனித விர்த்தருந் 464 
துனியெலா மொருங்கு 152 


தூ 


துங்கப் பாதைய 389 
துங்க வாவியின் 137 
துங்கவுல காதியர்து 88 
துஞ்சல் சோரல்து 492 
துஞ்சிருள் பூழி 397 
துட்ட மும்மலச் 149 
துட்ட வல்வினைத் 364 
துட்டவெம் புற்கணந் 355 
துணைவநோக் காயிடைத் 66 
துதித்து யாவருந் 201 
துதிபெறு ஞான 295 
துதிபெறுந்திரி 303 
துப்பார் சிந்தையிலேன் 153 
துப்புறழ் முடித்தலை 76 
தும்பி மீனசு 423 
துரியநிலத்துக் 361 
துரிய மாமுதல் 200 
துருவ மீனின்வழி 182 
துருவிநூ னெறியிற் 279 
துருவி யேகினர் 431 
துருவி வந்தெனைத் 469 
துற்றிய துயிலுணர்ந் 145 
துற்றிள நீர்க்குலை 384 
துற்று பேரிடர் 255 
துறைதொ றும்புகழ் 43 
துறைதொரு மாரணத் 162 
துன்பந் துக்கந்தொ 493 
துன்ப நாச 490 


தூக்க நீங்கிய 113 
தூங்க வாவி 418 
தூங்கிய வேதியன் 144 
தூதர் சொற்றசு 232 
தூந லந்திகழ் 467 
தூநலம் பயப்பது 382 
தூயசுவி சேக்ஷவொளி 455 
தூயசேத் திரத்திலெங்கு 61 
தூய ஞானஞ்சு 365 
தூய ஞானத்துக் 375 
தூயதஞ் சபைச்சுடர் 40 
தூய நம்பிக்கை 432 
தூயநல் லுரையுந் 196 
தூய நன்மையுஞ் 313 
தூய நினைவா 332 
தூய மாதரு 328 


செய்யுள் முதற்குறிப்பு 


561 


தூய வாயுதம் 419 
தூய வோர்பொதுத் 421 
தூயவோ வியப்புறந் 93 
தூலத்தையு வந்துண்டுசு 473 
தூல தேகம் 489 


தேரில் ஜீவரைக் 112 
தேரி னெம்பிமற் 422 
தேவ கோனகர் 399 
தேவ தேவ 111 
தேவதேவதரி யேகதெய்விக 502 
தேவதேவத்ரி யேகதோத்திரம் 503 
தேவ வாவியி 200 
தேவவுத் தரங்கொடு 23 
தேறின னுயிர்தந் 282 
தேனந்து நறுந்தண் 413 


தெ 


தை 


தைவிக கிருபாஸ்தந் 143 
தைவிக கிருபை 298 
தைவிக மானிட 227 
தைவிகவ நுக்கிரக 264 


தெய்வத்தை மதியா 381 
தெய்வ மின்றுசி 114 
தெய்விக வெளிப்படைத் 454 
தெரிவ ரும்பர 421 
தெருட்கடல் படியாச் 323 
தெருட்டுமடி யவர்போலத் 298 
தெருண்டமே லவனெனத் 287 
தெருவி னொன்றுபன் 316 
தெருளுஞ் சிந்தையின் 367 
தெருளெலாந் தனதெனுந் 119 
தெள்ளமுத வாய்மொழிச்செ 193 
தெள்ளி தென்மன ை 169 
தெள்ளிய நறிய 151 
தெள்ளிய நூல்வழிக் 41 
தெள்ளி யோய்நிலை 460 
தெள்ளி யோ யிந்த 465 
தெள்ளுநீர் வாவியிற் 384 
தெளிபுனற் றரங்கமுஞ் 185 
தெற்றென மறையோ 156 


தொ 


தே 


தொக்கபாவமன்னிப்புநித்திய 502 
தொக்க பேரிடர் 252 
தொக்க பேரிடர்ச் 472 
தொக்குநின் றவரெலாந் 224 
தொகைகண்டு சொலவரிய 249 
தொட்டுச் சிசுவை 336 
தொடுவீரையின் மணலைத்துளி 473 
தொண்டர் பன்னொரு 325 
தொண்டரிடு முறைபாட்டி 60 
தொண்டரைத் தெருட்டி 485 
தொண்டரைத் தெருட்டுந் 107 
தொண்டன் விற்றொடை 270 
தொண்டனை வலிந்து 482 
தொத்தி ருக்குந 113 
தொல்லைமறை யைப்பழுது 358 
தொல்லை யாரண 253 
தொழுவ ரோர்சிலர் 113 
தொள்ளை மாநில 174 
தொன்று தொட்டுயிர் 112 


தேகதத் துவங்கள் 476 
தேகமெடுத்தென் 127 
தேசநடை யூர்நடைஜெ 356 
தேசநாசத்தை 12 
தேசிகக் குரவகேள் 447 
தேசு மல்கிய 170 
தேசுற்ற மின்னார் 403 
தேம லர்த்தொடை 72 
தேரில் நும்மவர் 445 


562 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


தொன்று தொட்டுள 36 
தொன்று தொல்லறந் 313 
தொன்மையுல சிற்பாவந் 140 


தோ 


தோமறு குணநி 360 
தோற்றுமண் டபமிது 94 


ந 


நங்காவ லன்றிருவ 98 
நச்சர விற்சின 268 
நஞ்சமல்கிய வஞ்சவல்வினை 504 
நஞ்சமனை யான்கடுகி 191 
நஞ்சமு மவித்தையு 259 
நஞ்சினிற் கரிய 108 
நஞ்சினிற் றீயினி 264 
நஞ்சீவி யத்தினிடை 100 
நஞ்சுக லந்த 427 
நஞ்சுண்டுசா மின்மன 397 
நஞ்செனக் கொடியவ 176 
நடுப்புரி நம்ப 195 
நடுவிகந் தொருபாற் 359 
நடுவிது வெனினுமிங் 204 
நண்ணலர டர்ந்துயிர்ந 246 
நண்பு ளீருல 236 
நதிநிலை வினவு 477 
நதியிரு மருங்குறு 383 
நதியிற் செல்லினு 480 
நந்த மக்கரு 326 
நந்த மேசுக்கி றிஸ்துவை 441 
நந்த னத்தொழில் 467 
நந்தா விரக்ஷண் 339 
நந்துநான் யாரே 10 
நம்பர் நாட்டிய 465 
நம்பரமாகவைத்த 9 
நம்ப னாவிநின் 433 
நம்பி காண்டியிந் 388 


நம்பி சொல்லுவல் 72 
நம்பி நல்லுரை 365 
நம்பி நல்வர 370 
நம்பிரா னுயிர்த்தெ 231 
நம்பி ரான்றிரு 236 
நம்மா வியுமாக் 284 
நம்மினஜ னங்கள்செலு 290 
நம்மை நோக்கிய தண்டனைக்கொரு 503 
நம்மைப் படைத்துக் 332 
நம்மையே வணங்கல் 8 
நமரங்கா ளிங்கு 46 
நமராய விஸரேற்கு 249 
நரம னாலயத் 163 
நல்குங் கேடென 104 
நல்குமெய்ம் மகிழ்ச்சி 106 
நல்ல நூனெறி 71 
நல்லறக் கிழவனோ 80 
நல்லார் மதியு 56 
நல்லாறிகக் கும்மதி 396 
நல்லானிவன் வாய்மொழி 75 
நல்லுரை கடைப்பிடித் 286 
நலங்கிளர் குரவன் 108 
நலத்தொடு தந்தை 8 
நலனுறு நித்ய 189 
நலனுறு முமது 180 
நள்ளிநர ஜீவரக்ஷை 216 
நள்ளிரவி லேகுழுமி 192 
நள்ளுண் டாலுந 84 
நள்ளுந ரொடுசூ 484 
நளியுண்டமுந் நீருல 221 
நற்சுதந் தரநமக் 224 
நற்றவனி தானிகதி 4 
நற்றாபத னெம்முயிர் 76 
நறியமுக் கனிநறை 384 
நறைகமழ் சோலையை 350 
நன்புலத்து வித்திடுங்கால் 47 
நன்முறையொ ரீஇயகெடு 267 
நன்மைசால் திருநகர் 23 
நன்மைசால் தேவ 437 


செய்யுள் முதற்குறிப்பு 


563 


நன்னிலை தவறி 107 
நன்னெறி கடைப் 414 
நன்னெறி புகுத்திடு 119 
நனிக னற்றுதா 389 
நனிதி கழ்ந்தொளி 444 
நஷ்டமே தருஜெக 120 


நா 


நன்மை செய்தோமு மில்லை 9 
நன்மை செய்யவெனி 294 
நன்மை தீமையை 212 
நன்மைபர ஞானமொளி 267 
நன்மையளி யேமுறந 238 
நன்மை வித்தியோர் 58 
நன்றறிவ னானவனை 457 
நன்றி கொன்றனை 211 
நன்றி கொன் றிறைவனை 13 
நன்றிங்கிது நாயக 397 
நன்றி தென்றுநம் 392 
நன்றிம றந்து 227 
நன்றிம றந்தே 398 
நன்றியோ டாசனத் 161 
நன்றியோ டுள்ளி 441 
நன்றிலா னுரைத்த 198 
நன்று கேட்டுளக் 466 
நன்றுசெய் குதுமென 354 
நன்றுசெய் பவனிலை 449 
நன்று சொற்றனை 331 
நன்று ஞற்றுவார்ச் 320 
நன்றுடன டத்தியினு 100 
நன்று தீதுந 365 
நன்று நன்றுன்வி 307 
நன்றுநன் றுன்னிலை 14, 261 
நன்றநன் றுனது 275 
நன்று நன்றென 429 
நன்று நன்றெனக் 105 
நன்று நின்வினா 67 
நன்று பேசிந 327 
நன்று யாவுந 233 
நன்றுல கனைத்துந் 502 
நன்று வேதிய 163 
நன்றுள விதயமு 448 
நன்றென்னின லங்கிளர் 75 
நன்றெனத் துணிந்தீ 361 
நன்றென வெழுந்து 413 
நன்றெனாவிரு 471 


நாசதே சத்தவ 285 
நாச தேசத்து 35 
நாசதே சத்துளே 261 
நாசதே சத்துளேம் 146 
நாசதே சத்துளே னயந்து 159 
நாச தேசந 326 
நாச தேசமென் 316 
நாசம் நங்குலத் 209 
நாச மேதருபொ 182 
நாட்டைச் சேருந 149 
நாடக மிளிர்வன 408 
நாட ருந்திரு 18 
நாடி யாரணன் 325 
நாடுநகர் காடுகட 89 
நாடுவர் சருவ 351 
நாண யங்கெடின் 420 
நாண யம்பறி 420 
நாணலைகு லப்பழியை 292 
நாணிலி சிந்தை 361 
நாணொலி விஞ்சலு 268 
நாத்தி கப்படை 271 
நாமமோ காதுரி 285 
நாமு நாம் வசிக்கு 9 
நாய கன்புனி 172 
நாயக னூலி 428 
நாயி னுங்கடைய 183 
நாலு வேத 335 
நாலு வேதமா 317 
நாளென வரம்பு 476 
நான் பிறந் ததுமுயிர்ச் 91 


564 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


நான மைவகைத் 316 
நானிலங் காணி 52 


நி 


நின்ற நன்னியை 460 
நின்றி டாதுபடு 294 
நின்றுசு கிக்கு 125 
நின்னடிக் கன்பு 402 
நின்னிற் றோன்றுசன் 433 
நின்னுடை ஜீவனை 178 
நின்னுரை கடைப்பிடி 78 
நின்னையுங் கெடுத்துநீ 288 
நினதுகீழ்ப்படிதலை 451 
நினைத்திரா வேளை 476 


நீ 


நிகழ்ந்த சம் பவங்கள் காக் 224 
நிகழ்ந்த சம்பவம் 77 
நிண்ண யந்திக 464 
நிண்ண யந்தெரி 366 
நிண்ணயம் வேதிய 262 
நிண்ணய மிதனை 30 
நிண்ணய மிதுவென 289 
நித்த சத்தியந் 369 
நித்தனா ரருட்செயற் 97 
நித்திய சுகபே 410 
நித்திய மங்கள 261 
நித்தியமாய்ப் பூரணமாய் 18 
நித்திய ராஜ ரீக 29 
நித்திய ஜீவ 277 
நித்திய ஜீவராஜ் 41 
நித்திய ஜீவனு 119 
நித்திய ஜீவா னந்த 279 
நித்தி யானந்த 64 , 164 
நித்திரை சத்துரு 145 
நித்தி லம்பவ 323 
நிந்தனைசெய் திருப்பாணி 139 
நிந்தனை மொழிதிருச் 208 
நிந்தனையாஞ் செந்நெருப்பு 216 
நிரந்தர நலம்புரி 347 
நிருத வெஞ்சிறை 497 
நிருப னீதியினி 86 
நிருமல மூர்த்தி 230 
நிருமலாதிபன் 135 
நிருவி சாரத்தை 69 
நிலைநிலா தழிவது 64 
நிலைபெயர்ந்திடி 393 
நிறந்துரூஉ மயிலென 349 
நிறைவளம் படுக்குந் 16 
நின்க ருத்திது 446 


1 


நீக்கமி னீதியி 42 
நீசங்கையா யின்வளர்த் 394 
நீச நெஞ்சர்நிட் 425 
நீசப் புலைந 336 
நீச மல்குமா 321 
நீசராம் பாவரை 451 
நீசனர சியறொலைத்து 249 
நீசனி வன்காற் 361 
நீசனி னைந்துபல் 268 
நீசனே னாச 280 
நீணலத் தரசு 360 
நீணிலத் தவர்ந கைக்க 9 
நீதா சனத்தண் 332 
நீதி கருணை 331 
நீதிநெறி நீர்மையைய 459 
நீதி மான்றின 423 
நீதிமா னெனவுனை 450 
நீதியர சன்கொலைநி 266 
நீதி யாதிபர் 83 
நீதி யாதிபர்சி 86 * 
நீதியான் மனுநாச 121 
நீதியைப் பசித்தவர் 42 
நீர்வளங் கண்டு 16 
நீனி றக்கருமு 116 


செய்யுள் முதற்குறிப்பு 


565 


நொ 


நுண்ணறிவு பகுத்துணர்த்த 301 
நுண்ணியவோர் கடுகுவிதை 47 


நொதியிடை விழுந்துயங் 78 
நொந்துவதை யுண்டதிரு 238 


நெ 


நோ 


நோக்கரு மவநம் 277 
நோக்கிலணு வொவ்வொன்று 213 
நோக்கி னான் விசு 477 
நோன்மை மிக்குயர் 251 


நெஞ்சஞ் சாப்பரி 376 
நெஞ்சுத் துணிவாய்ப் 334 
நெஞ்சு ரங்கிழிந் 272 
நெட்டு யிர்ப்புவிசை 182 
நெய்விளக் கிடிலிரு 207 
நெருக்க வாயில்பி 445 
நெருக்குறுமிவ் வாயில்புக 87 
நெருங்குகா ரிருந்தை 109 
நெறிசெலச் செல்ல 257 
நெறிதப்பிவ ரும்பிர 394 
நெறி திகழ்த்திய 303 
நெறிநீத்திரு வேதிய 394 
நெறிபிச காதிடை 62 
நெறியலா நெறியிற் 416 
நெறியறிந் தவாவை 416 
நெறியெ லாங்கள்ள 327 


நே 


நேசயோ சேப்பென 227 
நேசனுரை கேட்டுளந 87 
நேர்ந்த தாற்பல 165 
நேர்வழிநெருக்கவழி 90 
நேரா றுபிடித் 283 
நேருங் கள்ளநி 426 
நேரு மாளர 425 
நேருறத் துணிந்து 154 


பக்க நின்றுபேய்க் 137 
பகலி ராவெனும் 24 
பகலொளி சதாநின் 473 
பகுத்துணர் வறிவு 27 
பகைத்திற மிரிந்த 280 
பகைப்புலத்தார் சதிவினையும் 61 
பங்கமில் பரமசற் 207 
பங்க முற்றப 235 
பங்கமுற வெகிப்திலொரு 249 
பச்சைப் பூகநின் 166 
பசைய நப்புலந் 386 
பஞ்ச தந்திரம் 319 
பஞ்சபா தகத்தையும் 346 
பட்டய வொளியிற் 276 
படம்வி ரித்துப் 324 
படருமுந் திரிகொழு 186 
படிசாய்த்த பெரும்பாவப் 138 
படித்தொழும் பாகிப் 241 
படிதி கழ்த்திப்ப 393 
படுபொருளைத் தெரித்தியென 362 
படைத்து நித்தமும் 184 
பண்டிந் நூனெறி 35 
பண்டி ராஜப 426 
பண்டி லாத புனித 490 
பண்டிவ் வுலகு 342 


நை 


நைவரு மரணோ 281 


566 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


பண்டு கேடுசூழ் 314 
பண்டுகோ ளரிவாய் 155 
பண்டுதொட் டின்று 412 
பண்டு நோவையுங் 5 
பண்டுபல காலவன 458 
பண்டு பன்மணித் 386 
பண்டு பாரிடச் 468 
பண்டு மாநிலக் 412 
பண்டு மிக்கசம் 374 
பண்டெங்க ளரசற் 360 
பண்டைமறைத் திருவசனம் 299 
பண்டைமறை பன்முறைப் 238 
பண்ணவர் குழுமிய 42 
பண்ணாடு மொழிச்சியர்தாம் 251 
பணம் வி டங்கொள்ப 211 
பணிவிடத் திளநலம் 286 
பத்த பாலன 118 
பத்த பாலனஞ் 2 
பத்தர் யாரும்ப 235 
பத்தருக் கொருவா 307 
பத்தனாய்ப் பாடேன் 239 
பத்தி நூல்வழிப் 319 
பத்திமதி யூகிவிசு 243 
பத்தி யந்தரு 377 
பத்தி யுள்ளம்ப 306 
பத்தியெலாஞ் சொல்லளவிற் 300 
பத்தி யென்னும்ப 171 
பத்தி யோவிசு 481 
பத்தி லொன்றென்னு 443 
பத்தி வேடங்கொண் 372 
பத்தி வேடத்துப் 376 
பத்து முனிவர் 337 
பதிதருக் காநடுப் 350 
பதறிவாய் குழறி 11 
பந்த நீங்குமுப் 312 
பம்பிப்பர வும்படு 396 
பயங்கர மரண 189 
பயில்த ரும்விசு 102 


பரசமய விருளகலச் 179 
பரதி ரித்துவ 469 
பரமகா ருணியம் 223 
பரமசீ யோனை 274 
பரம ராஜ்ஜிய நாடியோர் 72 
பரமனன் றருளிய 144 
பரவை யென்னப்ப 82 
பரனேபரம் பரனேபரப் 473 
பரிகசிப்பென் றுளங்கோடல் 299 
பரிசி லாதுய 316 
பரிய வச்சுழற் 387 
பரிபவ மொருங்கு 7 
பருவபே தங்களாற் 382 
பருவரல் சுவைப்பா 351 
பருவரல் தொடுத்த 281 
பல்லாயிர கோடிய 222 
பல்வகை யொருபற் 413 
பல்வளங் களுங்குழீஇப் 462 
பல்வளங் கெழுமு 322 
பலகலை கற்றுணர் 14 
பலகலை ஞானோ 327 
பலந்திக ழினையதோர் 259 
பலவந் தம்படு 373 
பழநறை பருகிச் 16 
பழிக்குப் பாவத்துக் 211 
பழிபடு மரண 477 
பழியும் பாவமு 367 
பழியும் பாவமுந் 213 
பழுத றுங்குணமெய் 115 
பழுதில் வேதியர் 364 
பள்ளநீ ருலக 475 
பள்ளநீ ருலகெலாம் 158 
பற்பல வுபதே 196 
பற்றி கந்தப வித்திர 443 
பற்றியாங் கொணர்வமென் 63 
பற்றி யாதுமின் 71 
பற்றுவி டாத 397 
பற்றெலாம்விடு பட்டபோதினும் 504 


செய்யுள் முதற்குறிப்பு 


567 


பன்மாண்புறு மப்பதி 75 
பன்முக மாகவி 269 
பன்முறை யிதய 404 
பன்முறை வேதியன் 66 
பன்றி மாசறப் 105 
பன்னரிய பரமபத 352 
பன்னருங் குணத்ததும் 119 
பன்ன ரும்பர 469 
பன்ன ரும்பல 71 
பன்ன ரும்பவித் 496 
பன்னரு மகாத்துமர் 495 
பன்னரு மஹிமை 484 
பன்னற்கரி தாயப் 25 
பன்னு வேதபா 169 , 254 
பன்னெடு நாளா 415 
பனவன்வாய் மொழிந்த 414 
பனித்த சிந்தைய 212 
பனிதி கழ்ந்தவண் 463 
பனிமகன் மழைமுழு 186 


பாபத்தை விளைத்தோர்க் 476 
பாப முற்றிய 83 
பாபமே யில்லை 28 
பாம்பின்வாய்த் தேரை 156 
பார்த்தில யைற்புறம் 145 
பார்நிலத்துப் புதைந்தவித்தங் 47 
பார மான 340 
பாரி டக்குழு 393 
பாரிடம் வியக்கத் 485 
பாரில் யாவரு 374 
பாரீசனாகக் 323 
பாருண்ட பாவக் 189 
பாருதித்த விளவரசன் 247 
பாரு மின்பரி 234 
பாருலகப் புலையொழுக்கிற் 300 
பாரை வானப்ப 171 
பால சூரியன் 113 
பாவ காரியர் 32 
பாவ தாருவின் 498 
பாவதா ருவையறப் 95 
பாவ தோடத்துக் 424 
பாவ நரங்க 332 
பாவநர ஜீவதிர 265 
பாவ நாசஞ் 336 
பாவநி வாரணப் 454 
பாவ நீதிப 326 
பாவபய முன்னதப் 456 
பாவ பாரஞ் 338 
பாவ மல்கிய 32 
பாவ மல்குபூ 498 
பாவ மாஞ்சுடு 498 
பாவ மீறிவளர் 86 
பாவ வழுக்கு 335 
பாவ வுணர்ச்சி 339 
பாவவெங் கோடையிற் 225 
பாவ ஜீவரைப் 480 
பாவஜீ வரைப்பு 440 
பாவிகட் காநம 450 


பாசத் தளையும் 55 
பாசம் வீசிய 135 
பாசமார் கிரியையிற் 451 
பாசமென வுன்னலிர்பி 194 
பாசு பதனாற் 337 
பாத கத்தொழில் 313 
பாதகர் குழுமிச் 198 
பாத வங்களிற் 137 
பாதை காட்டிந 148 
பாதை காட்டும்வ 306 
பாதை பற்றிநின் 34 
பாதை விட்டு நம் 82 
பாபத்தின் கூலி 188 
பாபத்தின் றிரளோ 275 
பாபத் தைப்பர 169 
பாபத்தை மணந்தவன் 260 


39 


568 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


பின்னுடை குவனாயி 142 
பின்னுறுவ தோர்கிலர்பெ 242 


பீடு சாலும்பி 424 


பாவிகளிற் பிரதான 122 
பாவியர் தொகுநிரு 349 
பாவிய ரிருவர் 282 
பாவி யுளத்தை 336 
பாவியென் றுணர்ந்து புண் 95 
பாவி யென்றுளங் 433 
பாவி யென்றெனக் 173 
பாழியங் கிரிமீ 485 
பாழி யம்புவி 171 
பாழியம் புவிநலம் 287 
பானமு மின்றி 406 
பானிலவி னாற்றிகழ்ப 100 


பு 


பிணங்கு றாமனப் 167 
பிணித்தவித மாநமபெ 193 
பிணிமூப்புச் சாக்கா 28 
பிணியொடு மித்துர்க் 361 
பித்த ளைந்தவிப் 104 
பித்துலக மாயவலை 455 
பித்தே றிச்சுழலும் 153 
பிரிந்தவப் பெருவ 132 
பிரிவை யுள்ளிக்க 175 
பிழையை யோர்பிழை 105 
பிள்ளை நீர்மையிற் 252 
பிளந்தது வயின்றொறும் 224 
பிறந்த நாட்டையும் 444 
பிறந்திடா திருப்பனேற் 176 
பிறவித் தீக்குணச் 459 
பிறிதொரு புலன்விழை 385 
பின்றையும் வெய்யோ 399 
பின்னர்சில வைகலொரு 458 
பின்னருஞ் சினந்து 196 
பின்னரு முறைமுறை 205 
பின்னிட் டேகுதல் 387 
பின்னிடு பார்ப்பனப் 260 
பின்னுடுமென் னெஞ்சனிலை 88 


புக்கவ ரனந்த 500 
புக்கனர் மாளிகைப் 208 
புகரி லாதநம் 209 
புகரி லாவொரு 464 
புகலருங் கடவுள் 488 
புகலரு நாச 282 
புகலொன்று மில்லே னென்னாப் 54 
புகழ்வி ரும்பியட் 319 
புடைப ரந்தமெய் 270 
புண்ணியங் குடிபுகப் 161 
புண்ணி யத்தடம் 429 
புண்ணிய நகரைநீ 123 
புண்ணிய நதிதீ ரத்துப் 17 
புண்ணிய நதிவளம் 462 
புண்ணிய நவமணி 22 
புண்ணியமா நகரினைய 19 
புண்ணிய மூர்த்திதம் 450 
புண்ணி யன்றிரு 134 
புண்ணியனுத் தரசுருதிப் 303 
புண்ணிய நதியின்மான் 385 
புணையி ழந்துநீர் 368 
புத்த கச்சுருள்வி 114 
புத்திக் கொருபோ 284 
புத்திராஜ் ஜியத்தி 28 
புத்தேள் மறைதேர் 109 
புதிய சீலமு 435 
புதிய வானும்பு 494 
புதுமை யாய காட்சி 490 
புதுவிரை மதுமலர் 406 
புந்திசி றைப்பட் 399 


செய்யுள் முதற்குறிப்பு : 


569 


புனித நீதியும் 183 
புனித நீர்படிந் 467 
புனித மாயது 135 
புனித மாயுயர் 237 
புனிதமே யெங்கணும் 462 
புனித ராகிய 67 
புனித ராயபு 365 
புனித ராஜ சமுக 490 
புனிதவா லயத்தும் 195 
புனையும் பத்திவே 374 


பூ 


1 


புந்தி மாதிது 165 
புந்தியற் றயர்ந்து 151 
புந்தி யாய்ப்புசிப் 443 
புந்தி யுற்றநம் 478 
புயனிரை பொதுளிய 462 
புரக்கவருந் திருக்கருணைப் 20 
புரணபுண் ணியரே 476 
புரவலன் யூதர்செய் 206 
புரவல னருண்மொழி 78 
புரவுநூ னெறிக் 34 
புரவுநூ னெறித் 400 
புரவுநூ னெறியிற் 500 
புரையறு புண்ணியப் 449 
புரையிலாப் புண்ணிய 175 
புரையின் மெய்விசு 465 
புல்லிய லுலகமீ 124 
புல்லொ ழுக்கமொ 305 
புலந்தொ குத்தபல் 133 
புலநு கர்ச்சியை 459 
புலப்படு மாறு 308 
புலிவ யப்படு 328 
புலைநி ரம்பிய 168 
புவனபோ கங்களைப் 167 
புவன போகப்பு 149 
புவனமன் னுயிர்க் 9 
புவிபடு சிற்றின்ப 285 
புளித்தசிறு திரண்மாவா 48 
புற்புதநீ ருடற்பொறையைப் 363 
புற்புத வுடற்சுக 64 
புற்றுரவிற் சீறிப்பு 213 
புறத்துறு சுளையினைப் 207 
புறத்தொரு புகலு 241 
புன்மை சீத்துமெய்ட் 253 
புன்றொழிலர்க் கஞ்சிநடுப் 215 
புன்னர ஜீவரை 454 
புனிதசன் மார்க்க 308 
புனித சேத்திரத் 31 
புனிதந்திரு மேனிமு 25 


பூதபௌ திகங்க ளாய 1 
பூத லத்துவிடு 115 
பூத லத்தைக்கெ 494 
பூதலப் பரப்பில் 436 
பூதலப் பொருள்க 28 
பூதலம் புரிந்த 475 
பூதல மனைத்துமோர் 287 
பூதல மெள்ளிச் 399 . 
பூமி பாரந் 336 
பூர்வ பாதையைத் 35 
பூர்வ பாதையை ளெகிகப் 36 
பூரிய னேனுளம் 289 
பூரியர்வி ழுந்தழிபு 191 
பூரிய ருரையினைத் 345 
பூருவ தேசம் 296 
பூருவந் தொடங்கி 275. 
பூவரு மெய்ம்மறைத் 2 
பூவல யத்து 276 
பூவல யத்தை 108 
பூவலய முய்யவரு 238 
பூவலர் கற்பகப் 384 
பூவனை யாகக் 228 


பெ , 


பெண்டிரெலா மழுதரற்றப் 217 
பெண்ண ருங்கலத் 165 


570 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


பை 


பைங்கழை நிறுவி 29 
பைம்பொ னாட்டவர் 254 
பையுளேனுனைப் பற்றிலேன்பயன் 504 


பொ 


பெண்ணீர்மை குன்றாத 216 
பெய்வது கருணை 410 
பெரிதன் றாலுரம் 425 
பெரிய நாயகன் 35 
பெரியபூ தரங்களையும் 248 
பெருக்க வாதையோ 400 
பெருகு மன்பிற்பி 172 
பெருஞ்சுமையொ டேவழிபி 87 
பெருந்த கைக்கன்பு 492 
பெருந்தீப்பிழம் பும்பிறங் 221 
பெருமாநிதி யும்முயர் 75 
பெருமித வாழ்க்கை 55 
பெருமைத் திடரே 56 
பெருமைத்திட ரேறிய 26 
பெருமை யடைந்தாற் 341 
பெற்றாருடன் பிறந்தார்தமர் 474 


பே 


பேச்சுக் காலிற்பி 306 
பேசரிய பெருந்துன்பப் 190 
பேச ருங்கொடும் 212 
பேசரும் வருத்தந் 133 
பேசும் படித்தன் 109 
பேணா தாவி 399 
பேதமற் றொன்றாய் 181 
பேத மென்கொல் முன் 445 
பேதை யேன்பிர 303 
பேயகம் புகுந்த , 30 
பேயடிப் படுத்திய 39 
பேயன் சொற்றநி 375 
பேய னின்னணம் 375 
பேயின் மக்கள் பின் 35 
பேயுங் கண்டறி 113 
பேயுமஞ் சுறுபெரும் 259 
பேராதர முடையாய்பெரி 475 
பேராழி கரைபுரண்டு 247 
பேருத வியையுள்ளும் 118 
பேரொலி முழக்கினாற் 259 


பொங்கரு ணாதன் 227 
பொங்கிரும் ஜோதி 500 
பொங்குநீ ருலகுக் 486 
பொங்குபர மானந்த 178 
பொங்குபே ரின்ப 404 
பொங்கு பேரொலி 202 
பொங்கு ஜீவபுஷ் 133 
பொதிரேறவி சும்புநி 26 
பொய்த்திருக்கும் வஞ்சனையும் 139 
பொய்தி ருட்டநி 365 
பொய்மை தானும் 334 
பொய்ய ளைந்தபு 329 
பொய்யா தியபா 341 
பொய்யுரை யாதநம் 78 
பொய்யைப் புகலா 333 
பொய்வ குத்தபூ 312 
பொய்வழி யுழன்றுநீ 263 
பொரிவ தீவபு 111 
பொருக்கென வேகுங் 151 
பொருட்டிற னறியார் 156 
பொருட்படு பொறிபுல 244 
பொருட ரித்தபு 444 
பொருண யந்தெரி 370 
பொருண யந்தெரிந் 252 
பொருந்துவ ரருந்தவம் 382 
பொருந்துவெங் கொடிய 437 
பொருப்பிற் கானிற்பு 112 
பொருவரிய பரலோகப் 217 
பொருவருந் திருவருட் 66 
பொருவி லாவ 490 
பொருவின்மா யாபுரிப் 346 


செய்யுள் முதற்குறிப்பு 


571 


பொன்னே யன்ன 427 


போ 


போக்குஞ் சிந்தைப்பொ 328 
போக்குண்டு துன்புக் 416 
போத மல்குசம் 491 
போதி யென்றுபு 84 
போந்த பாவிய 105 
போயதொரு நாண்மறுப 247 
போயலப்பன் றனைக்கிட்டிப் 302 
போயினர் முன்னே 428 
போயினார் சோகமார் 446 
போர்த்தொழிற் சேவகம் 260 
போலி யென்றொரு 371 
போவது கண்டெமைத் 63 
போனான்புலைப் பேய்மனை 396 


ம 


பொருளிலார்க் கில்லை 132 
பொருளி ழப்பையே 420 
பொருளின் செல்வமும் 369 
பொருளி னானன்மை 375 
பொருளும் பெண்டிரு 481 
பொருளுற்றறி யாதபுன் 74 
பொருளெலாம் பொதுமை 410 
பொருளை நச்சினை 211 
பொருளை நச்சினை 211 
பொல்லாத யூதர்களும் 213 
பொல்லார்முன் முடிசூடிக் 353 
பொல்லா வுலகப் 338 
பொழிதண் டேறன் 418 " 
பொழிலுறு பறவை 187 
பொழுதுப்பட் டிடும் வரை 145 
பொழுது பட்டிருள் 151 
பொற்பி னாருயிர் 470 
பொற்புறழ் போர்வை 428 
பொற்புறு நாசதே 263 
பொற்றொடி யினையு 12 
பொறிக்கெலா நலந்தரு 162 
பொறித்தி ருந்தவற் 102 
பொறிநு கர்ந்திடு 136 
பொறிபுல னொருங்க 197 
பொறியயல் விலகாமற் 143 
பொறியெலா மருளு 275 
பொறிவழி யுள்ளம் 403 
பொறுதி யுடைய 335 
பொறுமைத் தெய்வவேந் 168 
பொன்கு லாநக 102 
பொன்கொலோ புவிபடும் 356 
பொன்றிய புனித 437 
பொன்னகர் புகுமார்க்கம் 142 
பொன்னக ரத்து 500 
பொன்னாட்டரச னுரிமையெலாம் 418 
பொன்னா டுபுகப் 57 
பொன்னி லத்தர 134 
பொன்னுல கத்துவாழ் 385 
பொன்னுல கத்துளோர் 119 


மக்களே யான்செலு 177 
மக்க ளைத்துணை 165 
மக்களை மனைவியை 62 
மகத்துவதை விககிருபை 302 
மகத்துவ மாயபே 64 
மகனிவன் மரித்தா 54 
மங்கள கரமா 500 
மங்க ளஞ்செறி 472 
மங்களத்தின் னிசைமலிந்த 250 
மங்கள மல்கிய 429 
மங்காதப ரஞ்சுடர் 25 
மங்குலைம் பாலுவா 94 
மச்சை யென்புவ 82 
மஞ்சன்ம காதே 125 
மட்கிமதி குன்றறிம 292 
மட்டறு கருணைத் 187 
மட்டி லாதுயர் 314 
மடியி லாதுஞல் 253 
மடியெ னுங்குப்பை 386 


572 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


மண்ட லத்துற 134 
மண்ட லத்தெம் 430 
மண்டலத் தெனைப்போற் . 240 
மண்டலநி யாயநெறி 358 
மண்டலம் புரிபவஞ் 184 
மண்டலமெல் லாந்திகைக்க 249 
மண்டு நீர்க்கயத் 480 
மண்ணி லாரண 73 
மண்ணி னின்றங்கு 113 
மண்ணுரு வினைமருங் 287 
மண்ணுல கத்தி 489 
மண்ணுல கனைத்துந் 188 
மண்ணை மணலைச் 340 
மண்ணை விழுங்கக் 332 
மண்பி சைந்தருத் 168 
மணவணி பொதுளி 488 
மத்தியுறு நண்பகலி 290 
மதங்கொ டுன் முகந் 269 
மதலை யாகிய 201 
மதிதிகழ் மறைவ 487 
மதிநலங் கெடுந்துர்ச் 107 
மதிநல மருளுவ 407 
மதியைக் கெடுத்துப் 342 
மதிவ லானுநம் 389 
மந்தி ரத்தனி 103 , 272 
மந்திர வித்தை 321 
மந்தி ராயுத 255 
மம்ம ரில்விசு 311 
மயங்காட்டம் புரிகணிகை 320 
மயல ளற்றில்வீழ்ந் 70 
மயலுறும் பாவ 231 
மயலைத் தவிர்க்குந் 418 
மரண கண்ணிகள் 315 
மரண பாசத்தை 422 
மரண பூமிம் 391 
மரணாந்தவல் லிருண்மூடிமெய் 474 
மரம்பயில் குரங்கு 129 
மருங்கெரி கதுவத் 10 


மருட்டுபுன் மாக்கள்செய் 158 
மருட்படு மனத்தோய் 307 
மருண்டறி வழிந்து 279 
மருண்டுமற் கடப்பிடி 263 
மருண்மனோ வாஞ்சைச் 247 
மருந்தனைய தைவிகம 239 
மருந்தெ னத்தகு 173 
மருப்படி கமல 229 
மருமலி துணர்ப்பூஞ் 29 
மரும லிந்தபூம் 18 
மருமலிந்தவிச் 466 
மருவாரளித் தபுளிங் 222 
மருவுபண் டிகைதொறும் 205 
மருள்பரம் பரையி 130 
மருள் பழுத்த நரஜென்ம 21 
மருளி னெய்தின 401 
மருளுறு கங்குற் 295 
மருளுறு மரணநீர் 495 
மல்குக ஜீவர்க் கெல்லா 501 
மல்கு தேவவ 303 
மல்லல்கூர் பரம 283 
மல்லாடு வன்கணய 99 
மலங்கிய சீட 486 
மலது கர்ந்துழல் 372 
மலர்ந்தசெந் தாமரை 208 
மலைகடல் ககன 27 
மலைமிசைக் குவடிழந் 77 
மலையுற் றோங்கு 5 
மலையெலாம் புனிதஞ் 409 
மலைவாரண வாய்க்கரும் 396 
மழகளி றெழிலுளை 407 
மழையி லாதிலை 136 
மற்றத னருகெய்தி 120 
மற்றது பரம் 405 
மற்றவர் தமக்கு 483 
மற்றிணித டம்புயம் 267 
மற்றிதனை யற்பமும 89 
மற்றிதனை யுணராது 219 
மற்றிது தான்கொல் 411 


செய்யுள் முதற்குறிப்பு 


573 


மற்றிதே போலுந் 298 
மற்றிதே போலுமால் 92 
மற்றிதை மனக்கொளென் 96 
மற்றிந்தப் பொருள்தெரியில் 51 
மற்றிம்மா னிடங்க 30 
மற்றிரண்டு திருடரையும் 218 
மற்றிவ் வாய்மைம் 46 
மற்றிவ் வுண்மைம 305 
மற்றிவர் சீலமு 160 . 
மற்றிவர் சொன்ன 127 
மற்றிவன்புகல் 117 
மற்றிவன் றனைவிடின் 206 
மற்றிவைநி கழ்ந்தபின 239 
மற்றினி யுரைப்ப 197 
மற்றினியு ரைப்பதெவன் 265 
மற்றினி யுரைப்பதென் 65 
மற்றுநின் புகழ்ச்சியை 263 
மற்று மின்னநல் 84 
மற்று மேலைநாள் 164 
மற்றை நாண்மனு 173 
மற்றை யோருமக் 45 
மற்றொரு தூயவர் 123 
மற்றொருவன் மறுக்களைந்து 47 
மறக்கத்தகு மாறெவ - 74 
மறங்கடைப் பிடித்து 323 
மறங்கிளரும் வன் சிறக 266 
மறங்குலா மனத்தீ 132 
மறங்கு லாவிய 70 
மறந்துளக் களிப்பினான் 144 
மறம்வளர்க்குங் களருளத்தை 139 
மறமெ லாங்குடி 319 
மறமெலாங் குடிகொ 152 
மறிதி கழ்த்திய 430 
மறியுந் தண்புனன் 466 
மறுமையு மிம்மை 198 
மறுவி லாமதி 168 
மறையார்த்தது மறையோதிய 39 
மறைவழிப் படரா 486 
மறைவியாக் கியானமா 41 


மன்ப தைக்கொரு 183 
மன்பதைக ளுக்குருகி 194 
மன்பதைகாள் 46 
மன்பதை யுயிர்வாழ 121 
மன்வழி மரபுளார் 65 
மன்றலங் கிரியின் 274 
மன்றலாற் றணிகரை 385 
மன்றலிலா வொருசிறுமி 60 
மன்றாட்டு மனஸ்தாபம் 299 
மன்றாடு மருட்சீவ 218 
மன்றி ரக்ஷணைவ 293 
மன்னர்தில கன்பெயல்செ 358 
மன்னர் தொல்குலத் 317 
மன்னர்மன் னனுக்கிறை 205 
மன்னர சுரிமை 483 
மன்ன னஞ்சிவ 235 
மன்ன னேவலில் 73 
மன்னுங் கருங்கொண் 109 
மன்னுங் கருணைப் 199 
மன்னுசுர கணங்கள் ஜெய 352 
மன்னு திவ்யசர் 272 
மன்னுநந் தனவனத் 144 
மன்னு நற்குண 321 
மன்னு நித்திய 253 
மன்னு மித்திரு 497 
மன்னு யிர்க்கெலா 431 
மன்னுயிர்த் தொகுதியீ 119 
மனம்போம் வழியே 335 
மனாதி தத்துவா 37 
மனிதஜீ வருக்குந் 436 
மனித ஜீவரை 493 
மனுமக னாற்பிதா 177 
மனைதொறுந் திகழுவ 408 


DIT 


மாகந் தீர்ந்திவண் 138 
மாக நாயகன் 431 
மாக மாநக 401 


574 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


LOITU 


மாக மீதுநேர் 17 
மாக மீதுலாவு 418 
மாக வேந்தற்கு 173 
மாசறத் துடையென 94 
மாசறுகு லத்தமரை 292 
மாசறு சுத்த 427 
மாசில்சீர் மாண்சுவி 42 
மாசில்ம டந்தை 229 
மாசி லாவிசு 423 
மாசி லாவுயிர்ப் 421 
மாட்சிசா லருமறை 98 
மாண்ட குந்திரு 491 
மாண்டநக ரூர்மனைம 192 
மாண்ட யாக்கைம் 150 
மாண்டாரு யிரளிக்கு 215 
மாண்டுபிரே தக்குழியி 60 
மாணுடை யுணவு 322 
மாத்தகைய தந்தைதரு 192 
மாதகைய கிறிஸ்துவினூன் 299 
மாத யாதிரி 331 
மாத ருக்குல 408 
மாதருக்கு ளாசிபெற்ற 215 
மாதரை யுலகைப் 276 
மாத வத்தர்ம கிழ்ச்சியோ 442 
மாதவப் பள்ளி 409 
மாதவர் ஜீவ 405 
மாதவவழிப்படுகை 245 
மாதாவி னின்றெமைவ 99 
மாதிரம் யாவையும் 244 
மாந்தளிர் மேனியை 286 
மாநில முற்றும் 362 
மாபா தகஞ்செய் 339 
மாயசாலக்கடை 356 
மாய சூனிய 325 , 464 
மாயநக ரிக்கருக 457 
மாயபிர பஞ்சமாக 357 
மாய மல்கிய 330 
மாய மார்பிர 463 
மாயமில் லுளத்திடை 162 


மாய மின்மனத் 491 
மாயமின் மெய்விசு 454 
மாய முற்றிய 315 
மாயமுறு மின்பநலம் 264 
மாயமோ காதுரி 286 
மாயவர்த் தகத்துள 346 
பாயவர்த் தகம்புரி 349 
மாயவிரு ளோடுசுடர் 297 
மாய வுலக 85 , 339 
மாய வேதிக 101 
மாயிரு ஞாலத் 323 
மார்க்கமிங் கெதுவா 128 
மார்க்கவயி ராகருடல் 265 
மாரணத்தின் கூரொடிய 214 
மாரணத் தீர்ப்பிடு 209 
மாரணப் படுகரின் 42 
மாரி சங்களை 18 
மாலுறு கொடுமுடி 406 
மாலை கண்டர 165 
மாற்றடி பெயர்க்கவு 77 
மாறி மாறிப்பி 114 
மாறில் வேதிய 388 
மாறி லாப்பர 492 
மாறி லாப்பெருங் 368 
மான்ம தம்படு 408 
மானத வாவியிற் 22 
மானி டப்பல 493 
மானிட வாக்கை 416 
மானிட ஜீவ 15 


மி 


மிக்க சம்பத் 339 
மிக்கசம் பத்துளான் 226 
மிக்கசம்பத் தொருதலைவன் 50 
மிக்க பேரதி 236 
மிச்சின்மிசை லௌகிகவி 89 
மிடியன் வேந்தவே 377 
மிடுக்குறு பைசா சங்கள் 279 


செய்யுள் முதற்குறிப்பு 


575 


மிடுக்குறும் பரிய 257 
மித்திர நலத்தை 31 
மித்திர பேதம்பி 362 
மித்திரரை யுறவினரை 300 
மித்தை யங்குரித் 377 
மித்தை யாயசம் 376 
மித்தை யாயதுன் 270 
மித்தையை நம்பி 297 
மித்தையை வேரற 40 
மிருத்துவி னந்தத் 282 
மிருத்தெனு நதியைத் 131 
மிருத்தொடிவ் வுலக 489 
மின்பிறங்கு மழைமுகத்துக் 300 
மின்ன லின்றிவி 209 
மின்னெனப் புகையென 258 
மின்னையும் வெயிலையும் 21 


மீ 


மீக்கிளர் துடிப்பொடு 145 
மீக்கி ளர்ந்தெழு 468 
மீக்குலவு முத்திநக 88 
மீங்கி ளர்ந்தமழை 116 
மீட்சியுறு மன்பதைகள் 246 
மீண்ட காரியம் 69 
மீண்டி ருங்கரை 72 
மீண்டுவழி பற்றெனவெ 88 
மீத லத்திள வரசனைக் 37 
மீது றும்பரம் 294 
மீயுயர் கதியை 321 
மீயுயர்ந்தவா 464 
மீயுயர் மூக்குங் 279 
மீயுற வேதியர் 80 
மீவணக்கிய 148 
மீள நரகுக் 333 


முக்காற் கலங்கி 199 
முகக்குறி யாலொரு 287 
முச்சக மருண்மதி 285 
முட்டிப் பின்குனி 70 
முடங்குளை யரியின்மும் 260 
முடிந்த தன்றிரா 200 , 
முடிந்தது சஞ்சல 223 
முடிந்தது பாவவி 223 
முடிபுனை காட்சி 500 
முடிவன யாவையு 225 
முத்தமி ழாதி . 187 
முத்தருமை பன்றியறி 193 
முத்தலைச் சிகரி 15 
முத்தி கூடிய 464 
முத்தி சாதன 498 
முத்திசா தனங்க 322 
முத்திநகர் பரமபதந் 19 
முத்தி நாட்டர சாதிக்க 37 
முத்திநாட் டிளைய 297 
முத்தி நாட்டெழின் 17 
முத்தி மாநகர் 24 
முத்தி மாநகர் வாயிலின் 444 
முத்திமா நகர 499 
முத்தியர சற்குமவர் 266 
முத்தி யிச்சைமு 304 
முத்தி யின்பங் 491 
முத்தி வீடுபெற 182 
முத்துவத்தனி யேகவஸ்துவு 502 
முதிர்க டுத்தழை 3 
முதிர்சினந் திருகிக் 156 
முதிர்சுவை முக்கனி 384 
முதுமை யாகிய 437 
முந்து தந்தைதாய் 34 
முந்திரித்தோட் டத்துதயந் 49 
முந்து முக்குலத் 318 
முந்து முத்தலைச் 134 
முந்துறஞா னஸ்நான் 179 


576 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


முன்னுடை களைந்தொரு 208 
முன்னு றக்கண்டு 330 
முன்னுறக் கருதி 273 
முன்னுற முடுகினேம் 146 
முன்னெதி ரூன்றிட 260 
முன்னையோ ரடிபெ 274 


மூ 


முந்தெதிரிக்கொத் 268 
முந்தை யாபிர காமுதன் 492 
முப்ப ரம்பொரு 367 . 
மும்மலபி தாக்கள் சௌ 358 
மும்முர சொலியருண் 23 
மும்மை யாயவோர் 183 
முயங்கு காரிருட் 479 
முரசங்கறங் கச்சுர 26 
முருந்துறழ் மூரலாண் 163 
முழங்கெரி நடுவ 189 
முழுக்காத லுடையீரா 49 
முழுதுநா னறியே 485 
முளைத்த காதலின் 310 
முற்படச் செலுநெறி 259 
முற்பட நோக்குங் 151 
முற்ற றிந்தமு 233 
முற்றுந் தன்றுணை 273 
முற்றுநல்லு ணர்ச்சியொடு 456 
முற்று நீரெனக் 445 
முற்று பேரிடர் 430 
முற்றும் பாவத்தின் 434 
முற்று மெம்மிடர் 370 
முறைத்திறம் பிறழா 130 
முன்கு லாவிய 311 
முன்செ லும்பர 373 
முன்பொரு பற்றிலர் 16 
முன்மா ரிசமாய் 337 
முன்முக மறியே 296 
முன்னம் வேதியர் 366 
முன்னமிவ் வுலகி 180 
முன்னமோர் நரனால் 482 
முன்னர் மோகத்தை 376 
முன்னரி முழையொன்றோ 142 
முன்னரே விதிவிலக் 81 
முன்னவ னாதா 27 
முன்னானதி ருக்கடை 73 
முன்னிங் கும்மின்மு 493 
முன்னிலை யுணரான் 52 
முன்னீர்புக் குலவுசல 48 


மூச்சுக் காயிரம் 324 
மூசிமற் றதனெழின் 95 
மூசு பைம்புயன் 18 
மூசு முண்முடி 173 
மூண்டபே ரிரைச்சலு 345 
மூண்ட வெம்பகை 426 
மூண்டெரி வளைந்திட 63 
மூண்டெ ழுங்கிரு 304 
மூண்டெழு துயரினான் 177 
மூதுல கருக்கு 486 
மூர்க்க மான 337 
மூர்க்க ருள்ளமும் 202 
மூர்க்கரைமு கப்பர்பல 194 
else காரண 1 
மூல மாயகத் 460 
மூவரி லொருவரா 123 
மூவாத முதலவனை 139 
மூவினைக்கு மும்முதலாய் 139 
மூழ்குவார் தீவினை 383 
மூழ்ந்த சுற்றங் 341 
மூன்றாய கவடுடைய 122 
மூன்றொ ருத்துவ 136 
மூன்றொன் றாகிய 32 , 237 , 421 


மெ 


மெய்க்கி றிஸ்தவர் 460 
மெய்க்கிறிஸ் தவர்க 378 
மெய்க்குணப் படுத 297 
மெய்கண்ட விடத்துப் 230 


செய்யுள் முதற்குறிப்பு 


577 


மெய்ச்சி ரத்தையிற் 470 
மெய்த்தகு திறவு 405 
மெய்தானெனி னுஞ்சுவி 74 
மெய்த்திடப் பிறர்க்கு 403 
மெய்ப்படுத வச்சுருதி 193 
மெய்ப்படு தொண்டர்மின் 40 
மெய்ப்படுநி தானியுரை 356 
மெய்ப்ப டும்பத்தி 376 
மெய்ப்பரி சணர்வீ 414 
மெய்வழி தெரிந்தார் 276 
மெய்வழி பிடித்து 412 
மெய்வி டுத்திடா 480 
மெய்யணித்திரள் 420 
மெய்ய தாமருட் 306 
மெய்யறிவு மெய்ஞ்ஞான 52 
மெய்யா யந்த 110 
மெய்யா ரணமும் 55 
மெய்யா ரணவித் 283 
மெய்யானதீ பங்கிறிஸ் 220 
மெய்யு ணர்ச்சியை 434 
மெய்யுற்றதெய் வம்பசு 221 
மெய்யுறுத் தியதெனச் 93 


மேலைநா ளிளவர 23 
மேவர வென்பா 195 
மேவருந் திருநா டெங்கும் 16 
மேவ லாரையு 211 
மேவி வந்துதீத் 137 
மேவு நன்னெறி 459 
மேவும் யுத்தசன் 255 
மேழிகைப் பிடித்தனன் 64 
மேன்மைதரு நஞ்சமய 357 
மேனனி நோக்கிய 384 
மேனிமிர்ந் தெழுந்த 416 
மேனி வந்தெழு 314 


மை 


மைக்க டற்புவிக் 5 
மைக்கரு முகில்வாய் 109 
மைத்தடங்கண் ணீர்சொரிய 216 
மைந்த கேட்டியுன் 58 
மைந்தகே ணம்பி 229 
மைந்தநீ யென்னோ 54 
மைந்தன் மாசறு 441 
மைப்படு கங்குலைக் 244 
மைய்யு ரைப்பவர் 319 
மையார் கண்ணிருண்டு 153 
மையார்கலி படைசூழ்புவி 38 
மையுறு வஞ்ச 485 
மைவிளை யிதய 439 


மே 


மொ 


மேக்கு யர்ந்துரும் 390 
மேக்குயர் பரலோ 155 
மேக்குயர் வாழ்வு 126 
மேக வாகனா 237 
மேட்டி மைத்திட 391 
மேதகுவை தீகநடை 458 
மேதகைய தொண்டரைவி 264 
மேதி னிப்படு 316 
மேதினியி லேபிரபு 292 
மேதை யற்றவி 82 
மேம்படும்பர 253 
மேலு மேலும்ப 235 
மேலை நாண் முதல் 33 
மேலை நாணடுத் 434 


மொய்த்தெழு மகண்டா 416 
மொழியும் பல்வகை 147 


மோ 


மோக மல்குமா 315 
மோகமார் பிரபஞ்ச 79 
மோகாதுர னாகிய 73 


578 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


மோச நேரினு 392 
மோச மாயருண் 210 
மோனநாட் டரசனேவற் 410 
மோன மித்தனை 203 


யா 


யாதினியி யற்றுவலி 90 
யாது மின்மையி 112 
யாதெனத் தேறு 411 
யாதென வியம்பு 195 
யாயொளி மட்கிப் 227 


வ 


வகுத்து வகுத்துச் 127 
வசையற விளங்கிய 76 
வசையாக வறுநூறு 249 
வஞ்சகக் கூளியை 119 
வஞ்ச நெஞ்சென 72 
வஞ்சப் பேயொடு 36 
வஞ்ச மாதிய 366 
வஞ்ச மாயக்க 401 
வஞ்ச மாயக்கி 330 
வஞ்சமில் வேதியன் 66 
வஞ்சமே பயில் 6 
வஞ்சமொழிக் குகைவாயில் 300 
வஞ்ச லௌகிக 81 
வட்டமிடுங் கிட்டிவரும் 141 
வடிவன மிடைவன 407 
வடுவிலா வையத் 379 
வண்டர் தோல்வியுந் 103 
வண்டினம் பயிலச் 6 
வண்டுகண் மலர்குடைந் 185 
வண்டுண விரிந்த 231 
வண்ண மேனிலை 327 
வண்ணவக் கடிமனை 93 
வணங்காத முரண்கழுத்தர் 218 
வந்தது பரம் 484 


வந்தனத் தோடு 438 
வந்தன னுபாதிமா 159 
வந்தி றுத்தம் 472 
வந்து வந்து டற்று 490 
வம்பர் நிந்தனை 273 
வம்மி னீண்டென 466 
வயின்றொறுஞ் சந்நிதி 22 
வரங்குலவு புத்தகம் 245 
வரம னோகரன 293 
வரிசை தப்பிய 209 
வருகிலேன் முதியநின் 288 
வருகும ரேசன் 109 
வருத்தியென் னாருயிர் 290 
வருதி னத்தும் 470 
வருந்திப் பாரஞ்சு 84 
வருந்திமெய் சலியார் 29 
வருந்திய வேதிய 144 
வருமுன்னர்க் காவா 11 
வருமோ ரூழி 110 
வருவ தறியாச் 337 
வரைகட னகர 322 
வரைவி லாதுபன் 374 
வரைவின்றிக் கிருபை 231 
வல்ல ரக்கனோ 400 
வல்லார் திருவுள் 284 
வல்லார்புக ழும்புகழ்ச் 25 
வல்லியம்வெ ரீஇயிரிம 193 
வல்விரைந் தணுகினே 288 
வலமிட மறிகிலா 258 
வலிந்திழுக்க விழுக்கவளை 248 
வலிந்தெனை மருவு 487 
வலிந்தொளிகி ளம்பியுத 243 
வலிய வந்துச 445 
வழிதெ ரிக்கும 329 
வழிதெ ரிப்பதும் 255 
வழிநடந் திளைத்தீர் 412 
வழிம றித்தெதிர்த் 35 
வழியறிந் தோடல 163 
வழிவிடா யாற்றிவான் 41 


செய்யுள் முதற்குறிப்பு 


579 


வழுக்குற்றநி லத்தொரு 75 
வழுத்தரும் பெரும்புகழ் 289 
வழும்பு பட்டநம் 326 
வழுவி னூனெறி 368 
வள்ளல்கு ருராயன் 214 
வள்ளல் சொற்றவ 232 
வள்ளல் நங்குரு 138 
வள்ள லார்திருக் 212 
வள்ள லார்பிழை 83 
வள்ள லாரிளங் 37 
வள்ள லுய்த்தம 444 
வள்ள லுய்த்தவ 400 
வள்ள லூர்புகு 

426 
வளம்படு கோனகர் 96 
வளமலி யெகிப்துமா 80 
வளவ னாயநம் 328 
வறிது புல் லணையிற் 484 
வறிய பாலையி 387 
வறிய புன்பதரை 115 
வறுமை யான்மதி 388 
வறுமையா னெறிதி 405 
வறுமையும் பிணியும் 55 
வறுமை யெய்தியு 420 
வன்கணன் படிறன் 402 
வன்பு லத்தும 442 
வன்புறு மரண 283 
வன்மனக் காய்பா 197 
வன்மை மல்குமூ 315 
வன்றிறற் பிலாத்தெனு 204 
வன்னி பாதிரி 133 
வனக்குறும் பரம்பினோர் 226 
வனச ரோருகம் 115 
வனம் டங்கலும் 134 


வாக்குமன மெட்டாத 19 
வாக்கு விஞ்சிரு 371 
வாக்கொன் றிற்குளிவ் 171 
வாசால கன்றினமு 193 
வாட்ட முற்றுயிர் 388 
வாட்படை யனைய சொல் 455 
வாடிய முகத்தன் 6 
வாணா ளிரவு 341 
வாணாளிறுமுன் 57 
வாத னைப்படு 426 
வாதிக்கும் நீதவஞ் 226 
வாய்க்குங் கொடிய 337 
வாய சங்கள்பி 424 
வாயில் திற வுண்டிடம் 86 
வாயி லங்கிருண் 317 
வாயி னாலெனைக் 46 
வார்த்தை யங்கதுதி 115 
வார்த்தையாய் நடுவ 230 
வாவிநீ ராடி 411 
வாவு கோடரம் 293 
வாவென வந்ததிவ் 209 
வாவெனவி ளிப்பன்முழை 266 
வாழ்வாராம் நரப்புலையர் 121 
வாழிப்பெரு மானைவ 220 
வாழிய வானுற 76 
வாழியா ரண நூல் 242 
வாழி யையநீ 313 
வாழி வாழியோர் 501 
வாழுநன் மதியுனக் 262 
வான்முக நோக்கிய 93 
வான்மு யங்குபே 38 
வான்றோய்ந் திட்டதன்றோ 153 
வானக்கண் கொள்ளா 417 
வானகத் தரசன் 31 
வானங் களிக்கப் 338 
வான டர்ந்துபு 393 
வானந்தண் ணுமையா 410 
வானநாட் டதிபன் 54 - 
வான நாயக 106 


வா 


வாக்கில் வேறலம் 328 
வாக்கி னான்மனத் 68 
வாக்கினுக் கதீத 27 , 187 


580 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


வானநா யகனை 156 
வானம் பூமியெல் 421 
வானமும் பூமியு 462 
வானமும் பூமியும் 1 
வானமொடு பூமிநிலை 246 
வான ரங்குதிக் 408 
வானர மியந்திகழ் 21 
வானளவி நிற்பதெனக் 141 
வானா டிவரும் 283 
வானாடு தொழுதிறைஞ்சு 122 
வானி ழிந்துவந் 135 
வானின் றுள்ளத்து 471 
வானுற் றிழிந்து 417 
வானெறிக்கண்ம 424 
வானோமகி தலமோசுடர் 39 


வி 


விக்கிர கத்துக் 276 
விக்கி ரகநம் 332 
விசுவா சத்தாற் 340 
விஞ்சத் தன்னைவி 305 
விஞ்ச மேல்வரு 310 
விஞ்சவி டுத்த 267 
விஞ்சிய கொடுஞ்சும்மை 121 
விஞ்சிய வகங்கா 485 
விஞ்சிய வுணர்வினை 207 
விஞ்சு பேரின்ப 311 
விஞ்சொ லித்திரள் 201 
விட்டு முந்தினர் 378 
விட்பு லத்தர 310 
விடிகாற்றுயில் வீசியெ 395 
விடியுமட் டிறைவன் 198 
விடிவுறு கங்குற் 281 
விடுத்த வெம்படை 269 
விண்க லக்கும்வி 470 
விண்டியற்று மறைவினைகள் 299 
விண்டு பாழ்ங்கதை 328 
விண்டுயிர்க் கேடு 379 


விண்ண டைந்தவவ் 369 
விண்ண வர்க்கர 493 
விண்ணாடடை யுந்நெறி 76 
விண்ணிழி மதிய 195 
விண்ணு டுச்சுடர் 327 
விண்ணுடுவிற் குணிப்பரிய 249 
விண்ணுல காளியோர் 453 
விண்ணுற நிவந்த 229 
விண்ணுற மிளிர்ந்து 416 
விண்ணெறிப்படும் 251 
வித்தகக் கதிவழி 61 
வித்தகக் கலைப்பு 322 
வித்தக கிறிஸ்து 2 
வித்தக திருச்சபை 40 
வித்தகந் தயைபொறை 42 
வித்தகந் திகழு 473 
வித்தக நவமணி 448 
வித்தகமெய்ச் சுவிசேஷ 249 
வித்தக யூகி 257 
வித்தக ரிருவர் 411 
வித்தக வரசன் 10 
வித்தக வாத்தும் 12 
வித்தக விவேகிசொல் 160 
வித்தாகுந் திருவசன 300 
வித்தி டாபயிர் 44 
வித்தி னேனவை 310 
வித்துபவன் யான்புலமு 47 
விதித்த மெய்யணி 327 
விதிவழிப் பட்டனன் 285 
விதிவி லக்கிகந் 166 
விதிவிலத் கிகந்தீட்டு 118 
விதிவி லக்கின்சு 17.4 
விதிவி லக்கின்வி 150 
விதிவி லக்கையி 211 
விந்தைசே ரெழிற்றிரு 226 
விப்பிரன் றெருண்டு 380 
விபச ரித்திடா யென்பது 43 
விரதமா தவத்தோய்நின் 307 
விரவிய விவித 280 


செய்யுள் முதற்குறிப்பு 


581 


விரிதரு பரமா 416 
விரிவெள் ளரியங் 334 
விருண மேனியில் 470 
விருந்தெதிர் கொண்டு 409 
விரும்புநற் குழலியா 185 
விலங்காதிவ ழிக்கொடு 75 
விலையுறு மாயசிற் 345 
வினை விரும்பிடா 261 
விழிபிடித் தித்துணை 145 
விழிமின் மெய்வே 343 
விழுத்த குங்கதி 67 
விள்ளரிய பாதகவி 264 
விள்ளருங் கேட்டுக் 107 
விள்ளருந் தீவினை 124 
விள்ளரும் ஜீவ 7 
விள்ளரு மரச னீதி 29 
விளக்குற விருளோடும் 143 
விளக்கொளி வரவிருள் 261 
விளம்பரத் தொனிகேட் 413 
விளிம்பரத் தொனிசெவி 350 
விளம்பர மடுத்ததும்வெ 87 
விளித்த கூக்குரல் 272 
விற்றொழி லாதிப 268 
வினவு மாற்றநன் 330 
வினவு வாசகங் 105 , 168 
வினைய றுத்துமெய் 303 


வெங்கொடும்பசி 481 
வெஞ்சி னக்கன 492 
வெஞ்சின மடங்கற் 155 
வெஞ்சீயமி ரண்டிடை 396 
வெண்ணிலா வுமிழ்சுதை 162 
வெண்ணெய் திருடிக் 336 
வெந்துய ரென்னுந் 188 
வெப்புறு பாவ 240 
வெம்புமி ருத்தா 125 
வெய்தினிற் காவலர் 350 
வெய்துற வடித்தனர் 345 
வெய்து துன்பம்வி 329 
வெய்ய பாதகர் 419 
வெய்யபேய்க் கணத்துக் 280 
வெய்யமா யக்கடை 344 
வெய்யவல கைக்கெனைவி 87 
வெய்ய வன்றனை 479 
வெய்யவ னிறத்தலிற் 158 
வெயிலி டைப்பட்ட 387 
வெயிலுற்றபோ 397 
வெரிநுறு சும்மையை 123 
வெருவருங் காட்சித் 132 
வெருவியோர் வெந்நிட் 275 
வெருவியோ ருரைத்தவவ் 147 
வெவ்விட ருழத்த 129 
வெவ்வியக ராவயிறு 90 
வெள்ள மல்கவெ 393 
வெள்ள வாரிதி 112 
வெற்றி கொள்விசு 426 
வெற்று நேரப்போக் 3 
வெறுத்த நாசப்ப 147 
வெறுத்தன னுலகவாழ் 448 
வென்றாழிநடத்திய 26 
வென்றிசே ரரசன் 9 
வென்றிந டுப்புரி 362 


வீ 


வீங்கு காரிருள் 394 
வீட டைந்துய 105 
வீரியத் தொடும்விரைந் 447 
வீரி யந்திகழ் 443 
வீவினை விரும்பிடா 261 
வீழினும் பிடித்தகை 262 
வீற்றுவீற் றாகிச் 15 
வீறுகொள் மதுரச் 17 


582 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


வே 


வைத்தநிதித் திரள்கண்டோன் 48 
வைதவ ரெத்தனை 345 
வைதிக நூற்பிர 449 
வைதி கம்பெறு 434 
வைதிகம தத்தபிர 357 
வைய கத்தும் 111 
வையகம் புதைத்த 229 
வையக மறியா 181 
வையம் விண்டிடும் 171 


வி 


ஜகநெறி யொருவிய 407 


ஜாதிப் பெருமைக் 342 
ஜாதி யிரண்டே 342 


வேங்கை சந்தனங் 133 
வேட்டுவன் புதன்ம 130 
வேட மான 342 
வேடுவரெ னாவுரறும் 191 
வேண்டு மாயின்வி 425 
வேத்தி ரக்கர 429 
வேதசாத் திரமெடுத் 446 
வேத நெறியைக் 342 
வேத பாரகீர் 202 
வேதம் வேதியர் 184 
வேதமார்க் கத்தின் 130 
வேதமுத லின்னணம்வி 192 
வேதமு னாதனனி 193 
வேதமே வேத 242 
வேத மொன்றே 336 
வேத வைதிக 460 
வேதனை குணிக்கற் 486 
வேதனை யாற்றான் 398 
வேதாக மாதியைவி 99 
வேதிய மேலினி 448 
வேதியர் குலத்துக் 379 
வேதியர் தாமுன் 489 
வேதியர் பலரு 196 
வேதிய ரல்லீர் 131 
வேதிய னிங்ஙனம் 65 
வேதிய னின்னணம் 78 
வேதியனு மன்றிரவு 251 
வேதிய னொல்லையே 454 
வேந்தனாக் கினைகொடு 208 
வேறுசின் னாளொரு 381 
வேறுநினை வில்லைவெரிந் 90 
வேறு யானினிப் 106 


ஜீவ சாக்ஷிதெ 367 
ஜீவ சாக்ஷியி 364 
ஜீவசா க்ஷியரைக் 11 
ஜீவ தாருவின் 68 
ஜீவ நன்மையைத் 465 
ஜீவ நாசம்வி 325 
ஜீவ நாசமின் 201 
ஜீவ நாளெலாந் 35 
ஜீவநீர்க் கங்கையாந் 385 
ஜீவநீர்த் தடங்க டோறுஞ் 17 
ஜீவ நூனெறிபி 294 
ஜீவ நெறியை 199 
ஜீவ பாதையி னிடுக்குறு 45 
ஜீவ புத்தகத் 491 
ஜீவபுஷ் கரிணியின் 22 
ஜீவ மாநதி 135 , 492 
ஜீவமா ளிகைத்திரு 22 
ஜீவ முத்தியங் 481 


வை 


வைகல் சிற்சில 434, 467 


செய்யுள் முதற்குறிப்பு 


583 


ஜீவர க்ஷணியமாச் 350 
ஜீவ ரக்ஷை 340 
ஜீவ ரக்ஷைதி 304 , 931 
ஜீவ ரக்ஷையை 67 
ஜீவ ரக்ஷையைச் 102 
ஜீவவசனத்திருவி 239 
ஜீவவழி செல்பொழுது 455 
ஜீவன் பிழைக்க 343 
ஜீவன்முத் தருக்கு 131 
ஜீவன் முத்தனன் 369 
ஜீவ னுக்குல 135 
ஜீவ னெமக்குக் 343 
ஜீவனை யிழந்தவிச் 223 
ஜீவாதி பதியேக 222 
ஜீவாதி பன்கருணை 191 


ஜெகந்த ழைத்திடு 461 
ஜெகமெலாங் கெடுத்த 230 
ஜென்மசஞ் சிதவிடந் 79 
ஜென்ம சத்துரு 163 
ஜென்மதரித் திரத்தழியாச் 352 
ஜென்மநாட் டொடங்கி 436 
ஜென்மநாட் டொடங்கியான் 14 
ஜென்மமார் கருவிலே 91 
ஜென்ம வினையு 340 


ஜே 


ஜேசு வின்மதி 497 
ஜேசுவே யடைக்கலம் 454 


ஜோ 


ஜோதியின் பிழம்பு 501 


ஜெகத்து மெய்ந்நிழல் 434 


40 


நூலடங்கல் 


இன்னாசி , சூ . கிறித்துவ இலக்கியச் சிந்தனைகள் . சென்னை: வளனருள் 
வெளியீடு , 1984 . 


கிறித்துவமும் தமிழகமும் . சென்னை : உலகத் தமிழாராய்ச்சி 
நிறுவனம் , 1990 . 


ஏசுதாசன் , ப . ச . இரட்சணிய யாத்திரிகத்தில் கிறித்துவக் 
கோட்பாடுகள் . திருச்சி : சுதா பதிப்பகம் , 1981. 
கடம்பவன சுந்தர நாயனார், பி.எஸ் . ஸ்ரீலஸ்ரீ எச் . ஏ . கிருஷ்ண பிள்ளை 
அவர்களது ஜீவிய சரித்திரம் . சென்னை : என் எம் . எஸ் . பிரஸ் ., 1924 . 
கவியரசர் H. A. கிருஷ்ண பிள்ளை அவர்களின் 150 ஆவது ஆண்டு 
விழா மலர் . திருச்சி : தென்னிந்தியத் திருச்சபை வெளியீடு , 1977 . 
கிருஷ்ண பிள்ளை , H. A. இரக்ஷணிய யாத்திரிகம் . சென்னை: கிறிஸ்தவ 
இலக்கிய சங்கம் , முதற் பதிப்பு -1894 ; 2 ம் பதிப்பு - முதல் பாகம் 1927 , 
மறுபதிப்பு- 1958 ; 2 ம் பாகம் 1931. 

இரக்ஷணிய சமய நிர்ணயம் . முதற் பதிப்பு, கிறிஸ்தவ 
இலக்கிய சங்கம் , 1898 ; 2 ம் பதிப்பு , க . சி . அ . வேதரத்தினம் . பதி , சிவகாசி : 
சந்திரா பிரிண்டர்ஸ் , 1956 

காவிய தரும சங்கிரகம் என்னும் பன்னூற்றிரட்டு , முதற் 
பதிப்பு , பாளையங்கோட்டை : பாளையங்கோட்டை பிரிண்டிங் பிரஸ் , 
1926 , 2 ம் பதிப்பு, வீ. ஞானசிகாமணி. பதி . சென்னை : வேதாகம் மாணவர் 
பதிப்பகம் , 1978 . 


- 


இரட்சணிய சரிதம் ( இரட்சணிய யாத்திரிகம் 2 ம் பருவம் 
2 ம் படலம் ) . பி. எஸ். கடம்பவன சுந்தர நாயனார் உரை . சென்னை : 
கிறிஸ்தவ இலக்கிய சங்கம் , 1953 . 

இரட்சணிய யாத்திரிகம்- இரட்சணிய சரிதப் படலம் 
- சிலுவைப்பாடு . வீ . ப . கா . சுந்தரம் விளக்கவுரை . சென்னை : கழக 
வெளியீடு , 1972. 

இரக்ஷணிய நவநீதப் படலம் ( இரட்சணிய யாத்திரிகம் ). 
மதுரை வீ . ப . நடராசன் உரை . மதுரை : இராமநாதபுர அத்தியட்சாதீன 
வெளியீடு , 1972 . 

இரட்சணிய யாத்திரிகம் ( சுருக்கம் ) . பொன்னு ஆ . 
சத்திய சாட்சி . பதி . சென்னை : கிறிஸ்தவ இலக்கிய சங்கம் , 1977 . 


585 


நூலடங்கல் 


- . 


பாளையங்கோட்டை எச் . ஏ . கிருஷ்ண பிள்ளை 
கிறிஸ்தவனான வரலாறு . வீ . ஞானசிகாமணி. பதி . சென்னை : வேதாகம 
மாணவர் பதிப்பகம் , 1977 . 

இரட்சணிய மனோகரம் . முதற் பதிப்பு , சென்னை : சர் 
டேவிட் தேவதாஸ் . பதி . 1951 ; 2ம் பதிப்பு , வீ . ஞானசிகாமணி . பதி . 
சென்னை : வேதாகம் மாணவர் பதிப்பகம் , 1978 . 

போற்றித் திருஅகவல் . வீ . ஞானசிகாமணி . பதி சென்னை : 
வேதாகம மாணவர் பதிப்பகம் , 1979. 
கிரேசு செல்வராஜ். “ கவியரசர் கிருஷ்ண பிள்ளை” , தமிழ் இலக்கியக் 
கொள்கை -3. ச.வே. சுப்பிரமணியன் & அ. அ. மணவாளன் . பதி . 
சென்னை : உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் , 1978 . 
சத்தியசாட்சி , பொன்னு ஆ . & i ஞானசிகாமணி. பதி . பாவலர் தமிழ் 
அமுது . சென்னை : தமிழ்க் கிறித்தவ மகா கவிஞர்களின் நினைவு விழா 
வெளியீடு, 1981 . 
சாமுவேல் , ஜி . ஜான் . பண்பாட்டுக் கலப்பும் இலக்கிய ஒருமையும் . 
சென்னை : ஐந்திணைப் பதிப்பகம் , 1986 
சேதுப் பிள்ளை , ரா . பி . கிருஸ்தவத் தமிழ்த் தொண்டர் . சென்னை : 
எஸ் . ஆர் . சுப்பிரமணிய பிள்ளை பப்ளிஷர்ஸ் , 1946. 
ஞானசிகாமணி, வீ எ . ஆ . கிருஷ்ண பிள்ளையின் நூல்கள்- ஒரு 
ஆராய்ச்சி . சென்னை : வேதாகம மாணவர் பதிப்பகம் , 1977 . 

இரட்சணிய யாத்திரிகம் ஓர் ஆராய்ச்சி , சென்னை : 
கிறிஸ்டியன் சொசைட்டி ஃபார் ஓரியண்டல் கல்சுரல் அண்டு சோசியல் 
ஸ்ட்டீஸ் , 1983 . 
டோரதி , ஜோசபின் . தேம்பாவணி இரட்சணிய யாத்திரிகம் ஓர் 
ஒப்பாய்வு. சென்னை : பாரி நிலையம் , 1989 . 
தங்கராசனார் , D. G. கிறிஸ்தவக் கம்பன் கிருஷ்ண பிள்ளை. நாசரேத்து : 
1958 . 


- 


நிலாமணி , மு . " காப்பிய நோக்கில் இரட்சணிய யாத்திரிகம் , 
பதினான்காவது கருத்தரங்கு ஆய்வுக் கோவை தொகுதி -1. ச . 
அகத்தியலிங்கம் . மற்றும் பலர் . பதி . அண்ணாமலை நகர் : இந்தியப் 
பல்கலைக் கழகத் தமிழாசிரியர் மன்றம் , 1982 . 
பாப்பையா , சாலமன் " மகாகவி கம்பரும் மகரிக்ஷி கிருஷ்ண பிள்ளையும் , 
ஒரு நோக்கில் இரு பார்வைகள் . கம்பவாணர் அ அருணகிரி . பதி . 
சென்னை : வானதி பதிப்பகம் , 1989 . 


586 


இரக்ஷணிய யாத்திரிகம் 


பிரான்சிஸ் , தி . தயானந்தன் . கிறிஸ்தவ அருட் கவிஞர்கள் . சென்னை : 
கிறிஸ்தவ இலக்கிய சங்கம் , 1984 ; மறுபதிப்பு -1991 . 

கிறிஸ்து நெறிப் பார்வைகள் . சென்னை : கிறிஸ்தவ 
இலக்கிய சங்கம் , 1984 . 
வளன் அரசு , ப . “ கிறித்தவத் தமிழ்க் காப்பியங்கள் ”, ஐந்தாவது உலகத் 
தமிழ் மாநாட்டுக் கருத்தரங்குக் கட்டுரைகள் . மு . அருணாசலம் . பதி . 
சென்னை : 1981 . 
வேங்கடசாமி , மயிலை சீனி. கிறித்தவமும் தமிழும் . சென்னை : கழக 
வெளியீடு , 1955 . 


Appasamy, A.J. Tamil Christian Poet . London : Lutterworth Press . 1966 . 
Carmichael , A.W. Overweights of Joy . rpt . London: Morgon and Scott . 1907 . 
Devadoss , Sir David . Life of Poet H.A. Krishna Pillai . Chennai: The Madras 
Law Journal Press , 1946 . 
Francis , T. Dayanandan . Christian Poets and Tamil Culture. Chennai: Univer 
sity of Madras , 1978 . 


Gnanasikhamani, V. The Conversion Story of H.A. Krishna Pillai and His 
Family . Chennai: Bible Students Publication, 1977 . 
Hudson , Dennis . trans . " The Conversion Account of H.A. Krishna Pillai , 
Indian Church History . II. 1 ( 1968 ) , 15-43 . 
Rajarigam, D. The History of Tamil Christian Literature . Chennai: Christian 
Literature Society . 1958 . 
Samuel, G. John . ed. Encyclopaedia of Tamil Literature Vol.I. Chennai: Insti 
tute of Asian Studies, 1990 . 

------ . Studies in Tamil Poetry , Chennai: Mani Pathippakain , 1978 . 
Subramania Aiyar, A.V. Tamil Studies second series . Tirunelveli: 1970 . 
White , Emmons . The Wisdom of the Tamil People. New Delhi : Munshiram 
Manoharlal publishers, 1975 . 
Yesudhas, Y. " The Pilgrim s Progress and Iratcanya Yaathirikam " , Proceed 
ings of the First International Conference Seminar of Tamil Studies Vol. ii . 
Kuala Lumpur : I.A.T.R., 1969 . 


திருமறை 


